3 
i 


வாமி விவேகானந்தரின்‌ 
ஞான தீபம்‌ 


சுவாமிகளின்‌ நூற்றாண்டு விழாப்‌ பதிப்பு 


சுடர்‌ - 1 


ட்ரூ. சமஇருஷ்ண மடம்‌ 
மயிலாப்பூர்‌ சென்னை 


சென்னையில்‌ மயிலாப்பூர்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ண 
மடத்துத்‌ தலைவரால்‌ வெளியிடப்பட்டது. 


1847-ஆம்‌ ஆண்டுச்‌ சட்டப்‌ பிரிவு 2626-ன்படி 
உரிமை பதிவு செய்யப்பட்டுள்ள து. 


“ஆ, 


உரிமை பதிப்பாளர்க்கே 


1IXXII—5-65 


சாதாரண பைண்டு ரூ, 5.00 
காலி௫ூ-- -_--- வ 


நூன்முகம்‌ 


ஐம்புலக்‌ சின்றின்பச்‌ சேற்றிலும்‌, அறிவொளி மாய்ந்த 
காரிருளிலும்‌ உழல்கின்ற மன்னுயிரை உய்விக்கும்‌ பொருட்டு 
ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ அவதாரம்‌ செய்தார்‌ என்பது இவ்வுலகம்‌ 
அறிந்ததே. தாம்‌ கண்ட பேரின்பம்‌ இவ்வையகம்‌ பெற வேண்டு 
மென்று, பொங்கும்‌ பரிவால்‌ விண்ணகத்திலிருந்து மண்ணகத்‌ 
திற்கு விவேகானந்தரைக்‌ கொண்டு வந்த இம்முனி வேந்தர்‌ தாம்‌ 
நோய்வாய்ப்பட்டுக்‌ கிடக்கும்‌ நாளில்‌, (ஞாலம்‌ தழைத்தோங்க 
நரேந்திரன்‌ பணியாற்றவேண்டும்‌;? என்ற ஒரு துண்டுக்கடிதம்‌ 
வாயிலாகத்‌ தம்‌ விருப்பத்தை அருளினார்‌; ஆனால்‌ நரேந்திரர்‌ 
இதை விழையவில்லை. அவருடைய ஆர்வம்‌ யாவும்‌ இடையறாது 
நிர்விகற்ப சமாதியில்‌ ஆழ்ந்து கிடப்பதேயாகும்‌. நரேந்திரர்‌ தம்‌ 
பணியைத்‌ தொடங்கத்‌ தவறினால்‌ உலக அன்னையே அவரைத்‌ 
தூண்டூவாள்‌ என்பதில்‌ ஐயமில்லை என்று பகவான்‌ மொழிந்தார்‌. 
மேலை நாட்டிலும்‌ கீழை நாட்டிலும்‌ தாம்‌ புரிந்த நீண்ட பல 
பிரயாணங்களிலெல்லாம்‌ தம்மை ஒரு சத்தி ஆட்டி வைக்கிறதென்‌ 
றும்‌, அது ஒரு மாபெருந்‌ திரைபோல எங்கும்‌ தம்மை அடித்துச்‌ 
செல்லுகிறதென்றும்‌, தாம்‌ பிற்றை நாட்களில்‌ அச்சத்தியின்‌ 
ஆற்றலை உணர்ந்ததாகவும்‌ விவேகானந்தர்‌ உரைத்திருக்கிறார்‌. 

தம்‌ தாய்‌ நாட்டிற்கும்‌ உலகத்திற்கும்‌ இவர்‌ ஆற்றிய தெய்வப்‌ 
பணி, காலத்தில்‌ குறுகியதேயாயினும்‌, அதன்‌ சிறப்பை இனிவரும்‌ 
மக்கள்‌ மேன்மேலும்‌ தேர்ந்து உய்வார்கள்‌ என்பது திண்ணம்‌. 
இவருடைய அறிவுரைகள்‌ தனிப்பட்ட மனிதனுக்கும்‌ சமூகங்‌ 
களுக்கும்‌ ஆற்றலை அளித்து, மக்களை அறத்துறையில்‌ நிற்கும்‌ வண்‌ 
ணம்‌ உறுதிபயக்கும்‌ என்பது சொல்லாமலே விளங்கும்‌. ஆற்றல்‌ 
குன்றி வலியிழந்த நாடுகளுக்கு இவை ஒரு தளராத நம்பிக்கையை 
|. ஊட்டும்‌ ; உடைந்த உள்ளத்தவர்களின்‌ இதயத்தில்‌ ஒரு பெருஞ்‌ 
சத்திக்‌ கனலை எழுப்பும்‌. விவேகானந்தரை ஒரு தெய்வச்‌ சத்திப்‌ 
பிழம்பெனக்‌ கொள்ளலாம்‌. இவருடைய அறிவுரைகளெல்லாம்‌ 
அவ்விமுமிய சத்தி பெற்று, மன்னுயிரை உய்விக்கும்‌ திறன்‌ வாய்ந்‌ 
கனவாய்‌ இன்றைக்கும்‌ இலங்குகின்றன. 

இவர்‌ திருவாய்‌ மலர்ந்த அருளுரைகளின்‌ திஞ்சுவை 
அழுத நன்னீரைப்‌ பருகித்‌ தம்‌ அகவுயிர்ப்‌ பயிர்‌ வளர்‌ ந்தோங்க 


iv 


ஆர்வங்கொள்ளும்‌ மக்களின்‌ தொகை நாளுக்கு நாள்‌ பெருகி 
வதைக்‌ காண்கின்றோம்‌. எனவே, இச்சான்றோருடைய ர 
விழாவைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ சிறப்பித்துக்‌ கொண்டாடுகைய பல்‌: 
கைம்மாறு கருதாது இவர்‌ ஆங்கில மொழியில்‌ அமைத்த எட்டுத்‌ 
தொகுதிகளையும்‌ பத்துத்‌ தொகுதிகளாகத்‌ தமிழாக்கம்‌ செய்து, 
இவற்றை இவர்‌ பொன்னடிக்‌ கீழ்‌ ஒரு வாடா மாலையெனச்‌ 
பிக்க நினைந்துள்ளோம்‌. 
இப்பெரும்பணி இயற்றுவதற்குப்‌ பெருநல்லுதவியாய்‌ உவந்து 
பொருளீந்த நடு இந்திய அரசாங்கப்‌ 
அமைச்சர்‌ அவர்கட்கும்‌, சென்ன மா 
ஆழ்ந்த நன்றி தெரிவிக்கின்றோம்‌. கா 
நண்‌ நியைப்‌ பெற்றிராவிடின்‌, 
தொடங்கி இன்று நிறைவேற்றுதல்‌ இயலா 
சென்னைக்‌ கல்வி அமைச்சர்‌ இந்த 
தீபத்தை உயர்நிலைப்‌ பள்ளிகளின்‌ நூல்‌ நிலையங்களில்‌ நற 
வைக்க இசைந்து, அந்நூல்களை விலைக்கு வாங்கி அவற்றுக்கு 
அளிக்க ஏற்பாடு செய்திருப்பது குறித்து யாம்‌ எமது பாராட்‌ 
அறிவிக்கின்றோம்‌. ்‌ 
திருப்பணியைச்‌ செல்‌ 


சமர்ப்‌ 


மாபெரும்பணியைத்‌ 
ஐ காரியமாகிவிடும்‌. 
ட விவேகானந்தரின்‌ ஞான 


~ 


முன்னுரை 


திருவளர்ந்தோங்கும்‌ பரத மாநாட்டிலே அவதரித்து, குரு 
வருளும்‌ திருவருளும்‌ பெற்று, ஆணையால்‌ ஊரையும்‌ நாட்டையும்‌ 
உலகத்தையும்‌ தம்மைப்‌ போலாக்கும்‌ ஞான ஒளி பரப்பி உய்‌ 
விக்கக்‌ கருதினார்‌ வீரமாகுரவர்‌ சுவாமி விவேகானந்தர்‌. அவர்‌ 
பரம்பொருளோடு மன்னிக்‌ கிடந்து யோகத்‌ துயிலில்‌ அமர்ந்து 
அறிவுற்று விழித்த பின்‌, மூரி நிமிர்ந்து முழங்கிப்‌ புறப்பட்டு 
வேதாந்தச்‌ சிங்கம்‌ போல மேலை நாடும்‌ கீழை நாடும்‌ திரிந்தார்‌. 
சென்னையிலிருந்து சிக்காகோப்‌ பல்சமயப்‌ பெருமன்றத்திற்குச்‌ 
சென்று தொண்டாற்றத்‌ தொடங்கிய காலை, இறைமைப்‌ பண்பாம்‌ 
அமுத ஆழியுட்புகுந்து முகந்துகொண்டு, நாவீறுடைய ஆசாரிய 
பதத்தில்‌ ஏறினார்‌. அருட்காளமுகில்‌ வடிவாய்‌ மெய்ப்போத ஒளி 
யினை மின்னலென வீசினார்‌. அகப்பகைகள்‌ அஞ்சி நடுங்கியொழி 
யும்படி அம்முகில்போல அதிர்ந்து, சார்ங்கம்‌ உதைத்த சரமழை 
போலச்‌ சொன்மாரியை அமெரிக்க நாட்டிலும்‌ ஏனைய நாடுகளி 
லும்‌ பொழிந்து, மக்களை விழிக்கச்‌ செய்து, சென்றவிடமெல்லாம்‌ 
ஞான நற்பயிர்‌ தழைக்கச்‌ செய்து வந்தனர்‌. 

அப்பெரியார்‌ தம்‌ மாபெருங்குரவரின்‌ திருவடிக்கு இவ்வாறு 
ஞானச்‌ சுடர்‌ விளக்கேற்றும்‌ பணியினில்‌ ஈடுபட்டிருந்தபோது; 
அவரது திருவாயினின்றும்‌ திருக்கரத்தினின்றும்‌ வெளிவந்த ஞான 
மொழிகள்‌ அத்தனையையும்‌ திரட்டிப்‌ பத்துத்‌ தொகுதிகளாக்கித்‌ 
தமிழ்‌ உலகம்‌ தழைக்குமாறு தமிழாக்கம்‌ செய்து, £ விவேகானந்த 
ரின்‌ ஞான தீபம்‌ ? எனப்‌ பெயரிட்டுப்‌ பத்துச்‌ சுடர்களாக வெளி 
யிடும்‌ நோக்கம்‌ பூண லாலனோம்‌. 

இச்சுடரிலுள்ள * வீரமாகூரவர்‌ விவேகானந்தர்‌? என்ற பகு 
தியை எமுதியவரும்‌, * அணிந்துரை ?யை மொழி பெயர்த்துத்‌ தந்த 
வரும்‌ ஸ்ரீ ரா. ஸ்ரீ. தேசிகன்‌ என்பார்‌. சிக்காகோக்‌ சொற்பொழிவு? 
என்ற பகுதியைத்‌ தமிழாக்கியவர்‌ ஸ்ரீமத்‌ சுவாமி விபுலா 
நந்தர்‌. * இந்தியாவின்‌ பண்பாடும்‌, அதன்‌ இடர்ப்பாடுகளும்‌ ” 
என்ற பகுதியில்‌, ॥, 2, 3; 4 என்னும்‌ பொருள்கள்‌ டாக்டர்‌ சேஷாத்‌ 
திரிநாதன்‌ (எம்‌. பி. பி. எஸ்‌.) என்பவராலும்‌, 5 என்பது ரா. ஸ்ரீ. 
தேசிகன்‌ என்பவராலும்‌, 6 என்பது ஓர்‌ அன்பராலும்‌, 11 என்பது 


vi 


சுவாமி பரமாத்மாதந்தராலும்‌, ஏனையவை ஸ்ரீ கி, ஸ்ரீ. திருநார. 
யணையங்கார்‌ (பி. ஏ., பி. எல்‌.) என்பவராலும்‌ தமிழாக்கம்‌ 
செய்யப்பட்டன. “பத்தியோகம்‌? என்பதில்‌ 249-ஆம்‌ பக்கத்தி 
லிருந்து 292-ஆம்‌ பக்கம்‌ வரை ஸ்ரீ வி. விசுவநாதய்யர்‌ (எம்‌. ஏ.) 
பி. ஓ. எல்‌.) என்பவராலும்‌, எஞ்சிய பகுதி ஸ்ரீ “அண்ணா ? அவர்‌ 
களாலும்‌, மொழி பெயர்க்கப்பட்டன. “எண்‌ வாழ்க்கையும்‌ பணி 
யும்‌? என்பதை ஸ்ரீ எஸ்‌. எஸ்‌. ராகவாசாரியார்‌ (பி, ஏ.) என்பவ 
ரும்‌, * அருளுரை? என்பதைச்‌ சுவாமி பரமாத்மாநந்தரும்‌, “அமெ 
ரிக்க நாட்டுச்‌ செய்தித்‌ தாள்களில்‌ வெளி வந்துள்ள அறிக்கைகள்‌ ? 
என்பதை ஸ்ரீ ரா. ஸ்ரீ. தேசிகன்‌ (எம்‌. ஏ.) என்பவரும்‌ தமிழ்ப்‌ 
படுத்தியுதவினர்‌. 

_ இந்தாலைத்‌ தமிழ்த்‌ தாயின்‌ தாளிணையில்‌ ஆர்வத்தோடு சமர்ப்‌ 
பிக்கின்றோம்‌. தமிழகத்தார்‌ இதனை மனமுவந்தேந்று, சிரத்தை 
யுடன்‌ பயின்று, திருவருள்‌ பெற்று இன்புறுவாராக ! ன 


= பதிப்பாளர்‌ 


பொருள்‌ 
1 
IT: 
I1I- 
EV. 


13. இந்தியாவுக்‌ 
14, இக்கால இற்‌ 


பொருளடக்க। 


வீரமா குரவர்‌ விவேகானந்தர்‌ 

அணிக்துரை 

சிக்காகோச்‌ சொற்பொழிவு ப 

இந்தியாவின்‌ பண்பாடும்‌ அதன்‌ இடர்ப்பாடுகளும்‌ 

1. இராமாயணம்‌ ல 

மகா பாரதம்‌ 

ஜடபரதரின்‌ வரலாறு 

பிரகலாத சரிதம்‌ 

கோபாலன்‌ என்னும்‌ சிறுவன்‌ 

இந்திய மாதர்‌ 

இந்தியாவின்‌ கலைச்‌ செல்வம்‌ 

இந்தியா இருள்‌ அடைந்த நாடா? 

9. - இந்தியா உலகத்திற்கு விடுத்த செய்தி 

இந்தியாவின்‌ வரலாறு வளர்ந்த முறை 

1. இக்கால இந்தியா 

இந்தியப்‌ பணிக்கு ஒரு திட்டம்‌ 

குத்‌ தேவையான கல்வி 

தியாவின்‌ இடர்ப்பாடும்‌, அதை 
நீக்கும்‌ முறையும்‌ ட 

5. நம்‌ இப்போதைய சமுதாய நலப்‌ பிரச்சினை... 

6. பொது மக்களுக்கு நாம்‌ ஆற்ற வேண்டிய 
கடன்‌ 

பத்தி யோகம்‌ 


ம்‌ வாழ்க்கையும்‌ பணியும்‌ 


௦௮௨௦௩௬ 


ஞுரை ்‌ 2 
பல்‌ “டுச்‌ செய்தித்‌ தாள்களில்‌ வெளி 


அமெரிக்க நாட 
வந்துள்ள அறிக்கைகள்‌ 
பொருட்‌ குறிப்பகராதி 


வீரமாகுரவர்‌ விவேகானந்தர்‌ 


ட மொய்க்குங்‌ கவலைப்‌ பகைபோக்கி 
முன்னோன்‌ அருளைத்‌ துணையாக்கி 
எய்க்கும்‌ நெஞ்சை வலியுறுத்தி 
உடலை இரும்புக்‌ ணையாக்கிப்‌ 
பொய்க்குங்‌ கலியை நான்கொன்று 
பூலோ கத்தார்‌ கண்முன்னே, 
மெய்க்குங்‌ கருத யுகத்தினையே 
கொணர்வேன்‌, தெய்வ விதியிஃதே."' 


ஒலர நாட்டின்‌ சிறப்பு அதன்‌ பொருட்செல்வத்தில்‌ கோயில்‌ 
68 கொள்ளவில்லை; அதன்‌ வான்‌ நிமிர்ந்த கூடகோபுரங்களில்‌ 
மிளிரவில்லை. வையகத்தின்‌ செல்வங்களனை த்தையும்‌ பெற்றாலும்‌, 
ஒருவன்‌ ஆன்ம ஓளி அடையாமல்‌ அதை இழக்க நேரிடுமாயின்‌ , 
அந்தச்‌ செல்வங்களால்‌ யாதொரு பயனுமில்லை என்று இயேசுநாதர்‌ 
அருளியது நம்‌ சிந்தையை விட்டகலுமோ ₹ 

வசிட்டருக்கும்‌ விசுவாமித்திரருக்கும்‌ நடந்த வெம்போர்‌ அனை 
வருக்கும்‌ நினைவிருக்கக்கூடும்‌. அதில்‌ ஓர்‌ உண்மை அலர்ந்திருக்‌ 
கக்‌ காண்பீர்‌. போர்க்கருவிகளில்‌ திளைத்த விசுவாமித்திரரின்‌ 
ஆற்றல்‌ வசிட்டரின்‌ ஆன்மப்‌ பேரொளிக்கு முன்‌ மங்கி மறைந்து 
போயிற்று. விசுவாமித்திரராம்‌ குடதிசை, வசிட்டராம்‌ குண 
திசைக்கு வணக்கம்‌ செய்ததை, அந்நாளில்‌ மட்டும்‌ நாம்‌ காண 
வில்லை; தட்சிணேச்சுவரத்தில்‌ அகண்ட அறிவும்‌, எல்லையற்ற 
அன்பும்‌, கடலனைய அருளும்‌ எல்லாம்‌ ஒருங்கே திரண்ட ஸ்ரீ ராம 
கிருஷ்ணப்‌ பெருமானின்‌ பொன்னடிக்‌ கீழ்‌ இந்நாளில்‌ நிகழ்ந்த 
தையும்‌ நாம்‌ நோக்குகின்றோம்‌. ஒவ்வொரு நாட்டிற்கும்‌ ஒரு 
தனித்த பண்பாடுண்டு. மேலை நாட்டவர்‌ புறச்‌ செல்வத்தை 
நாடுகின்றனர்‌. கீழை நாட்டைச்‌ சார்ந்தவர்களான நாம்‌ மனக்‌ 
கடலில்‌ ஆழ்ந்து கிடக்கின்ற ஞான நல்‌ முத்தைத்‌ திரட்ட முயல்‌ 
கின்றோம்‌. நாடுகள்‌ தோன்றிக்‌ காலக்‌ கடலில்‌ குமிழிகள்‌ போல 
வெடித்தி; இருந்த சுவடுகள்கூட இல்லாமல்‌ போய்விடுகின்றன. 


சாம்ராச்சியங்கள்‌ மலர்ந்து உதிர்கின்றன. இவா இரவா, அன்‌: 


ii விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சுடர்‌- 1 


வாய்ப்‌ பழங்கதையாய்‌ மெல்ல மெல்லத்‌ தேயக்‌ கண்‌ ணுறுகின்‌ 
றோம்‌. மின்னின்‌ நிலையில்‌ எல்லாப்‌ பொருள்களும்‌ என்று கண்ட 
நம்‌ சான்றோர்கள்‌ எஞ்ஞான்றும்‌ அழிவிலா மெய்ப்பொருளைத்‌ தரி 
சிக்க நீண்ட ஞான யாத்திரை செய்கின்றார்கள்‌. ்‌ 

ஆன்மஞானம்‌ தனித்த மனிதனுக்குமட்டுமன்று ; அது சமு 


தாயத்திலும்‌ நடனமாட வேண்டுமென்று தேர்‌ ந்தனர்‌. 


தனித்த 


மனிதனுக்கும்‌ மக்கட்சமுதாயத்திற்கும்‌ யாதொரு பிளவுமில்லை. 


மக்கட்சமுதாயமும்‌ தனித்த மனிதனின்‌ விரிவே எ 


தனர்‌. இந்த ஆன்ம ஞானந்தான்‌ 
மக்களின்‌ தனிச்சிறப்ப 
அதை உரைக்கலாம்‌. அத்தகைய 
பேரச்சத்தை விளைவிக்கக்‌ 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டி 

மேலை நாட்டின்‌ நாகரிகப்‌ 


கூடிய 


டில்‌ புகுந்ததை நாம்‌ அறிவோம்‌. 
தாடிற்று. மேலை நாட்டுக்‌ கல்வியாகிய 
நம்‌ பண்டைய நாகரிகத்தின்‌ பெருை 
கணிக்கவும்‌ தொடங்கிவிட்டார்கள்‌. 
திளைத்துப்‌ பசி தீர உண்பதும்‌ உறங்‌ 
தங்கள்‌ வாணாளா 
ஆன்மிகத்‌ துறையின்மீது ஓர்‌ இ 


வேண்டுமன்றோ? இந்த முகிலேதான்‌ 
இட்மறக்‌ கூறலாம்‌. இந்த மூகில்‌ நீ 


ஈகும்‌. அதன்‌ உயிர்‌ நாடி 


சுவாமி விவேகா 


ன்று உணர்ந்‌ 
பாரதநாட்டில்‌ வாழ்கின்ற 

என்றுகூட 
நம்‌ நாட்டின்‌ வரலாற்றில்‌ 
ஒரு மாபெரு நெருக்கடி 


ன்‌ முற்பாதியில்‌ ஏற்பட்டுவிட்டது. 


படையெடுப்பால்‌ நமக்கு விளைத்த 
ன்னல்களுக்கோ எல்லையில்லை. அவ 
ர 1 


நீறோடு விஞ்ஞானமும்‌ நாட்‌ 
நாத்திகப்பேய்‌ தலை விரித்‌ 
மதுவை உண்ட நம்‌ மக்கள்‌ 
மயை ஓராது அதைப்‌ புறக்‌ 
உலக ஆடம்பர வாழ்வில்‌ 
குவதுமாய்‌ மக்கள்‌ ஓம்புலச்‌ 
& து வந்தார்கள்‌. 


Wo படர்‌ ந்துவிட்டது. இவ்விரு 


வேதம்‌, உபநிடதம்‌, 
ங்கிய ஞானப்‌ பயிர்‌ 
ண்ணம்‌ ஒரு முகில்‌ 
னந்தர்‌ என்று 


்‌ வகுத்துக்‌, கொல்லல்‌ அம ஞூ 
ஓர்‌ ப்‌ ஞானக்கடல்‌ விரிய வேண்டுமே ! அத்தையின்‌ க்‌ 
கடலே ஸ்ரீ ராமகிருஷ்ணப்‌ பெருந்தகையார்‌ i 

முகிலை மிக்க ஆர்வத்‌ ம்‌ 


இப்பாலயாம்‌ உல்கை எழில்‌ மிக்க ட 
செய்ய, ஆண்டவன்‌ உறைதந்குரிய 
கச்‌ செய்ய முயன்றது. 


அந்தக்‌ கடல்‌ அந்த 


ஈர்த்து நின்றதில்‌ வியப்பில்லை. 


னப்‌ பயிர்‌ தழைப்ப 


வீரமாகுரவர்‌ விவேகானந்தர்‌ iii 


பெருந்தவத்தால்‌ புனிதமான இடத்திலேதான்‌ சான்றோர்கள்‌ 
பிறக்கின்றார்கள்‌ ; நல்ல சூழ்நிலையாம்‌ தொட்டிலிலேதான்‌ தாலாட்‌ 
டப்படுகின்றார்கள்‌. உமை மாதேவனை அடைந்தது அருந்தவத்‌ ' 
தால்‌ என்பதைக்‌ குமார சம்பவம்‌ என்ற நூல்‌ வாயிலாக நாம்‌ 
உணர்கின்றோம்‌. நரேந்திரர்‌ உதித்த தத்தர்‌ குடும்பமும்‌ பரம்‌ 
பரையாகச்‌ செல்வம்‌ வாய்ந்தது. அறத்திற்கும்‌, அன்பிற்கும்‌, 
விரிந்த படிப்பிற்கும்‌, எதற்கும்‌ அஞ்சாது தம்‌ தனி அற வழியே 
செல்லுகின்ற இயல்புள்ளவர்களைப்‌ படைப்பதற்கும்‌ அது புகழ்‌ 
வாய்க்கப்பெற்றிருந்தது. நரேந்திரரின்‌ பாட்டனார்‌ துர்க்க சரண 
தத்தர்‌ துறவறத்தை ஏற்றார்‌. துறவறத்தின்‌ இரத்தம்‌ இவருடைய 
நரம்பில்‌ ஓடுகின்றதை அதனால்‌ நாம்‌ அறிகின்றோம்‌. மேலும்‌, 
நரேந்திரர்‌ சந்நியாசிகளிடத்தில்‌ ஒரு தனி ஆர்வம்‌ தம்முடைய 
கிளரொளி இளமையில்‌ காட்டினதாக இவர்‌ வரலாறு கூறு 
கின்றது. 

இவருடைய தாயார்‌ புவனேச்வரி தேவியார்‌ சிவபிரானை இடை 
(பராது இறைஞ்சி வழிபடுவார்‌ ; மிக்க தூய்மை வாய்ந்த ஒர்‌ உத்தமி 
யார்‌ ; இசையில்‌ மிக்க தேர்ச்சியுடையவர்‌ ; இராமாயணம்‌, பாரதம்‌ 
இவற்றின்‌ சுவையை நன்கு பருகினர்‌ ; பிள்ளைப்‌ பேறில்லாமல்‌ 
தவங்கிடந்தார்‌; காசியில்‌ எமுந்தருளியிருக்கும்‌ விசுவநாதரிடம்‌ 
பேரன்பு பூண்ட காரணத்தால்‌ அவர்‌ கனவில்‌ சிவபிரானே ஒரு 
குழந்தை வடிவமெடுத்துத்‌ தம்பால்‌ விரையக்‌ கண்டார்‌ ; சில 
மாதங்கள்‌ கழித்து ஓர்‌ ஆண்‌ மகவை ஈன்றார்‌. இந்த ஆண்‌ 
மகவுதான்‌ நரேந்திரர்‌. பின்பு இவரே விவேகானந்தர்‌ என்ற பெய 
ரைப்‌ பூண்டார்‌. 

உலகத்திற்கே ஞான விளக்காய்த்‌ திகழப்போகும்‌ இச்சான்‌ 
றோர்‌, 1863-ஆம்‌ ஆண்டு. ஜனவரி மாதம்‌, 12-ஆம்‌ தேதி திங்கட்‌ 
கிழமை சங்கராந்தியன்று கதிரவன்‌ தோன்றுவதற்கு ஆறு நிமிடங்‌ 
களுக்கு முன்பே அவதரித்தார்‌. பராசத்தியாம்‌ உலக அன்னையை 
வழிபட்டு அச்சமெலாந்தீர்ந்து அருளமுதம்‌ உண்டு ஞானக்‌ குன்‌ 
றின்மீது நின்ற தட்சிணேசுவரத்துப்‌ பேரருளாளர்‌ இச்சோதிப்‌ 
பிழம்பு கீழே இறங்குவதைக்கண்டு உளம்பூரித்தார்‌. இவர்‌ தந்‌ைதைய 
ரான விசுவநாதர்‌ இசைக்‌ கலையை மிக்க ஆர்வத்துடன்‌ போற்றுவர்‌. 
இசையில்‌ உள்ள அன்பு நரேந்திரருக்குத்‌ தம்‌ தந்தையார்வாயிலாக 
மலர்ந்தது என்று கூறலாம்‌. இந்த இசை வன்மை பிற்காலத்தில்‌ 
ஆண்டவனை வழிபடும்‌ துறையில்‌ இவருக்குத்‌ தக்க துணை புரிந்தது. 


iv விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌- | 
மேலும்‌ இவருடைய தாயார்‌ இவருடைய மனக்கழனியில்‌ ஆன்மிக 
விதையை முதன்முதலாகத்‌ தூவிவிட்டார்‌. இராமாயணம்‌, 
பாரதம்‌ இவற்றில்‌ வரும்‌ வீரர்களின்‌ அருஞ்செயல்களைத்‌ தம்‌ 
மைந்தருக்கு எடுத்துக்‌ காட்டினார்‌. இராமனுடைய தெய்வ வாழ்வு 
இவருடைய சிந்தையைக்‌ கொள்ளை கொண்டுவிட்டது. அனுமார்‌ 
தாம்‌ இவருக்கு இலட்சிய புருடராய்த்‌ திகழ்ந்தார்‌. அனுமாரைப்‌ 
பற்றிக்‌ கேள்விப்பட்டதும்‌, அவர்‌ வாழைத்‌ தோப்பில்‌ இருப்பார்‌ 
என்று அங்கே இரவில்‌ சில மணி நேரங்களைக்‌ கழித்தார்‌. அத்‌ 
தகைய கற்பனைச்‌ செறிவு இவரிடம்‌ மிளிர்ந்தது. அன்றியும்‌, மகா 
பாரதத்து வீரனான அருச்சுனனுடைய வாழ்வு இவருக்கு ஆன்‌ 
மிகத்‌ துறையில்‌ ஒரு புதிய பாதையை வகுத்துக்‌ காட்டிவிட்டது. 
பிருந்தாவனக்‌ கண்ணனைக்காட்டிலும்‌, போர்‌ முரசு 
அறம்‌ நாட்டிய குருக்ஷேத்திரக்‌ கண்‌ 
பற்றுதல்‌ மிகுதியென்றே மொழி 
இவர்‌ அறியாக்‌ காலத்தே 
விளையாட்டாகப்‌ பாவனை 
இவருடைய 


கொட்டி 


ணனிடத்தில்‌ இவருக்குப்‌ 
ய வேண்டும்‌. 


இப்பாவனை 
ஆன்மிகப்‌ 
ஒரு நாள்‌ 
இ ஒரு நல்ல பாம்பு படமெடுத்து 
எச்சரிக்கை 
பின்பு இவரை 
உசாவிய பொழுது, ம்‌ நிகழ்ந்தது ஒன்றுமே யான்‌ : அறியேன்‌ ; 
புகலரிய இன்ப வெள்ளத்தில்‌ ஆழ்ந்திருந்தேன்‌ 15 என்று விடை 
அளித்தார்‌. ஆன்மிக உணர்ச்சியும்‌ தியான (6) உடன்‌ 
பிறந்தன போலும்‌ ! எ னு 
இவரது வாழ்க்கையைக்‌ 5 ப்ச்‌ 
பயிற்சி, நாட்டுப்‌ பணி என்ற மூன்‌, பாய்ச்சி, குருவின்‌ ட 
22 என்ற மூன்று பிரிவுகளாகப்‌ பிரிக்‌ ர்‌ 
இவர்‌ எதையும்‌ நுணுக்‌ ப்ட்‌ | ரிக்கலாம்‌, - 
தவர்‌, அவருடைய நினைவுச்சுத்தியோ, ன்‌ தத வாய்த்‌ 
“ஆம்‌ ஆண்டு, தம்‌ 16 ்‌ 


வீரமாகுரவர்‌ விவேகானந்தர்‌ க 


வரத்தில்‌ அமர்‌ ந்த இராமகிருஷ்ண பகவானை நண்ணலாம்‌ என்று 
அக்கல்லூரிக்குத்‌ தலைவரான வில்லியம்‌ ஹெஸ்டி என்றவர்‌ தம்‌ 
சொற்பொழிவில்‌ குறிப்பிட்டார்‌. இதைக்‌ கேட்ட நரேந்திரர்‌ முதன்‌ 
முதலாக 1881-ஆம்‌ ஆண்டு, நவம்பர்‌ மாதம்‌, இராமகிருஷ்ண 
ரைச்‌ சந்தித்தார்‌. இச்சம்பவம்‌ உலக வரலாற்றிலேயே ஒரு 
மாபெரு நிகழ்ச்சி என்று பொன்னேட்டில்‌ பொறிக்கலாம்‌. 
அவர்‌ வடமொழியை நன்றாகக்‌ கற்றார்‌ ; அதன்கண்‌ அடங்கி 
யுள்ள காவியச்‌ சுவைகளை இன்புறப்‌ பருகினார்‌ ; மேலைநாட்டுக்‌ 
கவிகளின்‌ நயங்களில்‌ தோய்ந்தார்‌; மேலைநாட்டுத்‌ தத்துவ ஆசிரியர்‌ 
களான பிளாட்டோ, அரிஸ்டாட்டில்‌, ஹெகல்‌, காண்டு, ஹெர்பர்ட்டு 
ஸ்பென்சர்‌, ஷோப்பனேர்‌--இவர்களுடைய நூற்கடலின்‌ ஆழங்‌ 
களைக்‌ கண்டார்‌ ; சமணர்‌ தத்துவத்தை ஆராய்ந்தார்‌ ; சாக்கியம்‌ 
பயின்றார்‌ ; பைபிள்‌, குரான்‌ போன்ற சமய நூல்களின்‌ நுட்பங்‌ 
களத்‌ தம்‌ கூர்ந்த அறிவுகொண்டு சோதித்தார்‌ ; வேதம்‌, உப 
நிடதம்‌, கீதை முதலிய நம்‌ நாட்டுச்‌ சமய நூல்களையும்‌ திறனாய்வு 
முறையில்‌ நோக்கினார்‌. பிரம்ம சமாஜத்தைச்‌ சேர்ந்தார்‌. வெற்று 
அறிவு வேட்கையைத்‌ தணித்துக்‌ கொள்வதற்காக இவர்‌ பல்வேறு 
நூல்களில்‌ : திளைக்கவில்லை. மெய்பொருளைக்‌ காண வேண்டும்‌ 
என்ற அவா ஒன்றே இவரை எல்லாத்துறைகளிலும்‌ இழுத்துச்‌ 
சென்றது. இவர்‌ திறனாய்வுத்‌ தராசில்‌ எல்லாவற்றையும்‌ நிறுத்துப்‌ 
பார்த்தார்‌ ; ஆராய்ச்சியாம்‌ உலையில்‌ தாம்‌ கற்ற அனைத்தையும்‌ 
வைத்து அருஞ்சோதனை செய்தார்‌; “மெய்ப்பொருள்‌ இங்கு 
இலங்குமா, அன்றேல்‌ அங்குத்‌ திகமுமா?? என்றெல்லாம்‌ நினைத்‌ 
துச்‌ சிந்தனைக்‌ கடலில்‌ ஆழ்ந்தார்‌. மெய்யொளி காண எல்லாச்‌ 
சமயக்‌ கபாடங்களையும்‌ தட்டிப்பார்த்தும்‌, ஒன்றிலிருந்தும்‌ இவ 
ருடைய அறிவுக்குச்‌ சமாதானம்‌ அளிக்கக்கூடிய விடை ஒன்றுமே 
எமுந்தபாடில்லை. அந்தக்‌ காலத்தில்‌ மகரிஷி என்று போற்றப்‌ 
பட்ட தேவேந்திரநாத தாகூரைப்‌ பார்த்து, ££ நீவிர்‌ கடவுளைக்‌ கண்‌ 
டிருக்கிறிரோ ??? என்று வினவினார்‌. அவர்‌ அதற்குத்‌ தக்க விடை 
அளிக்காமல்‌, ₹உன்‌ கண்கள்‌ யோகிகளுடைய கண்கள்‌ போல 
மிளிர்கின்றன, ? என்று மொழிந்தார்‌. இவர்‌ தம்‌ உள்ளத்திற்கு 
உயர்ந்த சமாதானம்‌ எங்கும்‌ கிடைக்காமல்‌, மனம்‌ அல்லலுற்றார்‌. 
அதனால்‌, இவர்‌ எதையும்‌ நம்பாத ஓர்‌ அஞ்ஞோயவாதியாய்‌ இருக்கும்‌ 
படி நேர்ந்தது. கடவுளை நேரில்‌ காணாத வரையில்‌ தமக்கு உள்ளத்‌ 
தில்‌ ஓர்‌ அமைதி உண்டாவதற்கு சற்றும்‌ இடமில்லை என்று இவர்‌ 


vi விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 


மனம்‌ உரைத்தது. இவர்‌ கடவுட்பித்தேறினவர்‌ போலக்‌ காட்சி 
அளித்தார்‌. த்தும்‌ ட. 
பத்திப்‌ பூஞ்சோலையில்‌ ஒரு ஞான நன்மலர்‌ பூத்தால்‌, அம்‌ 
மலரை நாடி வண்டுகள்‌ ஒலித்து விரையத்தானே செய்யும்‌ ? கடன்‌ 
குருவை நாடுகிறதுண்டு ; தாம்‌ அரும்பாடு பட்டுத்‌ தேடிய ஞானச்‌ 
செல்வத்தை ஒப்படைக்கத்‌ தகுந்த ஒரு சீடன்‌ வரமாட்டானா 
என்று ஏங்கும்‌ உள்ளம்‌ படைத்த உத்தம ஞான குருவுமுண்டு. 
நரேந்திரரும்‌ இராமகிருஷ்ண பரமஹம்ஸரும்‌ சந்தித்தனர்‌. 
“ நீர்‌ இறைவனைக்‌ கண்டீரோ ?? என்று நரேந்திரர்‌ அவரை வினவி 
னார்‌. “ நான்‌ இறைவனை நேரிற்‌ காண்கின்றேன்‌ ; உன்னைக்‌ காண்‌ 
பதுபோலவே அவரையும்‌ காண்கின்றேன்‌ ; உனக்குக்‌ காட்டவும்‌ 
வல்லேன்‌,” என்று துணிவுடன்‌ கூறிய சான்றோரைப்‌ பார்த்து இவர்‌ 
வியப்பில்‌ ஆழ்ந்துவிட்டார்‌. இவ்வளவு திண்ணமாக, இவ்வளவு 
உறுதியுடன்‌ பேசின பெரியாரை இதுவரையில்‌ இவர்‌ கண்டதில்லை. 
தம்‌ ஞானக்கண்ணால்‌ உணர்ந்த இவ்விளைஞரின்‌ பெருமையைக்‌ 
கொஞ்சமும்‌ கூசாமல்‌ பலர்‌ முன்னிலையில்‌ அவர்‌ உரைத்தார்‌ ; 
உலகத்திற்குப்‌ பேருண்மையை நல்க வந்த ஞான வள்ளலென்றும்‌, 
சிவசத்தி வாய்க்கப்‌ பெற்றவரென்றும்‌, ௪ப்தரிஷிகளில்‌ ஒருவரென்‌ 
றும்‌ உணர்ச்சி ஒங்க, உளங்குழையப்‌ பேசி, ஆராத அன்பால்‌ 
இவரை நீராட்டினார்‌. ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ அருளிய மொழிகளை 
அப்படியே இவர்‌ ஏற்கவில்லை; குருநாதர்‌ தம்‌ அனுபூதியில்‌ கஷ்ட 
உண்மைகளை ஒவ்வொன்றாய்த்‌ துருவி ஆராய்ந்த பிறகே அவற்றை 
ஏற்க உடன்பட்டார்‌. 
ளாகிய வெங்கணைகளை, விசுவாமித்திரர்‌ வசிஷ்டர்‌ மீது 
போல எறிந்தார்‌. அந்த ம்‌ 


பெறச்‌ 


ட்கள்‌. என்ற பொருட்செறி 
வுடைய தம்‌ கட்டுரையில்‌ சித்திரித்திருக்கிறார்‌ : ம்‌ 


“ தாம்‌ பருகியிருந்த ஆங்கிலக்‌ கல்வியின்‌ ௪ 
திரட்டி அம்புகளாக்கி, அவற்றைக்‌ குரு மொ ்‌ 
தார்‌ ; சுருங்கச்‌ சொல்லின்‌, ஆங்கிலக்‌ கல்வியால்‌ வளர்ந்த இக்கால 
இந்தியாவின்‌ உருவமேயானார்‌. பண்டைய இருடியரது ஆத்த 
கல்வியின்‌ களஞ்சியமாய்‌ மிளிர்ந்தார்‌ குருதேவர்‌, புதிய அலியா 
வம்‌ பழைய இந்தியாவும்‌ இருவர்‌ வாயிலாகவும்‌ ஒன்றோடொன்று 
எதிர்த்துப்‌ போராடியது போன்றதாயிற்று. ஐந்தாண்டு வரை 


£ஈரத்தையெல்லாம்‌ 
மிகளின்மீது தொடுத்‌ 


வீரமாகுரவர்‌ விவேகானந்தர்‌ vii 


நடந்த சொற்போரின்‌ இறுதியில்‌ தோற்றவர்‌ நரேந்திரரே. 

“நரேந்திரரது மனத்தின்கண்‌ இருந்த ஐயங்களெல்லாம்‌ பரிதி 
யைக்‌ கண்ட பனிபோல அகன்றன. ஸ்ரீ ராமகிருஷ்ணரின்‌ ஞான 
ஒளி இவர்‌ இதயத்தின்‌ இருளை மாய்த்துவிட்டது. தியான முறை 
களையும்‌, ஒமுக்கத்தைத்‌ திருத்தும்‌ முறையையும்‌, ஞான சத்தியைச்‌ 
சேமிக்கும்‌ முறையையும்‌ இராமகிருஷ்ண பகவான்‌ இவருக்கு 
நன்கு விளங்க விரித்துரைத்தார்‌. நிர்விகற்ப சமாதி நிலையின்‌ 
பெருமையையும்‌, இவர்‌ அந்த மாகுரவர்‌ வாயிலாக உணர்ந்து 
அதையும்‌ தம்‌ அனுபூதிச்‌ செல்வமாக அமைத்துக்கொண்டார்‌. 
இராமகிருஷ்ண வள்ளலார்‌ தம்‌ சத்திகள்‌ அனைத்தையும்‌ கம்‌ சீட 
ருக்கு மனமுவந்தே அளித்தார்‌. இவர்‌ பெருந்தியாகத்தில்‌ பெற்ற 
எல்லாச்‌ சத்தியையும்‌ துறத்தலால்‌ இன்னுமொரு தியாகத்தின்‌ 
சிறப்பைப்‌ பெற்றுத்‌ தியாக வடிவமாய்த திகழ்ந்த தம்‌ குருநாதரிட 
மிருந்து அவற்றை வணக்கத்துடன்‌ ஏற்று, அவர்‌ பணித்த ஆணை 
யைச்‌ செவ்வனே நிறைவேற்றும்‌ விரதம்‌ பூண்டார்‌. இவர்தம்‌ 
குருவும்‌ 1886-ல்‌ தம்‌ தெய்வத்‌ திருவுருவை மறைத்து, விண்‌ 
ண்ட்டை அலங்கரித்துவிட்டார்‌. விவேகானந்தரும்‌ இவர்தம்‌ 
துணைச்‌ சீடரும்‌ முற்றத்துறந்த முனிவராயினர்‌. 

எப்பொருள்‌ எத்தன்மைத்து ஆயினும்‌ அப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்பது அறிவு.” 
எப்பொருள்‌ யார்யார்வாய்க்‌ கேட்பினும்‌ அப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்பது அறிவு.” 

என்ற மொழிகளுக்கு விரிவுரையாய்த்‌ திகழ்ந்து வீர வாழ்வை 
நடத்திய நரேந்திரர்‌, விவேகானந்தரானார்‌ ; அறிவுக்‌ கடலைக்‌ 
கடைந்து வேதாந்த மணியைப்‌ பெற்றார்‌. சர்வ சமய சமரச மணி. 
தான்‌ அந்த வேதாந்த மணியாகும்‌. இவர்‌ அனுபூதிக்கே மாபெருங்‌ 
காப்பியமான ஸ்ரீ ராமகிருஷ்ணரென்னும்‌ குருமணியைக்‌ கண்‌ 
டறிந்தார்‌. இந்திய மக்களது வாழ்க்கைக்கடலுள்‌ அடிவரை மூழ்கி 
நாட்டுப்‌ பணியெனும்‌ சுடரொளி விடும்‌ மணியையும்‌ கண்டார்‌. 

இம்‌ மும்மணிகளையும்‌ கண்ட சுவாமியார்‌, தம்‌ உள்ளத்திற்‌ 
குருதேவ மணியைப்‌ பதித்துக்கொண்டார்‌; தமது உரையில்‌ 
வேதாந்த மணியைப்‌ பதித்துக்கொண்டார்‌ ; தமது செயலில்‌ (தாய்‌ 
நாட்டுத்‌) தொண்டு எனும்‌ மணியைப்‌ பதித்துக்கொண்டார்‌. 
பின்னர்‌ உலக முழுதும்‌ தாம்‌ கண்ட இம்மூன்று மணிகளின்‌ 
பெருமையினை வெளியிடத்‌ தொடங்கினார்‌.” 


viii விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌... சுடர்‌. | 


மூன்றாம்‌ பகுதியில்‌ ஸ்ரீ ராமகிரூஷ்ணரது மஹா சமாதிக்குப்‌ 
பின்பு விவேகானந்தர்‌ புரிந்த அருஞ்செயல்களனைத்தும்‌ திகழப்‌ 
பார்க்கின்றோம்‌. ஸ்ரீ ராமகிருஷ்ண மடமும்‌, சங்கமும்‌ நிறுவப்‌ 
பட்டன. இந்தச்‌ சிறிய ஆல வித்தில்‌ உலகத்திற்கே தண்ணிழல்‌ 
பரப்பும்‌ விரிந்த மடம்‌ மறைந்திருப்பதை யார்‌ அந்தக்‌ காலத்தில்‌ 
உணர்ந்திருக்க முடியும்‌! அதைச்‌ சுற்றிப்‌ பல இன்னல்‌ முகில்கள்‌ 
திரண்டு எழுந்து முழங்கின. மின்னல்கள்‌ வீசினாலென்ன ? பேரிடி 
கள்‌ பல்லாயிரம்‌ முரசுகள்‌ போல ஓலித்தாலென்ன? ஸ்ரீ ராம 
கிருஷ்ணரின்‌ அருட்பரிதியால்‌ எல்லாம்‌ அவிந்து போயின. இந்த 
மடத்தின்‌ ஆன்ம வெற்றிக்கொடி எல்லா இதயக்‌ கோட்டையிலும்‌ 
ஆடுவதை உலகம்‌ இப்பொழுது கண்டு களிக்கின்றது ! 

இவர்‌ மடத்தை நிறுவிய பின்‌ யாதொரு தளையுமின்றி இமயத்தி 
னின்று குமரி வரையில்‌ யாத்திரை செய்யலானார்‌ ; பிச்சையேற்றே 
நடந்தார்‌ ; பசி தாகம்‌ இவற்றைப்‌ பொருட்படுத்தாமல்‌ புண்ணியத்‌ 
துறைகளாடி எங்கும்‌ திரிந்தார்‌. இந்த நீண்ட யாத்திரையில்‌ 
இவருக்குப்‌ பல்வேறு அனுபவங்கள்‌ 
பேரரண்மனைகளில்‌ உறைவரர்‌ ; 


மட்குடிசைகளில்‌ தங்குவார்‌ ; நல்லறமும்‌, மனச்செம்மையும்‌, 


ம்‌ தாண்டவமாடக்‌ 
அன்பு ஊற்றுகளை 
டத்து நிற்கும்‌ 
ட்டி அவற்றை 


டர்‌ றந்த தொண்டாற்றும்‌ ம 
மிக உயர்ந்த தேச பத்தராயும்‌ திகழ்ந்தார்‌ ; 
கண்டு கண்ணீர்‌ சொரிவார்‌. 


௪ பத்தருள்‌ 
ஏழை படூம்‌ துயர்‌ 


வீரமாகுரவர்‌ விவேகானந்தர்‌ ix 


இனத்திற்கு மட்டும்‌, ஒரு சாதிக்கு மட்டும்‌ உரியவையல்ல ; அந்தக்‌ 
கருவூலக்‌ கதவுகளை எல்லோருக்கும்‌ திறந்துகாட்டி அதன்‌ 
பேரொளியின்‌ பெருமையை உலகங்‌ கேட்கப்‌ பெரும்பூதூர்‌ வள்ளல்‌ 
இராமானுசர்போல முரசறைய வேண்டுமென்று திருவுளங்கொண் 
டார்‌. உண்மையெனும்‌ ஊருணி ஆன்ம நீர்‌ வேட்கையுற்ற அனை 
வருக்கும்‌ சமமான உரிமை உடையது என்பதுதான்‌ விவேகானந்‌ 
தரின்‌ உள்ளக்‌ கிடக்கையாகும்‌. வேதாந்தத்தின்‌ உண்மையான 
கருத்தைச்‌ செயல்‌ முறையிற்‌ கொண்டுவருகின்ற எந்த நாடும்‌ 
இம்மையையும்‌ சாதித்து, மறுமையையும்‌ கண்டுவிடும்‌ என்பதில்‌ 
யாதோர்‌ ஐயமுமில்லை. 

இவர்‌ 1892-ன்‌ இறுதியில்‌ நீலத்‌ திரைக்கடல்‌ தாலாட்டும்‌ குமரி 
வந்ததும்‌ அங்கே கோயில்‌ கொண்டிருக்கும்‌ அம்மையைத்‌ தரிசித்‌ 
துப்‌ பிறகு தனித்து நிமிர்ந்து காட்சி அளிக்கும்‌ ஒரு பாறை 
மீது தியானத்தில்‌ அமர்ந்தார்‌. தம்‌ தாய்‌ நாட்டின்‌ வானளாவி 
நின்ற உயர்தோற்றமும்‌, அதன்‌ சாக்கடைத்‌ தேக்கமும்‌, அதன்‌ கட 
லனைய பெருமையும்‌, எல்லாத்‌ துறைகளிலும்‌ எழுந்த அதன்‌ சிறு 
மையும்‌, அதன்‌ தபோதனர்களும்‌, இருடிகளும்‌, ஞானிகளும்‌, 
சிற்றின்பச்‌ சேற்றில்‌ உழல்கின்ற இழிவான மக்களும்‌, வறுமையில்‌ 
வாடுகின்ற ஏழை மக்களின்‌ இடும்பைகளும்‌ எல்லாம்‌ அலைக்கு 
மேல்‌ அலையாய்க்‌ கிளம்பி இவர்தம்‌ மனக்கரை மீது மோது 
வதைக்‌ கண்டார்‌. ££ என்‌ நாட்டின்‌ வறுமையை அகற்றி அதன்‌ 
வெந்துயர்களைப்‌ போக்கி அதன்‌ பண்டைய பெருமையை உல 
கிற்குமூன்‌ நிலை நாட்டுவேன்‌ !?? என்ற ஓர்‌ உறுதியான எண்ணம்‌ 
இவர்‌ மனத்தில்‌ வேரூன்றிவிட்டது. புத்தபிரான்போல இவர்‌ உலகத்‌ 
துயரில்‌ ஆழ்ந்து அதைத்‌ துடைக்கும்‌ துறையில்‌ இறங்கிவிட்டார்‌. 

மேலை நாட்டிற்குப்போய்த்‌ தம்‌ நாட்டின்‌ பெருமையை நாட்ட 
வேண்டுமென்ற அவா எனும்‌ விதை இவர்‌ மனத்தில்‌ எப்‌ 
பொழுதோ விழுந்துவிட்டது. அது மூளைத்துத்‌ தளிர்த்து அரும்பிப்‌ 
பூத்துக்‌ காய்த்துப்‌ பமுக்கும்‌ காலமும்‌ நெருங்கிக்கொண்டிருந்தது. 
நம்‌ கொல்லையிலுள்ள மாமருந்துப்‌ பச்சிலையின்‌ பெருமையை நாம்‌ 
உணர்கிறதில்லை. அயலார்‌ சுட்டிக்‌ காட்டினாற்றான்‌ நாம்‌ அதை 
உள்ளவாறு அறிவோம்‌. மேலை நாட்டிற்குத்‌ தேவையானது ஆன்‌ 
மிகச்‌ செல்வம்‌; வெவ்வறுமையில்‌ உழலும்‌ நம்‌ நாட்டிற்கு மிக 
மிகத்‌ தேவையானது, அதை அகற்றும்‌ இம்மைச்‌ செல்வமே 
யாகும்‌. பசிப்‌ பிணியால்‌ வாடி வதங்குகின்ற ஒருவனிடத்திற்‌ போய்‌ 


Xe விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—ுடர்‌- 1 


வேதாந்தம்‌ உரைத்தால்‌ அது யாது பயனைத்‌ தரும்‌? நம்‌ நாட்டுத்‌ 
தரித்திர நாராயணர்களுக்குக்‌ காணிக்கையாய்ச்‌ சமர்ப்பிப்பது 
உணவேயாகும்‌ என்று தேர்ந்தார்‌. விலையிலா மாணிக்கமாம்‌ 
வேதாந்தத்தை மேல நாட்டிற்கு அளித்துப்‌ பொருட்‌ செல்வத்தைத்‌ 
தம்‌ தாய்‌ நாடு வறுமைத்‌ துயர்‌ மாயுமாறு பெறுகின்றார்‌ ! இவரது 
வாணிகம்‌ இருந்தவாறு என்னே ! 


மாலையில்‌ 
ன்ற உண்‌ 


த 


வீரமாகுரவர்‌ விவேகானந்தர்‌ xi 


வேதாந்தக்‌ கழகங்கள்‌ நிறுவப்பட்டன. வேதாந்தத்தைப்‌ பரப்பு 
வதற்கு வேண்டிய முயற்சிகள்‌ ஏற்பட்டன ; அதற்குரிய முறைகளை 
யும்‌ சுவாமிகள்‌ வகுத்துக்‌ காட்டினார்‌. இங்கிலாந்திலும்‌ தம்‌ குரு 
நாதரின்‌ ஞானப்‌ பயிர்‌ எங்கணும்‌ தழைப்பதற்குப்‌ பற்பல இடங்‌ 
களில்‌ மாரி போல்‌ சொற்பொழிவுகளைத்‌ தமக்கெனத்‌ தனிச்‌ சிறப்‌ 
புடன்‌ திகமும்‌ யாழொத்த குரலில்‌ வாரி வழங்கினார்‌. வடிவழகிலும்‌, 
சொல்லின்‌ இன்னிசையிலும்‌, ஒழுக்கத்தின்‌ சிறப்பிலும்‌, பொருட்‌ 
செறிவிலும்‌ ஆழ்ந்த மாந்தர்‌ பலர்‌ இவரை வியந்து போற்றினர்‌. 
மார்கரெட்டு நோபிள்‌ என்ற நங்கை விவேகான ந்தரின்‌ அடிச்சுவட்‌ 
டைப்‌ பின்பற்றலானார்‌. இவரே சகோதரி நிவேதிதை என்று 
பிறகு வழங்கப்பட்டார்‌. இவர்‌ விவேகானந்தரைப்‌ பற்றித்‌ தந்த 
குறிப்புகள்‌ விவேகானந்தருடைய பெருமையை நன்கு விளக்கு 
கின்றன. சுவாமி விவேகானந்தர்‌ அகில சமயக்‌ கோவில்‌ ஒன்‌ 
றமைத்து அதன்‌ கோபுரத்து மீது ஓம்‌? என்னும்‌ எழுத்தைப்‌ 
பொறிக்கவேண்டுமென்று கருதினார்‌. 

இவர்‌ அமெரிக்காவிலே வேதாந்தப்‌ பிரசாரம்‌ எனும்‌ பெரும்‌ 
புயலை வீசியதோடு நின்றுவிடாது, ஆங்காங்கே வேதாந்த சங்கங்‌ 
கனை அமைத்துச்‌ சமய சாதனைகளில்‌ ஈடுபடும்படி அன்பர்களைத்‌ 
தூண்டினர்‌ ; தம்‌ சகோதர சீடர்களை இந்தியாவினின்றும்‌ வர 
வழைத்து, ஞானப்பணியைத்‌ தொடர்ந்து நிகழ்த்துமாறு ஏற்பாடு 
செய்தனர்‌ ; 1896 ஏப்பிரலில்‌ அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு, 
ஐரோப்பாவிலுள்ள சிறந்த நாடுகள்‌ வழியாகச்‌ சென்று, இறுதியில்‌ 
கொழும்பிற்கு 1897 ஜனவரி 15-ல்‌ வந்தடைந்தார்‌. கொழும்பி 
லிருந்து இமயமலையில்‌ அல்மோரா வரை சுவாமிகள்‌ தாய்‌ நாட்‌ 
டிலே வாகை வேந்தர்‌ போலச்‌ சஞ்சரிக்கும்போது, நன்றி கூர்ந்த 
இந்தியர்‌ பேரன்பும்‌ பணிவும்‌ பொங்க ஆசாரியராக இவரை வர 
வேற்று, உபசாரப்‌ பத்திரங்கள்‌ வாசித்து வழங்க, இவரும்‌ தக்க 
மறுமொழிகளை முழங்கலானார்‌ ; இந்திய மக்கட்குத்‌ தம்‌ பிரசங்க 
மாரியாற்‌ புத்துயிரளித்தனர்‌ ; தாய்நாடு தன்‌ பண்டைய பெரு 
மையை எய்துதற்குரிய நெறிகளை எடுத்துக்‌ காட்டி, சமூக வாழ்க்‌ 
கையிற்கண்ட கேடுகளை நீக்கவும்‌, எத்துறைக்கண்ணும்‌ சிறப்புற்று 
விளங்கவும்‌ வழிகளைக்‌ கோலினர்‌ ; சீடர்கட்குப்‌ பயிற்சியை அளித்‌ 
தனர்‌ ; தம்‌ குருநாதரது ஆணைக்கிணங்கப்‌ பணிகள்‌ அனைத்தை 
யும்‌ இயற்றி முடித்ததை உணர்ந்து, 1902 ஜூலை 4-ஆம்‌ தேதி 
யன்று தமது கந்தையான உடற்போர்வையைக்‌ களைந்து மகா 


ii விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சடர்‌-| 


சமாதியைத்‌ தாம்‌ முன்னரே குறிப்பிட்ட தினத்தன்று எய்தினர்‌. 
கம்பர்‌ அயோத்தியைச்‌ சித்திரிக்கும்‌ பொமுது, ££ கல்வி என்ற 
வித்திலிருந்து அளவிறந்த கிளைகள்‌ எமுகின்றன ; தவமாகிய இலை 
கள்‌ தளிர்க்கின்றன ; அன்பு அரும்புகிறது ; அறம்‌ மலர்கின்றது 5 
போகம்‌ என்ற கனி பமுக்கின்றது,?? என்று கூறுவது சுவாமிகளுக்‌ 
கும்‌ மிகப்‌ பொருந்தும்‌. 
“£ ஏகம்‌ முதற்கல்வி முளைத்தெமும்‌ தெண்ணில்‌ கேள்வி 
ஆகம்‌ முதற்றிண்‌ பணைபோக்கி யருந்த வத்தின்‌ 
சரகம்‌ தழைத்தன்‌ பரும்பித்‌ தருமம்‌ மலர்ந்து 
போகங்‌ கனியொன்று பழுத்தது போலு மன்றே,” 
ஆனால்‌ விவேகானந்தர்‌ கண்ட அழியா இன்பம்‌ நிர்விகற்ப சமாதி 
யாகும்‌; அந்தச்‌ சமாதிப்‌ பேரின்பத்தையும்‌ துறந்து உலகப்‌ பணி 
செய்யத்‌ தொடங்கினார்‌. உலகப்‌ பணியும்‌ ஆண்டவனுக்குப்‌ புரியும்‌ 
கைங்கரியமன்றோ ? தொழிலும்‌ தொமுதல்தானே ? 

“ தாம்‌ இன்புறுவது உலகு இன்புறக்‌ கண்டு காமுறுவர்‌ கற்‌ 
றறிந்தார்‌ ?? என்று நாயனார்‌ கூறின பொன்மொழியை மெய்ப்பித்த 
இச்சான்றோரின்‌ தனிச்‌ சிறப்புகளைச்‌ சற்று ஆராய்வோம்‌ ; 

“ இந்திரியப்‌ பலகணிகள்‌ வாயிலாகப்‌ 
மனத்தை அடக்குகின்றவனே வீரண்‌?? பநிடதம்‌ 
கூறுகின்றது. [ச Ee 5 ன a 5 


றகி வீரமாம்‌,” 
என்றார்‌ ஒளவையாரும்‌. * பலவீனமுள்ளவனால்‌ மெய்ப்பொருள்‌ 


கருமத்தாலும்‌ முத்தி எய்த 
ன மொழிகள்‌ நம்‌ மனத்தின்‌ 
கண்‌ ஒலிக்கக்‌ கேட்போம்‌ ம்‌, அணுச்சக்தி தாண்டவமாடும்‌ 
சாலச்சிறந்தது என்று விவேகா 


ட்ட மாமலிருந்துவிடும்‌. 
வது ன்‌ த்‌ 
பொலியாது போகலாம்‌. ஞானம்‌ I ல 


னால்‌, விவேகானந்தரோ, ல்லாம்‌ அமைந்த ஒரு மெய்வீரர்‌ 
என்று ஐயமின்றிச்‌ சாற்றலாம்‌. இவரிடத்தில்‌ எல்லா வீரங்களும்‌ 


வீரமாகுரவர்‌ விவேகானந்தர்‌ xiii 
களிநடம்‌ புரியக்‌ காண்கிறோம்‌. உடல்‌ என்ற புணையைப்‌ பேணாத 
விடத்தும்‌ பிறவிக்கடலைக்‌ கடப்பது இயலாத காரியமாய்‌ முடிந்து 
விடும்‌. விவேகானந்தரிடம்‌ உடல்‌ வீரம்‌ செறிந்திருந்தது. அதை 
வற்புறுத்தியே பற்பல சொற்பொழிவுகளிற்‌ கூறியுள்ளார்‌. இவர்‌ 
சென்னைக்கு விஜயம்‌ செய்திருந்த பொழுது ஓர்‌ ஐயர்‌ இவரைப்‌ 
பயில்வான்‌ சுவாமி என்று அழைத்தது நம்‌ மனத்தைவிட்டு அகலா 
தன்றோ ? மேலும்‌, இவர்‌ புயத்தின்‌ தசை வலியால்‌ கிதையின்‌ 
நுண்பொருளை அறியக்கூடும்‌ என்று நவின்றார்‌. “கீதையைப்‌ படித்து 
முத்தியை அடைவதைவிட, காற்பந்தடித்து விரைவில்‌ பேரின்ப 
வீட்டை எய்திவிடலாம்‌ ? என்று இவர்‌ இயம்பியது சிந்திப்பதற்‌ 
குரியது. இரும்பனைய தசைகளும்‌ எஃகனைய நரம்புகளும்‌ வேண்டு 
மென்று இவர்‌ கூறிய சொற்சுவட்டைப்‌ பின்பற்றியே பாரதியாரும்‌, 
“உடலை இரும்புக்கிணையாக்கி ? என்று உரைக்கின்றார்போலும்‌ ! 
உடல்‌ வீரம்‌ விலங்கினத்திடையே மிகுதியாகக்‌ காணலாம்‌. 
ஆனால்‌, மனித இனத்தை விலங்கினத்தினின்று பிரிப்பது பகுத்தறி 
வொளியாகும்‌. விவேகானந்தரிடம்‌ இந்த அறிவு வீரம்‌ மிகச்‌ சிறந்‌ 
தோங்கி நின்றது. இவர்‌ மிக்க நுண்ணறிவு படைத்தவர்‌. கண்ட 
மாத்திரத்தில்‌ எதையும்‌ ஆராய்த்தறிந்துகொள்ளும்‌ இயல்பு இவ 
ரிடம்‌ மிளிர்ந்தது. இவர்‌ பிரிட்டானிகாக்‌ கலைக்‌ களஞ்சியத்தில்‌ 
பத்துத்தொகுதிகளை மிக விரைவிற்‌ படித்து, அவற்றின்கண்‌ அடங்கி 
யுள்ள விஷயங்களைப்பற்றிய எந்தக்‌ கேள்விகளுக்கும்‌ விடை 
அளிக்க ஆயத்தமாயிருந்தார்‌. தாம்‌ அண்டிய வியாகரணப்‌ பண்‌ 
டிதர்‌ தெளிவாகக்‌ கூற இயலாது போகவே, தாமே அஷ்டாத்தி 
யாயியை எட்டு நாளில்‌ கசடறக்‌ கற்ற சுவாமிகளின்‌ அறிவின்‌ 
நுட்பத்தை என்னென்று மொழிவது ! 
இவரிடத்தில்‌ அன்பும்‌ வீரமும்‌ மலரக்‌ காண்கின்றோம்‌. இவர்‌ 
ஏழை மக்களின்‌ துயர்‌ கண்டு ஆற்றாது கண்மாரி பெய்த நாட்கள்‌ 
உண்டு. புகைவண்டி நிலையத்துத்‌ தலைவராயிருந்த சீடர்‌ ஒருவர்‌ 
அதள்‌ ப்‌ வருந்துங்காலை, மலையிலிருந்து அடிவாரத்திற்கு 
ரத்‌ தம்‌ தோளின்மீது தூக்கி, அவருடைய செருப்பையும்‌ 
தலையில்‌ தாங்கிய திருவுருவத்தை நாம்‌ மறக்க இயலுமோ ? அவரே 
னய சதானந்தரானார்‌. இன்னும்‌ சிக்காகோ நகரில்‌ நிகழ்ந்த 
பல்சமய மாமன்றத்தில்‌ வெற்றி அடைந்த பிறகு மிக்க செல்வம்‌ 
படைத்த ஒருவரது வீட்டிற்கு இவர்‌ விருந்தினராய்ப்‌ போனார்‌. இர 
வில்‌ இவருக்கு விரிக்கப்பட்டிருந்த மிகச்சிறந்த படுக்கையைப்‌ 


xiv விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_— சுடர்‌ -1 


பார்த்தார்‌. ஆனால்‌, அந்தப்‌ படுக்கையில்‌ கண்‌ வளர இவர்‌ மனம்‌ 
அன்பால்‌ உருகுகின்ற மனம்‌--ஏழை மக்களின்‌ துயர்‌ கண்டு 
நைந்து வாடுகின்ற மனம்‌-ச௪ற்றும்‌ இடந்தரவில்லை. மழையாலும்‌ 
வெயிலினாலும்‌ உண்ண உணவின்றி உடுக்க உடை யின்றி உள்ளம்‌ 
உடைந்து சாம்பி அழிகின்ற இந்திய மக்களின்‌ கூரையுமில்லாத 
எளிய மட்குடிசைகளிடந்தான்‌ இவர்‌ மனம்‌ திரைகடலைத்‌ தாண்‌ 
டிச்‌ சென்றது. இவர்‌ கண்கள்‌ இமை பொருந்தாது, அருவி சோர 
விழித்தே வெறுந்‌ தரையில்‌ அமர்ந்து இரவைக்‌ கழித்தார்‌. அன்று 
இவர்‌ புகலருந்‌ துயர்‌ வடிவமாய்த்‌ திகழ்ந்தார்‌ என்றே மொழிய 
வேண்டும்‌. 
இவருடைய சிறந்த தவ வீரமும்‌ நம்‌ உள்ளத்தைக்‌ கவரத்‌ 
தான்‌ செய்யும்‌. அருந்தவத்தாலேதான்‌. நாம்‌ ஆண்டவனை 
அடைய முடியும்‌. இவருடைய .தவ வீரத்தின்‌ பெருமைகளை 
விளக்கப்‌ பல சான்றுகள்‌ உள. இவருக்குற்ற ஒரு நோய்‌ நீங்க 
ஒரு சமயம்‌ நீர்‌ பருகக்கூடாது என்று மருத்துவர்‌ இவருக்குக்‌ 
கூறியபொழுது, நாற்பது நாள்‌ நீர்‌ அருந்தும்‌ நினைவும்‌ இல்லா 
மலே இருந்தார்‌. . தண்ணீரால்‌ வாயைக்‌ கமுவும்போதும்‌, வாய்‌ 
அதை த்‌ வத்தி மறுத்ததாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. மேலும்‌, 
க இருபத்தொரு நாட்களாக நாளொன்றிற்கு அரை 
பர்‌ க்கல்‌ ன்ப, அமில ட்டம்்ததம்‌ 
பிராயத்திலேயே தயானந்தா ரகத்‌ திவ ந்தார்ட்‌ i 
தான்‌ விருள்‌ விரவ ல்‌ ஆழ்ந்துவிடுவார்‌. இவர்‌ சிவபிரா 
ஆழ்ந்து ஓர்‌ அறைக்குள்‌ தாளிட்டுத்‌ 
்‌ 1 ஒருவர்‌ கதவை உடைத்துக்கொண்டு 
கதக்‌ க்யான்‌ வக்க கோகு 
ன்‌ 72ம்‌ பூண்டிருக்கும்பொமுது, இவரை 


ய வாழ்க்கையே ஒரு பெருந்தவ 
ப அது மிகையாகாது. 
தானந்தருக்குத்‌ லக்‌ ஞான வீரத்தால்‌ திரவிகற்ப்‌ சமாக 
பட்ட சிங்காரவேலு ம ல்‌ வர்‌ கணத்தரால்‌ ரல்‌ 
ஞான ஒளி பெற்றார்‌; அவர, வர்‌ தொட்ட மாத்திரத்தில்‌ 
ம்றர்‌; அவருடைய வாழ்க்கையே முற்றிலும்‌ மாறி 


வீரமாகுரவர்‌ விவேகானந்தர்‌ xv 


விட்டது. மேடைமீது நின்று சுவாமிகள்‌ சொற்பொழிவு ஆற்றும்‌ 
பொழுது தம்முடைய விரலின்‌ ஓர்‌ அசைவாலேயே, மக்களை மாயக்‌ 
கடலைக்‌ கடக்கும்வண்ணம்‌ செய்தற்குரிய ஏராள ஞான சத்தி வெள்‌ 
ளம்‌ தம்மிடையே பாய்வதை உணர்வார்‌. அம்பிகை இவரது கண்‌ 
முன்‌ வடிவோடு இவர்‌ பக்கத்திலேயே நின்று இவருடைய கைகளை 
ஆட்டிவைத்தலையும்‌ நோக்கினார்‌. இவர்‌ காஷ்மீரிலுள்ள அமர 
நாத்தில்‌ தம்‌ விருப்பப்படி உயிர்‌ துறக்கும்‌ வரத்தைப்பெற்றார்‌. 
இத்தகைய ஞானம்‌ பெற்ற இவர்‌ அருள்‌ வீரத்தின்‌ பேரொளி 
யால்‌ மிகப்பொலிந்து தோன்றினார்‌. ஆர்நால்டு என்பவர்‌ தம்‌ 
“ரக்பி சேப்பல்‌? என்ற சிறந்த கவிதை வாயிலாக மூவகை மனிதர்‌ 
£ களை மிகக்‌ கவின்பெறச்‌ சித்திரித்துக்‌ காட்டியிருக்கிறார்‌. உண்டு 
உடுத்துக்‌ களித்து ஊமனார்‌ கண்ட கனவிலும்‌ பமுதாய்‌ ஓழிந்த 
வாழ்க்கையுடைய விலங்கின மக்களுண்டு ; தம்மை மட்டும்‌ மரண 
வாயிலிருந்து தம்‌ ஆன்ம ஒளியால்‌ காப்யாற்றிக்கொண்ட பெரி 
யோர்கள்‌ உண்டு; தம்மையும்‌ காப்பாற்றிக்கொண்டு பிறரையும்‌ 
பேரின்ப நாட்டிற்கு அழைத்துச்‌ செல்லும்‌ சான்றோர்களும்‌ 
உண்டு. இறுதியாகக்‌ கூறப்பட்ட மெய்ஞ்ஞான வீரர்‌ குழாத்தைச்‌ 
சார்ந்தவர்‌ விவேகானந்தர்‌ என்பது சொல்லாமலே விளங்கும்‌; 
இவர்‌ நிஊத்திருந்தால்‌ நிர்விகற்ப சமாதியில்‌ ஆழ்ந்து அப்படியே 
பேரின்ப வீட்டை அடைந்திருக்கக்கூடும்‌. ஆனால்‌, குருவின்‌ ஆணை 
மேற்கொண்டு தம்‌ முத்தியை நாடாது பிறர்‌ நலத்திற்கே இடை 
யறாத பணியைச்‌ செய்யலானார்‌. இது தியாகத்தில்‌ எழுந்த 
மற்றொ யாகமாகும்‌. ள்‌ 
லா வாழ்வும்‌ கருத்துகளும்‌ வீரச்‌ சுவை 
செறிந்தவையாகும்‌. கரும வீரமாவது தன்னலம்‌ கருதாது பிறர்‌ 
கன்மையின்பொருட்டே கருமத்தில்‌ இறங்குதலாம்‌. சவ 
பயன்‌ நோக்காது செய்யும்‌ பணி தெய்வ வழிபாடென்பர்‌. இவ 
டைய பத்தி மதுரபாவனையன்று; அனுமார்‌ காட்டிய பத்தி வீரமே 
யாகும்‌, ஞானத்தில்‌ வீரம்‌ காட்டுவது தன்‌ முத்தியை நாடாது 
பிறருடைய பிறவித்‌ தளைகளை அறுப்பதே என்றுமொழிவார்‌. 
அறுவகை வீரமும்‌ முற்கூறியவாறு திகழப்பெற்ற ப்பத்‌ 
சான்றோரின்‌ குருநாதருக்கும்‌, இவருக்குமுள்ள னா Si 
தொடர்பை இனிச்‌ சற்று நோக்குவோம்‌. இவ்விருவரையும்‌ ரிக்க 
இயலாது. விவேகானந்தரை அறியவேண்டூமான்‌.. விர ர்‌ 
கிருஷ்ணா குருநாதரின்‌ பெருமையைத்‌ தெரிந்துகொள்ளவேண்டும்‌; 


| 
| 


போலாகும்‌. ஒருவர்‌ மின்னலைப்போல்‌ ஞான ஒளியை 


xvi விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சுடர்‌- 1 


இராமகிருஷ்ண குருநாதரை ப யி்‌, ண 
னந்தரை நாம்‌ ஆராய்தல்‌ நலமாம்‌. அகத்தில்‌ ராணம்‌ உறையட்‌ 
பெற்றுப்‌ புறத்தில்‌ பத்தியை வெளியிடுகின்றவராவர்‌ ஸ்ரீ துட்ட 
ணர்‌; புறத்தில்‌ ஞானத்தைக்‌ காட்டி, அகத்தில்‌ பத்திக்கடலில்‌ 
திளைக்கின்றவர்‌ விவேகானந்தர்‌ என்று விளம்பலாம்‌. rt ஸ்ரீ ராம 
கிருஷ்ண--விவேகானந்தர்‌ ? என்ற ஒரு கட்டுரையில்‌ இப்பொருள்‌ 
மிகச்‌ சிறப்புடன்‌ பின்‌ வருமாறு ஆராயப்பட்டிருக்கிறது. ப்‌ 

“ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ மெய்யுணர்வுக்‌ கடலில்‌ தாம்‌ ஆழ்ந்து 
கிடந்து பிறருக்கு உபதேசித்த பெருங்குரவர்‌ ; ஸ்ரீ சுவாமி 
விவேகானந்தர்‌ அக்கடலில்‌ மூழ்கியெமுந்து மெய்ஞ்ஞானப்‌ 
பிரசங்க மாநியினைப்‌ பொழிந்த ஆசாரியார்‌. முன்னவர்‌ 
ஆழ்வாரனையர்‌ ; பின்னவர்‌ ஆசாரியாரனையர்‌. முன்னவர்‌ 
அந்தமில்‌ பேரின்பம்‌ துய்த்த அருளாழியான பெரியார்‌ ; பின்ன 
வர்‌ அப்பேரின்பத்தின்‌ பெருமிதத்தினை வெளியிட்டுரைத்த அறி 
வாழியான பெரியார்‌. ஆயினும்‌, இருவர்‌ வாயிலாகவும்‌ மிளிர்வது 
மெய்ஞ்ஞானப்‌ பேரொளியே. ஒருவரது வாழ்க்கையின்றி மற்றவ 
ரது வாழ்க்கை நிறைவெய்தாது என்றே இருகூறாகத்‌ தோன்றியது 
உலக 
வர்‌ அதையொட்டி வரும்‌ இடிமுழக்‌ 
கம்போல ஞானத்‌ தெளிவால்‌ எழுந்த மெய்‌ வீர மொழிகளை உல 
கெங்கும்‌ “அதிர முழங்கியவர்‌ ; இரண்டும்‌ மெய்யுணர்வால்‌ விளை 
யும்‌ ஒரு பேராற்றலின்‌ வெளித்தோற்றமே. ஒருவர்‌ உயிரும்‌ 
மற்றொருவர்‌ உடலும்‌ ஆனார்‌.!? 

2௫ நாணயத்தின்‌ இரு பகுதியை ஒத்தவர்‌ இருவரும்‌: 
ஒருவர்‌ மூலவராக, மற்றவர்‌ உற்சவர்‌ கொள்ளாலாம்‌? 
ஸீ ராமகிருஷ்ணர்‌ இராமர்‌ 


மெங்கும்‌ வீசியவர்‌ $ மற்றொரு 


முறையில்‌ அருச்சுனன்‌ என்றும்‌ 
நர-நாரணர்‌ 


கி்‌ A என்ற முறையிலும்‌ இவ்‌ 
விருவரும்‌ காட்சி அளிக்கின்றனர்‌. ஸ்ரீ ராமகிருஷ்ணரின்‌ கையின்‌ 
கண்‌ திகழ்ந்த கருவிதான்‌ விவேகான ந? 


ள்‌ வீரமாகுரவர்‌ விவேகானந்தர்‌ xvii 
விவேகானந்தர்‌ என்னும்‌ ஓர்‌உயிரே.”? பெரும்பாலும்‌ ஞானகுரவர்‌ 
தம்‌ சீடர்களின்‌ மாயையைப்‌ போக்க முயலுவர்‌. ஆனால்‌, இக்‌ 
குருநாதரோ, கம்‌ சீடர்‌ ஞானச்‌ செறிவால்‌ நிர்விகற்ப சமாதியில்‌ 
ஆழ்ந்து உலகப்‌ பணியை மறந்துவிடுவாரோ என்றஞ்சி, மாயை 
யின்‌ மெல்லிய ஏடு தம்‌ சீடர்பால்‌ சற்றே பரவும்படி தாம்‌ வழி 
பட்ட பராசத்தி அன்னையை இறைஞ்சினர்‌--அதிசயம்‌ இருந்த 
வாறு என்னே ! போர்‌ புரிய மறுத்த அருச்சுனனைக்‌ கண்ணன்‌ 
உபதேசத்தால்‌ திருத்திப்‌ பணிகொண்டது போல, ஞானப்‌ போர்‌ 
புரிய மறுத்த விவேகானந்தரையும்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ உபதேசத்‌ 
தால்‌, திருத்திப்‌ பணியை ஏற்கின்றார்‌. 
யார்‌ அறிவார்‌ விவேகானந்தரின்‌ பெருமை! இவரை முழுதும்‌ 
அறிந்தவர்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணரான குருநாதரேயாவர்‌. பெரும்‌ 
பாலும்‌ உணர்ந்தவர்‌ அவர்தம்‌ நேர்ச்சீடர்களாவார்‌; ஆனால்‌, 
அவர்களும்‌ இடையிடையே போராடியபின்‌ இசைத்தனர்‌: 
“விவேகானந்தரை இன்னொரு விவேகானந்தரைத்‌ தவிர வேறுயார்‌ 
அறிய முடியும்‌??? என்று மெய்ம்மறந்த ஒரு நிலையில்‌ இவரே கூறிய 
தாகவும்‌ தெரிகின்றது. கடல்‌ கண்டேம்‌ என்பார்‌ யாவரே மூடி 
வுறக்‌ கண்டார்‌? இவருடைய அமுத குணக்கடலிலிருந்து அவரவர்‌ 
தத்தம்‌ அறிவு எனும்‌ அகப்பைக்‌ கேற்றவாறு அமுதத்தை அள்ளி 
எடுத்துக்‌ கொண்டனர்‌ என்பதே முடிவான உண்மையாம்‌. 
அவரவர்‌ தம தம தறிவகை அவரவர்‌ இனையவர்‌ என கில்‌ 
குவர்‌? என்பதே உண்மை. விவேகானந்தரை ஓர்‌ அறிஞர்‌. பின்‌ 
வருமாறு சித்திரிக்கிறார்‌: “ஞானத்திற்‌ சங்கரரனைய 5 பித்‌ 
வெள்ளத்தில்‌ புத்தர்‌ போல்பவர்‌; பத்தியில்‌ நாரதரேயாவர்‌; 
பிரம்ம ஞானத்தில்‌ சுகதேவருக்கு நேராவர்‌; வழக்காடூவதில்‌ 
பிரகஸ்பதியை ஒப்பர்‌) வடிவழகில்‌ மன்மதனுக்கு பணியாக 
வீரத்தில்‌ அருச்சுனற்கு நிகராவர்‌; சாத்திர. அறிவில்‌ த 
ருக்கு நேராவர்‌..? இவர்தாம்‌ நிறை மனிதராவர்‌. நிறை EY தர்‌ 
என்ற சொல்லிற்கு அகத்தில்‌ கரத்து நின்ற வ கறு ன இறை 
தும்‌ நிறைந்த மனிதர்‌ என்பதுதான்‌ பெரு, லிப்‌ 
மனிதர்‌ ஆனதுமன்றி; இவர்‌ ஊரும்‌ தாட உ பிறரைத்‌ 
பாலா ய்ய யன்றார்‌. தெய்வங்களாகுங்‌* ப De த்‌ 
AUG GUS ல - உலகோர்க்குத்‌ 
தெய்வங்கள்‌ ஆக்குங்கள்‌ !”” என்பதுதான்‌ இவர்‌ 5 ட்‌ 
ப AE த -. உலகிற்கு அளித்த மெய்ம்‌ 
நந்த அறிவுறைச்‌ செய்தியாகும்‌: இ ௮ நான்கெயாகும்‌. 
மைப்‌ பெருவார்‌ த்தைகள்‌ (மகா வாக்கியங்கள்‌) ந 
1-2 ல்‌ 


கைட ஆ. ௮4 ௮மி 


xviii விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-1 


(1) ஓவ்வொரு ஜீவான்மாவும்‌ உண்ணிறைந்த தெய்வத்‌ 
தன்மை உடையது. 

(2) அகத்தேயும்‌ புறத்தேயும்‌ சார்ந்து நிற்கும்‌ பிரகிருதியை 
அடக்கி உண்ணிறைந்த தெய்வத்‌ தன்மையை வெளிப்படுத்துவதே 
சமயங்களின்‌ நோக்கமாகும்‌. 

(3) கருமம்‌, பூசனை, பிராணனை இலயப்படுத்துதல்‌, ஞான 
நூலாராய்ச்சி என்னும்‌ இவற்றினுள்‌ ஒன்றினாலோ, பலவற்றி 
இலோ, யாவற்றினலுமோ இதனைச்‌ செய்து நிறைவேற்றி முத்த 
னாகுக. ப்‌ 

(4) இதுவே சமயத்தின்‌ முழு உண்மை ; கொள்கைகளும்‌, 
கருமங்களும்‌, நூல்களும்‌, பிறவும்‌ இதற்கு உதவி புரியும்‌ சாதனங் 
களாய்‌ அமைந்து நிற்பன. 

“ அன்பே தகளியா, ஆர்வமே நெய்யாக 
இன்புருகு சிந்தை யீடு இரியா-ஈன்புருகி 
ஞானச்‌ சுடர்விளக்‌ கேற்‌றநினேன்‌ காரணநற்கு ?? 
என்றபடியே நரராகிய விவேகானந்தர்‌ நாராயணராகிய 


(ரீ ராம 
கிருஷ்ணருக்கு, உலக மக்களைப்‌ பிறவிக்கடலினின்றும்‌ கரை 
யேற்றுமாறு, உலவா ஞான தீபத்தை ஏற்றினார்‌. இந்த ஞான 


தீபத்திற்கு நாம்‌ அஞ்சலி செய்து உய்வோமாக ! 


அணிந்துரை 


களின்‌ நான்கு தொகுதி*களில்‌, அவர்‌ இவ்வையகத்திற்கு 
அளிக்கக்கூடிய ஞான நன்மொழி மட்டுமன்றி, அவர்தம்‌ நாட்டு 
மக்களுக்குரிய இந்து சமய சாஸனமும்‌ (ஆணை மொழியும்‌) 
கோயில்‌ கொண்டிருப்பதை நாம்‌ உணர்கின்றோம்‌. நவீன சகாத்‌ 
தத்தில்‌ எல்லாம்‌ குலைந்து அழிந்தோடுகிற வெள்ளத்தின்‌ நடுவே, 


இந்து சமயத்திற்குத்‌ தேவையானது; அதைச்‌ சிதறு வண்ணம்‌ 
அசையாப்‌. பாறையே 


தகா அடங்கியுள்ள சுவாமி விவேகானந்தருடைய நூல்‌ 


காப்பாற்றும்‌ நங்கூரம்‌ நாட்டுதற்குரிய 
யாகும்‌. தன்னைப்‌ புலப்படுத்தக்கூடிய ஓர்‌ ஆணை மொழியும்‌ 
அதற்கு வேண்டுமன்றோ ! சுவாமி விவேகானந்தரின்‌ உரைகளி 
லும்‌, எழுத்துகளிலும்‌ இந்து சமயத்திற்கு இவை யாவும்‌ நல்கப்பட்‌ 
டுருக்கின்‌ றன. 

பெருஞ்சிறப்பு வாய்ந்த அறிவு படைத்த ஒரு பெருமேதைக்கு 
இந்து ௪மயம்‌ பொது உரையாய்க்‌ கூறப்படும்‌ ஒரு பொருளாய்‌ 
வரலாற்றில்‌ முதன்முதல்‌ அமைந்தது இப்பொழுதுதான்‌ என்று 
இயம்பலாம்‌. இது பற்றி முன்பே குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்‌ 
னோர்களின்‌ சமயம்‌ யாது என்பதைத்‌ தன்‌ சேய்களுக்குக்‌ கற்பிக்க 
விழையும்‌ ஒரு தாயும்‌, அதை மெய்ப்பிக்கப்புகும்‌ ஓர்‌ இந்துவும்‌ 
உறுதிமொழி பெறுதற்பொருட்டும்‌ அறவொளி அடைதற்பொருட்‌ 
டும்‌ இந்நூல்களின்‌ இதழ்களைப்‌ புரட்டிப்‌ பார்ப்பார்கள்‌. 

ஆங்கில மொழி இந்தியாவை விட்டு அகன்று மறைந்த நீண்ட 
காலத்திற்குப்பின்பும்‌, உலகத்திற்கு அம்மொழியால்‌ அளிக்கப்பட்ட 
அறிவுச்‌ செல்வம்‌ அழியாது நின்று, கீழை நாட்டிலுஞ்‌ சரி, மேலை 
நாட்டிலுஞ்‌ சரி, அதன்‌ பயன்‌ விளையாமற்‌ போகாது. இந்து சமயத்‌ 
திற்குத்‌ தேவை இதுதான்‌: அது தன்‌ கருத்தைத்‌ அக்கால 
அமைத்துக்கொண்டு அதற்கு வலிவை ஊட்ட வேண்டும்‌. உண்மை 
யைக்‌ கண்டு அஞ்சாத ஒரு சமயத்தைத்தான்‌ இந்த ஞாலம்‌ 
வேண்டி நின்றது. இவ்விரண்டும்‌ இங்கே அலர்ந்திருக்கின்றன. 
உலகம்‌ தடுமாறும்‌ நிலையில்‌ சான்றோர்‌ ஒருவர்‌ தோன்றிச்‌ 


* பின்னர்‌ எட்டுத்‌ தொகுதிகளாயீன்‌ (ஆங்கிலத்‌ தில்‌) - பதிப்பாளர்‌, 


=X விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_— சுடர்‌ | 


சமுதாயத்தின்‌ சிதறிப்‌ போன உணர்வைத்‌ திரட்டி அதை மேல்‌ 
கஞ்‌ செய்யும்‌ நிலையை நோக்குங்கால்‌, பண்டைக்‌ ்‌ காலத்தில்‌ 
எப்படி இந்நாடு சிறப்புற்றிருந்ததோ, அப்படியே இப்பொழுதும்‌ 
நிமிர்ந்து நிற்கும்‌ என்பதும்‌, எஞ்ஞான்றும்‌ மடியாத ஆற்றல்‌ 
படைத்த சநாதன தருமத்தை மெய்ப்பிக்க வேறு சான்று வேண்டு 
வதில்லை என்பதும்‌ புலனாகும்‌. 

தன்‌. எல்லைப்புறங்களுக்கப்பால்‌ உறையும்‌ மல 
உயிரளிக்கும்‌ ஞான உணவைக்‌ கொண்டு சென்றால்தான்‌ இந்தியா 
தன்‌ தேவை நிறைவேறினதாகக்‌ கருதும்‌ என்பது முன்னரே எதிர்‌ 
பார்த்த பொருளாயிருந்திருக்கலாம்‌. இந்தச்‌ 
தது முதன்முதலாக எழுந்த 
தங்கை நாடுகளுக்கு, நாட்டை உ 
மூன்பு அனுப்பியது வாயிலாக 
அது கற்று உணர்ந்துவிட்ட 
ஒற்றுமைதான்‌ நவீன இந்‌ 
துள்‌ எங்ஙணும்‌ சென்று 
வழங்குவீர்‌ 133 என்று ஞான 


ரித இனத்திற்கு 


த்தது. “உலகத்‌ 
ந்த அறிவுரையை 
ஒரு தம்‌ சீடர்களுக்கு இட்ட கட்‌ 
னிதமான இந்தியாவிலேதான்‌ கேட்‌ 
வுவதற்குச்‌ எற்றும்‌ 


ருவாய்‌ மலர்ந்தருளினார்‌. 
ஒரு பேரவையில்‌ அவர்‌ 
பேசினது இங்குக்‌ ்‌ 
“ஒரு எண மாவ கி! உண்‌ காயிருக்குமாயின்‌, மற்‌ 
றய சமயங்களும்‌ உண்மை வ ர்‌ இக்காரணத்தால்‌ 
வளவு உரியதோ, அட i 
உரியதாகும்‌.?? இதே கருத்தின்‌ விரிவான விளக்கப்‌ ன்‌; 
வரிகளில்‌ காண்கின்றோம்‌; சத்‌ பப 
“ இந்துக்களாய்த்‌ திகழ்கின்ற 
பொறுப்பதோடு நின்றுவிடாமல்‌, ஒவ்வொரு 
பிணைந்துகொள்கின்றோம்‌. மகமதியர்களின்‌ மசூதிகளில்‌ ௩ ள்‌ 
இறைஞ்சுகின்றோம்‌ ; சொராஸ்தியர்க ன்‌ தீக்கு , ல்‌ க 
கின்றோம்‌ ; கிறித்தவர்களின்‌ சிலுவைக்‌ ுடவுளோ வழுத்து 
தொழுகின்றோம்‌. கீழ்ப்படியான 
உயர்ந்த அத்துவித நிலைக்கும்‌ இ 


ர்‌ பிறி சமயங்களைப்‌ 


ட்டிற்கும்‌ மிக 


டையே.உள்ள எல்லாக்‌ சமயங்‌ 


அணிந்துரை xxi 


களும்‌ மனித ஆன்மா அகண்டத்தை உணர்ந்து அறியக்கூடிய பல 
முயற்சிகளேயாகும்‌ என்பதை நாங்கள்‌ நன்கறிவோம்‌. அக்‌ 
காரணம்‌ பற்றியே சமயங்களாம்‌. மலர்களைத்‌ திரட்டி அவற்றை 
அன்பு நூல்‌ கொண்டு தொடுத்து வியப்புறும்‌ ஆராதனைக்குரிய * 
செண்டாக்குகின்றோம்‌.?? 

இப்படி மொழிகின்றவருடைய இதயத்திற்கு எதுவும்‌ அன்னி 
யமுமன்று, அயலுமன்று. அவருக்குக்‌ காட்சி அளிப்பவை மனித 
இனமும்‌ மெய்ப்பொருளுமே. 

பல்சமயப்‌ பெருமன்றத்தின்முன்‌ சுவாமிகள்‌ ஆற்றிய சொற்‌ 
பொழிவைப்‌ பற்றிப்‌ பின்வரும்‌ வண்ணம்‌ நாம்‌ நவிலலாம்‌: அவர்‌ 
பேசத்‌ கொடங்கியபொமுது இந்துக்களின்‌ சமயக்‌ கருத்துக்களைப்‌ 
பற்றிக்‌ கூறினதாகத்‌ தோன்றிற்று; ஆனால்‌, தம்‌ பேச்சை முடித்த 
பொழுது, இந்து சமயம்‌ படைக்கப்பட்டது போலக்‌ காட்சி அளித்‌ 
தது, அவ்வமயம்‌ இத்தகைய சத்தியை வெளியிடக்கூடிய பமுத்த 
காலமாய்த்‌ திகழ்ந்தது. அவரை நோக்கிய அந்த விரிந்த அவை 
யில்‌ காணப்பட்டது கலப்பற்ற மேலை நாட்டு மனப்‌ பண்பாடே 
யாகும்‌. இதன்‌ தனிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அமிசத்தின்‌ |வளர்ச்சி 
யும்‌ அதன்கண்‌ மிளிர்ந்தது. ஐரோப்பாக்‌ கண்டத்து ஒவ்வொரு 
நாடும்‌ தன்னால்‌ இயன்றதை அமெரிக்க நாட்டின்மீது சொரிந்தது. 
பல்சமய மன்றம்‌ நடந்த சிக்காகோவின்மீது சிறப்பாக இச்‌ 
செல்வம்‌ பொழியப்பட்டது என்று கூறலாம்‌. மிச்சிகன்‌ ஏரிகரை 
மீது தன்‌ பாதம்‌ படிய, வடநாட்டு அறிவொளி (ஆங்கில-ஐரோப்பா 
வின்‌ பண்பாடு) முகத்தில்‌ படர, சிந்தையில்‌ ஆழ்ந்து இந்த மேற்‌ 
நிசை நகர அரசி- வீற்றிருந்தாள்‌. அவளுடைய எல்லைக்குள்‌ நவீன 
முயற்சி, போராட்டம்‌, ஆகியவற்றின்‌ நன்மை தீமை இரண்டையும்‌ 
எப்பொழுதும்‌ காணலாம்‌. நவீன உணர்வு, ஐரோப்பாவின்‌ பண்‌ 
ன்‌ பரம்பரைச்‌ செல்வம்‌ ஆகிய இவற்றின்‌ ஆதிக்கத்‌ 
தின்வினைவு சிறிதும்‌ 'இல்லாதஇடமே இந்தச்‌-சிக்காகோவின்‌ எல்லை 
யில்‌ இல்லை. ததும்பி ஒடுகின்ற வாழ்வின்‌ வெள்ளமும்‌, இந்த நகரத்‌ 
கில்‌ காட்சி அளிக்கின்ற ஈடூபாடுகளில்‌ ஆர்வமிக்க பரபரப்பும்‌, 
பெரும்பாலும்‌ நம்முள்‌ சிலர்க்கு ஒரு குழப்பமாகத்‌ தோன்றலாம்‌. 
ஆனால்‌, மெல்ல மெல்ல உருவாகின்றதும்‌, மிக உயர்‌ ந்ததுமான 
மனித இன ஒருமையின்‌ இலட்சியத்தைப்‌ புலப்படுத்துவதற்கே 
இவை இருக்கின்றன என்பதை ஐயமறச்‌ சாற்றலாம்‌. மேலும்‌, 


இவை முற்றிலும்‌ பமுக்கின்ற நாட்களும்‌ அணுகும்‌. 


டைக்‌ காலத்தி 


xxii விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--ஈடர்‌- 1 


மாந்தரின்‌ கிளரொளி இளமை எங்கும்‌ தோன்றிற்று. குழப்பம்‌ 
மிகுதியாய்க்‌ காட்சி அளித்தது. மக்களின்‌ சத்தி வெள்ளமும்‌ 
துணிச்சலும்‌ பெருகி ஓடின. ஆனால்‌, பொருள்களை ஆயும்‌ அவா 
வும்‌ அறிவின்‌ விழிப்பும்‌ அவர்களிடையே மிளிர்ந்தன. இத்தகைய 
உளச்‌ சூழ்நிலையும்‌, இத்தகைய மனக்‌ கடலுந்தான்‌ சுவாமி 
விவேகானந்தரை எதிர்நோக்கி நிற்பதைக்‌ கண்ணுறுகின்றோம்‌. 
இதற்கு மாறாக, நீண்ட ஊழிக்காலமாய்‌ எய்தப்பட்ட ஆன்மிக 
வளர்ச்சியால்‌ அமைதியுற்ற ஒரு மாக்கடல்‌ அவருக்குப்‌ பின்‌ அணி 
யில்‌ விரிந்திருந்தது. அருமறைகளின்‌ காலத்தோடெமுந்த ஒரு 
வியன்‌ உலகமும்‌ அவருக்குப்‌ பின்புறம்‌ நீண்டு பொலிவுற்றுத்‌ 
திகழ்ந்தது. உபநிடதங்களில்‌ இவ்வுலகம்‌ தன்னே நினைவுறுத்திக்‌ 
கொண்டது. இந்தச்‌. சமய உலகத்தோடு ஒப்பிடும்பொழுது புத்த 
சமயம்‌ நேற்று வந்தது போலத்‌ தோன்றும்‌. இவ்வுலகம்‌ முழுதும்‌, 
நம்பிக்கைகளும்‌ கொள்கைகளும்‌ கொண்ட சமய அமைப்பு 
களால்‌ நிரம்பியிருந்தது. இது அமைதி வாய்த்த பரப்பேயாகும்‌. 
வெப்ப நாடுகளில்‌ சுடர்விட்டெமும்‌ செங்கதிரோனின்‌ ஒளி வெள்‌ 
ளத்தில்‌ தோய்ந்த ஞாலம்‌ இது. இவ்வுலகப்‌ பாதைகளின்‌ புமுதிமீது 
பல்லூழிகளாய்‌ ஞானிகளின்‌ புனிதப்‌ பொன்னடிகள்‌ பதிந் 
திருப்பதை நாம்‌ அறிவோம்‌. சுருங்கக்‌ கூறுமிட 
கணக்கான வருட நாட்டு வளர்ச்சியோடு கூடிய இந்‌ 
பின்‌ பக்கலில்‌ இலங்கி நின்றது எனலாம்‌. இ 
பொருள்களின்‌ ஆழங்களை அளந்துவிட்டது ; 
மெய்பிபிததது. தன்னுடைய மரணமான ஒற்றுமையைத்‌ தவிர 
மற்றைய எல்லாவற்றையும்‌ அது உணர்ந்துவிட்டது என்றே உரைக்‌ 
ட ந்த ஒற்றுமை யாதெனில்‌, விரிந்த கால தேசப்‌ பரப்‌ 
சல்வா ஒழு, ம்பி மற்று ழ்‌ 
்‌ ம கமய கொண்டவையும்‌, அடிப்படையான 
பக்‌ பம்‌  மையாதவையுமான உண்மைகளிடையே 
அமைந்த ஓர்‌ ஒற்றுமையேயாகும்‌. “தர்‌ 
குணதிசையும்‌, நவீனக்‌ குடதிசை 


த்து, ஆயிரக்‌ 
தியாவே, அவர்‌ 
ந்தியாவோ, பல 
பல பொருள்களை 


மாய்த்‌ திகழ்ந்தார்‌. 
ிர்க்குண தத்துவமாய்‌ விளங்குகின்ற அச்சான்றோரிடத்தில்‌ 


அணிந்துரை xxiii 


கலந்து எழுந்த அதிர்ச்சியின்‌ தவிர்க்க முடியாத விளைவுதான்‌ 
இந்து சமயத்தின்‌ பொதுத்தளத்தின்‌ அடிப்படையாகும்‌. அங்குச்‌ 
சுவாமி விவேகானந்தர்‌ வாயிலாகப்‌ பெருகியது அவரது சொந்த 
அனுபூதியன்று. அவருடைய குருநாதரின்‌ வரலாற்றைப்‌ பற்றிக்‌ 
கூறுவதற்குரிய சந்தர்ப்பம்‌ வாய்க்கப்பெற்றும்‌ அதை அவர்‌ பயன்‌ 
படுத்திக்கொள்ளவில்லை. இவற்றிற்கு மாறாக இந்தியாவின்‌ சமய 
உணர்வு வெள்ளந்தான்‌ அவர்‌ மூலம்‌ வழிந்தது. அதன்‌ முமுப்‌ 
பண்டைய வாழ்வால்‌ வகுக்கப்பட்ட இந்து மக்கட்சமுதாயத்தின்‌ 
அறிவுரையின்‌ குரலே அவரிடமிருந்து கேட்டது. மாபெரும்‌ 
பசிபிக்‌ கடலுக்கு வேறு புறத்தில்‌ இருளடைந்த ஞாலத்தின்‌ 
பாதிப்‌ பகுதியின்‌ நிழல்களிடையே துயின்றுகொண்டிருக்கும்‌ 
நாடு--அதன்‌ வாலிப நடுப்பகலில்‌ கிளர்ந்து நிற்கும்‌ நாடு--அவர்‌ 
னை நோக்கி விரைகின்ற வைகறையாமமாம்‌ 
ளப்‌ பருகும்பொருட்டுத்‌ 
கொண்டிருந்தது. இம்‌ 
ஆற்றலையும்‌ புலப்‌ 


பேசும்‌ பொமுது, அத 
சிறகுகளின்மீது ஊர்ந்துவரும்‌ சொற்க 
தன்‌ ஆன்ம வட்டத்தில்‌ அமர்ந்து காத்துக்‌ 
மொழிகள்‌ அந்நாட்டினரின்‌ பெருமையையும்‌ 
படுத்தற்குரியவைகளே. ம்‌ 
அதே மேடைமீது விவேகானந்தருக்கு அருகில்‌ வேறு 
சிலரும்‌ வீற்றிருந்தனர்‌. அவர்கள்‌ தங்கள்‌ தனிப்பட்ட கொள்கை 
களையும்‌, மதத்‌ தாபனங்களையும்‌ பரப்பும்‌ ஞானப்‌ பணியாளர்கள்‌ 
என்ற முறையில்‌ நின்று சொற்பொழிவுகள்‌ ஆற்றினார்கள்‌. 
விவேகானந்தர்‌ ஒரு மதத்தைப்‌ பற்றிப்‌ பேச வந்தார்‌. அந்த மதத்‌ 
தின்படி, தாம்‌ மொழிந்த சொற்களுக்கேற்ப, அவர்‌ கூறின ஒவ்‌ 
வொரு மதமும்‌, பல நிலைகள்‌ வாயிலாகவும்‌, பல சந்தர்ப்பங்கள்‌ 
வாயிலாகவும்‌ பல்வேறு ஆடவர்களும்‌ பெண்டிர்களும்‌ ஒரே இலட்‌ 
சியத்தை நோக்கிச்‌ செல்கின்ற பிரயாண மாகும்‌. இப்படி மொழிந்த 
தன்‌ பெருமை சுவாமி விவேகானந்தரையே சார்ந்ததாகும்‌. “இந்தக்‌ 
காரணத்தால்‌ இது உண்மை; அந்தக்‌ காரணத்தால்‌ அது 
உண்மை; இந்த அமிசத்தால்‌ இது உண்மை; அந்த அமிசத்தால்‌ 
அது உண்மை என்று சொல்லாமல்‌; “என்னிடத்தில்‌ இவை 
பாவும்‌ பல மூத்துகள்‌ ஒரே நூலில்‌ கோத்துத்‌ திகழ்வன பத 
காட்சி அளிக்கின்றன,” என்று மொழிந்த சான்றோரைப்‌ பற்றிக்‌ 
கூறுவதற்காகவே தாம்‌ அவர்கள்‌ முன்‌ நிற்பதாக மொழிந்தார்‌. 
“்‌ எங்கெங்கே அளவு தெய்வத்தன்மையும்‌, ர்க] 


கடந்த ்‌ 
இனத்தை உயர்த்திப்‌ காணப்படூ 


புனிதமாக்கும்‌ ஆற்றலும்‌ 


xxiv விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌- | 


கின்றனவோ, அங்கங்கே நான்‌ இருப்பதாக அறிவாய்‌? என்று 
ம்‌ - ்‌ 9 2 அடத 
கண்ண பிரானார்‌ கூறினாரன்றோ? “மனிதன்‌ பிழையிவிருந்து 


உண்மையை நோக்கிப்‌ பிரயாணம்‌ செய்யவில்லை; ஓர்‌ உண்மைக்‌ 
குன்றிலிருந்து மற்றோருண்மைக்‌ குன்றின்மீது ஏனுகின்றான்‌? 
தாழ்ந்த சிகரத்திலிருந்து உயர்ந்த சிகரத்திற்கு தப்‌ அம்பது ்‌ 
இப்படித்தான்‌ சமயங்கள்‌ ஓர்‌ இந்துவின்‌ முன்‌ விரிகின்றன.” 
என்று விவேகானந்தர்‌ கூறுகின்றார்‌. இந்தத்‌ தத்துவமும்‌ முத்தி 
யைப்‌ பற்றிய போதனையுமாகிய இவ்விரண்டும்‌ மிக மிக உயர்ந்த 
உண்மைகளாகும்‌. அவர்‌ முத்தியைப்‌ பற்றி அளித்த கொள்கை 
அது. மக்கள்‌ தெய்வத்தன்மையை உணர்ந்து தெய்வமாகவே திகழ 
வேண்டும்‌. அழிவற்ற ஒன்றே பரமான்மாவாகும்‌ ; மற்றைய 
எல்லா ஆன்மாக்களும்‌ மாயையின்‌ தோற்றங்களே. எங்கும்‌ மாறு 
கின்ற உலகத்தில்‌ மாறாத அடிப்படையான எந்த ஒருவன்‌ காட்சி 
அளிக்கின்றானோ, மரணம்‌ நடனமாடுகின்ற எந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ 
எந்த ஒருவன்‌ உயிர்க்களையோடு திகழ்கின்றானோ அத்தகையோனை 
நண்ணச்‌ செய்கிற சமயமே நம்மிடையே பூரணத்தை அடைந்த 
சமயமாகும்‌. இவை வரலாற்றில்‌ காணப்படும்‌ நீண்ட சிக்கலான 
அனுபவங்களால்‌ மெய்ப்பிக்கப்பட்டன 2 ப 
மான மேலை காட்டிற்கு விவேகானந்தர்‌ முழக்கிய முரசொலிகள்‌. 

முன்னரே குறிப்பிட்டட 
இந்தியாவுக்கு விடுத்த ஒரு சுருக்கமான விடுதலைச்‌ சாஸனமாகும்‌. 
இந்து சமயம்‌ முழுதும்‌ வேதங்களின்‌ 
அவர்‌ மொழிகின்ற பொழுதே வேதச்‌ 


AS ஓர்‌ ஆன்மிக விளக்கந்‌ தருகின்றார்‌. எவையெல்லாம்‌ 


வேதங்களாய்‌ அவருக்குக்‌ காட்சி 


வேதங்கள்‌ என்ற சொல்‌ பு ன்‌ ம்‌ ல்‌ 
ற்‌ ்‌ ல்களைக்‌ குறிக்கவில்லை 
என்று அவர்‌ கூறுகின்றார்‌. நா கு 


சான்றோர்களால்‌ கண்டறிய 
ஒரு கருவூலமாய்த்‌ திகழ்கின்‌ 
என்கிறார்‌ ; பேச்சுப்‌ போக்‌ 


| 3 கண்ட மிக நவீன்‌ 
லு யும்‌ வெற்று எதிரொலியாகக்‌ கருதும்படி செய்‌ 
2 வேதத்தின்‌ உயர்ந்த நிலையிலிருந்து பூல விதமான 
, ராணங்களையுடைய மிகத்‌ தாழ்ந்த படியிலுள்ள உருவ வழிபாடு 
கள்‌ » ௪. £3 .. ர்‌ ்‌ 
எம்பந்தமான கருத்துகள்‌ வரையிலுள்ள எல்லாச்‌ சமயங்‌ 


அணிந்துரை xxv 


களும்‌ இந்து சமயத்தில்‌ இடம்‌ பெறுகின்றன. பெளத்தர்களின்‌ 
அஞ்ஜேய வாதமும்‌, சமணர்களின்‌ நாத்திக வாதமும்‌ அங்கே 
காட்சி அளிக்கின்றன. தனித்த மனிதனுக்கு உண்மைப்‌ பாதை 
யிலிருந்து விலகினதாகத்‌ தோன்றினாலும்‌, இந்து சமயத்‌ தமுவலி 
லிருந்து எந்த மத இனமும்‌, எந்தச்‌ சமய ஆராய்ச்சிக்‌ கழகமும்‌, 
இந்து மக்களின்‌ எந்த உண்மையான சமய அனுபூதி செல்வமும்‌. 
ஒரு நியாயத்தோடு விலக்கிவிட முடியா என்பதே அவருடைய திரு 
வுள்ளமாகும்‌. எல்லா மதங்களுக்கும்‌ தாயகமாய்த்‌ திகழ்கின்ற 
இந்த இந்து சமயத்தின்‌ தனிச்‌ சிறப்பு வாய்ந்த இஷ்டதேவதைக்‌ 
கொள்கை இதுதான்‌ : ஒவ்வொருவருக்கும்‌ தத்தமக்குரிய 
பாதையை வகுத்துக்கொள்ள உரிமை உண்டு. தம்‌ விருப்பத்தின்‌ 
படி தம்‌ நெறிகொண்டு கடவுளை நாடலாம்‌. இப்படி வகுக்கப்பட்ட 
இந்து மதத்தின்‌ பரந்த ஆன்ம வெற்றிக்கொடியைத்‌ தாங்கிச்‌ 
செல்லுகின்ற படையைப்‌ போல்வதை எந்த விரிவான சாம்ராச்சி 
யத்திலும்‌ காண இயலாது. இந்து சமயத்தின்‌ ஆன்மிக இலட்சியம்‌ 
ஆண்டவனைக்‌ கண்டு பிடிப்பதே. அதைப்‌ போலவே அதன்‌ ஆன்‌ 
மிகச்‌ சட்ட திட்டம்‌ யாதெனில்‌, ஒவ்வோர்‌ ஆன்மாவும்‌ தன்னியல்‌ 
பிலேயே தினைக்கின்ற சுதந்தரமே. 

ஆனால்‌, மிக இன்பமான வாக்குறுதியைச்‌ சுமந்துவரும்‌ இந்து 
சமயத்தின்‌ ஓர்‌ அழைப்பு எழாமற்போனால்‌, எல்லாவற்றையும்திரட்‌ 
டிச்‌ சேர்க்கின்ற இந்த முறை, ஒவ்வொருவருக்கும்‌ உரியசுதந்தரம்‌, 
இவை யாவுமே அவற்றின்‌ சிறப்பாகத்‌ திகழா. “ அழியா ஆனந்‌ 
தத்தின்‌ சேய்களே, செவி சாய்ப்பீர்களாக! உயர்ந்த மண்டலங்‌ 
களில்‌ உறைகின்ற உத்தமர்களே, கேண்மின்‌ : எல்லா இருளுக்கும்‌ 
எல்லா மாயைகளுக்கும்‌ அப்பால்‌ திகழ்கின்ற அப்புராணனை 
(முன்னைப்‌ பழம்பொருளை) நான்‌ கண்டுவிட்டேன்‌. அவனை அறி 
வதால்‌ நீங்களும்‌ சாவின்‌ வாயிலிருந்து விடுபடுவீர்கள்‌.?? இந்தச்‌ 
மொழியின்பொருட்டே எல்லாம்‌ இருந்து வருகின்றன. 
மிளிரும்‌ ஒரு வெளிப்பாடாகும்‌. இந்த 


சிறந்த 
இதுதான்‌ மெளலியாய்‌ 
வெளிப்பாட்டில்‌ மற்றைய யாவும்‌ விளக்கம்‌ பெறும்‌ க 

நம்‌ முன்‌ நிற்கும்‌ பணி? என்ற தம்‌ சொற்பொழிவில்‌ ஒரு 
கோயில்‌ நிறுவுகின்ற கைங்கரியத்திற்கு எல்லோரும்‌ உதவிபுரிய 
வேண்டுமென்று மிக்க ஆர்வத்துடன்‌ அவர்‌ கேட்டுக்கொண்டார்‌. 
அந்தக்‌ கோயிலில்‌ தொமுவோர்‌ எவரும்‌ ஆண்டவனை இறைஞ்ச 
லாம்‌: அந்தக்‌ கோயிலின்‌ கருவறையில்‌ (மூலவர்‌ உறைவிடம்‌) 


்‌ 


XXVi விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சடர்‌- 1 


“ஓம்‌? என்னும்‌ மந்திரந்தான்‌ ஒளிர வேண்டும்‌ என்று உரைக்‌ 
கின்றார்‌. இப்படி உரைக்கும்‌ மொழியில்‌ எங்களிடையுள்ளோருள்‌ 
சிலர்‌ இதைவிடப்‌ பெரிய கோயிலாம்‌ தாய்‌ நாடான இந்தியாவின்‌ 
காட்சி எழக்‌ கண்டனர்‌. இந்து சமயக்‌ கோயில்களுக்கு அழைத்‌ 
துச்‌ செல்லும்‌ பாதைகள்‌ மட்டுமன்றி, மனித இனம்‌ பின்பற்றும்‌ 


பாதைகள்‌ அனைத்துமே அச்சின்னம்‌ திகழ்கின்ற புனிதமான 


அடியை நோக்கியே விரைகின்றதையும்‌ அவர்கள்‌ நோக்குகின்றார்‌ 
கள்‌. இது சின்னமன்று ; சொற்கடந்த ஒரு பெயரே ஆகும்‌. இதை 
விட்டு விலகாமல்‌, இதை நோக்கியே, எல்லா வழிபாடுகளும்‌. எல்லா 
சமய அமைப்புகளும்‌ ஆகிய பாதைகள்‌ செல்கின்றன. முன்‌ 
னேற்றம்‌ என்பதெல்லாம்‌ பார்க்கப்பட்ட ஒன்றிலிருந்து கண்ணு 
முத ஒன்றிற்குப்‌ போவதென்றும்‌, பலவற்றிலிருந்து ஒன்றிற்கு 
விரைவதென்றும்‌, தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு ஏகுவ 
தென்றும்‌, குணத்திலிருந்து நிர்க்குணத்திற்குச்‌ செல்வதென்றும்‌; 
எஞ்ஞான்றுமே மாறான திசையையுடையதன்று என்றும்‌ 
கூறப்படுகிற காரணத்தால்‌, இந்து சமயம்‌ வைதிக சமயம்‌ எதனோ 
பது திண்ணம்‌. எந்தச்‌ சமயமாயிருந் 
த்‌ யமும்‌ நாம்‌ மேலே 
குன்றின்‌ ஒரு படியேயாம்‌ என்று 


மது சமயக்‌ கருத்துக்‌ 
ல, விவேகானந்தரின்‌ 
நறிலுள்ள சொற்றொடர்‌ 


அணிந்துரை xxvii 
அக்கொள்கைகள்‌ முன்‌ போலவே உண்மை வலிவுற்றுத்‌ திகழும்‌. 
ஆனால்‌ வித்தியாசம்‌ யாதெனின்‌, நாம்‌ அவற்றை எளிதில்‌ அடை 
கின்ற நிலையிலும்‌, உரைகளின்‌ நவீனத்‌ தெளிவிலும்‌, வெட்டெனத்‌ 
தோன்றுகின்ற காட்சியிலும்‌, ஒரு குறைபாடு ஏற்பட்டிருக்கும்‌ ; 
அவை ஒன்றுக்கொன்றுள்ள இணைப்பிலும்‌ ஒற்றுமையிலும்‌ நமக்கு 
நஷ்டம்‌ உண்டாயிருக்கும்‌. அவர்‌ தோன்றாமற்போனால்‌, பல்லா 
யிரக்‌ கணக்கான மக்களுக்கு உயிரளிக்கும்‌ ஞான நல்லுணவைக்‌ 
கொண்டு செல்கின்ற நூல்கள்‌, வாதம்‌ புரிகின்ற பண்டிதர்களி 
டையே விளங்காத சொற்போர்களாகவே மறைந்து நின்றுவிடும்‌. 
அவர்‌ ஓர்‌ அத்தாட்சியுடன்‌ போதித்தார்‌ ! பண்டிதர்கள்‌ காட்டும்‌ 
அத்தாட்சி அன்று அது. தாமே ஆன்மிக ஆழ்கடலில்‌ மூழ்கி 
அந்த அனுபூதி நன்முத்தை அவர்‌ நேரில்‌ கண்டார்‌ ; அதைத்தான்‌ 
அவர்‌ புலப்படுத்தினார்‌. வள்ளல்‌ இராமானுசரைப்‌ போல உலகத்‌ 
திற்குத்‌ திரும்பி வத்து பறையர்களுக்கும்‌, சமூகத்தால்‌ ஒதுக்கி 
வைக்கப்பட்டவர்களுக்கும்‌, தம்‌ சமயம்‌ சாரா அன்னியர்களுக்கும்‌ 
அதன்‌ இரகசியங்களை முரசறைந்து தெரிவித்தார்‌. 

ஆனால்‌, அவர்‌ போதித்ததில்‌ ஒன்றுமே புதிதன்று என்று 
மொழியப்படுகிற உரை முமுதும்‌ அப்படியே ஏற்பதற்கில்லை. 
எல்லா அனுபவத்தையும்‌ தன்னிடையே ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும்‌ 
இம்‌ நிகரற்ற அத்துவிதக்‌ கொள்கையின்‌ ஆட்சியை உலகத்திற்குச்‌ 
*ாற்றினாலும்‌, துவைதக்‌ கொள்கையையும்‌ விசிஷ்டாத்வைதக்‌ 
கொள்கையையும்‌ அவர்‌ இந்து சமயத்தில்‌ இடம்‌ பெறச்‌ செய்தார்‌ 
என்பதை நாம்‌ மறக்க இயலாது. இவை யாவுமே ஒரே வளர்ச்சித்‌ 
துறையில்‌ காணப்படுகின்ற பகுதிகளும்‌, படிகளுமாகும்‌. இறுதி 
யாகக்‌ குறிப்பிடப்பட்ட அத்துவிதந்தான்‌ சமயத்தின்‌ இலட்சியமாய்‌ 
அமைகின்றது. பல்‌ வேறு காலங்களிலும்‌ பல்‌ வேறு கோணங்‌ 
களிலும்‌ மனத்தினால்‌ காணப்படுகின்ற தத்துவந்தான்‌ இந்தப்‌ பல 
வும்‌ ஒன்றுமாயிருக்கிறது. இப்படிக்‌ காணப்படுகிற பெருங்கொள்‌ 
கையின்‌ மிகச்‌ சிறந்த அமிசமாய்‌ இது இலங்குகின்றது. இராம 
கிருஷ்ண பரமஹம்ஸர்‌ இவ்வண்ணமே அருளியுள்ளார்‌ : “£ கடவுள்‌ 
சுகுணமாகவும்‌ நிர்க்குணமாகவும்‌ இருக்கிறார்‌. அவர்‌ உருவத்தை 
யும்‌ உருவற்ற நிலையையும்‌ உள்ளடக்கியவர்‌.?? 

இதுதான்‌ எங்களுடைய குருநாதரது (விவேகாநந்தரின்‌) 
வாழ்வின்‌ மெளலியனைய பயனுக்கு ஒரு தனிச்சிறப்பை ஊட்டு 
கிண்றது. அவர்‌ கீழை நாடும்‌ மேலை நாடும்‌ கூடுகிற இடமாய்‌ 


xxviii விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சடர்‌-1 


மட்டும்‌ திகழவில்லை ; இறந்த காலத்தையும்‌ எதிர்‌ காலத்தையும்‌ 
பிணைக்கும்‌ நடு நாயகமாயும்‌ நிற்கின்றார்‌. பலவும்‌ ஒன்றும்‌ ஒரே 
தத்துவமாயின்‌, எல்லா வகையான இறைவழிபாடுகள்‌ மட்டுமல்‌ 
லாமல்‌, எல்லா வகையான முயற்சிகளும்‌, எல்லா வகையான 
படைப்புகளும்‌ இறைவனை இறைஞ்சி அடைகின்ற பாதைகளாய்‌ 
விரிந்துவிடும்‌. இனி உலகியலுக்கும்‌ ஞான. இயலுக்கும்‌ ஒரு வேறு 
பாட்டைக்‌ காணவேண்டிய அவசியமில்லை. தொழில்‌ புரிதலும்‌ 
தொழுதலாகும்‌. வெல்லலும்‌ துறத்தலே. வாழ்வும்‌ சமய மயமே: 
பற்றலும்‌ பேணலும்‌ நீத்தலையும்‌ விலக்கலையும்‌ போன்று அத்‌ 

துணைக்‌ கடுமையான ஒப்படைப்புச்‌ செயலே. 
இத்தகைய அனுபூதிச்‌ செல்வத்தை விவேகானந்தர்‌ கண்டார்‌. 
இது அவரைக்‌ கருமயோகத்தைப்‌ பரப்பும்படி தூண்டியது; 
ஞான பத்தி யோகங்களிலிருந்து விலகி நிற்கவில்லை. ஆனால்‌, ( 
அவற்றைப்‌ புலப்படுத்துகின்றது. மனிதன்‌ ஆண்டவணைல்‌ ஏ ந்திப்‌ 
பதற்கு முனிவரின்‌ குகையும்‌, கோயிலின்‌ வாயிலும்‌ எப்பட 
மெய்யான ஏற்ற இடங்களாக அமையுமோ, அப்படியே தொழிற்‌ 
பட வ மாணவர்‌ படிப்பறையும்‌, ஆயர்பாடியும்‌, கழனி 
கஞம்‌ அவர்முன்‌ விரிகின்றன. மக்கட்சகுத்‌ தொண்டு செய்‌ 
பேசன்‌ வக்‌ ம அக அலாரம்‌ கேயார்‌. 
வாழ்விற்கும்‌ திற்கும்‌ மா ப த டி 
அவர்‌ தேர்ந்தார்‌. ஒரு ண்ட்‌ கபன்‌ டட நட்ட அதி 
ருடைய மொழிகள்‌ யாவும்‌ இந்த ப | கபிடத்து அதி 
] த முக்கியமான கொள்கையின்‌ 


என்று அவர்‌ ஒரு முறை எங்‌ 
வுண்மையை அறிவதற்றா 
ண்டும்‌. 

, காட்சியை வகுத்துத்‌ தந்தி 
த ்‌ 1 7 மு வகைப்படும்‌ ; 1 
ன்‌ ஆங்கிலத்திலும்‌ அவர்‌ அடைந்த இலக்கியக்‌ ப்‌. 
பேபி முதன்முதலாக குறிப்பிடவேண்டும்‌. இவ்விரு உலகங்‌ 
அவர்‌ முன்‌ விரிந்த வேறுபாடு; 
ம்‌ அனுபூதியைப்‌ பற்றிய ஒரு 
ரிடம்‌ எழுப்பிவிட்டது, மறைகள்‌ 


அத்துவிதக்‌ கொள்கையைப்‌ பின்பற்ற வே 


அணிந்துரை 3313 


கண்டது உண்மையாயின்‌, மற்றவர்களின்‌ அனுபவம்‌ போல, இந்த 
அனுபவம்‌ தற்செயலாய்க்‌ காலில்‌ இடறியதன்று என்பது நன்கு 
விளங்கும்‌. இது ஒரு சாத்திரத்திற்குப்‌ பொருளாயிற்று ; தருக்க 
அறிவின்‌ ஆராய்ச்சிக்கு விஷயமர்ய்‌ விளங்கிற்று. உண்மையை 
நாடுகின்ற துறையில்‌ எழக்கூடிய எத்தகைய தியாகத்தினின்றும்‌ 
இது பின்‌ வாங்குகிறதில்லை என்பதையுந்‌ தேர்ந்தார்‌. தட்சணேசு 
வரத்திலுள்ள கோயிலின்‌ பூஞ்சோலையில்‌ உறைந்து அறிவுரை 
வழங்கிய தம்‌ குருநாதரான இராமகிருஷ்ண பரமஹம்ஸரிடம்‌, 
அப்பொழுது ஈரேன்‌ என்று வழங்கப்பட்ட சுவாமி விவேகானந்தர்‌ 
தம்முடைய இதய உணர்ச்சியும்‌ தருக்க அறிவும்‌ வற்புறுத்துமாறே 
பண்டைய மறைகளின்‌ உண்மை மெய்யுறுவதைக்‌ கண்ணுற் 
றார்‌. நூல்கள்‌ தத்துவத்தைப்பற்றி அரை குறையான சிதைந்த 
உருவத்தைத்தான்‌ தரக்கூடும்‌. ஆனால்‌, அந்த மெய்ப்பொருளே 
இங்கே திரண்டு நின்றது. சமாதிதான்‌ அவருக்கு இடையறாத 
அறிவை அடைகிற முறையாயிருந்தது. அவர்‌ மனம்‌, பலவற்றி 
னின்று ஒன்றிற்கு ஆடிச்‌ செல்வதை ஒவ்வொரு மணி நேரமும்‌ 
அறியும்‌ விழித்த அறிவுக்கப்பால்‌ திரட்டப்பட்ட ஞானத்தின்‌ குரலை 
ஒவ்வொரு கணமும்‌ கேட்டது. அவரைச்‌ சுற்றி நின்ற ஒவ்வொரு 
வரும்‌ ஆண்டவன்‌ அருட்காட்சியைப்‌ பெற்றனர்‌. பேரறிவைப்‌ 
பெறும்‌ ஆர்வம்‌ சீடரிடம்‌ ஒரு சுரம்‌ போல விரைந்தது. நூல்களின்‌ 
நடமாடும்‌ வடிவாய்த்‌ தம்மையதியாமலே அவர்‌ திகழ்ந்தார்‌. 
ஏனெனில்‌, அவற்றில்‌ ஒன்றையும்‌ அவர்‌ . படித்தவரல்லர்‌. 
தம்முடைய குருநாதரான இராமகிருஷ்‌எ பரமஹம்ஸரிடம்‌ 
விவேகானந்தர்‌ வாழ்வின்‌ மர்மப்‌ பேழையின்‌ திறவு கோலைக்‌ 
கண்டார்‌. 
எனினும்‌, அவரது பணிக்குரிய ஆயத்தம்‌ பூரண மாகவில்லை. 
கன்னியா குமரியினின்று இமையம்‌ வரையில்‌ எங்கும்‌ சுற்றித்‌ திரிய 
வேண்டும்‌. ஞானிகளோடும்‌, பண்டிதர்களோடும்‌, கள்ளங்கபடற்ற 
ஆன்மாக்களோடும்‌ கலந்து பழக வேண்டுமன்றோ ? அவர்களிட 
மிருந்து கற்றுக்கொண்டு, அனைவருக்கும்‌ அதை வழங்கவேண்டும்‌ : 
எல்லோருடனும்‌ உறைதல்‌ நலமாம்‌. இந்தியா பண்டைக்காலத்தில்‌ 
எப்படித்‌ திகழ்ந்ததோ, எப்படி இப்பொழுது காட்சி மிட 
றதோ--அவற்றையும்‌ அறிதல்‌ அவர்‌ கடனன்றோ 8. அந்த விரி 
வான முழுமையைப்‌ பரந்த முறையில்‌ நோக்கி ப வ்‌ அவர்‌ 
பொறுப்பேயாகும்‌. அந்த முழுமையான ஒன்றின்‌ ஒளி மிக்க 


XXX விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌- | 


இரத்தினச்‌ சுருக்கந்தான்‌ தம்முடைய குருநாதரின்‌ வாழ்வும்‌ தனித்‌ 
தகைமையுமாகும்‌. 

எனவே, சாத்திரங்கள்‌, குருநாதர்‌, தாய்‌ நாடு இம்மூன்றுமே 
விவேகானந்தரின்‌ நூல்களாம்‌ “பண்ணிற்குச்‌ சுரங்களாய்‌ அமை 
கின்றன. அவர்‌ அளிக்கக்கூடிய ஞான பொக்கிஷம்‌ இதுவேயாகும்‌. 
இவைதாம்‌ உள்ளடங்கிய சரக்குகள்‌ ; இவற்றினின்று உலக நோய்‌ 
அனைத்தையும்‌ தீர்க்கும்‌ ஆன்மிகமாம்‌ மாமருந்தைக்‌ கூட்டி அவ்‌ 
வள்ளல்‌ வழங்கினார்‌. இவைதாம்‌ அந்த ஞான விளக்கொன்றில்‌ 
எரிகின்ற முச்சுடர்களாகும்‌. சில 


அவரை ஈன்ற நாட்டிற்கும்‌ ்‌ 
களுக்கும்‌ வாழ்த்துக்‌ 
த டக்‌ வர்‌ வழங்கிய அறிவுரையில்‌ 

பாருளை முற்றிலும்‌ உணரக்கூ ்‌ ம படபட ட 2 
என்றே கருதுகின்றோம்‌. டிய பாக்கியம்‌ இன்னும்‌ பெற்றிலம்‌ 


47-1907 


சிக்காகோச்‌ சொற்பொழிவு 


[1898-ஆம்‌ ஆண்டு, செப்டெம்பர்த்‌ இங்கள்‌, 11-ஆம்‌ நாள்‌, சிக்காகோ 
நகரத்திலே நிலவுலகற்குப்‌ பொதுவாகக்‌ கூடிய சமயவாராய்ச்சிப்‌ பெருங்‌ 
கழகத்தில்‌ வாழ்த்துரைக்கு மறு மொழியாக அருளிச்‌ செய்தது. ] 


அமெரிக்க நாட்டுச்‌ சகோதரிகளே ! சகோதரர்களே ! 


_அன்ப்னோடிம்‌ ஆர்வத்தினோடும்‌ நீங்கள்‌ அளித்த வாழ்த்‌ 
துரைக்கு மறுமொழி கூற யான்‌ எமுந்து நிற்கும்‌ இச்‌ 
செயலானது சொல்லுதற்கரிய உவகையினாலே எனது உள்ளத்தை 
நிறைவுறச்‌ செய்கின்றது. உலகிலுள்ள துறவொமுக்க நிலையங்‌ 
களிலே மிகு பழமை வாய்ந்த நிலையத்தின்‌ பெயரினால்‌ நான்‌ உங்‌ 
களுக்கு நன்றி கூறுகின்றேன்‌; எல்லாச்‌ சமயங்களுக்குந்‌ தாயாகிய 
சமயத்தின்‌ பெயரினாலே நான்‌ உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன்‌ ; 
பல்வேறு வகுப்பினராய்ப்‌ பல பிரிவாகிய மதங்களைக்‌ கைகொண் 
டொமுகுங்‌ கோடிக்கணக்கான இந்திய மக்களின்‌ பெயரினாலே 
நான்‌ உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன்‌. 
இந்த மேடைமீதுள்ள உரையாளருட்‌ சிலர்‌; கிழக்கு நாட்டி 
லிருந்து வந்த பிரதிநிதிகளைக்‌ குறித்துப்‌ பேசும்பொழுது, £ தொலை 
யிலுள்ள மக்கட்கூட்டத்தினரிடையேயிருந்து வந்த இப்பிரதி 
நிதிகள்‌ பண்புடைமையாகிய எண்ணத்தினை எல்லா நாட்டிற்குங்‌ 
கொண்டு செல்கின்ற பெருமைக்கு உரிமையுடையவர்கள்‌, எனக்‌ 
கூறினர்‌; அதற்காக நான்‌ அவர்களுக்கு நன்றி கூறுகின்றேன்‌. 
(பிறருடைய கொள்கையை வெறுத்தொதுக்காத) பண்புடைமை 
(அக்கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற) பொது நோக்கு என்னு 
மிரண்டினையும்‌ உலகிற்குக்‌ கற்பித்த சமயத்துக்கு நான்‌ உரியவ 
னெனப்‌ பெருமையடைகின்றேன்‌ ! எல்லாச்‌ சமயங்களையும்‌ அன்‌ 
பினோடு நோக்குகின்ற பண்புடைமையில்‌ எங்களுக்கு நம்பிக்கை 
யுண்டு. அது மாத்திரமன்று; எல்லாச்‌ சமயங்களையும்‌ உண்மை 
நெறிகளென நாங்கள்‌ ஏற்றுக்கொள்ளுகிறோம்‌. உலகத்திலுள்ள 
எல்லாச்‌ சாதியாராலும்‌ மதங்களாலும்‌ துன்புறுத்தி ஒதுக்கப்பட்ட 
மக்களுக்கு அடைக்கலந்‌ தந்து காப்பாற்றிய ஒரு சாதிக்கு நான்‌ 


2 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌-| 


உரியவன்‌ என்பதைக்‌ குறித்துப்‌ பெருமையடைகிறேன்‌! உரோம 
ருடைய கொடுஞ்செயலினாலே தமது பரிசுந்த தேவாலயம்‌ சின்ன 
பின்னப்பட்ட ஆண்டிலே தென்னிந்தியாவுக்கு வந்து எங்களிடம்‌ 
அடைக்கலம்‌ புகுந்த கலப்பில்லாத இஸ்ரவேல்‌ சாதியாரில்‌ எஞ்சி 
யிருந்தவர்களை நாங்கள்‌ அன்பினோடு அணைத்துக்கொண்டோம்‌ 
என்பதனை உங்களுக்கு எடுத்துச்‌ சொல்லும்‌ பெருமை எணக்கு 
உண்டு. பெருஞ்சிறப்பு வாய்ந்த சொராஸ்திரிய சாதியாரிலே எஞ்சி 
யிருந்தோருக்குப்‌ புகலிடங்‌ கொடுத்து இன்றும்‌ பாதுகாத்து வருகிற 
ஒரு சமயத்தைச்‌ சார்ந்தவன்‌ நான்‌ எனப்‌ பெருமையடைகின்றேன்‌! 
என்‌ அன்புள்ள சகோதரர்களே, இளமையிலே நான்‌ பல முறை 
ஒதியகும்‌, இன்னும்‌ கோடிக்கணக்கான மானிடர்களாலே ஒதப்படு 
வதுமாகிய ஒரு கீதத்திலிருந்து சில அடிகளை எடுத்து உங்கள்‌ 
முன்னிலையிலே மொழிவேன்‌. 
*' எண்ணுமிரு நிலத்தெழுந்த பலநதியும்‌ 
இறுஇயில்வந்‌ தெறிநீர்‌ வேல 
நண்ணுகின்‌ற இயல்பதுபோற்‌ பலவேறு 
தகைமையராய்‌ ஞான நாடும்‌ 
மண்ணகத்தோர்‌ செல்லுநெறி செம்மையதாய்க்‌ 
கோடணையாய்‌ மருவு மேனும்‌ 
புண்ணியனே நினையடையு மார்க்கமவை 
யனைத்துமெனப்‌ புகல்வன்‌ யானே, 
பொருந்திய சர்வ சமய ஆராய்ச்சிக்‌ அல்பா மிகவும்‌ பெருமை 
மானது கீதையிலே கூறப்பட்டிருக்கும்‌ ம்பி வ்‌ இம்மாபெரு மன்றி 
ந அப்ல த தெளிவுபடுத்தி எற்ப வத து பெரிய அற்புதமான 
படர்‌ வென்‌ G ட்‌ ம்‌ 
1 ்‌ ப ல்‌ ரத வர்‌ வேண்டிய 
பரவ பி தெய்வமுமாய்‌ அனிப்பேனும்‌ யானேகரண்‌ 1? 
ரக அதப்‌ பாதையைப்‌ நின்‌ பற்றி என்னை யாவன்‌ 
நாடுகின்றானோ, அவனை யான்‌ அடைகின்றேன்‌. ஈற்றிலே எண்கள்‌ 
அடைகின்ற பாதைகளிலே எல்லா மக்களும்‌ முயன்று செல்கின்‌ 


“சமய வேறுபாடுகளும்‌ மதச்‌ சண்டைகள : 

Sd - கரம்‌. ப்‌ ப்‌ 
எற்பட்ட கொடிய பிடிவாதமும்‌ ஆகியவிவை இந்த க 
ல்‌ தெடிது பற்றியிருந்தன. இந்நிலவுலகத்தை அல, 2 
செயலினாலே நிறைந்துவிட்டன ம வம்ட்டும்‌ ப்பர்‌ அர்‌ 


சிக்காகோச்‌ சொற்பொழிவு 3 


உதிரத்தை எங்கும்‌ சொரியச்‌ செய்து, நாகரிக வாழ்க்கையை 
அழித்து, மக்கட்‌ கூட்டத்தினரைத்‌ திகைக்கும்படி செய்துவிட்டன. 
இந்தக்‌ கொடிய பேய்கள்‌ தோன்றாதிருந்தால்‌, மக்கட்கூட்டமானது 
இப்பொமுது இருக்கின்ற நிலையினும்‌ மிகவும்‌ உயர்ந்த நிலை 
யில்‌ இருந்திருக்கும்‌. குறித்த பேய்கள்‌ அழிந்து போகிற காலம்‌ 
நெருங்கிவிட்டது. இன்று காலையிலே இந்தப்‌ பெருமன்றம்‌ 
கூடும்பொமுது அடித்த மங்கல மணியானது மூடக்‌ கொள்கை 
களின்‌ சாவு மணியாகுக! வாளினலோ, எமுதுகோலினாலோ, 
ஒருவரையொருவர்‌ பகைக்கின்ற கொடுஞ்செயலானது அகன்று 
விடுக! ஒரே நோக்கத்தினைக்‌ கொண்டு ஒன்றினையே நாடிச்‌ செல்‌ 
கின்ற மக்களிடையே அன்பினோடு கூடிய எண்ணங்கள்‌ நிறைவு 
பெறுக! 


யாம்‌ உடன்படாதிருப்பது ஏன்‌ ? 


[1893-ஆம்‌ ஆண்டு, செப்டெம்பர்த்‌ இங்கள்‌ 15-ஆம்‌ நாள்‌ நிகழ்த்திய 
சொ ற்பொறிவு..] 


ரன்‌ உங்களுக்கு ஒரு சிறு கதை சொல்கிறேன்‌. சிறிது முன்‌ 
பாக மிகக்‌ கவின்பெறப்‌ பேசி முடித்த உரையாளர்‌ ஒரு 
வர்‌, “ ஒருவரையொருவர்‌ நிந்திப்பதை ஓழித்துவிடுவோமாக.”? 
எனக்‌ கூறி வேறுபாடுகள்‌ எக்காலத்திலும்‌ வளர்ந்து வருவதை 
யுன்னி மனம்‌ வருந்தினார்‌. 
இந்த வேறுபாட்டின து காரணத்தைத்‌ தெளிவுபடுத்துகிற ஒரு 
கதையை உங்களுக்கு உரைக்கலாமென நாண்‌ நினைக்கிறேன்‌. 
ஒரு கிணற்றிலே ஒரு தவளை வாழ்ந்து வந்தது. அது 
அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து வந்தது. ஆயினும்‌, அது 
சிறிய தவனையே. அதற்குக்‌ கண்கள்‌ இருந்தனவா இல்லையா என 


பருத்துக்‌ கொழுத்திருந்தது. ஒரு நாள்‌ கடலிலே வ 

தவளை வந்து அந்தக்‌ கிணற்றில்‌ விமுந்தது. 
கிணற்றுத்‌ தவளை, 4 ந எங்கிருந்து வருகிருய்‌ 2 
கடல்‌ தவளை, £ நான்‌ கடலிலிருந்து வருகிறேன்‌,” 
கிணற்றுத்‌ தவளை, “கடலா! அ 3 ட 


ஈழ்கின்ற ஒரு 


உன்‌ கிணற்றுக்‌ ம்‌ 3 
சொல்லன்றோ !? என்றது. ஊரற்றுக்கு ஒப்பிடுவது வீண்‌ 


66 1 » ம்‌ 
நல்லது, என்‌ கிணற்றைவிட எதுவும்‌ பெரியதாயிருத்தல்‌ 


யாம்‌ உடன்படாதிருப்பது ஏன்‌ ? 5 
இயலாது. உண்டு என்று சொல்கின்ற இவன்‌ பொய்யன்‌. இவனை 
வெளியே அகற்றிவிட வேண்டும்‌, என்று கிணற்றுத்‌ தவளை 
கூறியது. 

இத்தகைய இடைஞ்சல்‌ எஞ்ஞான்றுமே இருந்து வருகிறது. 

நான்‌ ஓர்‌ இந்து. என்‌ சிறிய கிணற்றுக்குள்ளே இருந்து 
கொண்டு, உலக முமுவதும்‌ எனது சிறிய கிணறென்று நான்‌ 
நினைத்துக்கொண்டிருக்கிறேன்‌. கிறித்தவன்‌ தனது,சிறிய கிணற்‌ 
றில்‌ இருந்துகொண்டு, பார்‌ முமுவதும்‌ தனது கிணறென்று 
எண்ணுகிறான்‌. மகமதியனும்‌ தனது சிறிய கிணற்றினுள்‌ 
இருந்துகொண்டு, அதுவே ஞாலம்‌ முமுவதுமென எண்ணுகிறான்‌. 
நாம்‌ ஏற்படுத்திக்கொண்ட சிறுசிறு உலகங்களின்‌ எல்லைகளை 
அழித்துவிடுகிற பெரிய முயற்சியிலே முற்பட்டு நிற்கின்ற 
அமெரிக்க மக்களாகிய உங்களுக்கு நான்‌ நன்றி கூறுகின்றேன்‌. 
எதிர்காலத்தில்‌ உங்கள்‌ நோக்கத்தை நீங்கள்‌ அடைவதற்கு 
ஆண்டவன்‌ உங்களுக்கு உதவி புரிவானாக ! 


இந்து சமயம்‌ 


[7892-ஆம்‌ ஆண்டு, செப்டெம்பர்‌ த்‌ இங்கள்‌, 19-ஆம்‌ நான்‌ சர்வ சமய 
ஆராய்ச்சிக்‌ கழகத்திலே நிகழ்த்‌ திய சொற்பொழிவு ] 


சரித்திர காலத்துக்கு முற்பட்ட காலத்திலே தோன்றி இப்பொழு 

தும்‌ நிலைபெற்று விளங்குகின்ற சமயங்கள்‌ மூன்று. அவை 
இந்து சமயம்‌, சொராஸ்திரிய சமயம்‌, யூத சமயம்‌ என்பன. 
அவை வலிய தாக்கல்களினாலே மொத்துண்டும்‌ அழிந்து போகா 
திருப்பது அவற்றின்‌ உள்ளீடான வலிமையைக்‌ காட்டுகின்றது. 
யூத சமயமானது கிறித்து சமயத்தைத்‌ தன்னோடு ஒன்றுபடுத்தாது, 
அனைத்தினையும்‌ வென்ற அதன்‌ புதல்வியினாலே (கிறித்து சமயத்தி 
னாலே) தனது இருப்பிடத்திலிருந்து வெளியே துர த்தப்பட்டுவிட்‌ 
டது. பெருமை பொருந்திய சொராஸ்திரிய சமயத்தின்‌ சரித்திரத்‌ 
தைக்‌ கூறுவதற்கு ஒரு சில பார்ஸிக்காரர்‌ மாத்திரமே இருக்கின்‌ 
றனர்‌. அவை இரண்டும்‌ இவ்வாறாக, இந்து மதத்தின்‌ நிலை யாதி 
என ஆராய்வோம்‌ : 
ஒன்றாகப்‌ பல மதங்கள்‌ எமுந்தி! 
டயை முதலில்‌ அசைத்தனவாமி 
, பெரிய பூகம்ப அதிர்ச்சியினாலே 


£௫ உட்பிரிவுகளனை த்தினை 
ஒன்று கூட்டிப்‌ பொலிவுற்றி 


ளிலுள்ள புத்தம்புதிய 

க்‌ பான்‌ 5 ர்‌ இன்‌ 

றனவோ, அத்தகைய பெருமை வாய்ந்த டா அந்தன்‌. 
i த்‌ 

கை முதல்‌, பல திறப்பட்ட புரா 


“பெரிதும்‌ வேறுபட்டு 
சேர்வதற்குரிய பொதுவாகிய மையம்‌ 5 த்‌ 
. ங்‌ ணும்‌ 

வினா எழுகின்றது. ஒன்றுக்கொன்று ௫ உளது? என்னு! 


மறுதலையாகத்‌ தோற்தி' 


இந்து சமயம்‌ 7 


கிற கொள்கைகளுக்குப்‌ பொதுவாகிய ஆதாரம்‌ எங்கு உளது? 
என்னும்‌ வினாவுக்கு நான்‌ விடை கூற முயலுவேன்‌ : 
இந்துக்கள்‌ வேதம்‌ எனக்‌ கொள்ளுகிற ஆப்த வாக்கியம்‌ வ 
லாகத்‌ தங்களுடைய சமயத்தைப்‌ பெற்றிருக்கின்றார்கள்‌. வேதங்‌ 
கள்‌ முதலும்‌ முடிவும்‌ இல்லாதன என்பது அவர்களது கொள்கை. 
ஒரு நூலுக்கு முதலும்‌ முடிவும்‌ இல்லாதிருப்பது எங்ஙனம்‌ ஆதல்‌ 
கூடும்‌ !? என இச்சுபையிலுள்ளோர்‌ கூறி நகையாடலாம்‌. வேதங்க 
ளென்றால்‌ புத்தகங்களென்று கருத வேண்டா. வெவ்வேறு காலத்‌ 
திலே வெவ்வேறு மக்களாற்‌ காணப்பட்ட ஆன்மிக முடிபுகள்‌ 
ஓன்று சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்ற களஞ்சியமே அவை. பூமி 
யின்‌ ஈர்க்கும்‌ சத்தியைப்‌ பற்றிய விதியினை விஞ்ஞான சாத்திரிகள்‌ 
கண்டுபிடித்தற்கு முன்னும்‌ அது இருந்தது; மக்களெல்லாம்‌ 
அதை மறந்துவிட்ட பின்னும்‌ அது இருக்கும்‌. ஆன்மிக உலகத்தி 
லுள்ள விதிகளும்‌ அத்தகையனவே. ஓர்‌ ஆன்மாவுக்கும்‌ மற்றோர்‌ 
ஆன்மாவுக்கும்‌ இடையேயுள்ள ஒமுக்க இயலும்‌, ஆன்மிக இயைபு 
களாம்‌, தனிமையாகிய ஆன்மாக்களுக்கும்‌ அவ்வான்மாக்களுக்குத்‌ 
தந்தையாராயிருப்பவருக்கும்‌ இடையேயுள்ள தொடர்புகளும்‌ கண்‌ 
உடறியப்படுவதற்கு முன்பும்‌ இருந்தன. நாம்‌ அவற்றை மறந்துவிட்‌ 
டாலும்‌, அப்பொழுதும்‌ அவை நிலைபேறாக இருப்பனவேயாம்‌. 
இந்த விதிகளைக்‌ கண்டுபிடித்த ரிஷிகளை நாங்கள்‌ பூரணத்து 
வத்தை அடைந்தவர்களாக மதித்துப்‌ போற்றுகின்றோம்‌. அவர்‌: 
களுள்‌ மிகவுயர்‌ ந்தோர்‌ சிலர்‌ பெண்பாலார்‌ என்னுஞ்‌ செய்தியை 
இந்தச்‌ சபைக்கு நான்‌ மகிழ்ச்சியோடு மொழிகிறேன்‌ ! 
இந்த விதிகள்‌, விதிகளாகக்‌ கருதப்படுமிடத்து அந்தமில்லா, 
திருப்பனவாயினும்‌, இவற்றுக்கு ஒரு தொடக்கம்‌ இருத்தல்‌ வேண்‌ 
டுமே ? என இவ்விடத்தில்‌ சிலர்‌ வினவுதல்‌ கூடும்‌. படைப்புக்கு 
முதலும்‌ முடிவும்‌ இல்லையென வேதங்கள்‌ முழங்குகின்றன. உலகி 
லுள்ள சத்தியின்‌ கூட்டுத்தொகை என்றும்‌ ஒரே அளவாய்‌ இருக்‌ 
கிறது என விஞ்ஞான சாத்திரம்‌ முடிவு கட்டுவதைக்‌ கேள்வியுற்‌ 
றிருக்கிறோம்‌. ஒரு காலத்தில்‌ ஒன்றும்‌ இல்லாதிருந்தால்‌, இப்‌ 
பொழுது வெளிப்பட்டுத்‌ தோன்றுகிற சத்தியெல்லாம்‌ எங்கே 
அடங்கியிருந்தன ? இவையெல்லாம்‌ ஒடுங்கிய நிலையாகக்‌ கடவு 
விடத்தே இருந்தனவாதல்‌ வேண்டும்‌. அப்படியாயின்‌, கடவுள்‌ 
சில. வேளை -ஒடுக்க நிலையிலும்‌, சில வேளை இயக்க நிலையிலும்‌ 
இருக்க வேண்டும்‌. அப்படியாயின்‌, அவர்‌ வேறுபடுந்‌ தன்மைய 


8 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ -சுடர்‌-] 


ராவர்‌. வேறுபடுகின்ற ஒவ்வொரு பொருளும்‌ கலவைப்‌ பொரு 
ராய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. கலவைப்‌ பொருள்‌ எதுவும்‌ நாசமாத 
பன்னும்‌ வேறுபாட்டினை. ஏற்கும்‌ இயல்பினதேயாம்‌. அப்பம்‌ 
யாயின்‌, ஆண்டவனும்‌ இறக்கவேண்டும்‌. அது பொருந்தா முடிபு: 
ஆதலால்‌, படைப்பு இல்லாதிருந்த காலம்‌ இல்லையென்பது முட 
வாகின்றது. ஓப்பு நோக்கிக்‌ கூறுவதாக இருந்தால்‌, படைப்பும்‌ 
படைப்புப்‌ பொருளும்‌ சமதூரத்திலே முதலும்‌ முடிவுமின்றி ஓடிக்‌ 
கொண்டிருக்கின்ற இரண்டு ரேகைக்குச்‌ ௪மமெனக்‌ கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. என்றும்‌ மூயன்றுகொண்டிருக்கிற தெய்வத்தின்‌ வலி 
மையினாலே, அவ்வியக்கத்திலிருந்து ஒன்றின்‌ பின்‌ ஒன்றாகப்‌ பல 
(வனங்கள்‌ தோன்றி ஒரு காலம்‌ வரை நிலைத்திருந்து அழிந்தி 
“முந்திய கற்பத்திலுள்ள ஞாயிறு மதியைப்போல; 
ஆண்டவன்‌ கதிரவனையும்‌ மதியையும்‌ படைத்தான்‌,” என்று 
அந்தணச்‌ சிறுவன்‌ நாள்தோறும்‌ தனது மந்திர ஐபத்தோடு 
சொல்லுகின்றான்‌. ப ல்‌ 

நான்‌ இங்கே நின்று கண்களை மூடிக்கொண்டு, [4] நாண்‌, நான்‌; 


பவி என்று நினைத்தால்‌ த ம 
ப ததால்‌, எனது கண்ணின்‌ முல்‌ என்ன 
எணண ந்தோன்‌ . முன்னே ௭6 


; உடலிலே உறைகிற 
றந்துவிடும்‌ ; நான்‌ இறக்க 


. ர்‌ உவகையுள்ளவராய்‌! 
தாடும்‌, அழகிய 


கைகால்‌ முதலிய 
ந்து, கவலையோடு 
வரை மகிழ்ச்சி வால்‌, a நீதியுமுள்ஸ ர்க ன்‌ 
்‌ ்‌ ? மறு றருவரைத்‌ A த 
எனத 2 ்‌ 0 3 2 துன்புற்றவரா 

த ஏன்‌? அவர்‌ ஏன்‌ பட்சியின்‌, வரும்‌ 


இந்து சமயம்‌ 9 
கிறார்‌? இப்பொழுது துன்புற்றால்‌ மேல்‌ வரும்‌ பிறப்பிலே இன்‌ 
புறுதல்‌ கூடும்‌ என்று சொல்லுவதும்‌ பொருந்தாது. இரக்கமுள்ள 
நீதியான கடவுளினது ஆளுகையிலே எந்த மனிதணும்‌ துன்புற 
வேண்டிய நியாயம்‌ என்ன? 

இரண்டாவதாக, படைப்பவராகிய கடவுள்‌ ஒருவர்‌ உளர்‌ 
என்னும்‌ கொள்கையானது எல்லா வல்லமையுமுடைய ஒருவர்‌ தாம்‌ 
விரும்பியபடி செய்யுங்‌ கொடுஞ்செயலை மாத்திரம்‌ புலப்படுத்த 
கின்றதேயன்றி, மேற்காட்டிய பொருந்தா முடிபைத்‌ தெளிவுபடுத்த 
வில்லை. ஒரு மனிதன்‌ துன்பத்தை அடைவதற்கும்‌ இன்பத்தை 
காரணங்கள்‌ அவன்‌ பிறப்பதற்கு 


அடைவதற்கும்‌ ஏற்பட்ட 
அவன்‌ முன்பு செய்த கருமங்‌ 


முன்னமே இருந்திருக்க வேண்டும்‌. 
களின்‌ பயனையே இப்பொழுது நுகர்கின்றான்‌. 

உடலிலும்‌ மனத்திலும்‌ பொருந்தியிருக்கின்ற எல்லாக்‌ குணத்‌ 
தன்மைகளும்‌ முன்னோரிடமிருந்து உரிமையாகப்‌ பெற்றுக்‌ 
கொண்ட மன நீர்மைகளால்‌ விளக்கமுறும்‌ என்பர்‌ அல்லவா? 
சமதூரத்திலே செல்லுகின்ற இரண்டு இயக்கங்கள்‌ இங்கு உள்ளன. 
ஒன்று, மனத்தினைச்‌ சார்ந்தது ; மற்றொன்று, சடத்தினைச்‌ சார்ந்‌ 
தது. சடமும்‌ அதனிடத்தினின்று பரிணமித்த பொருள்களும்‌ 
அனைத்தினையும்‌ தெளிவுபடுத்துவனவாயின்‌, ஆன்மா என்று ஒன்று 
வேண்டுவதில்லை. ஆனால்‌, எண்ணங்கள்‌ சடத்தினின்று தோன்றின 
வென நிறுவுதல்‌ இயலாததாகும்‌. தத்துவ சாத்திர ஆராய்ச்சியின்‌ 
படி ஏகான்ம வாதத்தைக்‌ கைக்கொள்ள வேண்டுமாயின்‌, ஏகான்ம 
வாதம்‌, ஏக௪டவாதத்தினும்‌ நியாய முறைக்கு ஏற்புடையதாகும்‌. 
ஆயினும்‌, ஈண்டு இவ்விரண்டும்‌ வேண்டப்படா. 

குலமுறை வழியாக உடல்‌ சில தன்மைகளைப்‌ பெறுகிறது 
என்பதை நாம்‌ மறுத்தல்‌ இயலாது. இவை உடற்கட்டை மாத்திரம்‌ 
சார்ந்து நிற்பன. குறித்த ஒருமனம்‌, குறித்த முறையாக மாத்திரம்‌ 
இவற்றோடு கூடி நின்று தொழில்‌ புரிதல்‌ கூடும்‌. பண்டைய கர்மங்‌ 
களினாலே ஆன்மாவினிடத்துச்‌ சிறப்பாக அமைந்திருக்கின்ற 
வேறு சில தன்மைகளும்‌ உள. குறித்த ஒரு நீர்மையுடைய ஆன்மா 
வானது, அந்த நீர்மையைத்‌ தோற்றுவிப்பதற்குத்‌ தகுந்த கருவி 
யாகிய உடலினிடத்தே உதிப்பது பொருத்தமேயாம்‌. இம்முடிபு 
விஞ்ஞான - சாத்திரத்துக்கும்‌ பொருத்தமானது. விஞ்ஞான சாத்‌ 
திரம்‌, பழக்கம்‌ பற்றுக்கோடாக வேறுபாடுகள்‌ ஏற்படும்‌ முறையைப்‌ 
புலப்படுத்துகின்றது. பழக்கமானது ஒரு செயலை மீட்டும்‌ மீட்டுஞ்‌ 


10 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---சுடர்‌- 1 


செய்வதால்‌ ஏற்படுவது. புதிதாகப்‌ பிறந்த ஓர்‌ உயிருக்கு உரிய 
இயற்கைப்‌ பழக்கங்களைத்‌ தெளிவுபடுத்துவதற்குப்‌ பல ரமி 
செய்யப்பட்ட செயல்கள்‌ உளவெனக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌. ண்ட்‌ 
செயல்கள்‌ இந்த வாழ்விலே செய்யப்படாதனவாயின்‌, கழிந்த 
பிறவிகளிலிருந்து அவை வந்திருக்க வேண்டும்‌. ன. 

மற்றும்‌ ஒரு குறிப்பு உளது. இவை எல்லாவற்றையும்‌ ஏற்றுக 
கொள்ளினும்‌, எனது கழிந்துபோன வாழ்க்கையின்‌ நிகழ்ச்சிகளுள்‌ 
எதனையும்‌ நான்‌ தினைவுகூராதிருப்பதற்கு 
காட்டுதல்‌: கூடும்‌ ? இதனை எளிதிலே 
இப்பொழுது ஆங்கில மொழியிலே பேசு 
மொழியன்று. இப்பொழுது எனது உள்ளத்திலே எனது தாய்‌ 
மொழியில்‌ உள்ள சொற்களுள்‌ ஒன்றுமில்லை. நான்‌ அவற்றினைல்‌ 
கொண்டு வருவதற்கு முயன்றவுடனே அவை விரைவாக ஓடி வரு 
கின்றன. உணர்வோடு கூடிய விழிப்பு நிலையானது மனக்கடலின்‌ 
மேற்பரப்பு மாத்திரமேயாகும்‌. அதன்‌ ஆழத்தில்‌ நம்‌ அனுபவங்க 
ளெல்லாம்‌ சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. வேண்டும்‌ அளவு 
மூயன்றால்‌, அவற்றை மேலே கொண்டுவருதல்‌ கூடும்‌ ; நம்முடைய 
பழம்பிறப்பையும்‌ உணர்தல்‌ கூடும்‌. 

இவ்வுண்மையை நேர்‌ 
அங்ஙனம்‌ மெய்ப்பி 


என்ன காரணங்‌ 
தெளிவுபடுத்தலாம்‌. நான 
கிறேன்‌. இது எனது தாய்‌ 


றார்கள்‌. அவர்கள்‌ காட்டிய 
பல “மம்பிறப்பை பந்நிய முழு இனைவைப்‌ 
பெறுதல்‌ கூடும்‌. ்‌ 

தான்‌ ஒரு சித்துப்பொருள்‌ 

வாள்‌ அவனைப்‌ பிளவாது ; 
அவனைக்‌ கரைக்கமாட்டாது 2 
ஓவ்வோர்‌ ஆன்மாவும்‌ எல்லை த 
ரத்தை நிகர்த்தது. 
ஒர்‌ உடலத்திலிருந்‌ 


ன்று. அது 
ர எல்லையற்றது ்‌ தூய்மையானது 5 
டயது; ஏதோ ஒரு காரணத்தினாலே சடலத்தோடு கட்டுப்‌ 


நிறைவு 


இந்து சமயம்‌ ம்‌ 11 


பட்டூத்‌ தன்னைச்‌ சடமென நினைக்கின்றது. 

£ சுதந்தரமும்‌ நிறைவும்‌ உடைய பரிசுத்த ஆன்மா சடத்தினால்‌ 
ஏன்‌ அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது ?? என்பது அடுத்த வினா 
வாகும்‌. “ பரிபூரணனாகிய ஆன்மா தான்‌ குறைவுடையது என்‌ 
னும்‌ நம்பிக்கை கொண்டு என்ன காரணம்‌ பற்றி மயக்குற்றது ?? 
இத்தகைய வினா எழுதல்‌ இயலாதென்று சொல்லி இந்துக்கள்‌ 
இவ்வினாவைக்‌ கடத்தி விடுகிறார்களெனப்‌ பிறர்‌ சொல்லக்‌ கேள்விப்‌ 
படுகின்றோம்‌. ஒருசார்‌ நிறைவை அடைந்த பெரியோர்‌ ஒரு சில 
ரைக்‌ காட்டிப்‌ பெரிய சாத்திரச்‌ சொற்களை வழங்கித்‌ தத்துவ 
சாத்திரிகள்‌ இதற்கு மறுமொழி கூற முயலுகின்றார்கள்‌. பெயரிட்‌ 
டூரைப்பது விளக்குவதாகாது; வினா முன்னிருந்தபடியே இருக்‌ 
கிறது. நிறைவு எங்ஙனம்‌ தனது நிலைமையிலிருந்து குறைவுபடுதல்‌ 
கூடும்‌ ? பரிசுத்தம்‌ பொருந்திய உயர்தனிப்பொருள்‌ தனது நீர்மை 
யிலே அணுவளவேனும்‌ வேறுபடுவது எங்ஙனம்‌ ஆகும்‌ ? இந்து 
இயல்பாகவே உண்மை கூறுபவன்‌. ஆதலால்‌, வீண்‌ வாதத்தினுட்‌ 
புகாது வினவை ஆண்மையோடு முன்னிட்டு, “ நரன்‌ அறியேன்‌ !” 
என்று விடை கூறுகிறான்‌ ; £ பரிபூரணமாகிய ஆன்மா சடத்தினாற்‌ 
கட்டுப்பட்டுத்‌ தன்னைக்‌ குறைவுடையதாகக்‌ கருதுவது எவ்‌ 
வண்ணம்‌ எய்தியதோ, யான்‌ அறியேன்‌ !?? என்கின்றான்‌. அங்ஙன 
மாயினும்‌, காரியத்தளவிலே உண்மை மாறுபடாதிருக்கிறது. ஓவ்‌ 
வொருவரும்‌ தத்தம்‌ உள்ளத்து உணர்விலே தம்மை உடலாகக்‌ 
கருதுகின்றனர்‌. ஒருவன்‌ தன்னை உடலாகக்‌ கருதுவது எதனால்‌ 
எய்தியது என்பதை விளக்குவதற்கு இந்து முயலவில்லை. *இது 
ஆண்டவனுடைய சித்தத்தினால்‌ எய்தியது,” என்று சொல்லுவது 
மறுமொழியாகாது. இந்து, £: நானறியேன்‌, ?? என்று சொல்லுவதை 
விட இது சிறந்த விளக்கம்‌ ஆகாது. மனிதனுடைய ஆன்மா என்று 
முளது; அழிவற்றது; நிறைவானது; எல்லையற்றது. மரண 
மென்பது ஓருடலிலிருந்து மற்றோருடலுக்கு இடம்‌ பெயரும்‌ 
நிகழ்ச்சியேயாம்‌. கழிந்து போன வினைகளினாலே. நிகழ்காலம்‌ 
இச்சயிக்கப்பட்டது. நிகழ்காலத்தினாலே எதிர்காலம்‌ தீர்மானிக்கப்‌ 
படும்‌. பிறந்தும்‌ இறந்தும்‌ ஆன்மாவானகு' உயர்வினையும்‌ தாழ்‌ 
வினையும்‌ எய்துகின்றது. இப்பொழுது மற்றொரு வினா எழுகின்றது. 
பெரும்புயற்காற்றிலே ஒரு சிறிய தோணியிலே பிரயாணஞ்செய்யும்‌ 
ஒருவன்‌ ஒரு கணத்திலே நுரையையுடைய அலையினது உச்சியை 
யடைந்தும்‌, மற்றொரு கணத்திலே ஆழ்ந்த அகழியினுள்ளே வீசப்‌ 


ப்‌ 


12 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சுடர்‌-|1 


பட்டும்‌, நல்வினை தீவினையாகிய கருமங்களினது வலிமையினாலே 
உந்தப்பட்டும்‌, ஒன்றினாலும்‌ மாறுபடாத காரண காரியத்‌ தொடர்‌ 
பாகிய தலை புரண்டோடுகிற நீரோட்டத்திலே அக்கப்பாடு உறு 
கின்றானோ ? பின்னுமிவன்‌, அகப்பட்ட அனைத்தினையும்‌ அரைத்‌ 
துத்‌ தள்ளும்‌ காரண காரியத்தொடர்பு என்னும்‌ சக்கரத்தினுள்ளே 
அகப்பட்ட ஒரு விட்டிற்பறவையைப்‌ போன்றவனா ? நியதி என்னும்‌ 
சக்கரமானது கைம்பெண்ணினுடைய கண்ணீரையும்‌ திக்கற்ற 
வர்களுடைய அமுகையையும்‌ பொருட்படுத்தாது யாவற்றினையும்‌ 
நெரித்துக்கொண்டு உருண்டு செல்லுகிறது, இதனை நினைக்கும்‌ 
பொமுது, நெஞ்சம்‌ பதைக்கின்றது. ஆயினும்‌, இதுவே இயற்கை 
ப விதி. அப்படியாயின்‌, புகலிடம்‌ ஒன்று இல்லையா? தப்புவ 
அற்கு ஒரு வழி இல்லையா ? மிகுந்த துன்பத்தினாலே வருந்திய 
இதயத்தின்‌ அடியிலிருந்து இத்தகைய வினாவினொலி எழுகின்றது. 
து இரக்கமுள்ள ஆண்டவனுடைய அரியாதனத்தைச்‌ சேர்ற்‌ 
ததும்‌, அங்கிருந்து நம்பிக்கையையும்‌ ஆறுதலையுந்‌ தருகின்ற 
சொற்கள்‌ ஒரு வேத ரிவியினிடத்திலிருந்து எழுந்தன. லர்‌ ரிஷி 
உலகத்தின்‌ முன்னிலையில்‌ நின்று பெரிய குரலிலே ட்ட ம்‌ 
ணன லம்‌ செய்தியைக்‌ சொன்னார்‌ : ம்‌ 

அமிர்தத்துவம நக்கக்‌ ்‌ - 
ந, ச WE உரிய மக்களே, கேட்‌ 
கேட்பீர்களாக : இருள்‌ ௮ 


ஒம்‌ அப்பாலாயிருக்கின்ற பழையோை நான்‌ கண்டுகொண்டேன்‌ 
அவனை அறிவதனால்‌ மாத்திரமே மீட்டும்‌ மீட்டும்‌ "i 
காப்பாற்றப்படுவீர்கள்‌ ,?3 ரணமடையாது 


ள 25-இஃது எவ்‌ 
யையும்‌ தருகின்ற 
ஆனந்தத்திற்கு உரியவர்க௦ ப்‌ 2 ட அமிர்தத்துவமாகிய 
உங்களை அழைப்பதற்கு தச நத இனிய க நான்‌ 

நங்கள்‌ கடவு 


இந்து சமயம்‌ 13 


விடுவீர்களாக ! நீங்கள்‌ நித்தியத்துவமுடைய ஆன்மாக்கள்‌ ; சுதந்‌ 
தரமுள்ள சித்துருவங்கள்‌ ; ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்‌ ; நித்தியர்‌ 
கள்‌. நீங்கள்‌ சடப்பொருளல்ல. நீங்கள்‌ உடலங்களல்ல. சடம்‌, 
உங்களுக்கு அடிமை. நீங்கள்‌ சடத்துக்கு அடிமையல்ல. 

அஞ்சத்தக்க, மன்னிப்பில்லாத விதிகளின்‌ தொகுதியை வேதங்‌ 
கள்‌ விரிக்கவில்லை; காரண காரியத்‌ தொடர்ச்சியாகிய முடிவில்லாத 
சிறை வீட்டினைக்‌ கூறவில்லை ; இந்த விதிகளுக்குத்‌ தலையாகிச்‌ 
சடம்‌, இயக்கம்‌ என்னும்‌ இரண்டிலும்‌ ஒவ்வோர்‌ அணுவினூடாக 
வும்‌ ஒருவன்‌ இருக்கின்றனென வேதங்கள்‌ சாற்றுகின்றன. 
அவனுடைய கட்டளையினாலே காற்று வீசுகின்றது ; தீ எரிகின்‌ 
றது; முகில்கள்‌ மழையைப்‌ பொழிகின்றன : பூவுலகின்மீது மர 
ணம்‌ இயங்குகின்றது.” அவனுடைய தன்மைதானென்ன ? அவன்‌ 
எங்கும்‌ நிறைந்தவன்‌ ; பரிசுத்தன்‌ ;: உருவமற்றவன்‌ ; எல்லாம்‌ 
வல்லவன்‌ ; பூரண இரக்கமுள்ளவன்‌. “ நீ எம்‌ தந்தை ; எம்‌ தாய்‌; 
எம்‌ அன்புக்குரிய நண்பனும்‌ நீயே: எல்லா வலிமைக்கும்‌ உற்பத்தி 
நீயே; எங்களுக்கு வலிமையைத்‌ தந்தருளூவாயாக. உலக பார்‌ 
மனைத்தினையும்‌ தாங்குபவன்‌ நீயே. இந்த வாழ்க்கையின்‌ சிறிய 
பாரத்தினைத்‌ தாங்குவதற்கு எனக்கு உதவி புரிந்தருள்வாயாக, 5 
என்று இவ்வாறு வேத ரிஷிகள்‌ பாடினார்கள்‌. அவனை வழிபடுவது 
எதனால்‌? அன்பினால்‌. . இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ உள்ள 
அனைத்தையும்விட மிக அரிய பெரிய அன்பனென அவனை வழி 
படுதல்‌ வேண்டும்‌. வேதங்களிலே கூறப்பட்ட அன்பு நெறி இது. 
இம்மார்க்கத்தினைக்‌ கடவுளுடைய திருவவதாரமாக இந்துக்கள்‌ 
கொள்ளுகிற ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்துமா எவ்வாறு விருத்தி செய்து 
போதித்திருக்கிறார்‌ என்பதனைப்‌ பார்ப்போம்‌ : 

: நீரிலே வளர்ந்தும்‌ அதனால்‌ நனைக்கப்படாத தாமரை இலை 
யினைப்போல, உலகத்திலே மனிதன்‌ வாழ வேண்டும்‌,” என அவர்‌ 
போதித்திருக்கிறார்‌. ஆண்டவனுக்கு இதயத்தைத்தந்து கைகளி 
னாலே பணி இயற்றிக்கொண்டு மனிதன்‌ உலகிலே வாழ வேண்டும்‌. 

இம்மையிலோ, மறுமையிலோ, கைம்மாறு கருதி ஆண்டவ 
னிடத்து அன்பு செலுத்துவது நன்று. ஆயினும்‌, கைம்மாறு வேண்‌ 
டாது அன்பின்பொருட்டாக அன்பு செலுத்துவது அதனினும்‌ 
நன்று. “ஆண்டவரே, எனக்குச்‌ செல்வம்‌ வேண்டா 5 மக்கள்‌ 
வேண்டா ; கல்வி வேண்டா. தேவரிருக்குச்‌ சித்தமாயின்‌ நான்‌ பல 
முறை பிறப்பதற்கும்‌ ஆயத்தமாயிருக்கிறேன்‌. கைம்மாறு வேண்‌ 


14 வேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ௬டர்‌- 1 


டாது சுயநலமற்ற அன்பின்பொருட்டுத்‌ தேவரீரிடத்து அன்பு 
செலுத்தும்‌ வரத்தை அடியேனுக்குத்‌ தந்தருள்வீராக !?? கிருஷ்ண 
ருடைய சிஷ்யர்களுள்‌ ஒருவரும்‌ அக்காலத்திலே இந்தியாவுக்குச்‌ 
சக்ரவர்‌த்தியாயிருந்தவருமான யுதிஷ்டிரர்‌, பகைவர்களாலே தம்‌ 
ராஜ்யத்தினின்று துரத்தப்பட்டுத்‌ தம்‌ மனைவியாரோடு இமயமலைச்‌ 
எாரலிலுள்ள ஒரு காட்டில்‌ உறைந்து வரும்‌ நாளிலே ஒருநாள்‌ 
அரசியார்‌ அவரை நோக்கி, 4 மக்களுள்ளே ஓமுக்கத்தினாற்‌ சிறந்த 
நீர்‌ இத்தனை துன்பங்களை அனுபவிக்க வேண்டுவது ஏனோ??? என 
வினவினார்‌. யுதிஷ்டிரர்‌ அதற்கு மறு மொழியாக, “பாராய்‌ என்‌ 
அரசியே, இதோ தோன்றுகின்ற இம௰யமஃ இருக்கிறதே, இது 
எவ்வளவு பெருமையும்‌ அழகும்‌ உடையது ! நாண்‌ இதன்மீது 
அன்பு பாராட்டுகிறேன்‌. இது எனக்கு ஒன்றினையும்‌ தரவில்லை. 
ஆயினும்‌, உயர்வும்‌ அழகும்‌ பொருந்திய பொருளின்மீது அன்பு 
செலுத்துவது எனக்கு இயல்பு. ஆதலால்‌; இதன்மீது அன்பு 


யாதொன்றினையும்‌ விரும்பி 
வேண்டுமாயினும்‌ அவர்‌ என்‌. 


த வ்‌ ம்‌ 2 ம்‌ ததியெனப்படுவது. மாசு 
விடுதலையடைவது முத்தி,?? று... ன்‌ த வனின்‌ 
னுடைய இரக்கத்தினால்‌ மாத்திரமே அகல்வது, இறட. டி 
பரிசுத்தமானவர்களை அடையும்‌. ஆண்டவனுடைய சம்‌ ட 
பெறுவதற்குப்‌ பரிசுத்த வாழ்க்கை இன்றியமையாதது க்‌ த்தா 
எம்‌ எவ்வண்ணம்‌ தொழில்‌ புரிகின்றது? ரன்‌. 
களுக்கு ஆண்டவன்‌. தன்னைத்தானே வெளிப்படுத்‌ ப 
தாயவர்கள்‌ இந்த வாழ்க்கையிலேயே கடவுளாக்‌ தட்‌ யத 
போகுது சிநறைலல்‌ தோணல க க கணக்குகள்‌ 


இந்து சமயம்‌ 15 


றன ; ஐயங்களெல்லாம்‌ அகன்றுவிடுகின்றன. அஞ்சத்தக்க கரும 
பந்தத்தினின்றும்‌ மனிதன்‌ விடுவிக்கப்படுகின்றான்‌. இதுவே இந்து 
சமயத்தின்‌ அடிப்படையாகிய நடுக்கருத்து. வெறுஞ்சொற்களையும்‌ 
கொள்கைகளையும்‌ மாத்திரம்‌ . கேட்டு வாழ்க்கை நடத்துவ 
தற்கு இந்து விரும்புவதில்லை. சாதாரணப்‌ புலன்களோடு கூடிய 
வாழ்க்கைக்கு அப்பால்‌ வேறு வாழ்க்கைகளிருந்தால்‌, அவற்றை 
நேரிலே காண வேண்டுமென்று இந்து விரும்புகிறான்‌. சடப்பொரு 
ளல்லாத சித்து ஒன்று உளதாயின்‌, அதனை நேரிலே அடைய 
வேண்டுமென்று அவன்‌ நாடுகின்றான்‌. 

எல்லா ஐயங்களையும்‌ அழிக்கின்ற ஆண்டவனைக்‌ கட்டாய 
மாகப்‌ பார்க்க வேண்டுமென்று அவன்‌ கருதுகிறான்‌. ஆன்மாவைப்‌ 
பற்றியும்‌, கடவுளைப்‌ பற்றியும்‌ இந்திய ஞானி சொல்லுகிற பெரிய 
சான்று எதுவெனில்‌, £ நான்‌ ஆன்மாவைக்‌ கண்டேன்‌ ; நான்‌ 
கடவுளைக்‌ கண்டேன்‌, என்பது. இதுவே பூரணத்துவத்தை அடைவ 
தற்கு இன்றியமையாத வழி. குறித்த கொள்கைகளை நம்புவதற்குச்‌ 
செய்கின்ற முயற்சிகளிலே இந்து சமயம்‌ அமையவில்லை. உண்மை 
யைக்‌ கண்கூடாகக்‌ கண்டு அதுவே தானாய்‌ நிற்கின்ற நிலையே 
வேண்டப்படுவது. 

இடைவிடாத  முயற்சியினாலே பூரணத்துவத்தையடைந்து, 
தெய்விகமாகி, ஆண்டவனைக்‌ கண்டடைவதே இந்துக்களது மார்க்‌ 
கத்தின்‌ முமு நோக்கமாகும்‌. இங்ஙனம்‌ கடவுளைக்‌ கண்டடைந்து 
மோட்ச இராச்சியத்திலுள்ள பரிபூரணனாகிய தந்தையைப்‌ போலத்‌ 
தாமும்‌ பூரணத்துவத்தை அடைவது இந்து சமயத்தின்‌ கருத்‌ 
தாகும்‌. 

ஒரு மனிதன்‌ பூரணத்துவத்தை அடைந்த பிறகு என்ன 
வாகின்றான்‌? அவன்‌ எல்லையற்ற ஆனந்த வாழ்க்கை வாழ்‌ 
கின்றான்‌ ; எல்லையற்ற பரிபூரணமாகிய ஆனந்தத்தை துகர்‌ 
கின்றான்‌ ; மனிதனுக்கு உவகையைத்‌ தரத்தக்க ஒரே பொருளாகிய 
கடவுளை அடைந்து ஆனந்தத்தை அனுபவிக்கின்றான்‌. 

இது வரையில்‌ எல்லா இந்துக்களும்‌ ஒரே கருத்து உடைய 
வர்கள்‌. இந்தியாவிலுள்ள எல்லா மத வகுப்பினருக்கும்‌ இவை 
பொதுவாகிய முடிபுகள்‌. அங்ஙனமாயினும்‌, பூரணத்துவமானது 
ஒன்றாக இருத்தல்‌ வேண்டும்‌; இரண்டு மூன்றாக இருத்தல்‌ இய 
லாது. அது குணங்களற்றதாயிருக்க வேண்டும்‌. அந்நிலையை 
அடைந்த உயிர்‌ தனி உயிராய்‌ இருத்தல்‌ இயலாது. ஆதலாலே, 


[6 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ௯டர்‌-| 


ஆன்மாவானது பரிபூரண நிலையை அடையும்‌ பொமுது பிரம்மத்தி 
னோடு ஒன்றாகித்‌ தனது இயற்கையும்‌, நிலையும்‌, உண்மையும்‌ ஆண்‌ 
டவனோடு ஒருமித்து நிற்கச்‌ சச்சிதானந்தமாகத்‌ தன்னைக்‌ காண்‌ 
கின்றது. தனக்குரிய நிலையழிந்து கல்ப்‌ போலவும்‌ கட்டையைப்‌ 
போலவும்‌ ஆகின்றது என ஒரு சாரார்‌ பல முறையும்‌ சொல்லக்‌ 
கேள்வியுற்றிருக்கிறோம்‌. 
'' வாட்புண்‌ பட்ட வடுவறி இல்லார்‌ 
நாட்புண்‌ கண்டு ஈகைக்கினும்‌ ஈகைப்பர்‌,"' 

“அது அத்தன்மையது அன்று,?? என நான்‌ உங்களுக்குச்‌ 
சொல்கிறேன்‌. இந்தச்‌ சிறிய உடலத்தின்‌ உணர்வை அனுபவிப்பது 
இன்பம்‌ எனக்‌ கொள்ளப்படுமாயின்‌, இரண்டு உடலங்களின்‌ 
உணர்வை அனுபவிப்பது அதிக உவகையைத்‌ தருவதாகும்‌. உட 
லங்களின்‌ தொகை அதிகப்பட அவற்றிலிருந்து எமும்‌ உணர்வும்‌ 
அளவினாற்பெருகும்‌. எவ்விடத்திலும்‌ பரந்து நிற்கின்ற உணர்வு 
கைகூடிய உடனே, இன்பத்தின்‌ எல்லை எய்தப்பட்டதாகும்‌. 

ம்‌ வயத்து எங்கும்‌ நிறைந்திருக்கின்ற தன்மயத்தை அடை 
26 துன்பம்‌ கவலையோடு கூடிய சிறைச்சாலை போ ந்தச்‌ 

சிறிய உடல்‌ எண்ணச்‌ j வத்து 
) ப உட எத்தை ஒழித்துவிட வேண்டும்‌. நான்‌ உயிரோடு 
ஒன பட்டிருக்கும்‌ பொழுது மாத்திரமே .ம i ந்து 
போகும்‌. உவகையோடு ஒன்றி நிற்கும்‌ ர ஒழிற்தி 
5 கும்‌ பொழுது கவலை ஒழிந்து 


இஸ்‌ மயக்க உணர்வாகுமென விஞ்ஞான சாத்திரம்‌ தீர்மானிக்‌ 


கின்றது. இடையீடில்லாத டப்பொருளாகியு கடலிலே தொ. ர்ந்து 
்‌ டர்ந்து 


எனது உடலமாகும்‌, 
அம்‌ இரண்டல்லாத 


இந்து சமயம்‌ 17 


தொழிலை முடித்ததாகி நிலை பெற்றுவிடும்‌. மரணமே காட்சியா 
யிருக்கின்ற உலகத்திலே நிலைபெற்ற ஒரே உயிராயுள்ள ஒருவனைக்‌ , 
கண்டறிந்த உடனே சமய ஆராய்ச்சியும்‌ பூரணமாகிவிடும்‌. அவ்‌ 
வொருவனே என்றும்‌ மாறுதலடைகின்ற உலகத்திலே மாறுபா 
டின்றி நிலைபெற்ற ஆதாரமாயிருப்பவன்‌. எல்லா ஆன்மாக்களும்‌ 
தோற்றத்தளவில்‌ வேறு வேறாகக்‌ காணப்படுவதற்கு இடமாய்‌ 
நின்ற ஒரே ஆன்மா அவனே. இருமை பன்மை ஆகிய இவற்றினைக்‌ 
கடந்து முடிவாகிய ஒருமை அடையப்படுகின்றது. சமயம்‌ அதற்கு 
அப்பாற்செல்லமாட்டாது. இதுவே விஞ்ஞான சாத்திரத்திற்கும்‌ 
இலக்கு. . 

நாளடைவிலே எல்லாச்‌ சாத்திரங்களும்‌ இந்த முடிபுக்கே வர 
வேண்டுவன. படைப்பு அன்று, இக்காலம்‌ விஞ்ஞான சாத்திரங்‌ 
களிலே வழங்கப்படுவது; ஒடுங்கியது தோற்றுதல்‌ என்னுங்‌ 
கொள்கையே. தனது நெஞ்சத்திலே நீண்ட காலமாகப்‌ போற்றி 
வந்த கொள்கையானது நிறைந்த ஆற்றலுள்ள மொழிகளினாலே 
விஞ்ஞான சாத்திர முடிபுகளோடு தெளிவுபடுத்தப்படப்போவதைக்‌ 
கண்டு இந்துவானவன்‌ உவகையடைகின்றான்‌. தத்துவஞானத்‌ 
தின்‌ உயரிடங்களிலேயிருந்து பேதை மக்களின்‌ சமய நிலையை 
நாடிக்‌ கீழ்ப்படிகளுக்கு வருவோமாக. இந்தியாவிலே பலதெய்வ 
வணக்கம்‌ இல்லை என்பதைத்‌ தொடக்கத்திலேயே நான்‌ உங்க 
ஞுக்குச்‌' சொல்லிவிடுகின்றேன்‌. ஓவ்வொரு தேவாலயத்திலும்‌ வந்து 
வழிபடுவோர்‌ அங்குள்ள உருவங்களை நோக்கி அவற்றுக்குச்‌ சர்வ 
வியாபக முதலாகக்‌ கடவுளுக்குள்ள எல்லாக்‌ குணங்களையும்‌ ஏற்றி 
வழிபாடியற்றுவதை இன்றும்‌ காணலாகும்‌. இது பல தெய்வ 
வணக்கமாகாது. “ சிறப்புத்‌ தெய்வ வணக்கம்‌ ?? என்பதும்‌ இங்குப்‌ 
பொருந்தாது. ரோஜா_மலருக்கு எப்பேரிட்டு வழங்கினும்‌ அது 
தனது நறுமணத்தையே தரும்‌. பெயரிட்டு வழங்குதல்‌ தன்‌ 
னளவிலே விளக்கமாகாது. 

நான்‌ சிறுவனாயிருந்த பொழுது ஒரு கிறித்தவப்‌ பாதிரியார்‌ 
இந்தியாவிலே ஒரு மக்கட்கூட்டத்திற்‌ பிரசங்கஞ்‌ செய்தது இப்‌ 
பொழுது எண்‌ நினைவிற்கு வருகிறது. பல சுவைப்பட்ட விஷயங்‌ 
களோடு அவர்‌ பின்‌ வரும்‌ விஷயத்தையும்‌ கூறினார்‌ : “வழிபடும்‌ 
உங்களுடைய உருவத்தை இந்தத்‌ தடியினால்‌ ஓர்‌ அடி அடித்தால்‌ 
அது என்னா செய்யும்‌??? என்றார்‌. கேட்டு நின்றோருள்‌ ஒருவர்‌ 
பாதிரியாரை நோக்கி, ££ உம்முடைய தேவரை நான்‌ பழித்தால்‌ 


16 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-- சுடர்‌- | 


அவர்‌ என்ன செய்வார்‌ ??? என்று துடுக்காகக்‌ கேட்டார்‌. .* அ 
-இறக்கும்பொமுது தண்டிக்கப்படூவீர்‌,??. எனப்‌ போதகர்‌ நள்‌. ்‌ 
இந்துவும்‌ மாறுத்தரமாக, ££ நீர்‌ இறக்கும்பொழுது எனது 
கிரமும்‌ உம்மைத்‌ தண்டிக்கும்‌, என்று கூறினார்‌. = ; 
மரத்தினைப்‌ பழத்தினால்‌ அறியலாம்‌. h டுப்‌ வழிபாடு க 
என்று சொல்லப்படுவோருள்ளே , ஓமுக்கத்திலும்‌, உதட ப: 
யிலும்‌, அன்பிலும்‌ தமக்கொருவர்‌ இணையில்லாதாரை நான்‌ க்‌ 
டூள்ளேன்‌. பாவத்திலிருந்து தூய்மை பிறத்தல்‌ கூடுமா? 
என்னும்‌ எண்ணம்‌ என்‌ மனத்தில்‌ எழுந்தது. ச 
மூடக்கொள்கை மனிதனுக்குப்‌ பெரிய பகையாகும்‌; பிடிவாதம்‌ 
அதனினும்‌ இழிந்தது. கிறித்தவன்‌ எதற்காக ஆலயத்திற்குப்‌ 
போகின்றான்‌ ? சிலுவை ஏன்‌ பரிசுத்தமானது ? பிரார்த்தனை 
செய்யும்‌ பொழுது முகத்தை ஏன்‌ வானத்தை நோக்கித்‌ திருப்புதல்‌ 
வேண்டும்‌ ? கத்தோலிக்க தேவாலயங்களிலே எத்தனையோ உருவங்‌ 
கள்‌ எதற்காக இருக்கின்றன ? புராட்டஸ்தாந்து கிறித்தவர்கள்‌ 
பிரார்த்தனை செய்யும்‌ 
தனையோ உ ங்‌ 


பிர்‌ வாழ்தல்‌ இயலாது. அது போலவே 
ல்‌ எதைப்‌ பற்றியும்‌ நினைத்தல்‌ இயலாதி- 
டப்பொருள்‌ உருவமானது மானத உறு 
உருவம்‌ சடப்பொருள்‌ உட 
_ ஆகையினாலேதான்‌ இந்து வழிபரடியறி 


த்தை உபயோகப்படுத்துகிறான்‌- 
விக்கு வழிபாடு செய்கிறாே 


மானத உருவங்களில்லாம 
பிணைப்பு விதியினாலே ல்‌ 
வத்தை உண்டாக்குகிற 


உலகத்திலுள்‌ 

கின்றது? அதது ; ஏ என்ன கருத்தினை உண்டாக்கு 

பணர்‌ ல்‌ ்‌ ஒரு குறியீடு, ஆண்ட? 

யைச்‌ 9 இல்லாவிடின்‌, “சர்வ வியாபகன்‌ 
யச்‌ சொல்லுமிட 5. 2. 

வெற்றுவெளி எ. னும்‌ உ... த்துப்‌ பரந்திரு 


னைக்‌ ்‌ 
நினைக்கின்ற நி ஆகாயத்தின்‌ உருவத்தையும்‌, கட 
உடன்‌ கொண்டு வருகின்றன. இவ்‌ 


இந்து சமயம்‌ 19 


வண்ணமே, தேவாலயம்‌, மசூதி, சிலுவை என்னும்‌ இவற்றின்‌ உரு 
வங்கள்‌ தூய்மையைப்‌ பற்றிய எண்ணத்தோடு இயற்கையாகவே 
தொடர்புடையன. இந்துக்கள்‌ தூய்மை, உண்மை, சர்வவியாபகம்‌ 
என்னும்‌ இத்தகைய எண்ணங்களோடு வேறு வேறாகிய உருவ 
வேறுபாடுகளை ஒன்றுபடுத்தியிருக்கின்றார்கள்‌. சிலர்‌ தமது 
வாழ்க்கை முழுவதையும்‌ ஒர்‌ ஆலயத்திலுள்ள வடிவத்திற்கே 
செலுத்தி அந்நிலையினின்றும்‌ உயர்வடையாது இருக்கின்றனர்‌. 
ஏனெனில்‌, சில கொள்கைகளை ஒத்துக்கொள்ளுவதும்‌ தம்மினத்‌ 
தாருக்கு நலம்‌ புரிவதுமே அவர்களால்‌ சமயமென்று கொள்ளப்படு 
கின்றன. இந்துக்களின்‌ சமயம்‌ முற்றும்‌ அனுபூதியை அடிப்படை 
யாகக்‌ கொண்டது. தெய்வத்தை நேரிற்‌ கண்டு உணர்வதால்‌, 
மனிதன்‌ தெய்வத்தை அடைகின்றான்‌. கோயில்களும்‌, மேலும்‌ உரு 
வங்களும்‌, நூல்களும்‌ ஆன்மிக இளமீபருவத்திலே அவனுக்கு 
ஆதாரமாயிருக்கின்றன. ஆனால்‌, அவன்‌ மேலும்‌ முன்னேற்ற 
மடைய வேண்டுபவன்‌. ர்‌ 

சடவணக்கமாகிய வெளி வணக்கம்‌ மிகக்‌ கீழாகிய நிலை. உயர்‌ 
வடைய ழுயன்று செய்யும்‌ மானசீக வணக்கம்‌ அடுத்தபடி. ஆண்‌ 
டவனை நேரிற்கண்டு அடைவது மிக உயர்ந்த நிலை. விக்கிரகத்தின்‌ 
முன்னே முழந்தாட்படியிட்டு நிற்கின்ற மனிதன்‌, ஆண்டவனையே 
வழிபடுகின்றான்‌. ££ கதிரவனுடைய ஓளி அவனுக்கு இணையாக 
மாட்டாது. மதியும்‌ அவனுக்கு இணையன்று; விண்மீன்களும்‌ இணை 
யாகமாட்டா. மின்னல்‌ அவனது தோற்றத்தைக்‌ காட்ட மாட்டாது. 
நாம்‌ அக்கினி என்று சொல்லுவதும்‌ அவனைப்‌ புலப்படுத்த மாட்‌ 
டாது. அவன்‌ மூலமாக அவையனைத்தும்‌ ஒளி பரப்புகின்றன,?? 
எனக்கூறி வழிபடுகின்றான்‌. ஆயினும்‌, அவன்‌ பிறருடைய விக்கிர 
கத்தை நிந்திப்பதில்லை ; பிறருடைய வழிபாட்டைப்‌ பாவமென்று 
சொல்வதில்லை. அவ்வழிபாட்டினிடத்தே வாழ்க்கைக்கு வேண்டிய 
ஒரு படியை அவன்‌ காண்கின்றான்‌. “குழந்தை மனிதனுக்குத்‌ 
தந்தை.?? குழந்தைப்பருவம்‌ பாவமுடையதென்றாவது, வாலிபப்‌ 
பருவம்‌ பாவமுடையதென்றாவது சொல்லுவது ஒரு கிழவனுக்குச்‌ 
சரியாகுமா ? 

உருவத்தின்‌ உதவியைக்கொண்டு மனிதனானவண்‌ தனக்கு 
உரிமையாகிய தெய்வத்‌ தன்மையை அடைதல்‌ இயலுமாயின்‌, அத 
னைப்‌ பாவமென்று சொல்லலாமா ? அந்தப்படியைக்‌ கடந்த 
பின்னர்‌ அதனைப்‌ பிழையென்று சொல்லலாமா 2 து தவற்றி 

ட! 


சுடர்‌-1 


20 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ 


லிருந்து உண்மைக்குச்‌ செல்வதில்லை. கீழான உண்மையிலிருந்து 
மேலான உண்மைக்குச்‌ 'செல்கிறானென்பது இந்துவின்‌ கொள்கை. 
மிகக்‌ குறைந்த பூத வணக்கத்திலிருந்து மிகவுயர்ந்த அத்வைத 
வாதம்வரையும்‌ உள்ள எல்லாச்‌ சமயங்களும்‌ எல்லையற்ற அகண்‌ 
டத்தினை மனிதனுடைய ஆன்மா பற்றுவதற்குச்‌ செய்கின்ற முயற்‌ 
சிகளேயாம்‌. பிறப்பு, சம்பந்தம்‌ என்னும்‌ இவற்றினாலேயே வேறு 
வேறாகிய மார்க்கங்கள்‌ நிச்சயிக்கப்பட்டன. முன்னேற்றமடையும்‌ 
மார்க்கத்திலே இவற்றுள்‌ ஒவ்வொன்றும்‌ ஓவ்வொரு படியாய்‌ 
அமைந்துள்ளது. ஒவ்வோர்‌ ஆன்மாவும்‌ மேலும்‌ மேலும்‌ உயர்ந்து 
செல்கின்ற இளங்கமுகுக்குச்‌ சமமாகும்‌. அது உயரச்‌ செல்லச்‌ 
செல்ல மேலும்‌ மேலும்‌ பலமடைந்து, ஈற்றிலே ஒளிமிக்கஞாயிற்றை 
அடையும்‌. 

வேற்றுமையில்‌ ்‌ ஒற்றுமையைக்‌ காண்பது இயற்கையிற்‌ 
பொருத்திய அமைப்பு. இந்து இதைக்‌ கண்டறிந்திருக்கிறான்‌. 
ர சமயக்‌ திரட்‌ கட ல்‌ 

க ளூம்படி மக்கட்சமுதாயத்தை வற்புறுத்தி 
கின்றன. மக்கட்சமுதாயத்தின்‌ முன்னிலையிலே தாக்கு தா 
ஹென்றி என்னும்‌ அனைவருக்கும்‌ பொதுவாக 0, நகைக்‌ 

ர்‌ ்‌ ட்ட ஒரே அங்கியை 

கொடுப்போமாயின்‌, அவ்வங்கி ஜானுக்கோ ஹென்றிக்கோ 
பொருந்தாது போதல்‌ கூடும்‌. அப்பொழுது வர்ல ல்கள்‌ 


த்‌ ல நிற்போரை நேக்கி அவர்‌ 

ப அன்‌ ரை ல்‌ வறு வது முறையாக i 

இந்து சமயத்திற்கு இன்றியமையாத கப? 
இவ்விடத்தில்‌ ஒன்று சொல்ல 


இந்து சமயம்‌ 21 
ர்‌ 

திலே குற்றமிருக்கலாம்‌. அவர்கள்‌ விதிக்குப்‌ புற நடையாக ஒழுக 
லாம்‌. ஆயினும்‌, ஒன்று மாத்திரம்‌ உண்மை. அவர்கள்‌ தங்களது 
உ டலைத்‌ துன்புறுத்துவதேயன்றி அயலாருடைய கழுத்தை ஒரு 
போதும்‌ வெட்டமாட்டார்கள்‌. மதப்‌ பிடிவாதமுள்ள இந்து தீ 
மூட்டித்‌ தன்னையே தகித்தல்‌ செய்வான்‌. பிறரைத்‌ தகிப்பதற்கு 
(இடைக்காலத்தில்‌ ஐரோப்பாவிலிருந்த மதவெறி பிடித்த மக்கள்‌ 
மூட்டிய) இன்குவிஸிஷன்‌ (1॥qய$ரtர0) போன்ற தீயை இந்து 
மூட்டுவதில்லை. மாந்திரிகக்‌ கிழவிகளை எரித்த குற்றம்‌ கிறித்தவ 
சமயத்தைச்‌ சாராத தன்மை போல இத்தகைய நிகழ்ச்சிகளும்‌ 
பிற சமயங்களை வழுப்படூத்த மாட்டா. 

உலகிலுள்ள சமயபேதம்‌ அனைத்தும்‌ பல்வேறு வகுப்பின 
ராகிய ஆடவரும்‌ பெண்டிரும்‌ வேறு வேறு வழிகளின்‌ மூலமாக 
ஒரே எல்லையை அடையும்‌ பொருட்டு முயல்கின்ற முயற்சி போல்‌ 
வன என்பது இந்துவின்‌ கருத்தாகும்‌. சடத்தோடு சம்பந்தப்பட்ட 
மனிதனிலிருந்து தெய்வத்தை உருப்படூுத்துவதே சமயங்களின்‌ 
இலக்கு. எல்லோருக்கும்‌ உண்ணின்று உணர்த்துபவர்‌ ஒரே 
கடவுளே. அப்படியாயின்‌, மறுதலைப்பட்ட கொள்கைகள்‌ பல 
இருப்பது ஏன்‌? அவை தோற்ற மாத்திரையாய்‌ உள்ளன என 
இந்து சொல்கிறான்‌. ஒரே உண்மை வெவ்வேறு நிலைகளால்‌ ஏற்‌ 
பட்ட பல வேறு இயற்கைகளுக்கு ஏற்புடைத்தாகி நிற்பதனால்‌ வேறு 
பாடுகள்‌ பலவாயின... 

வெவ்வேறு நிறங்களையுடைய கண்ணாடிகளின்‌ மூலமாக ஒரே. 
ஒளி வருகிறது. பொருத்தமுறுவதற்குச்‌ சிறு சிறு வேறுபாடுகள்‌ 
இன்றியமையாதன. எல்லாப்‌ பொருள்களிலும்‌ உண்ணின்ற நிலை 
யிலே ஒரே உண்மை ஆணை செலுத்துகின்றது. “முத்துமாலை 
யினூடே கோத்து நிற்கின்ற நூல்போல எவ்வெவ்விடத்து மிக 
உயர்ந்த தூய்மையும்‌ சிறந்தவல்லமையும்‌ தோற்றி மக்களை உயர்த்‌ 
தித்‌ தூய்மைப்படுத்துகின்றனவோ, அவ்வவ்விடத்திலெல்லாம்‌ 
கான்‌ இருக்கிறேன்‌,?? எனப்‌ பகவான்‌ தமது கிருஷ்ண அவதா 
ரத்திலே எல்லா இந்துக்களுக்கும்‌ இயம்புகிறார்‌. இதனால்‌ எய்திய 
பயன்‌ என்ன ? வடமொழித்‌ தத்துவ சாத்திரமனைத்தினையும்‌ புரட்‌ 
டிப்‌ பார்த்தாலும்‌, இந்துக்களைத்‌ தவிரப்‌ பிறர்‌ முத்தியை அடைய 
மாட்டார்‌ என்னும்‌ கருத்தமைந்த சொல்‌, ஓரிடத்திலும்‌ காணப்‌ 
படுவதில்லை. உண்டென்று சொல்லுவாரோடு வாதித்து வெல்ல 
கான்‌ சித்தமாயிருக்கிறேன்‌. * நமது சாதிக்கும்‌ சமயத்துக்கும்‌ 


22 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சுடர்‌- | 
ப 


புறம்பாகவும்‌ பூரண நிலையை ட்டன டக்‌ க்கு தி 
வியாசபகவான்‌ சொல்கிறார்‌ இன்னு வக்பு எமுகினறது 
ஆண்டவனையே நிலையமாகக்‌ கொண்ட தை ஹோன்‌ தறை. உலை 
யவனாகிய இந்து, அஞ்ஜேயவாதமாகிய பெளத்தத்தையும்‌ நாத்திக 
வாதமாகிய சமணத்தையும்‌ ர வவண்றைமா நம்புதல்‌ க 
பெளத்தரும்‌ சமணரும்‌ தெய்வத்தைச்‌ சார்ந்து 'நிற்பதில்லை. மனி 
தனிலிருந்து தெய்வத்தை உருப்படுத்துகின்ற நீர்மையதும்‌, எல்லாச்‌ 
சமயங்களுக்கும்‌ நிலைபேறுள்ள நடூுவாகியமைந்ததுமான உண்மை 
யினையே இந்தச்‌ சமயங்கள்‌ சார்ந்து நிற்கின்றன. இவை தந்தை 
யைக்‌ காணவில்லை; ஆயினும்‌, மைந்தனைக்‌ கண்டிருக்கின்றன- 
மைந்தனைக்‌ கண்டவன்‌ தந்தையையும்‌ கண்டவனே ஆவன்‌. 
அன்புள்ள சகோதரர்களே, இதுவே இந்துக்களின்‌ சமயச்‌ 
கொள்கைகஜப்‌ பற்றிய சுருக்கமான குறிப்பாகும்‌. இந்து தான்‌ 
செய்துகொண்ட ஏற்பாடுகளையெல்லாம்‌ நிறைவேற்றாமல்‌ இருக்க 
லாம்‌. ஆனால்‌, உலகனைத்தினுக்கும்‌ ஒரு சமயம்‌ இருக்கவேண்டூ 
மாயின்‌, அஃது இடத்தினாலும்‌ காலத்தினாலும்‌ எல்லைப்படுத்தப்‌ 
படாததாய்‌ இருக்கவேண்டும்‌. தான்‌ போதிக்கின்ற தெய்வத்தைப்‌ 
போல அச்சமயம்‌ அகண்டமாக இருக்கவேண்டும்‌. கதிரவன்‌ தன்‌ 
தின நகனேரிடற்தம்‌. தியோரிடத்தும, அன்றைய வழி 
| பர்‌ ல அிதித்துவை வழிபடுவோரிடத்தும்‌ ஒரே தன்மை 
யாகப்‌ பரப்புதல்‌ போல, பிராம்மணம்‌, பெளத்தம்‌, கிறித்தவம்‌; 
மகமதியம்‌ என்னும்‌ வேறுபாடில்லாததாய்‌ இவை அனைத்தினையும்‌ 
உள்ளடக்கியதாய்‌, வளர்வதற்கு இன்னும்‌ இடமுள்ளதாய்‌; 


ன்று வேறுபடாதி 
மற்றொரு காராக £ இவர்‌ 

தக்க உயர்வுடையோருச்‌ 
கண்டனத்திற்கும்‌ ஓடுங்‌ 
எல்லா ஆடவரிடத்தும்‌ 


இந்து சமயம்‌ 23 
சபை மனை முற்றத்திலே கூடிய சபையாகும்‌. எல்லாச்‌ சமயங்‌ 
களிலும்‌ ஆண்டவன்‌ இருக்கின்றான்‌ என்னும்‌ உண்மையைப்‌ 
பூகோளத்தின்‌ பல திசைகளுக்கும்‌ பரப்பும்‌ தொழில்‌ அமெரிக்கா 
விற்கே உரியதாயிற்று. ள்‌ 

இந்துக்களால்‌ பிரம்மம்‌? எனவும்‌, சொராஸ்திரியரால்‌ “அஹர 
மஸ்தா ? எனவும்‌, பெளத்தர்களால்‌ “புத்தர்‌? எனவும்‌, யூதர்களால்‌ 
* எகோவ௱ ? எனவும்‌, கிறித்தவர்களால்‌ ₹ பரமமண்டலத்திலுள்ள 
தந்‌ைத? எனவும்‌ வழங்கப்படுகின்ற தெய்வம்‌, உங்களது மேலான 
எண்ணம்‌ நிறைவேறும்படி உங்களுக்கு வலிமையைத்‌ தருவதாக ! 
விண்மீன்‌ கிழக்கிலே எழுந்தது ; அது மேற்கு நோக்கி நேராகச்‌ 
சென்றது ; சில பொழுது மங்கலாகவும்‌, சில பொழுது ஒளி மிக்க 
தாகவும்‌ சென்று உலகத்தைச்‌ சுற்றியது. இப்பொழுது மறுபடியும்‌ 
கிழக்குத்‌ திசையிலே சம்பல்‌ நதியின்‌ கரையிலே முன்னையிலும்‌ 
ஆயிர மடங்கு கதிர்‌ விட்டு உதிக்கின்றது. 

சுதந்தரத்திற்குத்‌ தாயகமாகிய கொலம்பியாவே, நீ வாழ்க! 
அயலாருடைய குருதியில்‌ கையினைத்‌ தோய்க்காது, அயலாருடைய 
பொருளைக்‌ கொள்ளையடித்துச்‌ சுருக்க வழிமிலே பொருள்‌ ஈட்ட 
எண்ணாது, ௪மரசமென்னும்‌ கொடியினைப்‌ பற்றி நாகரிகமென்னும்‌ 
படையின்‌ மூன்னணியிலே செல்வது உனக்கே உரியதாயிற்று ! 


சமயபோதனை இந்தியாவுக்குப்‌ பெருந்தேவையன்று 


லகு க ளிச்‌ 
[2895-ஆம்‌ ஆண்டு, செப்டெம்பர்த்‌ இங்கள்‌, 20-ஆம்‌ நாள்‌ அருளி 
செய்தது.] 


ன்முறையாகக்‌ குற்றங்‌ கூறுமிடத்து அதனை ஏற்றுக்கொள்ளு 
ஆயத்தமாயிருக்க வேண்‌ 
அதனை நீங்கள்‌ பொருட்படுத்த 
ன்‌. கிறித்தவர்களாகிய நீங்கள்‌ 
அரட்சிக்கும்பொருட்டுப்‌ பிரசார்‌ 
புகிறீர்கள்‌. ஆனால்‌, அஞ்ஞானி 
ந்து பாதுகாப்பதற்கு நீங்கள்‌ ஏன்‌ 


மூயலுவதில்லை ? இந்தியாவிலே கொடிய பஞ்சங்கள்‌ நடத்தி 


பொழுது, ஆயிரக்கணக்கானோர்‌ 
ஆயினும்‌, கிறித்தவர்களாகிய நீங்க ்‌ 
வில்லை. இந்தியா ண்டாக்குகிறீர்கள்‌” 

ம்‌, கிழக்‌ ப்‌ பஞ்சமில்லை ; இந்தி 


களுக்குச்‌ சமய போதனை செய்ய 


ப்புகுவதி 
: பசித்து வாடிக்கிடக்கின்‌ 


'குவது அவனை நிந்திப்பதாகும்‌. இற்‌ 
ப்‌ பாருளுக்காகச்‌ சொற்பொழிவு செய்கின்ற குரு! 
சாதியை விட்டு விலக்கப்படுவான்‌. ர்‌ 2 
காறித்‌ அப்புவார்கள்‌, வ தத்‌ சம, 
காக 


புத்த சமயம்‌ இந்து சமயத்தின்‌ நீறைவு 


[7898-ஆம்‌ ஆண்டு, செப்டெம்பர்த்‌ இங்கள்‌, 26-ஆம்‌ காள்‌ அருளிச்‌ 
செய்தது.] / 
/சீன்‌ பெளத்தன்‌ அல்லேன்‌. இதனை நீங்கள்‌ அறிவீர்கள்‌. 
ஆயினும்‌,ஒருவகையாக நான்‌ பெளத்தனே. சீனா, ஜப்பான்‌, 
இலங்கை ஆகிய இடங்களில்‌ புத்தருடைய போதனைகள்‌ பின்பற்றப்‌ 
பட்டு வருகின்றன. இந்தியா அவரைக்‌ கடவுளுடைய அவதார 
மென்று வழிபாடு செய்கின்றது. நான்‌ புத்த சமயத்தைக்‌ குறை 
கூறப்போகிறேனென்று இப்பொழுது சொல்லக்‌ கேட்டீர்கள்‌. 
ஆனால்‌, நான்‌ கருதுவது இதுவென அறிவிக்க விரும்புகிறேன்‌. 
இவ்வையகத்திலே கடவுளுடைய அவதாரமென்று யாரை நான்‌ 
வழிபடுகின்றேனோ, அவர்மீது ஒரு பொழுதும்‌ குற்றங்கூறப்‌ புக 
மாட்டேன்‌. ' புத்தரைப்பற்றி நாங்கள்‌ கொள்ளுகிற கருத்து 
யாதெனின்‌, அவருடைய போதனைகள்‌ அவருடைய மாணாக்கர்‌ 
களாலே தக்கமுறையில்‌ அறிந்துகொள்ளப்படவில்லைஎன்பதேயாம்‌. 
வேதங்களில்‌ கூறப்படும்‌ சமயமாகிய இந்து சமயத்துக்கும்‌ இக்‌ 
காலத்தில்‌ புத்த சமயமென்று சொல்லப்படும்‌ சமயத்திற்கும்‌ உள்ள 
தொடர்பு யூத மதத்திற்கும்‌ கிறித்தவ மதத்திற்கும்‌ இடையேயுள்ள 
தொடர்பினை நிகர்த்தது. இயேசு கிறித்து யூதராயிருந்தார்‌. சாக்கிய 
முனிவர்‌ இந்துவாயிருந்தார்‌. யூதர்கள்‌, இயேசுகிறித்துவைத்‌ தள்ளி 
விட்டார்கள்‌ ; சிலுவையில்‌ அறைந்துவிட்டார்கள்‌. இந்துக்கள்‌, 
சாக்கிய முனிவரைத்‌ தெய்வமெனக்கொண்டு வழிபடுகின்றார்கள்‌. 
அக்காலத்துப்‌ புத்த சமயத்துக்கும்‌ புத்த தேவருடைய போதனைகள்‌ 
என இந்துக்களாகிய எங்களாற்‌ கொள்ளப்படுவனவற்றுக்கும்‌ 
இடையேயுள்ள முக்கிய வேறுபாடுகளாவன : சாக்கிய முனிவர்‌ 
புதிதாக ஒன்றனையும்‌ ஓதவில்லை. இயேசு நாதரைப்போல, அவரும்‌ 
அழிப்பதற்கு அன்றி, நிறைவேற்றுவதற்காகவே வந்தார்‌. பழையவ 
ராகிய யூதர்‌ இயேசுநாதரை அறிந்துகொள்ளவில்லை. புத்தரையோ 
என்றால்‌, அவர்‌ சீடர்களே அறிந்துகொள்ளவில்லை. பழைய ஏற்‌ 
பாட்டின்‌ நிறைவை யூதர்கள்‌ அறிந்துகொள்ளாததுபோல, இந்து 
“மய உண்மைகளின்‌ நிறைவை பெளத்தர்கள்‌ அறிந்துகொள்ள 
வில்லை. சாக்கிய முனிவர்‌ அழிக்க வரவில்லை ; நிறைவேற்ற வந்தா 
ரென்று மீண்டும்‌ மொழிகின்றேன்‌. இந்துக்களினது சமயத்தின்‌ 


26 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌- | 


நேராகிய நிறைவு அவருடைய போதனை களேயாகும்‌. 
இந்துக்களினது சமயம்‌ கர்ம காண்டம்‌, ஞான காண்டம்‌ எ 
இருவகைப்பட்டது. ஞான காண்டம்‌ சந்நியாசிகளாலே சிறப்புறக்‌ 
கற்கப்படுவது. அதற்குச்‌ சாதி வேற்றுமையில்லை. உயர்ந்த சாதியி 
ள்ள மனிதனும்‌ மிகத்‌ தாழ்ந்த சாதியிலுள்ள மனிதனும்‌ இந்தி 
யாவிலே சந்நியாசிகளாகலாம்‌. அப்பொமுது இருவரும்‌ சாதியிலே 
சமத்துவம்‌ அடைகின்றனர்‌. சமயத்திலே சாதி வேறுபாடில்லை: 
சாதி என்பது மக்கட்சமுதாயக்‌ கட்டுப்பாட்டுக்கு மாத்திரம்‌ 
வேண்டுவது. சாக்கிய முனிவர்‌ துறவியராய்‌ இருந்தார்‌. “ வேதங்‌ 
களிலே மறைந்து கிடந்த உண்மைகள எல்லாம்‌ தெரிந்தெடுத்த 
உலகெங்கும்‌ பரப்பிய பெருந்தன்மை அவருக்கு உரியது. சமயப்‌ 
பிரசாரஞ்செய்வதை முதன்முதல்‌ உலகிலே நடைமுறைக்குக்‌ 
கொண்டு வந்தவர்‌ அவரே. மனித 


வரிடமும்‌ வியப்புறத்தக்க இரக்க 
ம = = J 2 

வப்‌ இருந்தார்‌ ; சிறப்பாகப்‌ பேதைகளி டத்தும்‌ ஏழைக்‌ 
ளிடத்தும்‌ அன்புடையவராய்‌ இருந்தார்‌. இதுவே அவருடைய 


பெரிய மகிமை, புத்தருடைய சீடர்‌ சிலர்‌ பிராம்மணர்‌. அவர்‌ 


வந்தேன்‌ ; பொது மக்கட்காக 


்‌ $ பிரமாண வாதி? 
H கிலே ற என்ப 
வ ழ்‌ ர்‌ ட்‌ ல ப ந்‌ 
ட்‌ அத்த அமையின்மையினாஷே த்‌ ன்‌ 
றது மெகுரல்‌ எழும்‌ வரையும்‌ க னிடனுடைய இதி றக்‌ 
இருந்தே தீரும்‌. டவனிடத்து நம்பிக்‌ 
தத்துவ ஜராய்ச்சியிலே , 1 
ளாகிய நிச்‌ பததபகவர ட வேதங்‌ 
சசி செத்‌ முதல கர்கள்‌ ச்‌ 
கள. அவ 


புத்த சமயம்‌ இந்து சமயத்தின்‌ நிறைவு 11 
அவற்றை நொறுக்க முடியவில்லை. ட வரும்‌ பெண்டிரும்‌ ர்‌ 
போடு பின்பற்றிவந்த நித்தியமாகிய கடவு குறித்த கடகட வத 
தைப்‌ பெளத்தர்கள்‌ கெடுத்துவிட்டார்கள்‌. இதன்‌ பயனாகப்‌ புத்த 
மதம்‌ இந்தியாவிலே தானே அழிந்துபோயிற்று. புத்த மதத்தின்‌ 
பிறப்பிடமாகிய இந்தியாவிலே, இந்நாளிலே தன்னைப்‌ பெளத்த 
னென்று சொல்லுவோன்‌ ஒருவனுமிலன்‌. ம்‌ 

பிராம்மண சமயமும்‌ பிறரைத்‌ திருத்த முயல்கின்ற முயற்சி? 
வியப்புறும்‌ இரக்கம்‌, யாவர்மேலும்‌ அன்பு என்னும்‌ இத்தகைய 
அற்புத நலங்களை இழந்துவிட்டது. இந்நலன்கள்‌ புத்த மதத்தினால்‌ 
இந்தியப்‌ பொது மக்களுக்குத்‌ தரப்பட்டவை. இவற்றினாலே இந்திய 
மக்கட்சமுதாயம்‌ மிக்க சீர்திருத்தம்‌ அடைந்திருந்தது. அக்‌ 
காலத்திலிருந்த யவனபுரத்துச்‌ சரித்திர ஆசிரியர்‌ ஒருவர்‌ அக்‌ 
காலத்து இந்தியாவைப்பற்றி எழுதும்பொழுது,  இந்துக்களுக்‌ 
குள்ளே பொய்‌ சொல்லுவோர்‌ ஒருவருமிலர்‌ ; இந்தியப்‌ பெண்க 
சூள்ளே கற்பு நெறி தவறினோர்‌ ஒருவருமிலர்‌,? என எழுதினார்‌. 
பத சமயமின்றி இந்து சமயம்‌ வாழமாட்டாது. இந்து சமய 
மின்றிப்‌ பெளத்தமும்‌ வாழமாட்டாது. இவ்விரு சமயமும்‌ பிரிந்து 
நிற்பது காரணமாக எவ்வுண்மை உணர்த்தப்படுகிறதெனின்‌, 
பெளத்தராமினோர்‌ பிராம்மணரது மூளை வலிமையும்‌ தத்துவ 
ஆராய்ச்சியுமின்றித்‌ தனித்து நிற்றல்‌ கூடாதவாறுபோலப்‌ பிராம்‌ 
மணர்களும்‌ பெளத்தர்களுடைய இதயமின்றித்‌ தனித்து நிற்கமாட்‌ 
டார்களென்னும்‌ உண்மை ஈண்டு உணர்த்தப்படுகின்றது. பெளத்த 
மும்‌ பிராம்மணரும்‌ பிரிந்தமையே இந்தியாவினுடைய வீழ்ச்சிக்குக்‌ 
காரணம்‌. ஆதலாலேதான்‌ இந்தியா முப்பது கோடிப்‌ பிச்சைக்‌ 
காரருக்கு உறைவிடமாயிருக்கிறது ; கடந்த ஆயிரம்‌ ஆண்டுகளாக 
வெற்றி கொள்வோருக்கு அடிமையாய்க்‌ கிடக்கிறது. ஆதலால்‌, 
பிராம்மணனது அற்புதமான புத்தி சாதுரியத்தோடு பெரியாராகிய 
பததர்பாற்‌ காணப்பட்ட அன்புள்ள இதயம்‌, மேன்மை தங்கிய 
அன்மா, மனிதத்‌ தன்மையை உண்டாக்கும்‌ அற்புத வலிமை 
என்னும்‌ இவற்றினை இணைத்து, ஒன்று கூட்டுவோமாக ! 


இறுதிக்கூட்டத்தில்‌ ஆற்றிய சொற்பொழிவு 


(2992- ர்‌ ங்கள்‌ -ஆம்‌ காள்‌ அரா ்‌ 
L அம்‌ ஆண்டு, செப்டெம்பர்த்‌ திங்கள்‌, 27 ஆப ஸீச 
செய்தது, 


இ லகிற்குப்‌ பொதுவாகிய சர்வசமயப்‌ பெருமன்றம்‌ நித 
பெற்ற நிகழ்ச்சியாய்‌ முடிந்துவிட்டது. “ல்‌ 
தந்தையாராகிய கடவுள்‌ அதற்காக முயற்சி செய்தோருக்கு வெல 
புரிந்து அவர்களது தன்னல விருப்பற்ற தொண்டினுக்கு த 
மெளலி சூட்டினார்‌. தம்தம்‌ நிறைத்த சிந்தையி 
முதலிலே கனவாகக்‌ கண்டு 


ருக்கு எனது நன்றி உரிம 
ந்து என்பால்‌ என்றும்‌ மாறா 
உரிய எண்ணங்களை நன்கு 
உரியதாகுக ! இடையிடையே 
ம்புகளின்‌ ஒலிகளும்‌ கேட்கப்‌ 
ன்றி உரியதாகுக ! வேறுபட்டு 
றறுமைப்பாலதாகிய சுமரசத்தினை 
அவை மிகவும்‌ ட ள்‌ 


றவேரு 
டூமென்று 


ர்‌ 
நான்‌ விரும்புகிறேனா * 
னம்‌ நிகழாது ரும்பு 


கடூப்பாராக ! 
1 ்‌ வேண்டுமென்று 
* ஆண்டவர்‌ அதனையும்‌ தடுப்பாராக ! 
தக்கப்படுகிறது ; மண்ணும்‌ காற்றும்‌ 
ருக்கின்றன. விதையானது மண்‌, காற்று?! 


இறுதிக்கூட்டத்தில்‌ ஆற்றிய சொற்பொழிவு 29 


நீராகின்றதா ? இல்லை. அது ஒரு செடியாகின்றது; தனக்குரிய 
வளர்ச்சி விதிக்கு இயைய விருத்தியடைகின்றது ; காற்றையும்‌, 
மண்ணேயும்‌, நீரையும்‌ உண்டு அவற்றைத்‌ தனக்கு வேண்டிய 
சத்துப்‌ பொருளாக்கி ஒரு செடியாய்‌ வளர்கின்றது. 

சமயம்‌ வளர்வதும்‌ அவ்வாறே. கிறித்தவன்‌ இந்துவாகவோ.,. 
பெளத்தனாகவோ வரவேண்டுவதில்லை. இந்துவோ, பெளத்தனோ 
கிறித்தவனாக வேண்டுவதில்லை. ஓவ்வொரு மதமும்‌ மற்றதனுடைய 
நல்ல பகுதிகளை உட்கொண்டு தனக்குரிய வளர்ச்சி விதியின்படி 
தனது தன்மையைப்‌ பாதுகாத்து வளர்தல்‌ வேண்டும்‌. 

சர்வசமய ஆராய்ச்சிக்‌ கழகம்‌ உலகிற்குச்‌ சிறப்புறக்காட்டிய 
உண்மை எதுவெனின்‌, “ தூய்மை, இரக்கம்‌ என்னுமிவை உலகி 
லுள்ள எந்தச்‌ சமயத்துக்கும்‌ தனி உரிமையாக ; அனைத்தினுக்‌ 
கும்‌ பொதுவாகவுள்ளன,? என்பது. எல்லாச்‌ சமய முறைகளும்‌ 
மிகவுயர்ந்த ஓமுக்கமுடைய ஆடவரையும்‌ பெண்டிரையும்‌ உண்‌ 
டாக்கியிருக்கின்றன. இந்தச்‌ சான்று இவ்வாறாகத்‌ தனது சொந்த 
சமயம்‌ மாத்திரம்‌ தனித்துப்‌ பிழைத்திருக்க ஏனைய சமயங்கள்‌ 
அழிந்துவிடுமென யாரேனும்‌ பகற்கனவு காண்பாராயின்‌, எனது 
மனப்பூர்வமாக நான்‌ அவர்பால்‌ இரக்கப்படுகின்றேன்‌ ! ஏனெனில்‌, 
ஒவ்வொரு சமயத்தின்‌ கொடியிலும்‌, ₹ உதவி செய்‌; போரிடாதே ; 
ஒன்றுபடுத்து ; அழித்துவிடாதே; சமரசமும்‌ சந்தமும்‌ வேண்‌ 
டும்‌; வேறுபாடு வேண்டா,;?? என எழுதியிருப்பதை நான்‌ அவ. 
ருக்குக்‌ காட்டுவேன்‌. 


இந்தியாவின்‌ பண்பாடும்‌ அதன்‌ 
இடர்ப்பாடுகளும்‌ 


ம இரமாயணம்‌ 

[1900-ஆம்‌ ஆண்டு, ஐனவரித்‌ இங்க 

யாவில்‌ பாஸதேனா என்‌ 
பட்ட சொற்பொழிவு, ] 


ள்‌, 31-ஆம்‌ நாள்‌ காலிபோர்னி 
னும்‌ நகரத்து ஷேக்ஸ்பியர்‌ கழகத்தில்‌ ஆற்றப்‌ 


'தான்மை வாய்ந்த இரண்டு சிறந்த இதி 
உரைக்குமிடத்து, நூற்றுக்‌ 
போன்ற பெருங்காப்பியங்கள்‌ இல்லாமலில்லை 
என்று கூறலாம்‌. வடமொழியும்‌ அதன்‌ இலக்கியமும்‌ தொன்று 
தொட்டு இது வரையில்‌ இலங்கிக்கொண்டு வருகின்றன என்று 
மொழியினும்‌, ஈராயிரம்‌ ஆண்டுகளாக இம்மொழி பேச்சு வழக்‌ 
கிறந்துவிட்டது. இராமாயணம்‌, மகாபாரதம்‌ என்னும்‌ இரண்டு 
ட்கு இப்பொழுது கூறப்போகின்‌ 
றேன்‌. ண்டைக்காலத்து அந்து ்‌ i 


? மற்றைய பண்பாடுகளும்‌ இவற்றில்‌ 


உருப்‌ பெற்றுத்‌ 
களுள்‌ மிகு பழமை 


பெற்றது இராம 


மித்த முடிவாகும்‌, 


என்று ர: ந 
விட்டார்கள்‌, ஆகவே ப்பட்‌ மீது சுமத்தி 


4 i லோகங்களுக்கு 
அ கூறும்‌ பொது வழக்குப்‌ பின்பு அமைந்து 


இராமாயணம்‌ 37 


விட்டது. இத்தகைய எல்லா வகையான இடைச்‌ செருகல்களும்‌ 
இருந்த போதிலும்‌, உலக இலக்கியங்களில்‌ நிகரற்ற மிக்க வனப்பு 
வாய்ந்த அமைப்பில்‌ இவ்விதிகா௫ம்‌ நம்முன்‌ விரிந்து நிற்‌ 
கின்றது. 

எவ்வகை முறையையும்‌ பின்பற்றித்‌ தன்‌ குடும்பத்தைப்‌ பாது 
காக்க இயலாத ஓர்‌ இகாஞன்‌ இருந்தான்‌. ஆற்றலிலும்‌, சுறுசுறுப்‌ 
பிலும்‌ அவனுக்குக்‌ குறைவில்லை. ஆகவே, அவன்‌ வழிப்பறி 
கொள்ளைக்காரனாய்‌ மாறிவிட்டான்‌ ; தெருவில்‌ நடமாடும்‌ மக்களை 
எதிர்த்துக்‌ கொள்ளையடித்துத்‌ திரட்டிய பொருளைக்கொண்டு தன்‌ 
தாய்‌ தந்தையரையும்‌ மனைவி மக்களையும்‌ காப்பாற்றிவந்தான்‌. 
இவ்வண்ணம்‌ நீண்டகாலஞ்‌ சென்ற பிறகு ஒரு நாள்‌ நாரத மகா 
முணிவர்‌ அவ்வழி ஏக நேர்ந்தது. அக்கொள்ளைக்காரன்‌ அவர்மீதும்‌ 
பாய்ந்து அவரைத்‌ தாக்கினான்‌. 

“ஏன்‌ என்னைக்‌ கொள்ளையடிக்கப்‌ பார்க்கின்றாய்‌ ? மனிதர்‌ 
களைக்‌ கொன்று அவர்கள்‌ பொருள்களை வெளவுதல்‌ பெருந்தீச்‌ 
செயலாயிற்றே ! எதற்காக இந்தப்‌ பாவத்தைத்‌ திரட்டிக்கொள்ளு 
கின்றாய்‌ ??? என்று அம்முனிவர்‌ அக்கொள்ளைக்காரனைக்‌ கேட்‌ 
டார்‌. 

“ஏன்‌? இப்பொருலாக்கொண்டே நான்‌ என்‌ குடும்பத்தைக்‌. 
காப்பாற்ற வேண்டியிருக்கிறது,?? என்று அக்கள்வன்‌ விடை 
பகர்ந்தான்‌. i 

“£ அஃதிருக்கட்டும்‌; உனது பாவச்‌ சுமையை அவர்கள்‌ 
சேர்ந்து பகிர்ந்துகொள்ளுவார்கள்‌ என்று நீ கருதுகின்றாயா 237 
என்று அம்முனிவர்‌ வினவினார்‌. 

“ஆம்‌; அதில்‌ என்ன ஐயம்‌? அவர்கள்‌ அதைப்‌ பகிர்ந்து 
கொள்வார்கள்‌,?? என்று அவன்‌ விடை அளித்தான்‌. 

“£ நல்லது! நான்‌ இவ்விடமிருந்து ஓடாவண்ணம்‌ என்னைக்‌ 
கட்டிப்‌ போட்டுவிடு. உன்னுடைய பொருளைப்‌ பகிர்ந்துகொள்வது 
போலவே, உன்னுடைய திச்செயலிலும்‌ அவர்கள்‌ பங்கு கொள்ளு 
வார்களா என்பதைக்‌ கேட்டுத்‌ தெரிந்துகொண்டுவா,?? என்று அம்‌ 
முனிவர்‌ அவனுக்கு மொழிந்தார்‌. 

முனிவர்‌ மொழிந்த வண்ணமே அவன்‌ குன்‌ தந்தையாரிடம்‌ 
சென்று, ££ தந்தீர்‌, நான்‌ உம்மை எப்படிக்‌ காப்பாற்றுகின்‌ 
றேன்‌ என்பதை நீர்‌ அறிவீரோ 2? என்று வினவினான்‌. 

££ அதை நான்‌ அறியேன்‌,?? என்று அவர்‌ விடை கூறினார்‌. 


32 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---சுடர்‌- | 


“ நான்‌ ஒரு கள்வன்‌ ; மனிதரைக்‌ கொல்கின்றேன்‌ ; கொள்ளை 
அடிக்கின்றேன்‌,” என்றான்‌ அவன்‌. A த 

“நீ அத்தகைய திச்செயலையா செய்கின்றாய்‌ ! என்‌ மதி 
தனே, நீசனே, அப்புறம்‌ போ !?? என்றார்‌ தந்தையார்‌. பிறகு ந 
கள்வன்‌ தன்‌ தாயிடம்‌ சென்று,  அன்னையீர்‌, நான்‌ எப்படி உம்‌ 
மைக்‌ காப்பாற்றுகிறேன்‌ என்பதை நீர்‌ உணர்வீரோ ??? என்றான்‌. 
“ அறியேன்‌,” என்று அவள்‌ கூறினாள்‌. 

“ களவாலும்‌ கொலையாலுமே உம்மைக்‌ காப்பாற்றுகிறேன்‌,” 


என்று அக்கள்வன்‌ கூறினான்‌, 45 ஐயோ ! எத்தகைய கொடுஞ்‌ 
செயல்‌ இது !?? என்று அன்னை ஓலமிட்டாள்‌. ££ நீர்‌ என்‌ பாவத்திற்‌ 
பங்கு கொள்ளுவீரோ ? என்று மைந்தன்‌ கேட்டான்‌. ££ நரன்‌ 


ஏன்‌ உன்‌ பாவத்தி 


ற்‌ பங்கு கொள்ள வேண்டும்‌ ? நான்‌ கொள்ளை 
யடிக்கவில்லையே 255 


என்று மறுமொழி கூறினாள்‌ தாய்‌. 

பிறகு அவன்‌ தன்‌ மனைவியிடம்‌ சென்று, ££ நான்‌ எப்படி 
உங்களனைவரையுங்‌ காப்பாற்றுகிறேன்‌ என்பது உனக்குத்‌ தெரி 
யுமா 933 என்றான்‌. “ எனக்குத்‌ தெரியாதே 192 என்று விடை 
கூறினாள்‌ மனைவி, 8 நான்‌ ஒரு கொள்ளைக்காரனாயிற்றே ! பல 
மனிதர்களைக்‌ கொள்ளையடித்து வருகின்‌ 
ப்பதன்‌ மூலம்‌ உங்கள்‌ யாவரையும்‌ காப்‌ 
்‌ என்னுடைய பாவச்‌ சுமையில்‌ நீ பங்கு 
கொள்ள “ஆயத்தமாயிருக்கிறாயா என்பதுதான்‌ நான்‌ கேட்டுத்‌ 
ம்பும்‌ செய்தியாகும்‌,?? என்றான்‌ கள்வன்‌. 
ன்னால்‌ இயலாத செயலாகும்‌. நீர்‌ என்‌ கணவ 
ம்‌ ்‌ £ஈப்பாற்றுவது உமது கடமை ஆயிற்றே !?” 
என்றாள்‌ அவன்‌ இல்லாள்‌. 

கொள்ளைக்காரன்‌. கண்‌ 
தான்‌ உலகின்‌ 


ட்டாராமே !?9 என்று தனக்குள்‌ கூறிக்‌ 
ஸ்‌ க்‌ கட்டிவைத்திருந்த இடத்திற்கு வந்து 
சேர்ந்தான்‌ ்‌ அவரைக்‌ கட்டியிருந்த கட்டுகலோ அவிழ்த்து, அவர்‌ 
திருவடிகளில்‌ வீழ்ந்து, நடந்தனவற்றைக்‌ கூறி, “யான்‌ செய்வது! 
ஒன்றும்‌ ஓர்‌ ந்திலேன்‌ ! நான்‌ உய்யும்படிக்‌ செய்யுங்கள்‌ 175 என்று 
இறைஞ்சினான்‌. 


“ இப்பொழுது நீ நடத்திவரும்‌ வாழ்வின்‌ முறையை விட்டூ 


இராமாயணம்‌ 39 
விடுவாயாக. உன்‌ குடும்பத்தார்‌ ஒருவருமே உன்பால்‌ அன்பு 
காட்டவில்லை என்பதை நீ உணர்கின்றாய்‌. நீ இந்தக்‌ கானல்‌ நீரி 
லிருந்து அறவே விலகுவாயாக. உன்‌ செல்வத்தில்‌ பங்கு கொள்ள 
உன்‌ உற்றார்‌ உறவினர்‌ விழைவர்‌; நீ வறியனானதுகண்ட அக்‌ 
கணமே உன்னைப்‌ புறக்கணித்துவிடுவர்‌. உன்னுடைய திமையிற்‌ 
பங்குகொள்ள ஒருவரும்‌ முன்‌ வரமாட்டார்‌. ஆனால்‌, உன்‌ நன்‌ 
மையை நுகருமாறு அனைவரும்‌ உன்னைச்‌ சூழ்ந்துவிடுவர்‌. ஆத 
லால்‌, நன்மை செய்தாலும்‌ தீமை புரிந்தாலும்‌ நம்‌ பக்கலில்‌ நிற்‌ 
கின்ற அந்த ஒருவனையே நீ வழிபடுவாயாக, அவன்‌ நம்மை விட்டு 
எஞ்ஞான்றும்‌ அகலான்‌. அன்பு நம்மைக்‌ கீழே வீழ்த்தாது ; 
நம்முடன்‌ வாணிபம்‌ பேசாது; சுயநலம்‌ அறியாது,” என்றார்‌ 
முனிவர்‌. 

பிறகு நாரத முனிவர்‌ அவனுக்குக்‌ கடவுளை வழிபடும்‌ முறை 
யைக்‌ கற்பித்தார்‌. அக்கள்வன்‌ எல்லாவற்றையும்‌ துறந்து காட்டை 
நண்ணி, வழிபாட்டிலும்‌ தியானத்திலும்‌ ஆழ்ந்து, தன்னை முற்றி 
லும்‌ மறந்துவிட்டான்‌. எறும்புகள்‌ சாரி சாரியாய்‌ வந்து அவ 
னைச்‌ சுற்றிப்‌ புற்றை எமுப்பிவிட்டன. இதை அவன்‌ சிறிதும்‌ 
அறிந்திலன்‌ ; மெய்ம்மறந்து போய்விட்டான்‌. ்‌ 

ஒட ஒண்டுகள்‌ கழிந்த பிறகு, * முனிவரே, எமுந்திருப்பி 
பெ. உன்ற குரல்‌ ஒலித்தது. அவன்‌ தியானத்திலிருந்து விழித்‌ 
இழுந்து, நானா முனிவன்‌ ? நான்‌ கள்வனாயிற்றே !?? என்று 
வியப்புற்று அறைந்தான்‌. 

££ இனி நீர்‌ கள்வரல்லீர்‌ ; தூய்மை அடைந்த முனிவராகிவிட்‌ 
ர்‌? என்று கூறியது அக்குரல்‌. உமது பழைய பெயர்‌ 
மறைந்துவிட்டது. உமது தியானமோ, மிகச்‌ சிறந்த ஆழ்ந்த 
தியானம்‌ ; அக்காரணம்‌ பற்றியே உம்மைச்‌ சுற்றி எமுந்த எறும்‌ 
னா “றையும்‌ நீர்‌ நோக்கவில்லை. இனி உமது பெயர்‌ £ வான்மிகி ? 
பப பங்கு றார்‌ முனிவர்‌. எறும்புப்‌ புற்றிலிருந்து தோன்‌ 
னானும்‌. எத வான்மீகி என்னும்‌ சொல்லிற்குப்‌ பொரு 
மான்‌ க்‌ கவிஞர்‌ ஆனதைப்பற்றியும்‌ கூறுவோம்‌ : பும்‌ 
னாம்‌ றில்‌ நீராடுவதற்கு வான்மீகியார்‌ சென்றுகொண் 
ன சொண்டு வா ங்கே இரண்டு புறாக்கள்‌ கொஞ்சிக்‌ குலாவிக்‌ 

்‌ ்‌. டமிடுவதை அவர்‌ உளத்தில்‌ உவகை பொங்கக்‌ - 

கணணுற்றார்‌, 


34 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-1 


ஆனால்‌ ஒரு கணத்தில்‌ ஓர்‌ அம்பு “உஸ்‌? என்று ஒலித்துப்‌ 
பாயவே ஆண்‌ புரு அடிபட்டுக்‌ கீழே விழுந்துவிட்டது. வெந்துய 
ரால்‌ பெண்‌ புரு மாண்டுபோன ஆண்‌ புறாவின்‌ உடலைச்‌ சுற்றிச்‌ 
சுற்றிப்‌ பாய்ந்து வந்தது. ஓர்‌ இமைப்பொழுதில்‌ முனிவர்‌ உள்ளத்‌ 
தில்‌ கடுதுயர்‌ பாய்ந்துவிட்டது; அவர்‌ கண்கள்‌ சுற்றுமுற்றும்‌ 
பாய்ந்தன. அங்கே ஒரு வேடன்‌ நிற்பதை அவ 
“£ இறையளவேனும்‌ இரக்கமற்ற பாதகன்‌ 
காட்சி முடிவடையும்‌ வரையிற்கூட உண்‌ கொலைக்‌ கரம்‌ காத்‌ 
திருக்கவில்லையே !?? என்று ஓலமிட்டார்‌. 

“ என்ன இது! என்ன பேசிப்‌ புலம்புகின்றேன்‌ நான்‌ !? 
என்று முனிவர்‌ தமக்குள்ளே சிந்தித்தார்‌; நான்‌ முன்பு இவ்‌ 
வண்ணம்‌ இயம்பினதே இல்லையே !?? என்று எண்ணினார்‌. 

ப்ப அஞ்சற்க ! 5 ந்தது கவிதையே: 
டைய சரிதத்தைச்‌ செஞ்‌ 
என்ற குரல்‌ எழுந்தது. 


ர்‌ பார்த்துவிட்டார்‌. 
நீ! அந்தக்‌ காதற்‌ 


ர தீதி என்னும்‌ பண்டைய நகரம்‌ ஒன்றி 
இது. இக்காலத்திலும்‌ அந்நகரம்‌ இருக்கிறது. அது திகழ்‌ 

து ஆங்கிலத்தில்‌ 
ன்‌ படத்தில்‌ 


்‌ , த்திமாநகரமாகும்‌- 
ம்‌ பெயர்‌ பூண்ட ஓத 


இராமாயணம்‌ 35 


இந்தியாவில்‌ வேந்தர்கள்‌ பின்பற்றி வந்தார்கள்‌. அதாவது, ஓர்‌ 
அரசன்‌ தன்‌ நாட்டை ஆண்டுவருங்‌ காலத்திலேயே தனக்குப்‌ பிற்‌ 
காலம்‌ இராச்சியத்தை ஏற்கும்‌ உரிமையுடையவனாகத்‌ தன்‌ மூத்த 
பிள்ளையை இளவர ௪னாக்கிவிடூவான்‌. 
அக்காலத்தில்‌ ஜனகன்‌ என்ற மன்னன்‌ இருந்தான்‌. அவ 
னுக்கு வனப்பு வாய்ந்த சீதை என்ற பெண்‌ உண்டு. அவள்‌ ஒரு 
கழனியில்‌ கண்டு எடுக்கப்பட்டாள்‌. அவள்‌ பார்‌ தந்த மக 
ளாவள்‌; தாய்‌ தந்தையரில்லாமலே தானே தோன்றியவள்‌. கலப்பை 
உமுத சுவடு என்பதுதான்‌ “சீதா? என்ற பழைய வடமொழிச்‌ 
சொல்லுக்குப்‌ பொருளாகும்‌. குழவிகள்‌ ஒருவர்க்குமட்டும்‌ பிறந்த 
தாகவும்‌, பெற்றோர்‌ இல்லாமலே உண்டானதாகவும்‌, வேள்வித்‌ 
தியில்‌ எமுந்ததாகவும்‌, வயலில்‌ தோன்றினதாகவும்‌, மேக மண்ட 
லங்களிலிருந்து கீழே விழுந்ததாகவும்‌ இந்திய நாட்டினர்‌ புராணங்‌ 
களில்‌ குறிப்பிடப்படுகின்றன. இத்தகைய வியப்புறும்‌ தெய்வப்‌ 
பிறவிகள்‌ இந்தியப்‌ புராணங்களில்‌ சாதாரணமாகவே காணப்படு 
கின்றன என்பது உண்மையே. 
நிலம்‌ தந்த நங்கையான காரணத்தால்‌ சீதை தூய்மை வாய்ந்‌ 
தவள்‌. மனிதப்‌ பிறவிக்குற்ற மாசு அவளிடத்தில்‌ இல்லை. அவள்‌ 
ஜனகனால்‌ வளர்க்கப்பட்டாள்‌. பருவகாலம்‌ எய்தியபடியால்‌, அவ 
ளுக்குத்‌ தகுதியான ஒரு கணவனைத்‌ தேட விழைந்தான்‌ ஜனகன்‌. 
“சுயம்வரம்‌? என்னும்‌ பண்டைய நாள்‌ இந்திய வழக்கத்தின்‌ 
படி, அரசிளங்குமரிகளே தங்கட்கு உவந்த கணவர்களைத்‌ தேர்ந்து 
எடுத்துக்கொள்வார்கள்‌. நாட்டின்‌ பற்பல பகுதிகளிலிருந்தும்‌ 
அரசிளங்குமரர்‌ பலர்‌ அழைக்கப்படுவர்‌. அரச குமாரியும்‌ 
அணிகலன்கள்‌ பல பூண்டு, கையில்‌ மலர்‌ மாலையொன்றை ஏந்தி, 
மிக்க சிறப்புடன்‌ புறப்படுவாள்‌. அவள்‌ கையை நாடும்‌ அரசிளங்‌ 
குமரர்களுள்‌ ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சிறப்புகளையும்‌ எடுத்‌ 
தோதக்கூடிய ஒரு தோழி பின்‌ தொடர, கூடியிருப்போரின்‌ நடுவே 
அவள்‌ சீறடி பெயர்த்து வைப்பாள்‌. தான்‌ உவக்கும்‌ ஆடவன்‌ 
கழுத்தில்‌ அந்த மலர்‌ மாலையைச்‌ சூட்டி அவனைக்‌ கணவனாகத்‌ 
தேர்வாள்‌. பிறகு அவ்விருவர்க்கும்‌ மிகுந்த சிறப்புடனும்‌ ஆடம்‌ 
பரத்துடனும்‌ மணவினை நடக்கும்‌. 
சீதையை மணக்க அரசிளங்குமரர்‌ பலர்‌ விரும்பினர்‌. 
அரனாரது மாபெரு வில்லை இறுத்தலே கன்னியாசுல்கமாக (மணங்‌ 


கொளும்‌ வீரச்செயலாக) நியமிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய 
1-5 


36 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌- | 


அருஞ்செயலை முடிப்பதற்குக்‌ குழுமியிருந்த குமரர்கள்‌ தங்கள்‌ 
முமு வலிமை கொண்டும்‌ முயன்றார்கள்‌. ஆனால்‌, அனைவரும்‌ 
தோல்வியுற்றனர்‌. இறுதியில்‌ இராமன்‌ அந்தப்‌ பெருவில்லைத்‌ தாங்கி 
எளிதில்‌ கவினுறு மூறையில்‌ வளைத்து ஒடித்துவிட்டான்‌. தசர த 
னுக்கு மைந்தனான இராமனைச்‌ சீதை தனக்குக்‌ கணவனாக ஏற்‌ 
ரூள்‌; மகிழ்ச்சி வெள்ளம்‌ பொங்க மணவினை நடந்தேறிற்று. 
யாத்திக்கு அழைத்துச்‌ சென்றான்‌; 
த்‌ துறப்பதற்குத்‌ 
ச்‌ ௪டங்குக்குரிய எல்லா 


ல ட்‌ உனக்கு தல்குவேன்‌,?? என்றான்‌ பார்த்‌ 
பன்‌. அப்பொழுது வள்‌ அவற்றை யாசித்தாளில்‌ அலை 
பற்றிய நினைவே அவள்‌ சிந்‌ a 


ச்குறுதி தந்த இரண்டு வரங்கள்‌ 
்‌ ்‌ . EDT: அரியாசனத்தில்‌ அம 
வேண்டுவது; அற்றொன்று, இராமன்‌ பப்ப ரங்க அ 
உறைய வேண்டுவது என்று கூறு,” 
னுக்கு இராமன்‌ ஊணு!! 
ர வேண்டுகோஜக்‌ 


என்றாள்‌. 
மூப்படைந்த 5௪ 
இந்தக்‌ கொடுமையா 


இராமாயணம்‌ 1 37 


சொல்லிய சொல்லிற்‌ பின்வாங்க இயலுமா ? அவன்‌ அரசனல்லவர? 
அவன்‌ யாது செய்வது என்பதை ஓராது திகைத்து நின்றான்‌. 
தந்தை சொற்காக்கும்‌ தனயனாய்‌ முன்வந்தான்‌ இராமன்‌, £ இவ்‌ 
வரசு யான்‌ வேண்டேன்‌ ; யானே நாட்டைவிட்டு அகல்கின்றேன்‌,?? 
என்று மொழிந்து, தன்‌ தந்தை சொல்லிய சொல்‌ பொய்யாவண்‌ 
ணம்‌ காப்பாற்றினான்‌ இராகவன்‌. தன்‌ ஆருயிர்த்தலைவி சீதையும்‌, 
எஞ்ஞான்றும்‌ எக்காரணங்கொண்டும்‌ தன்னை விட்டுப்‌ பிரியாது 
தன்பால்‌ கண்ணும்‌ கருத்துமாயிருக்கும்‌ தம்பியாகிய இலக்குவனும்‌ 
பின்‌ தொடரக்‌ கோசலை மகனான இராமன்‌, பதினான்கு ஆண்டுகள்‌ 
நாட்டை விட்டு வெளியே உறையச்‌ சென்றுவிட்டான்‌. 

மரங்கள்‌ செறிந்த பயங்கரமான காடுகளில்‌ எத்தகையோர்கள்‌ 
உறைகின்றார்கள்‌ என்பதை ஆரியர்கள்‌ உணர்வார்களா ? வனத்‌ 
துறையும்‌ மக்கள்‌ இனத்தாரையே குரங்குகள்‌ என்று அவர்கள்‌ 
வழங்கினார்கள்போலும்‌ ! பேராற்றல்‌ படைத்தவையாகவும்‌, வலி 
வுள்ளவையாகவும்‌ சில குரங்குகள்‌ கோன்றுமாயின்‌, அவற்றை 
அரக்கர்கள்‌ என்று அவர்கள்‌ வழங்கினார்கள்‌. 

அரக்கர்களும்‌ குரங்குகளும்‌ உறைகின்ற காட்டிற்குள்‌ இராம 
னும்‌, இலக்குவனும்‌, சீதையும்‌ புகுந்துவிட்டனர்‌. சீதை இராம 
னுடன்‌ காட்டிற்கு வருவேன்‌ என்று மொழிந்த பொழுது, “நீ ஓர்‌. 
அரசிளங்குமரியாயிற்றே ! எப்படி இன்னல்களை ஏற்று அறிய 
வொண்ணாத ஆபத்துகள்‌ மண்டிக்கிடக்கும்‌ காடுகளில்‌ என்னைத்‌ 
தொடர்ந்துவர இயலும்‌ ??? என்று இராகவன்‌ கேட்டான்‌. ££ எங்கே 
இராகவர்‌ செல்வாரோ, அங்கே சீதையும்‌ செல்வாள்‌. அரசிளங்‌ 
குமரி என்றும்‌, வேந்தர்‌ குடிப்பிறப்பென்றும்‌ எப்படி நீங்கள்‌ பேச 
இயலும்‌ ? நான்‌ உங்கள்‌ முன்பு ஏகுவேன்‌,? என்று பகர்‌ ந்தாள்‌ 
யார்‌ தந்த மகள்‌. சீதை அவனோடு வனம்‌ புகுந்தாள்‌ ; இளையவனும்‌ 
அவர்களுடன்‌ சென்றான்‌. கோதாவரி ஆற்றை நண்ணுகிற வரை 
யில்‌ அம்மூவரும்‌ அடர்ந்த காட்டைத்‌ துருவிக்கொண்டே போயி 
னர்‌. அந்த ஆற்றங்கரையின்மீது சிறிய குடிசைகளை அமைத்தனர்‌. 
இராகவனும்‌, இலக்குவனும்‌ மான்‌ வேட்டை ஆடுவதிலும்‌ பழங்கள்‌ 
பறிப்பதிலும்‌ முனைந்தார்கள்‌. இவ்வண்ணம்‌ அவர்கள்‌ வாழ்க்கைப்‌ 
பொழுது மெள்ளக்கழியவே, ஒருநாள்‌ ஓர்‌ அரக்கி அங்கே வந்தாள்‌. 
அவள்‌ இலங்கையின்‌ அரக்கர்‌ வேந்தனான இராவணனுக்குத்‌ தங்கை 
சூர்ப்பணகை). விருப்பம்‌ செல்லுகிற வழியே காட்டில்‌ திரிகிற 
அவள்‌, வனப்பு வாய்ந்த இராகவனைக்‌ கண்டவுடனே மையல்‌ 


38. விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—௯டர்‌-1 


கொண்டுவிட்டாள்‌. இராகவனோ, தூயோர்க்குள்‌ தூயன்‌. மேலுமி 
மனைவியுடன்‌ இல்லறம்‌ நடத்துபவன்‌. ஆதலால்‌, அவள்‌ கொண்ட 
காமத்திற்கு இராகவன்‌ சற்றும்‌ இணங்கவில்லை. எனவே, அவறு 
வஞ்சம்‌ தீர்க்கும்‌ கருத்துடன்‌ தன்‌ உடன்பிறந்தோன்பால்‌ சென்று 
இராகவனின்‌ மனைவியான சீதையின்‌ அழகின்‌ சிறப்புகளனைத்தை 
யும்‌ எடுத்துரைத்தாள்‌. ர 

மாந்தர்களுக்குள்‌ மிகுந்த ஆற்றல்‌ படைத்தவன்‌ இராமன்‌: 
அரக்கர்களாகட்டும்‌, பூதங்களாகட்டும்‌, யாராய்‌ இருக்கட்டும்‌, 


அவனை வெல்லுதற்குரிய வலிமை உடையவர்‌ எவருமில்லை. அக்‌ 
காரணம்‌ பற்றியே ஒரு கள்ள 


'த்தனமான உபாயத்தை அவ்வரக்கர்‌ 
வேந்தன்‌ நாடினான்‌ ; மந்திரவா தியான ஓர்‌ அரக்கனின்‌ (மாரீசன்‌) 
உதவியைப்‌ பெற்று, அவை ஓர்‌ அழகான பொன்மானாக மாறும்‌ 
படி செய்துவிட்டான்‌. இராகவன்‌ உை 


வண்டினாள்‌. சீதைக்கு 
இராகவன்‌ அதைப்‌ பிடிக்கும்‌ 
ஒள புகுந்தான்‌. குடிசையை சுற்றி வட்டமாய்‌ 
ன்‌ ர்த்து, “ஏதோ ஒன்று உங்களுக்கு நிகமும்‌ 
போலிருக்கிறது ! ௮ - வட்டத்திற்கு அப்பால்‌ 
பி 2 ம்‌ i ஆபத்து நேரிடும்‌,?? என்று 
சீதைக்கு உரைத்தான்‌ இலக்குவன்‌, இதற்கிடையே அந்த மாய 
ணத்தன்வாளியை எய்து இராகவன்‌ கொன்றுவிட்டான்‌ ; அக்‌ 
ப்‌ ந்த மான்‌ மனித உரு எடுத்து மாண்டது. 

ன, ப உதவிக்கு விரைந்து வருவாயாக]? என்றி 
விரைவீராக 1 இராமருக்கு உதவி புரியும்பொருட6 


2 5 ம்‌ 
சென்ற உடனே நை தடிச்சென்‌, 


ன மன்‌ இலக்குவன்‌. அவ 
ட த்‌ . 

பூண்ட அந்த இலங்கை வேந்து ணும்‌ சந்நியாசி வேட்‌ 
பிச்சையளிக்கும்படி சை ல்‌ > குடிசை வாயிலை ண்ண 


த்திருப்பீராக ! 
ன்‌, 


1 ழி 
நான்‌ உமக்கு திரம்‌ 
டு று சீதை செ 


ப்பினாள்‌. 


இராமாயணம்‌ 39 


சி , நற்குணம்‌ வாய்ந்த நங்காய்‌, நான்‌ காத்திருக்க இயலாது ; 
p. டப என்னை வாட்டுகின்றது, ஏதேனும்‌ இருப்பதை நல்கினால்‌ 
அ போதும்‌,?? என்று அவ்வரக்கன்‌ மன்றாடினான்‌. இப்படி 
கன்ட பொமுது குடிசையிலுள்ள பழங்களில்‌ சிலவற்றைக்‌ 
ந்தாள்‌ சீதை. பல நயமான காரணங்களைக்‌ காட்டித்‌ 
இனனிடத்திற்கே பழங்களைக்‌ கொணரும்படி செய்துவிட்டான்‌ 
அக்கள்வன்‌ ; ஒரு புனிதமான சான்றோனிடம்‌ அஞ்சுவதற்கு 
பாதொன்றுமில்லை என்றும்‌ மொழிந்தான்‌. சீதை மந்திர வட்டத்‌ 
தைக்‌ கடந்து வந்த உடனே, அந்தப்‌ போலிச்‌ சந்நியாசி தன்‌ 
கட்‌. உருவத்தை எடுத்துக்கொண்டு அவளைத்‌ தன்‌ கரங்களால்‌ 
பற்றி ஈர்த்துத்‌ தன்னுடைய மாய இரதத்தில்‌ வைத்து, அவள்‌ ஓல 
மிட்டு அழ அழப்‌ பறந்து ஓடிவிட்டான்‌. அந்தோ ! சீதை என்‌ 
செய்வாள்‌ 1 முற்றிலும்‌ செயலற்றுப்‌ போய்விட்டாள்‌. அவள்‌ 
உதவிக்கு விரைந்து வர எவரும்‌ அங்கில்லை. அவள்‌ தன்னுடைய 
அணிகலன்களில்‌ சிலவற்றைக்‌ கழற்றித்‌ தரைமீது இடையிடையே 
எறிந்துகொண்டே போனாள்‌. 
இராவணனது இராச்சியமான இலங்கைத்‌ தீவிற்கு அவள்‌ 
எடுத்துச்‌ செல்லப்பட்டாள்‌. அவளைத்‌ தன்‌ அரசியாகக்‌ கொள்வ 
தற்கு வேண்டிய திட்டங்கள்‌ செய்து முயன்று பார்த்தான்‌ இராவ 
ணன்‌ ; தன்‌ விருப்பத்திற்கு இணங்குமாறு பல வழிகளில்‌ அவளை 
வஞ்சிக்கவும்‌ அரும்‌ பாடூபட்டான்‌. ஆனால்‌, கற்பே வடிவான சீதை 
முகங்கொடுத்து அந்த அரக்கனோடு பேசவும்‌ இல்லை. அவன்‌ 
வளைத்‌ தண்டிக்கும்பொருட்டு, அவள்‌ தனக்கு மனைவியாக வர 
விருப்பப்படுகிற வரையில்‌ ஒரு மரத்தின்‌ அடியில்‌ அல்லும்பகலும்‌ 
உறையும்படி செய்துவிட்டான்‌. பத்தி 
இராகவனும்‌ இலக்குவனும்‌ குடிசைக்குத்‌ திரும்பி வந்தனர்‌ ; 
அங்கே சீதையைக்‌ காணவில்லை. அவ்விருவரும்‌ தம்‌ துயருக்கு 
எல்லை கண்டிலர்‌. அவளுக்கு என்ன நேர்ந்திருக்கக்கூடும்‌ என்‌ 
ப தைக்கூட அவர்களால்‌ கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை ; 
சிதையைக்‌ காண எங்கும்‌ தேடித்தேடித்‌ திரிந்தார்கள்‌. அவள்‌ காற 
சுவட்டைக்கூடக்‌ காண அவர்களால்‌ இயலவில்லை. . லம 
நீண்டகாலம்‌ தேடித்திரிந்தபிறகு ஒரு குரங்குக்‌ கூட்டத்தைக்கண்‌ 
டார்கள்‌, அக்குரங்குகளுக்கிடையே தெய்வக்குரங்கான அனுமன்‌ 
விற்றிருந்தான்‌. குரங்குகளுக்குள்‌ மிகச்‌ சிறந்தோனான வி 
இரா கவனுக்கு உண்மையான பணியாளனாய்த்‌ திகழ்ந்துவிட்டான்‌. 


40 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-1 


சீதையை மீட்பதற்கு அனுமன்‌ இராகவனுக்கு உதவி புரிந்தான்‌; 
அந்தச்‌ செய்தியைப்‌ பின்பு காண்போம்‌. உண்மையான கடவுள்‌ 
தொண்டிற்கே ஓர்‌ இலட்சியமாய்‌ இந்துக்களிடையே இலங்கி இப்‌ 
பொழுதும்‌ வழிபடுவதற்குரிய அளவு அனுமன்‌ இராமன்பால்‌ 
வைத்த பத்தி சென்றுவிட்டது. குரங்குகளென்றும்‌, அரக்கர்‌ 
களென்றும்‌ கூறப்படுகின்ற மக்கள்‌ தென்னாட்டிலுள்ள பழங்குடி 
ஆதிமக்களைத்தவிர வேறல்லர்‌ என்பதை நீங்கள்‌ காண்கின்றீர்கள்‌. 
இறுதியில்‌ இராமன்‌ குரங்குகள்‌ என்று கருதப்படும்‌ அவர்க 
ளோடு நட்புப்‌ பூண்டான்‌. விண்ணில்‌ ஓர்‌ இரதம்‌ பறந்துபோயிற்‌ 
றென்றும்‌, அழகான ஒரு மங்கையுடன்‌ ஓர்‌ அரக்கன்‌ அதில்‌ 
வீற்றிருந்தானென்றும்‌, அந்த மங்கை வெந்துயரத்தாற்‌ கண்ணீர்‌ 
சொரிந்தனளென்றும்‌, தங்கள்‌ தலைகளுக்குமேல்‌ இரதம்‌ விரை 
கின்றபொழுது தங்கள்‌ கவனத்தைக்‌ கவரும்பொருட்டு அந்நங்கை 
அணிகலன்களில்‌ ஒன்றை எறிந்தாளென்றும்‌, அவர்கள்‌ அவ்விராக 
வனுக்குக்‌ கூறினார்கள்‌ $ இராமனுக்கு அந்த அணிகலனைக்‌ காண்‌ 
அணிப்‌ இலக்குவன்‌ அதைக்‌ கையில்‌ எடுத்து, *இது யாருடைய 
லன என்பது எனக்கு விளங்கவில்லை,” என்று சொன்னான்‌- 
இராமன்‌ அதைக்‌ கையில்‌ வாங்கினது 


ல ட்‌ தும்‌, ஆம்‌ ; இது சீதையின்‌ 
அணிதான்‌? என்று மொழிந்தான்‌. இலக்குவண்‌ அதன்‌ அடை 
டல்‌ காணாததன்‌ காரணம்‌ இதுவேயாகும்‌ : மூத்தோன்‌ மனைவி 


எடுத்தும்‌ பார்க்கக்கூடாத 
்டப்பட்டது என்பது இதனால்‌ 
Hi வள்‌ பூண்ட கழுத்துக்‌ சங்கிலி 
£தலால்‌, அந்த ஆபரணம்‌ யாருடையது என்பதை இலக்குவன்‌ 
அதித்தானில்லை, ட சிறு நிகழ்‌ ச்சியில்‌ பண்டைய இந்தியா 
அகத்தின்‌ ஓர்‌ அம்சம்‌ மிளிரச்‌ காண்கின்றோம்‌. அந்த 
ரக்கர்‌ வேந்தன்‌ யாரென்றும்‌, அவன்‌ எங்கே 2 றைகின்றானென்‌ 
றும்‌ வானரர்‌ உரைத்தனர்‌. அவனைத்‌ தேடப்‌ பிட டத அனைவரும்‌ 
விரைந்து முயல்வராயினர்‌. A ட்‌ 
வானர வேந்‌ 
2 ப ர்‌ புரியலாயினர்‌, ்‌] ஊயோ 
ட உதவி புரிந்தான்‌ : அவனைத்‌ ட்ட அரன்‌ ட 
ராச்சியத்தைச்‌ சுக்கிரீவன்‌ ப்படி செட்‌ ஆன்‌ ற்மாறாக 
அராகவனுக்குள்‌ சுக்கிரீவன்‌ உதவி பர வ அன அதர்‌ ட 
முழுதும்‌ துருவித்‌ தேடினர்‌ ; ஆனால்‌, பம ணக ககட்ட 


இராமாயணம்‌ 41 


இயலவில்லை. ஆனால்‌, இறுதியில்‌ இந்திய நாட்டுக்‌ கடற்கரையி 
லிருந்து அனுமன்‌ ஒரே பாய்ச்சலில்‌ இலங்கைத்தீவை நண்ணி 
விட்டான்‌. சீதையை அனுமன்‌ எங்கும்‌ தேடினான்‌ ; நெடுநேரம்‌ 
அவளை எங்கும்‌ அவனால்‌ காண இயலவில்லை. 

அரக்கர்‌ வேந்தன்‌ தேவர்களை வென்றவன்‌ ; உண்மையிலேயே 
மாந்தர்களையும்‌ உலகமனைத்தையும்‌ தன்னடிக்கீழ்‌ நிற்கச்‌ செய்த 
வன்‌; உலகத்திலுள்ள அழகு வாய்ந்த மங்கையர்‌ அனைவரையும்‌ 
திரட்டித்‌ தன்‌ காமக்கிழத்தியர்களாய்‌ அமைத்துக்கொண்டவன்‌. 
அந்த அரண்மனையில்‌ அவர்களோடு ஒருத்தியாய்ச்‌ சீதை இருக்க 
முடியாது என்று தனக்குள்‌ அனுமன்‌ சிந்தித்தான்‌. அவள்‌ நாண 
மற்ற வாழ்க்கை நடத்துவதைவிட உயிர்‌ துறந்திருப்பாளோ என்று 
அவன்‌ சிந்தித்தான்‌; ஆயினும்‌ பின்னும்‌ அவளைத்‌ தேடிச்‌ சென்‌ 
றான்‌. அடி வானத்திற்‌ காணும்‌ பிறைத்திங்கள்‌ போல உடல்‌ 
வெளுத்து மெலிந்து ஒரு மரத்தடியில்‌ வீற்றிருக்கும்‌ தேவியை 
அவன்‌ இறுதியில்‌ கண்டான்‌ ; ஒரு சிறிய குரங்கின்‌ உருவை எடுத்‌ 
துக்கொண்டு அம்மரத்தின்மீது அமர்ந்தான்‌. சீதையை இணங்கச்‌ 
செய்வதற்காக இராவணன்‌ அனுப்பிய அரக்கிகள்‌ எப்படி அவளை 
அச்சுறுத்த முயல்கின்றார்கள்‌ என்பதையும்‌, எப்படிச்‌ சீதை அந்த 
அரக்கர்‌ வேந்தன்‌ பெயரைக்‌ கேட்கக்கூடச்‌ சகியாது இருக்கின்றாள்‌ 
என்பதையும்‌ அனுமான்‌ கண்கூடாகப்‌ பார்த்தான்‌. 

பிறகு சீதையின்‌ அண்மையில்‌ வந்து, தன்னை இராமன்‌ 
தூதனுப்பிய செய்தியை அவளிடம்‌ அவன்‌ இயம்பினான்‌. “உங்‌ 
களைக்‌ கண்டு வர இராகவர்‌ என்னை அனுப்பினார்‌. என்னை அடை 
யாளங்‌ கண்டுகொள்ளுவதற்குத்‌ தம்முடைய கை மோதிரத்தையும்‌ 
தந்துள்ளார்‌,?? என்று கூறித்‌ தேவியிடம்‌ அதைத்‌ தந்தான்‌ 
அனுமன்‌. உங்களுடைய இருப்பிடம்‌ தெரியுமாயின்‌, ஒரு படை 
யைத்‌ திரட்டிக்‌ கொணர்ந்து இவ்வரக்கனைத்‌ தோல்வியுறும்படி 
செய்து, உங்களை மீட்பதாகவும்‌ உங்களிடம்‌ கூறச்சொன்னார்‌ 
இராகவர்‌,?? என்று மீண்டும்‌ அனுமன்‌ அவளிடம்‌ மொழிந்தான்‌. 
“நீங்கள்‌ விரும்புவீர்களாயின்‌, என்‌ தோள்கள்‌ மீது உங்களைச்‌ 
சுமந்து ஒரே பாய்ச்சலில்‌ இக்கடலைக்‌ கடந்து இராகவரிடம்‌ உங்‌ 
களைச்‌ சேர்ப்பேன்‌,?? என்று அனுமன்‌ பகர்ந்தான்‌. இந்தக்‌ கருத்‌ 
தைச்‌ சற்றும்‌ அவள்‌ ஏற்றாளில்லை. ஏனெனில்‌, அவள்‌ கற்பின்‌ 
வடிவேயல்லவா ? தன்‌ கணவன்‌ உடலைத்‌ தவிர மற்றவர்‌ உடலைத்‌ 
திண்டமாட்டாளல்லவா ? அக்காரணம்‌ பற்றியே அவள்‌ இருந்த 


42 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-1 
இடத்தை விட்டு அகலவில்லை. அவள்‌ இராகவனிடத்து எடுத்துச்‌ 
செல்லுவதற்காகத்‌ தன்‌ கூந்தலில்‌ அணிந்திருந்த மணியை (சூளா 
மணியை) அனுமனிடம்‌ கொடுத்தாள்‌. அம்மணியோடுூ அனுமன்‌ 
திரும்பிவிட்டான்‌. 

அனுமன்‌ வாயிலாகச்‌ சீதையைப்பற்றிய எல்லாச்‌ செய்திகளை 
யும்‌ உணர்ந்த இராகவன்‌, ஒரு படையைத்‌ திரட்டினான்‌; இந்தியா 
வின்‌ தென்கோடிக்கு அந்தப்‌ படையுடன்‌ சென்றான்‌. இந்தியாவை 
யும்‌ இலங்கையையும்‌ பிணைக்கின்ற “சேது பந்தனம்‌ ? என்று 
வழங்கப்படுகின்ற பேரணையை இராக 


வனுடைய வானர வீரர்கள்‌ 
அமைத்தார்கள்‌. கடல்‌ அடங்கி ஓய்ந்து சற்று ஆழமில்லாமல்‌ 
நிற்கிற சமயத்து, அங்கே உள்ள மணல்‌ திட்டுகள்மீது ஊர்ந்தே 
இந்தியாவிலிருந்‌ 


௮ இலங்கைக்குச்‌ சென்றுவிடலாம்‌ ! இராமன்‌ 
கடவுளின்‌ அவதாரமேயாவண்‌ ; அன்றேல்‌, இத்தகைய அருஞ்‌ 
ன்‌ அவதாரமே. 
கள்‌ நம்புகின்றார்கள்‌. 
வானரர்கள்‌ குன்றுகளைப்‌ 


அவனை ஏழாவது 


பயர்‌ த்துக்‌ கடலில்‌ எறிந்தார்கள்‌. 


p 2 ம மலைகளையும்‌, விரிந்த காடு 
யும்‌, பெருமணற்சுமைகளையும்‌ அப்படியே கொணர்ந்து வரு 
டர்‌ A பட எல்மீது புரண்டு, பிறகு அதை உதறும்‌ 

று அணில்‌ வ்வானரர்களின்‌ நகை வாளிக்கு இலக்காய்‌ 
ஆர்‌ கவன்‌, “வாழி இச்சிறு 

3 லுக்கு இயைந்தவ து பணியாற்றி! 
கி ; ்‌ ன்‌ ம ததவாறு இது ப த்‌ 
ன்றது; அக்காரணத்தால்‌ உங்களிடையே மிகக்‌ சிறப்புற்றோர்‌ 
ற்குரியது,?? என்றான்‌ ; பிறகு 
இராமனுடைய கைவிரல்கள்‌ 
க்கில்‌ அணிலின்மீது இன்றும்‌ 


அதன்‌ முதுகை மெல்ல வருடினான்‌. 
வருடின அடையாளங்கஃ ட்டீப்பேோ 
திகழக்‌ காணலாம்‌. 

அணை முடிந்ததும்‌, இராகவனாலும்‌ அவன்‌ உடன்‌ பிறந்தோ 


இராமாயணம்‌ 43 


னாலும்‌ நடத்தப்பட்ட குரங்குப்படை இலங்கைக்குள்‌ புகுந்துவிட்‌ 
டது. பல மாதங்கள்‌ கழிந்து மாபெரும்போரும்‌ நடந்தது. அதன்‌ 
விளைவாகக்‌ குருதி வெள்ளம்‌ பெருகிற்று. இறுதியில்‌ அரக்கர்‌ 
வேந்தன்‌ தோல்வியுற்று மடிந்தும்‌ போனான்‌. பொன்‌ மயமான 
அரண்மனைகள்‌ திகழ்கின்ற அவனுடைய தலைநகரம்‌ கைப்பற்றப்‌ 
பட்டது. இந்தியாவின்‌ உட்புறத்திலுள்ள தொலைவான சிற்றூர்‌ 
களில்‌ உள்ள மக்கட்கு நான்‌ இலங்கைக்குச்‌ சென்றிருந்தேன்‌ 
என்று மொழிந்தபொழுது, “ அந்நகரில்‌ உள்ள வீடுகள்‌ தங்கத்தி. 
னால்‌ கட்டப்பட்டிருந்தன என்று எங்கள்‌ நூல்கள்‌ கூறுகின்றன? 
என்று கள்ளம்‌ கபடற்ற அவர்கள்‌ கூறினார்கள்‌. இத்தகைய தங்க 
மயமான நகரங்கள்‌ இராகவன்‌ கைவசமாயின. போரில்‌ தனக்குச்‌ 
சிறந்த தொண்டாற்றினதற்குக்‌ கைம்மாறாக இராகவன்‌ அவற்றை 
இராவணனுக்கு இளைய தம்பியான விபிடணனுக்கு ஈந்து இராவ 
ணன்‌ வீற்றிருந்த அரியணைமீது அவனை அமரும்படி செய்தான்‌. 

பிறகு இராகவன்‌ சீதையுடனும்‌ தன்னைச்‌ சூழ்ந்தவர்களுடனும்‌ 
இலங்கையை விட்டு அகலும்‌ தறுவாயில்‌ பின்‌ தொடர்ந்தோர்‌ 
களிடையே ஒரு முனகல்‌ கேட்டது. அவர்கள்‌, £இராவணன்‌ அரண்‌ 
மனையில்‌ உறைந்த சீதை முற்றிலும்‌ தான்‌ தூய்மை உள்ளவள்‌ 
என்பதை மெய்ப்பிக்கவில்லை. அதற்கு ஒரு சோதனை வேண்டும்‌ ; 
ஒரு சோதனை வேண்டும்‌,?? என்று கூறினார்கள்‌. ** தூய்மையா ? 
அவள்‌ கற்பின்‌ வடிவம்‌ ஆயிற்றே !?? என்று இராகவன்‌ ஓங்கிய 
குரலில்‌ விடை அளித்தான்‌. “அதைப்பற்றி எங்கட்குக்‌ கவலை 
பில்லை. நாங்கள்‌ விழைவது ஒரு சோதனையே,?? என்று அவர்கள்‌ 
பிடிவாதமாய்‌ வற்புறுத்திப்‌ பேசினார்கள்‌. இது காரணமாகப்‌ பின்பு 
ஒரு பெருந்தி வளர்க்கப்பட்டது. அந்தத்‌ தீயில்‌ சீதை புக 
வேண்டியிருந்தது. சீதை இறந்தே போய்விட்டாள்‌ என்று நினைந்து 
வெந்துயர்‌ உற்றான்‌ இராகவன்‌ ; ஆனால்‌; ஒரு கணத்தில்‌ தலை 
மீது ஒர்‌ அரியணேயைத்‌ தாங்கிச்‌ செந்தீக்‌ கடவுளே காட்சி அளித்‌ 
தான்‌. அந்த அரியாதனத்தின்மீது சீதை வீற்றிருந்தாள்‌. எங்‌ 
“ணும்‌ பேருவகை பொங்கிற்று; ஒவ்வோர்‌ உள்ளமும்‌ ஆறுதல்‌ 
அடைந்தது, 

காடுறை தொடக்கத்திலேயே இராகவனுக்கு இளையோனான 
பரதன்‌ இராகவனிடம்‌ வந்து, மூப்படைந்த வேந்தன்‌ இறந்ததைக்‌ 
கூறி அரியாசனத்து அமரும்படி அவனை மிகவும்‌ மன்றாடிக்‌ கேட்டுக்‌ 
கொண்டான்‌ ; இராகவன்‌ தனித்துக்‌ காடுறையுங்கால்‌, தான்‌ எக்‌ 


44 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-1 


காரணங்கொண்டும்‌ அரியணைமீது ஏற இயலாது என்று மறுத்து 
விட்டான்‌ ; தான்‌ வணங்குதற்பொருட்டூத்‌ தன்‌ உடன்‌ பிறந்தோ 
னுக்குப்‌ பதிலாக அவனுடைய மரப்‌ பாதுகைகளை அரியாசனத்தில்‌ 
வீற்றிருக்கச்‌ செய்தான்‌. இராகவன்‌ தன்‌ தலைநகருக்குத்‌ திரும்பி 
வந்ததும்‌ பொதுமக்களின்‌ சம்மதத்தின்‌ பேரில்‌ அயோத்திக்கு 
வேந்தனானான்‌. - 

ரின்‌ நலத்தைக்கருதிப்‌ 
மொழிவழங்குவ துபோல 
மன்னனோ, மக்களுடைய 
ன்‌ தலைசாய்க்கவேண்டும்‌. 


ஆண்டுகள்‌ இன்பமாய்க்‌ கழித்‌ 
்‌ சீதையைக்‌ களவாடிக்‌ கடல்‌ 
வழியே தூக்கிச்‌. சென்றுவிட்டான்‌. இராகவன்‌ அவளை மீட்டு வந்தி 
உடன்‌ வாழ்கிறான்‌,” என்ற அவச்சொல்‌ மீண்டும்‌ முகிழ்க்கத்‌ 
0 0 கதை அ ர்‌ வித்‌ ன்ப. 
க்‌ ்‌ நாடு கடத்தப்பட வேண்டும்‌,?? என்று கூச்ச 


மக்களுடைய நிபந்தனை கஜ 


ழ்ந்த வான்மீகியாரின்‌ 


மேற்கொள்ளக்‌ Q 
.. வளர்த்தார்‌; இராமா 
டைத்து, அதை இசைக்கும்‌ 


த்தார்‌ ; 
$ பிறகு அதை நாடகமாகவும்‌ எமைதி 


இராமாயணம்‌ 45 


அது காதற்கீதமாயும்‌ திகழலாம்‌ ; ஆனால்‌, அந்த இசையில்‌ முற்றி 
லும்‌ ஆழ்ந்து ஆன்மா திளைக்குமாயின்‌, அது முத்தியுறும்‌ ; 
வேறொன்றையும்‌ முத்தி அடைதற்பொருட்டு ஆன்மா நாடவேண்டு 
வதில்லை. தியானம்‌ எந்தக்‌ குறிக்கோளுக்கு நம்மை அழைத்துச்‌ 
செல்லுமோ, அதே குறிக்கோளுக்குக்‌ கீதமும்‌ ஈர்த்துச்‌ செல்லும்‌ 
என்று அவர்கள்‌ இயம்புகின்றார்கள்‌. அக்காரணம்‌ பற்றியே 
இராகவனுடைய சரிதத்தை நாடகமாக்கி அதைப்‌ பாடும்படி அந்த 
இரு குழந்தைகளுக்கும்‌ வான்மீகியார்‌ கற்பித்தார்‌. 

பண்டைய மன்னர்கள்‌ வழக்கமாய்‌ நடத்தும்‌ பெருவேள்வி 
ஒன்றை இராகவனும்‌ ஆற்றுங்காலம்‌ வத்தெய்தியது; மனைவியில்லா 
மல்‌ எந்தச்‌ சடங்கும்‌ இந்தியாவில்‌ நிறைவேறாது. பக்கத்தில்‌ 
வாழ்க்கைத்‌ துணைவி (௪கதர்மிணி) இருந்தே தீரவேண்டும்‌. இல்‌ 
லாளுக்கு * வாழ்க்கைத்‌ துணைவி? என்னும்‌ பெயரை நல்கியிருக்‌ 
கின்றனர்‌. கணவன்‌ அவளுடனிருந்தே சமயச்‌ சடங்குகளைப்‌ 
புரிய வேண்டும்‌. : இந்தியாவில்‌ இல்லறம்‌ நடத்துபவன்‌ நூற்றுக்‌ 
கணக்கான சடங்குகளை ஆற்ற வேண்டும்‌. சாத்திரப்படி ஒரு 
சடங்காவது மனைவி இல்லாமல்‌ நிறைவேறாது. க 

இராகவன்‌ மனைவி காட்டில்‌ உறைகின்ற காரணத்தால்‌, அவன்‌ 
அவள்‌ பக்கலில்‌ வீற்றிருக்க இயலாமற்போயிற்று. மீண்டும்‌ 
மணம்‌ புரியும்படி மக்கள்‌ இராகவனை வேண்டினார்கள்‌. இது 
இயலாத செயல்‌ ; என்‌ ஆவி சீதையே,” என்று இராகவன்‌ விடை 
அளித்துவிட்டான்‌. சடங்கு முறைப்படி நிறைவேறுதற்பொருட்டுச்‌ 
சிதைக்கு மாறாக ஒரு பொற்சிலையை அமைத்தனர்‌. அந்தப்‌ பெரு 
விழாவில்‌ சமய உணர்ச்சி ஒங்கி வளர்தற்பொருட்டூ ஒரு நாடகக்‌ 
காட்சியை மக்கள்‌ கண்களுக்கு விருந்தாய்‌ அமைத்தார்கள்‌. இராக 
வன மைந்தர்கள்‌ என்று உணரப்படாத இலவ குசர்‌ என்னும்‌ தம்‌ 
இரு சீடர்களோடு மிகச்‌ சிறந்த ஞான நற்கவிஞரான வான்மீகியார்‌ 
அரண்மனைக்கு வந்தார்‌. ஒரு நாட்க அரங்கு அமைக்கப்பட்‌ 
ருந்தது. நாடகம்‌ நடத்துதற்குரிய யாவும்‌ ஆயத்தமாயிருந்தன. 
இராகவனும்‌, அவன்‌ உடன்‌ பிறந்தோர்களும்‌, பிரபுக்களும்‌, பொது 
களும்‌ நாடகக்‌ காட்சியைக்‌ காண வந்தார்கள்‌. காண்போர்‌ 
அவையோ மிக விரிந்த அவையாகும்‌. வான்மீகியார்‌ வகுத்த 
மூறைக்கேற்றவாறு இலவகுசர்களால்‌ இராம சரிதம்‌ இசைக்கப்‌ 
பட்டது. அவர்கள்‌ தங்களுடைய உள்ளங்கவரும்‌ இன்னிசைக்‌ 
ஒரலாலும்‌ தோற்றப்‌ பொலிவாலும்‌ கூடியிருந்தோர்களின்‌ மனங்‌ 


46 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-॥ 

எனக்‌ கொள்ளை கொண்டுவிட்டார்கள்‌. அந்தோ! எக்க. 
உணர்ச்சி நறவுண்டு பித்தேறிவிட்டான்‌. நாடகத்தில்‌ அன i 
வனவாசக்‌ காட்சி நிகழ்ந்த பொழுது, இராகவன்‌ டங்கு ஹ்‌... 
காண்ப தைத்து நின்றான்‌. “ துயருற வேண்டா ; நான்‌ 4 மொழித்‌ 
காண்பிக்கின்றேன்‌,?? என்று அம்முனிவர்‌ அவனுக்கு A மாய்‌ 
அர்‌. நாடக மேடையில்‌ சீதை தோன்றியதும்‌, இராகவன்‌ மிகவு 
உவகை கொண்டான்‌. ' திடீரெனப்‌ பழைய ஐயக்குரல்‌ எழுந்தது: 
“சோதனை ! சோதனை !?. என்று மக்கள்‌ கூச்சலிட்டார்கள்‌- 
தன்னுடைய புகழ்மீது மாசு 
கொடிய சொல்‌ மீண்டும்‌ மீண்‌ 
சகிக்க இய 
பிப்பீர்கள 


கட்டில்‌ மறைந்துவிட்டாள்‌ சீதை. இந்த 


தை மறைந்து சில நாட்களு 


க்குப்‌ பிறகு தேவர்களிட 
தன்‌ வந்து, 4 மண்ணி 


ல்‌ நீ ஆற்றவேண்டிய செயல்‌ 
; விண்ணிற்குத்‌ திரும்பலாம்‌,” என்று இராகவ 
£ன்‌. இந்தச்‌ செய்தி அவனுடைய உண்மையான 
உணர்த்திற்று. தன்னுடைய தலைநகரை அலம்பிச்‌ 
என்னும்‌ பேராற்றிலே 
தயை அடைந்துவிட்ட 
- இதுதான்‌ இந்தி ப டய பேரிதிகாசமாகும்‌: 
இராமனும்‌ சீதையுந்தான்‌ இந்திய நாட்டிற்குச்‌ சிறந்த இலம்‌ 
சிய ர்கள்‌. எல்லாச்‌ சிறுவர்‌, 


்‌ ட்சியத்திற்கும்‌ எவ்வளவு பெரிய மாறுபாடு இருக்‌ 
கிறது . என்பதை நீங்கள்‌ உணர்வீர்கள்‌. இந்திய மக்களுக்குத்‌ 
அியர்க்கடலுக்கே எல்லையானாள்‌ சீதை, 2 ன உங்க டிவி 
லப ஆற்றலைக்‌ காண்பிப்பாயாக,? 5 ய்து 


என்று குடதிசை கூறு 


இராமாயணம்‌ ர்‌ 


கின்றது. இந்திய நாடோ, துயர்ப்‌ பாரம்‌ ஏற்பதில்‌ உன்‌ 
சத்தியை வெளியிடூவாயாக,? என்று இயம்புகின்றது. ₹எவ்‌: 
வளவு செல்வம்‌ வேண்டும்‌ ?? என்ற பிரச்சினைக்கு மேலை நாடு 
விடையளித்துவிட்டது. “எவ்வளவு குறைவாகச்‌ செல்வத்தை மனி: 
தன்‌ வைத்துக்கொள்ளலாம்‌ ?? என்ற கேள்விக்கு இந்தியா விடை 
அளித்துவிட்டது. இந்த இரண்டு மாறுபட்ட எல்லைகளை நீங்கள்‌ 
பார்க்கின்றீர்கள்‌. இலட்சிய இந்தியாவுக்கு ஒரு சான்றாய்ச்‌ சீதை 
திகழ்கின்றாள்‌. “அவள்‌ உண்மையாகவே வாழ்ந்த ஒரு பெண்மணி 
தானா? இந்தக்‌ கதை சரிதத்தில்‌ வேரூன்றியதா ? இல்லையா ??? 
என்ற கேள்விகளைப்பற்றிக்‌ கவலைப்பட வேண்டா; ஓர்‌ இலட்சியம்‌ 
நம்முன்‌ சுடர்விட்டெழக்‌ காண்கின்றோம்‌ : ஒரு நாட்டு மக்களின்‌ 
இதயம்‌ முமுவதும்‌ படர்ந்திருப்பதும்‌, அவர்களது வாழ்க்கையை 
ஊடுருவியிருப்பதும்‌, மக்களின்‌ குருதியின்‌ ஒவ்வொரு சொட்டிலும்‌ 
ஊறி உறுத்துவதுமான ஓர்‌ இலட்சியத்தை சீதையின்கண்‌ உரு. 
வான ஓர்‌ இலட்சியத்தை வேறு எந்தப்‌ புராணமும்‌ சித்திரிக்க 
வில்லை. நல்லது என்று கருதக்கூடிய எதற்கும்‌, தூய்மை என்று 
எண்ணக்கூடிய எதற்கும்‌, புனிதம்‌ என்று போற்றக்கூடிய எதற்‌ 
கும்‌, உயர்பெண்‌ தகைமை என்று பாராட்டக்கூடிய எதற்கும்‌ 
சீதையின்‌ பெயர்‌ சான்றாய்த்‌ திகழ்கின்றது. ஒரு பெண்ணை 
வாழ்த்துகிற அந்தணன்‌, ££ சீதைபோல இருப்பாயாக 13? என்று 
மாழிவான்‌. ஒரு சேய்க்கு ஆசி கூறுகிற அந்த அந்தணனே, 
“ சிதையைப்போல விளங்குவாயாக 1? என்று செப்புவான்‌. அவர்க 
ளனைவரும்‌ சீதையின்‌ சேய்கள்‌ ; சீதையைப்போலத்‌ திகழ்வதற்கு 
மூயல்கின்றார்கள்‌ ; பொறைக்கு எல்லையாய்‌, துயரின்‌ உருவாய்‌, 
கற்புக்கரசியாய்‌, மாசிலா இல்லற மங்கையாய்ச்‌ சீதை காட்சி 
அளிக்கின்றாள்‌. அவள்‌ எவ்வளவோ தியருற்றாலும்‌, தன்‌ கணவ 
னான இராகவனைக்‌ கடிந்து ஒரு வெஞ்சொல்லும்‌ கூறினாள்‌ இல்லை 5 
எல்லாம்‌ தன்‌ கடமைகள்‌ என்று ஏற்று, எல்லாவற்றையும்‌ ஆற்றி 
ஞள்‌. அவள்‌ காடுறையும்படி நேர்ந்த நிதியற்ற கொடுஞ்செயலை 
உனனிப்‌ பாருங்கள்‌ ! ஆனால்‌, அவள்‌ உள்ளம்‌ ஒரு கசப்பையும்‌ 
உணரவில்லை. மீண்டும்‌ மொழிகின்றேன்‌.” இதுதான்‌ இந்தியர்கள்‌ 
கண்ட இலட்சியம்‌. “ஒருவன்‌ உன்னைத்‌ துன்புறுத்துங்கால்‌, 
நீ இடருக்கு இடர்‌ செய்தால்‌, அது அந்த இடரைத்‌ துடைத்து 
டாது; இன்னும்‌ ஒரு கொடிய செயலைத்தான்‌ அது படைத்து 
விடம்‌)? என்று அப்பண்டைச்‌ சான்றோரான புத்தபிரானார்‌ புகல்‌ 


48 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_— சுடர்‌-1 


கின்றார்‌. இயல்பாகவே சீதை இந்திய நாட்டுப்‌ பெண்‌ மணியாய்த்‌ 
திகழ்கின்றாள்‌; தீங்கிற்குத்‌ தீங்கு இழைக்கும்‌ இயல்பு அவளிடத்தில்‌ 
இல்லை. 

எது உண்மையான இலட்சியம்‌ ? மேல்நாடு போற்றும்‌ புற 
ஆற்றலும்‌, வலிவுமா, அல்லது கீழ்நாடு புகமும்‌ துயரிடைப்‌ 
'பொறையா ? 

“£ தீயதை வெல்வதால்‌, அதைக்‌ குறைக்கப்‌ பார்க்கின்றோம்‌,” 
என்று மேலை நாட்டவர்‌ மொழிகின்றனர்‌. துயரை ஏற்பதால்‌ 
நாங்கள்‌ தீயதைத்‌ துடைக்கின்றோம்‌. தீது செயலற்றுப்‌ போய்விட 
கின்றது ; இன்னலும்‌ இன்ப வடிவடைகின்றது. நல்லது ; இரண்‌ 
டும்‌ சிறந்த இலட்சியங்களே ; இறுதிய 
வெள்ளத்தை நீந்தி நிற்கும்‌ ? எந்த 
நன்மை பயக்கும்‌? எந்த இலட்சிய 
டூம்‌ ? பொறையா, போராட்டமா ? 


ம - அவருடைய இலட்சியங்களையும்‌ சிதைக்கா 
மல்‌ இருப்போமாக, தியதை 


ணும்‌ கருத்துமாய்‌ நாமி 
முறையைப்‌ பற்றுவீர்களாக பய ம கத ற்கின்‌ 
றோம்‌. இலட்சியத்தை இட ட "கள்‌ எங்கள்‌ முறையை ஏற்கி 


ட 5ம்‌ 

பது திண்ணம்‌. குறிக்கோள்‌ ஒன்றாகி௫ 

வ்கி எ ஒன்றாய்‌ இருத்தல்‌ இயலாது. ௭௩! 

ளுடைய இலட்சியங்கஜுக்‌ கேட்ட நீங்களும்‌ இந்தியாவுக்கு நான்‌ 

வருக்கும்‌ ல தானா மொழிவீர்கள்‌, “குறிக்கோள்‌ நம்‌ (ய 

ப: | மைந்திருக்கின்றது,? என்ற மூ 

ரோம்‌ செல்லும்‌, உங்கள்‌ இல்‌ 
; உங்கட்கு ஆண்டவன்‌ அரா 

ல்‌ உங்கள்‌ முறையையே பின்‌ பந்தி 
எகைகளின்பொருட்டுப்‌ பூசலிடாம? 
அ, 5 குணதிசைக்கும்‌ டதிசைக்கும்‌ நா 

வழங்கும்‌ அறிவுரையாகும்‌ வெளித்தோற்றத்திடே ற்ப 
ம ப - 0 ட பனி, 
இறங்க பதுத்துகின்றேன்‌. சிக்க பிய எல்லை ஒன்றே என்பன்‌ 

அறங்கித்‌ திரிகின்ற நா 


யார எ எ அது 
1 அவை ல பட 


மகா பாரதம்‌ 


[இது காலிபோர்னியாவில்‌ பாசதேனா என்னும்‌ இடத்தில்‌ நிறுவப்பட்‌ 
டுள்ள வேக்ஸ்பியர்‌ கழகத்தில்‌ 1900-ஆம்‌ ஆண்டு, பிப்பிரவரித்‌ இங்கள்‌ 
முதல்‌ நாள்‌ நடைபெற்ற சொற்பொழிவு. ] 


மரன்‌ இன்று மாலை உங்கட்கு மற்றொரு மாபேரிதிகாசத்தைப்‌ 

பற்றிப்‌ பேசப்‌ போகின்றேன்‌. அதை மகா பாரதம்‌ 
என்று வழங்குவார்கள்‌. துஷ்யந்தனுக்கும்‌ சகுந்தலைக்கும்‌ பிறந்த 
வேந்தனான பரதனுடைய மரபில்‌ தோன்றியவர்களைப்பற்றிக்‌ கூறும்‌ 
கதை அதில்‌ கோயில்கொண்டிருக்கிறது. மகா? என்னும்‌ சொல்‌ 
£ பெரிய? என்னும்‌ பொருளை நல்கும்‌. £ பாரத? என்ற சொல்‌ 
ப ரதனுடைய தோன்றல்களைச்‌ சுட்டும்‌. இந்த மன்னன்‌ பெயரான 
“பரதன்‌ ? என்ற சொல்‌ வாயிலாகவே “பாரத? என்னும்‌ பெயர்‌ 
இந்தியாவுக்குப்‌ பிறந்தது. மகா பாரதம்‌? என்பது “பெரிய 
இந்தியா? என்ற பொருளை அளிக்கும்‌. பரதனுடைய சிறப்பு 
வாய்ந்த மரபினரைச்‌ சித்திரிக்கும்‌ கதை என்பதும்‌ இதற்குப்‌ 
பொருளாகும்‌. இந்தப்‌ பேரிதிகாசக்‌ காட்சியின்‌ நிலக்களம்‌ 
கெளரவர்களுடைய பண்டைய இராச்சியமாகும்‌. கெளரவர்களுக்‌ 
கும்‌ பஞ்சபாண்டவர்களுக்கும்‌ மூண்ட பெரும்போரையே இக்கதை 
அடிப்படையாய்க்‌ கொண்டிருக்கிறது. போர்க்களம்‌ மிகவும்‌ விரி 
வானதன்று என்பது இதனால்‌ தெரியவருகின்றது. இந்தப்‌ பேரிதி 
காசம்‌ மக்களிடையே பெரிதும்‌ பரவியிருக்கிறது. கிரேக்கர்களி 
டையே எப்படி ஹோமருடைய கவிதை மக்கள்‌ உளத்தில்‌ ஆட்சி 
புரிகின்றதோ, அப்படியே இந்தியாவிலுள்ள மக்கள்‌ உள்ளத்தில்‌ 
இது தன்‌ ஆணையைச்‌ செலுத்துகின்றது. ஆண்டுகள்‌ பல செல்லச்‌ 
செல்ல இடைச்‌ செருகல்கள்‌ மிகுதியாக இந்நூலில்‌ குவியத்‌ 
தொடங்கிவிட்டன. இது இப்பொழுது ஒரு பெரு நூலாய்க்‌ காட்சி 
அளிக்கின்றது. இரண்டடிகளைக்‌ கொண்ட சுலோகங்கள்‌ சுமார்‌ 
ஓர்‌ இலட்சம்‌ இதில்‌ உள்ளன. அந்த அளவுக்கு இது விரிந்துவிட்‌ 
டது. பல விதமான கதைகள்‌, கட்டுக்‌ கதைகள்‌, புராணக்‌ கதை 
கள்‌, தத்துவ ஷ்ராய்ச்சிக்கட்டுரைகள்‌, சரிதத்துணுக்குகள்‌, பற்பல 
வாதங்களைக்‌ குறிக்கும்‌ உரைகள்‌ எல்லாம்‌ அவ்வப்பொழுது இதில்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளன. மிக விரிந்து ஓங்கி வளர்ந்த ஓர்‌ இலக்கியக்‌ 
கதம்பமாய்‌ இது திகழ்கின்றது. ஆனால்‌, இதன்‌ நடுவே பண்டைக்‌ 


50 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ௬டர்‌- | 


கதை ஓட்டத்தின்‌ ஒளி கேட்டுக்கொண்டுதான்‌ இருக்கிறது. இரு 
தாயாதி குடும்பங்களுக்கிடையே எழுந்த போர்தான்‌ இக்கதைக்கு 
ஆதாரமாகும்‌. ஒரு குடும்பம்‌ கெளரவர்‌ குடும்பம்‌ ; மற்றொன்று 
பாண்டவர்‌ குடும்பம்‌. அவர்கள்‌ போர்‌ புரிந்தது, இந்திய சாம்‌ 
ராச்சியத்தைக்‌ குறித்தேயாகும்‌. 
ஆரியர்கள்‌ சிறு சிறு கூட்டங்களாய்‌ இந்தியாவுக்குள்ளே 
நுழைந்தார்கள்‌; இறுதியில்‌, எதிர்ப்போரின்றி இந்தியா முமுவதும்‌ 
ஆட்சி புரிந்துவிட்டார்கள்‌. இந்த ஒரு குடும்பத்தின்‌ இரு கிளை 
களுக்குள்ளே அரசியலைக்‌ கைப்பற்றும்‌ வகையில்‌ போர்‌ எமுந்தி 
விட்டது. “கீதை? என்னும்‌ நூல்‌ அப்போர்க்களத்துக்‌ காட்‌ 
யோடு எப்படித்‌ தொடங்குகின்றது என்பதும்‌, எப்படி இரண்டு 
படைகளும்‌ ஒன்றுக்கொன்று எதிராக அணி வகுக்கப்பட்டிருந்தன்‌ 
என்பதும்‌, கீதையைப்‌ படித்தவர்களால்‌ நன்கு உணரப்படும்‌: 
இந்தப்‌ போரே மகாபாரதப்‌ போராகும்‌. 
அரசருக்கரசராய்‌ ஆண்டவருக்கு இரண்டு மைந்தர்‌ இருநீ 
தனர்‌. அவருள்‌ மூத்தவன்‌ த ரராட்டிர்ன்‌ துத்‌ 
ட்‌ வபர்‌ மூத்தோன்‌ பிறவிக்குருடன்‌, இந்து: மனுநீதிச்‌ 
்‌ ர நாயவாய்ப்பட்டு நிற்பவனும்‌, உட பிறந்த 
மற்ற எந்நோயில்‌ சிக்கியவனும்‌ ர ரர 2 இ 
வாழ்க்கை நடத்த வேல இம்‌ இராச்சியத்தைப்‌ பெற இயலாதி: 
பெறுவான்‌ ட டிய அளவுக்கே அவன்‌ செல்வத்தை 
i ரணம்‌ பற்றியே மூத்தோனாயினும்‌ திருதராட்‌ 


டிரன்‌ அரியாசனக்‌ . 2 . 
டல இருத்‌ தது அமழரவில்லை. பாண்டுவே மன்னர்க்‌ 


ந்தர்‌ உண்டு ; பாண்டுவுச 
ட லேயே பாண்டு இறந்த கார்‌ 
ட்டிரன்‌ வேந்தனாய்த்‌ திகழ்தீ 
சஈய்களோடு சேர்த்து அவன்‌ 
பி ப 2 வ ர்‌ பி » 
ந றான றோன்‌ தும்‌ 
்‌ ல்‌ 
சாத்திரங்களிலும்‌ அவர்கள்‌ மிகவு 3 
சிளங்‌ ர்‌ ர்‌ கல்‌ 
ந ங்களின்‌, கல்வி முடியவே, திருதராட்‌ வின்‌ 
ருள்‌ மூத்தவனான உதிட்டிரஹே உட மரன்‌ பாண்டு 
சனத்தே அமர்த்தினான்‌. 


க ன்‌ அண்ணண்‌... 


மகா பாரதம்‌ 51 


உதிட்டிரனுடைய அரும்பெருங்குணங்களும்‌, அவனுடைய 
உடன்‌ பிறந்தோர்களின்‌ வீரமும்‌ ஆர்வமும்‌ குருடனான திருத 
ராட்டிரனுடைய மைந்தர்களின்‌ இதயத்தில்‌ பொறாமைத்‌ தீயை 
எழுப்பிவிட்டன. அவர்களுள்‌ மூத்தவனான துரியோதனனது 
தூண்டுதலால்‌ * வாரணாவதம்‌ ? என்ற இடத்தில்‌ நடைபெறும்‌ ஒரு 
தெய்வத்‌ திருவிழாவிற்கு வரும்படி பாண்டவர்கள்‌ _வற்புறுத்தப்‌ 
பட்டார்கள்‌. துரியோதனன்‌ கற்பித்தபடியே அமைக்கப்பட்ட 
மாளிகையில்‌ அவர்கள்‌ தங்கியிருக்க ஏற்பாடாகிவிட்டது. அது 
சணல்‌, குங்கிலியம்‌, அரக்கு முதலிய எளிதில்‌ தீப்பிடிக்கும்‌ 
பொருள்களால்‌ அமைக்கப்பட்ட மாளிகை. இரவில்‌ அதற்குக்‌ 
கள்ளத்தனமாய்த்‌ தீ வைத்துவிட்டனர்‌. திருதராட்டிரன்‌ மாற்றாந்‌ 
காய்‌ மகனான நற்குணம்‌ வாய்ந்த விதுரன்‌, துரியோதனனுடைய 
திய எண்ணங்களை நன்கு அறிந்து, அவர்கள்‌ வகுத்த சூழ்ச்சியை 
பாண்டவர்களுக்கு அறிவுறுத்தி, முன்னெச்சரிக்கை செய்துவிட்‌ 
டான்‌ ; யாரும்‌ அறியாவண்ணம்‌ பாண்டவர்கள்‌ தப்பி ஓடி விட்‌ 
டார்கள்‌. அம்மாளிகை சாம்பராய்ப்‌ போனதைக்‌ கண்டு 
கெளரவர்கள்‌ தங்கள்‌ முன்னேற்றப்‌ பாதையில்‌ குறுக்கே அல்லல்‌ 
கள்‌ யாவும்‌ ஒழிந்தன என்று பெரு நிறை மூச்செறிந்தார்கள்‌. இவ்‌ 
வண்ணம்‌ திருதராட்டிரனின்‌ மைந்தர்கள்‌ இராச்சியத்தைக்‌ கைப்‌ 
பற்றினார்கள்‌. தங்கள்‌ அன்னையோடு பாண்டவ சகோதரர்கள்‌ 
காட்டிற்கு ஓடிவிட்டார்கள்‌; அங்கே இரந்தே வயிறு வளர்த்தார்கள்‌; 
அந்தணச்‌ சீடர்கள்போல வேடம்‌ தாங்கி இங்குமங்கும்‌ திரிந்தார்‌ 
கள்‌. திக்குத்திசை தெரியாத அந்தச்‌ செறிந்த காடுகளில்‌ அவர்‌ 
களுக்குற்ற இன்னல்களோ, மிகப்‌ பலவாகும்‌. பல அரிய வீரச்‌ 
செயல்களையும்‌ அவர்கள்‌ நிகழ்த்தினார்கள்‌. இடுக்கண்‌ இடையே 
அவர்கள்‌ காட்டிய பொறையும்‌, மன வலிமையும்‌, ஆற்றலும்‌, தைரி 
யமும்‌ எல்லா ஆபத்துகளிலும்‌ அவர்கள்‌ வெற்றி காணச்‌ செய்து 
விட்டன. அண்மையிலுள்ள நாட்டு இளவரசிக்கு மணம்‌ நெருங்‌ 
கிக்கொண் டிருக்கிறது என்ற செய்தி அவர்கள்‌ செவியில்‌ விழு 
கின்ற வரையில்‌ இவ்வண்ணமே எல்லாம்‌ நிகழ்ந்துகொண்‌ 
டிருந்தன. 
தனி இயல்பு வாய்ந்த பண்டைய அந்த மணச்‌ சடங்கைப்பற்றி 
உங்கட்கு நேற்று மாலை கூறினேன்‌. அதைச்‌ * சுயம்வரம்‌? என்று 
வழங்குவார்கள்‌. அதாவது, இளவரசி தானே தன்‌ நாயகனைத்‌ 
தேர்ந்தெடுத்தலாகும்‌. அரசிளங்குமரர்களும்‌ பிரபுக்களும்‌ அடங்‌ 
1-6 


52 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌- | 


கிய பெருஞ்சபை திரண்டிருக்கும்‌. அவர்களுள்‌ திற்‌ 
ஒருவனை இளவரிசி வரிப்பாள்‌. கொம்புகளை தன்னின்‌: ட ட்டம்‌ ரவி 
போர்களும்‌ கட்டியக்காரர்களும்‌ பின்‌ தொடரக்‌ கையில்‌ ம கத்‌ 
ஒன்றைத்தாங்கி அவள்‌ அடி பெயர்த்து வைப்பாள்‌. டல்‌. ்‌. 
தலம்‌ கைப்பற்ற அரியாசனத்து அமர்ந்திருக்கும்‌ ஒவ்வோர்‌ கதற 
அரசனுடைய புகழ்களையும்‌, அவன்‌ போரில்‌ அடைந்த பெற்று மரி 
யும்‌ கட்டியக்காரர்கள்‌ எடுத்து உரைப்பார்கள்‌. அரசிளங்கு க்‌ 
எந்த அரசிளங்குமரனை மணக்கத்‌ தீர்மானித்துள்ளாளோ, அத்தி H 
குமரன்‌ கமுத்தில்‌ மணமாலையை இடும்‌ முறையில்‌ தன்‌ விரு 
தைத்‌ தெரிவிப்பாள்‌. பிறகு அது மணச்‌ சடங்காய்‌ முடிந்துவிட 
துருபதன்‌ மிக்க புகழ்‌ வாய்ந்த பாஞ்சால நாட்டுக்கு வனி 
அவனுடைய பெண்ணாகிய திரெளபதியின்‌ அழகும்‌ லத்‌ ட்‌ 
களின்‌ சிறப்புகளும்‌ எங்கும்‌ பரவியிருந்தன. அவளே தனக்குதி 
தகுந்த ஒரு வீரனை மணாளனாகத்‌ தேர்ந்து எடுக்கப்போகின்‌ பதன்‌... 
சுயம்வரத்தில்‌ கன்னியா சுல்கமாக ஒரு கைத்திறனோ, அதைத்‌ 
போன்ற ஏதாவது ஒன்றோ காத்திருக்கும்‌. இந்தச்‌ சந்தர்ப்பத்தில்‌ 
புரிவதற்காக அமைக்கப்பட்ட அருஞ்செயல்‌ ஒன்றை மொழிவேன்‌” 
மிகவும்‌ உயரத்தில்‌ மீன்போல ஒரு குறி அமைக்கப்பட்டிருக்கும்‌: 
அதன்‌ அடியில்‌ நடுவில்‌ துவாரமுள்ள ஒரு சக்கரம்‌ சுழன்று! 
கொண்டேயிருக்கும்‌. அதன்‌ அடிக்கீழ்‌ ஒரு தொட்டியில்‌ தண்‌ 
ணீரை ஊற்றி வைத்திருப்பர்‌, ன்‌ நிழலை நீரிற்பார்த்த வண்‌ 
ணமே, அந்த மீனின்‌ கண்ணிற்‌ 
துவாரம்‌ வழியாக அம்பை எ 
அல்‌ வெற்றி காண்கின்றானோ, அவன்‌ அ ந்த இளங்குமரியை மணக்‌ 
கலாம்‌. ௪ 


தால்வியுற்றனர்‌. . 
இருக்கின்றன எ 
ல்‌ பரம்பரையாகச்‌ சட 


மகா பாரதம்‌ 53 


இலங்குகின்றார்கள்‌ ; இவர்கள்‌ வியாபாரிகளே. இறுதியில்‌ பணி 
யாளர்களான நான்காம்‌ வருணத்தவரே காட்சி அளித்தனர்‌. 

அந்த அரசிளங்குமரியோ, இரண்டாம்‌ சாதியான க்ஷத்திரிய 
குலத்தில்‌ தோன்றியவள்‌ என்பது சொல்லாமலே விளங்கும்‌. 
குறியை எய்ய இயலாமல்‌ அரசிளங்குமரரனைவரும்‌ தோல்வியுறவே, 
துருபத வேந்தன்‌ மகன்‌ அவை நடுவே எழுந்து, “ க்ஷத்திரியகுல 
மன்னர்‌ எவரும்‌ வெற்றி காணவில்லை. எனவே, மற்றைய சாதியினர்‌ 
இந்தப்‌ போட்டியில்‌ கலந்துகொள்ளலாம்‌. அவர்‌ அந்தணராயினும்‌ 
நான்காம்‌ வருணத்தைச்‌ சார்ந்தவராயினும்‌ சரி; எவர்‌ குறியை 
எய்கின்றாரோ அவர்‌ திரெளபதியை மணக்கலாம்‌,?? என்றான்‌. 

அந்தணர்களிடையே பஞ்ச பாண்டவர்கள்‌ அமர்ந்திருந்தார்‌ 
கள்‌. அவர்களுள்‌ அருச்சுனன்‌ மூன்றாம்‌ சுகோதரனாவன்‌. அந்த 
விற்போட்டியில்‌ வெற்றி கொண்ட வீரன்‌ அவனேயாவன்‌.. 
அவன்‌ எழுந்து முன்‌ வந்தான்‌. அந்தணர்‌ குலத்தவர்‌ தம்‌ 
சாதி இயல்புக்கேற்ப அமைதியும்‌ அச்சமும்‌ அமைந்தவர்‌. 
அவர்கள்‌ சாத்திரப்படி போர்க்‌ கருவிகளைத்‌ தீண்டுதல்‌ 
கூடாது; வாளை வீசுதல்‌ கூடாது; ஆபத்தை விளைக்கக்கூடிய 
எந்த வீரச்‌ செயலிலும்‌ இறங்குவது அவர்கட்கு அழகன்று. தியா 
னத்தில்‌ இருப்பது, படிப்பது, புலன்களை அடக்குவகு--இவைதாம்‌ 
அவர்களுடைய வாழ்க்கையாய்‌ அமைந்துள்ளன. அவர்கள்‌ எவ்‌ 
வளவு அடக்கமும்‌ அமைதியும்‌ வாய்ந்தவர்கள்‌ என்பதைக்‌ கூர்ந்து 
ஆராய்ந்து பாருங்கள்‌. இந்த வீரன்‌ எமுந்திருப்பதைக்‌ கண்ட அந்த 
ஊர்கள்‌ தங்கள்‌ மீது க்ஷத்திரியர்களுடைய சீற்றம்‌ பாயக்கூடு 
மென்றும்‌, அவர்கள்‌ தங்களனைவரையும்‌ மாய்த்துவிடக்கூடுமென்‌ 
௮ம்‌ அஞ்சினார்கள்‌; அக்காரணங்கொண்டே அச்செயலில்‌ இறங்கா 
வண்ணம்‌ அருச்சுனனைத்‌ தடுக்க முயன்றார்கள்‌. ஆனால்‌, அருச்‌ 
சுனன்‌ அவர்கள்‌ உரைக்குச்‌ செவிசாய்க்கவில்லை. ஏனெனில்‌, 
அவன்‌ ஒரு போர்‌ வீரன்‌ அல்லவா ? அவன்‌ வில்லைத்‌ தூக்கி, 
யாதோர்‌ அல்லலுமின்றி நாணே ஏற்றினான்‌ ; அம்பைப்‌ பூட்டிச்‌ 
சக்கரத்தின்‌ நடுவிலுள்ள துவாரம்‌ வழியே இலக்கை எய்தான்‌. அது 
மீனின்‌ கண்ணைப்‌ பிளந்து அப்பாற்‌ சென்றுவிட்டது. 

அங்கே கூடியிருந்த மக்கள்‌ மகிழ்ச்சித்தேன்‌உண்டு ஆரவாரம்‌ 
செய்தார்கள்‌. அரசிளங்குமரியான திரெளபதி அருச்சுனனை 
நண்ணி, அவண்‌ கமுத்தில்‌ பூமாலையை இட்டாள்‌. அரசிளங்‌ 
குமரர்களிடையே ஒரு பெருங்கூக்குரல்‌ எழுந்தது. 6 வேந்தர்களும்‌ 


54 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌- | 


அரசிளங்குமரர்களும்‌ திரண்டு இருக்கிற இந்தப்‌ பேரவையில்‌ ன 
போர்‌ வீரர்‌ குலத்தில்‌ உதித்த ஓர்‌ ப ப்குமானைத்‌ கே 
எடுக்காது, வறியனான ஓர்‌ அந்தணனை வரித்தாளே ! த்த 
அவர்கள்‌ நெஞ்சு புமுங்கினார்கள்‌ ; ஆகையால்‌, அருச்சுனனோழி 
போர்‌ தொடுத்து அவளை அவன்‌ கையி லிருந்து பற்றுவதற்கு விழை 
தார்கள்‌. பஞ்சபாண்டவர்கள்‌ போர்‌ வீரர்களோடு மாபெரு 2 
சண்டையில்‌ இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது ; ஆனா 
பஞ்சபாண்டவர்கள்‌ எதிரிகளுக்குச்‌ சற்றும்‌ இடந்தர வில்லை: 
வெற்றியோடு மணமகளைத்‌ தூக்கிச்‌ சென்றுவிட்டார்கள்‌. 
அரசிளங்குமரியோடு பஞ்சபாண்டவர்‌ தம்‌ அன்னையாகிய 
குந்தியை அடைந்தனர்‌. அந்தணர்கள்‌ இரந்தே உயிர்‌ வ்‌ 
வேண்டும்‌, ஆகவே அந்தணர்‌ வேடம்பூண்ட அவர்கள்‌ இரப்பதறிச்‌ 
வெளியே செல்லுவார்கள்‌. £ அன்னாய்‌, நாங்கள்‌ மிகவும்‌ வியப்ப 
வந்திருக்கிறோம்‌ !?? என்று மகிழ்‌?” 
ரத்துக்‌ கூறி, அவர்கள்‌ அன்னையை அழைத்தார்கள்‌ 
“ குழந்தைகளே, எல்லோரும்‌ அதைச்‌ சேர்ந்து நுகர்வீர்களாக ம்‌ 
என்று தாய்‌ கூறிவிட்டாள்‌ ; அரசிளங்குமரியைய்‌ பார்த்ததும்‌; 
“அந்தோ ! என்ன மொழிந்துவிட்டேன்‌ ! இவள்‌ ஒரு தங்கை 
யாயிற்றே ! என வருந்தினள்‌. ஆனால்‌, என்‌ செய்வது ! அன்பு 
சொன்ன சொல்‌, சொல்லியதுதானே ! அதைப்‌ புறக்கணிக்க 
கூடாது. அவளுடைய சொல்லை நிறை 
அவள்‌ பொய்‌ புகன்றதே 
சொல்லைப்‌ பொய்ப்பி 


ஒரு பிச்சையை வாங்கி 
பொங்க உ. 


ப்பட்டதென்பதும்‌ நீங்கள்‌ அறிதி? 
றந்தோர்‌ யாவரும்‌ ஒருத்தியை மணக்க 


மகா பாரதம்‌ 


(21) 
ப 


நிலையைச்சுட்டும்‌ பண்டைக்காலக்‌ காட்சி போலும்‌ இது! 
திரெளபதியை அருச்சுனன்‌ அழைத்துச்‌ சென்ற பின்‌ அவ 
ளுடைய உடன்‌ பிறந்தோனின்‌ மனத்தில்‌ ஒரு பெருங்குழப்பம்‌ 
பிறந்துவிட்டது. ££ இம்மக்கள்‌ யார்‌? என்‌ உடன்‌ பிறந்தாளை 
மணக்கப்போகும்‌ இந்த வீரன்‌ யார்‌? இவர்களுக்கு இரதங்களில்லை; 
புரவிகள்‌ இல்லை ; இவர்களிடம்‌ ஒன்றுமே இல்லை. இவர்கள்‌ கால்‌ 
நடையாகவே செல்கின்றார்களே !?? என இத்தகைய சிந்தையில்‌ 
ஆழ்ந்து, சற்று விலகியபடியே அவனும்‌ அவர்களைப்‌ பின்தொடர்ந் 
தான்‌ ; இரவில்‌ அவர்கள்‌ பேசுவதை மறைந்து நின்றே செவிசாய்த்‌ 
துக்‌ கேட்டான்‌. அவர்கள்‌ உண்மையிலேயே க்ஷத்திரியர்கள்‌ 
என்பது அவனுக்கு மனத்தில்‌ நன்றாய்ப்‌ பட்டுவிட்டது. பிறகு 
அவர்கள்‌ யார்‌ என்பதை துருபதவேந்தன்‌ அறிந்ததும்‌ பேருவகை 
கொண்டான்‌. 
இத்தகைய மணம்‌ தக்கதன்று என்ற மறுப்பை மக்கள்‌ 
முதலில்‌ எழுப்பினாலும்‌, பஞ்ச பாண்டவர்கள்‌ மணம்‌ புரியலாம்‌ ; 
அதற்குச்‌ சாத்திரம்‌ இடம்‌ தருகின்றது என்று வியாசர்‌ விளம்பி 
விட்டார்‌. இக்காரணம்‌ பற்றியே ஒருத்தி பல கணவரை மணக்‌ 
கின்ற ௪டங்கிற்குத்‌ துருபத வேந்தன்‌ இணங்கினான்‌. பஞ்ச பாண்‌ 
டவர்களின்‌ கைத்தலங்களை இந்த அரசிளங்குமரி பற்றிவிட்டாள்‌. 
பிறகு பாண்டவர்கள்‌ அமைதியிலும்‌ செல்வத்திலும்‌ தங்கள்‌ 
வாழ்க்கையைக்‌ கழித்து வந்தார்கள்‌. 
துரியோதனனும்‌, அவன்‌ குழாமும்‌ பாண்டவர்களை மாய்ப்ப 
தற்குப்‌ புதிய புதிய சதிகளைச்‌ செய்தாலும்‌, மூத்தோர்கள்‌ தங்கள்‌ 
அறிவுரைகளால்‌ பஞ்ச பாண்டவர்களோடு சமாதானம்‌ செய்து 
கொள்ளத்‌ திருதராட்டிரனை இணங்கும்படி வற்புறுத்திவிட்டார்கள்‌. 
மக்களின்‌ மகிழ்ச்சி வெள்ளம்‌ பொங்கி எழப்‌ பஞ்ச பாண்டவர்‌ 
களை வரவேற்று, அவர்கட்குப்‌ பாதி இராச்சியத்தையும்‌ அவன்‌ 
கொடுத்துவிட்டான்‌. இந்திரப்பிரஸ்தம்‌ என்ற வனப்புவாய்ந்த 
ஒரு நகரத்தை அவர்கள்‌ அமைத்தார்கள்‌ ; பிறகு தங்கள்‌ இராச்சி 
யங்களை விரிவடையச்‌ செய்தார்கள்‌. எல்லா மக்களும்‌ அவர்களுக்கு 
அடங்கிக்‌ கப்பம்‌ செலுத்தும்‌ அளவுக்கு அவை வளர்‌ ந்துவிட்டன. 
பண்டைக்காலத்து இந்தியாவிலிருந்த வேந்தர்களுக்கெல்லாம்‌ 
தானே வேந்தன்‌ என்பதை நிலைநாட்டுதற்பொருட்டு இராஜசூய 
யாகம்‌ (மன்னர்க்கு மன்னன்‌ என்பதைச்‌ சுட்டும்‌ வேள்வி) ஒன்றை 
நடத்தத்‌ தீர்மானித்தான்‌ உதிட்டிரன்‌. அந்த வேள்விக்குத்‌ தோல்வி 


56 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌- | 


யுற்ற வேந்தர்கள்‌ திறையோடு வந்து தங்கள்‌ பணிவுக்கு வாக்குத்‌ 
அளித்தல்‌ வேண்டும்‌ ; மேலும்‌, வேள்வி செவ்வனே நிறைவே? 
பொருட்டுத்‌ தாங்களே அதில்‌ கலந்துகொள்ள வேண்டும்‌. பாண்‌ ர்‌ 
வர்கட்கு உற்ற நண்பரும்‌ உறவினருமான கண்ணபிரா 
அங்கே வந்து அவர்கள்‌ கொண்ட கருத்தையும்‌ ஆமோதித்தார்‌ A 

ஆனால்‌, இந்த வேள்விக்குக்‌ குறுக்கே ஓர்‌ மூட்டுக்கட்டி ்‌ 
நின்றது. சராசந்தன்‌ என்ற வேந்தன்‌ நூறு மன்னர்களைப்‌ இ 
யிடும்பொருட்டூ எண்பத்துஆறு அரசர்களைச்‌ சிறையில்‌ வைத்திருந்‌ 
தான்‌. சுராசந்தன்மீது படையெடுக்கும்படி கண்ணபிரானார்‌ அதி 
வுரை வழங்கினார்‌. அக்காரணத்தால்‌ பீமனும்‌ அருச்சுனனும 
அவனை மற்போருக்கு அழைத்தார்கள்‌. அவனும்‌ போர்‌ புரிய 
இசைந்தான்‌. பதினான்கு நாள்‌ இடையறா மற்போர்‌ நடந்ததி: 
அதில்‌ சரா௪ந்தன்‌ தோல்வியுற்றான்‌. சிறைப்பட்டிருந்த மன்னர்கள்‌ 
விடுதலை அடைந்தார்கள்‌. 

பிறகு உடன்‌ பிறந்தோர்‌ யாவரும்‌ போர்‌ தொடுக்கப்‌ படை 
ரூடன்‌ வெவ்வேறு திசைகளில்‌ வெற்றி காண்டற்பொருட்டூ* 
சென்றனர்‌ ; உதிட்டிரணுக்குப்‌ பணியும்படி எல்லா வேந்தர்களை 
யும்‌ கொணர்ந்துவிட்டனர்‌. பெருவேள்வியை ஆற்றுவதில்‌ எழும்‌ 
செலவிற்காக அவர்கள்‌ திரட்டிவந்த அவ்வளவு செல்வத்தையும்‌ 
தங்கள்‌ மூத்த சகோதரனான உதிட்டிரன்‌ பாதத்தில்‌ சமர்ப்பி2 
தார்கள்‌. 

இந்த இராஜசூய யாகத்திற்கு விடுதலையுற்ற வேந்தர்களும்‌ 
உடன்‌ பிறந்தோர்களால்‌ 
னுக்குத்‌ திறை செலுத்த வ 
“அவனுடைய மைந்தர்களும்‌ இந்த வேள்வியில 
அழைக்கப்பட்டிருந்தார்கள்‌. வேள்வியி 


சிறந்த தலைவனாய்த்‌ திகழ்ந்தான்‌. இந்திஐ ள்‌ ல 
மாம்‌ வித்தை ஊன்றிவிட்டது. ன்‌ வருங்காலத்துக்‌ 


த்‌. 


மகா பாரதம்‌ 57 


ளுடைய வீழ்ச்சியைக்‌ கள்ளத்தனமாக உண்டாக்கும்பொருட்டுச்‌ 
சூழ்ச்சிகள்‌ பல செய்தான்‌. உதிட்டிரனுக்குச்‌ சூதாட்டத்தில்‌ 
விருப்பம்‌ உண்டு. சூதாட்டத்தில்‌ மிக்க தந்திரம்‌ வாய்ந்தவனும்‌, 
துரியோதனனுக்கு எஞ்ஞான்றும்‌ தீமையே புகட்டும்‌ வஞ்சகனும்‌, 
தேவதை போன்றவனுமான சகுனி உதிட்டிரனேச்‌ சூதாட்டப்‌ 
போருக்கு அறைகூவினான்‌. க்ஷத்திரிய குலத்தில்‌ தோன்றின ஒரு 
வனைப்‌ போருக்கு அழைத்தால்‌, எது நேரிடினும்‌ தன்‌ மானத்தைக்‌ 
காப்பாற்ற அவன்‌ போர்‌ தொடுத்தே தீரவேண்டும்‌. பண்டைய 
இந்தியாவில்‌ சூதாட்டத்திற்கு அறைகூவப்பட்டாலும்‌, விளையாடுவது 
தான்‌ அழகாகும்‌ ; மறுப்பது மானக்கேடே, எல்லா நற்குணங்‌ 
களும்‌ வடிவெடுத்த அவதாரம்‌ உதிட்டிரண்‌ என்று அப்பேரிதிகாசம்‌ 
மொழிகின்றது. அத்தகைய மாண்புடையோனும்‌ சிறந்த ஞான 
நல்வேந்தனுமான உதிட்டிரனும்‌ அந்த அறைகூவுதலை ஏற்க 
வேண்டியதாயிற்று. சகுனியும்‌ அவன்‌ குழுவினரும்‌ பொய்யாட்டம்‌ 
ஆடினார்கள்‌. ஆதலால்‌, ஆடஆட உதிட்டிரனுக்குத்‌ தோல்விகளே 
ஏற்பட்டன. அவன்‌ தோல்விகளால்‌ தூண்டப்பட்டூப்‌ பேரின்னல்‌ 
களை விளைக்கும்‌ சூதாட்டத்தைத்‌ தொடரலானான்‌ ; தனக்குள்ள 
எல்லாவற்றையும்‌ வைத்துச்‌ சூதாடினான்‌.. அவனுடைய சொத்துச்‌ 
சுதந்தரங்கள்‌ எல்லாமே போய்விட்டன. வேறு வகையின்றித்‌ தன்‌ 
உடன்‌ பிறந்தோர்களை வைத்து ஆடினதுமன்றி, தன்னையும்‌ தன்‌ 
மனைவியையுங்கூடப்‌ பணயம்‌ வைத்து “ஆடினான்‌; இறுதியில்‌ எல்லா 
வற்றையும்‌ இழந்துவிட்டான்‌. பாண்டவர்கள்‌ கெளரவர்களின்‌ 
இரக்கத்திற்கும்‌ கொடுமைக்கும்‌ இலக்காய்விட்டார்கள்‌. கெளர 
வர்கள்‌ எல்லா விதமான நிந்தனைகளையும்‌ வசை மொழிகளையும்‌ 
அவர்கள்மீது பொழிந்தார்கள்‌. திரெளபதியிடம்‌ ஒரு கொடிய 
விலங்கு போல நடந்துகொண்டார்கள்‌; குருடனான திருதராட்டிரன்‌ 
குறுக்கிட்ட காரணத்தால்‌ பஞ்சு பாண்டவர்கள்‌ விடுதலை பெற்‌ 
றார்கள்‌ ; வீடு திரும்பித்‌ தங்கள்‌ இராச்சியத்தை ஆளும்படி 


ஆபத்தை உணர்ந்து, மற்றொரு முறை அவர்களைச்‌ . சூதாட 
வற்புறுத்தும்படி தகப்பனைக்‌ கேட்டூவிட்டான்‌. இந்தச்‌ சூதாட்‌ 
டத்தில்‌ எந்தக்‌ குமு தோல்வியுறுகின்றதோ, அந்தக்‌ குமு பன்‌ 
னிரண்டு ஆண்டுகள்‌ காடுகளில்‌ உறைய வேண்டும்‌; மேலும்‌, 
எவராலும்‌ கண்டுபிடிக்க இயலாதபடி ஒர்‌ ஆண்டு மறைந்து வாழ 
வேண்டும்‌. அப்படிக்‌ கண்டுபிடிக்கப்பட்டால்‌, மீண்டும்‌ பன்னீ 


௩ 


58 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_— சுடர்‌-1 


ராண்டுகள்‌ வனத்தில்‌ உறைந்து காலந்தள்ள வேண்டும்‌. இநத 
நிபந்தனையை நிறைவேற்றினால்தான்‌ அந்தக்‌ குமு இழந்த இராச்சி 
யத்தை அடைய இயலும்‌. இறுதியாக நடைபெற்ற சூதாட்டத்திலும்‌ 
உதிட்டிரன்‌ தோல்வி அடைந்துவிட்டான்‌. ர 
நாடு துறந்து திரெளபதியுடன்‌ பஞ்ச பாண்டவர்கள்‌ கர்‌ 
டிற்குச்‌ சென்று விட்டார்கள்‌. அடவிகளிலும்‌ மலைகளிலும்‌ 
பன்னிரண்டு ஆண்டுகள்‌ உறைந்தார்கள்‌ ; அங்கே பல அறப்‌ 
பணிகளையும்‌ அரிய வீரச்‌ செயல்களையும்‌ ஆற்றினார்கள்‌ ; அடிக்கடி 
புண்ணியத்‌ தலங்களுக்கு நீண்ட யாத்திரைகள்‌ செய்தார்கள்‌: 
இத்தகைய நிகழ்ச்சிகளைச்‌ சித்திரிக்கும்‌ இவ்விதிகாசத்தின்‌ பகுதி 
மிக்க சுவையுள்ள பகுதியாகும்‌ ; நல்லறிவுச்‌ சுடர்‌ கொளுத்தும்‌ 
பகுதியாகவும்‌ காட்சி அளிக்கின்றது. பல்வகையான நிகழ்ச்சிகள்‌) 
உண்மைக்‌ கதைகள்‌, கட்டுக்‌ கதைகள்‌ இவை யாவும்‌ இதில்‌ 
மண்டிக்‌ கிடக்கின்றன. ௪மய சம்பந்தமானவையும்‌, தத்துவமய 
ஜானவையுமான மிக உயர்ந்த வனப்பு வாய்ந்த கதைகளும்‌ 
இதில்‌ இடம்‌ பெறுகின்றன. பெருஞானக்‌ கிழவர்கள்‌ வனவாசம்‌ 
செய்யும்‌ பஞ்ச பாண்டவர்களைக்‌ காண அடிக்கடி வந்து பண்டைய 
இந்தியாவைப்‌ பற்றிய உள்ளங்கவர்‌ கதைகள்‌ பலவற்றைச்‌ சொன்‌ 
ப்‌ வனவாசத்தின்‌ இன்னற்சுமையைப்‌ பாண்ட 
ங்க எளிதே தாங்க வழியேற்பட்டது. இக்கதைகளில்‌ ஒன்றை 
உங்கட்குக்‌ கூறுகின்றேன்‌ ; 
அசுவபதி என்னும்‌ வே ந்‌ 
ஒரு பெண்‌ உண்டு. 
பெற்றவள்‌. மிகப்‌ புனித 
என்ற பெயரால்‌ அவள்‌ 


தனொருவன்‌ இருந்தான்‌. அவனுக்‌ 
அவள்‌ நற்குணமும்‌ அழகும்‌ வாய்க்‌ 
மான தோத்திரத்தின்‌ பெயரான சாவித்தி 
வமழங்கப்பட்டாள்‌. 


ரதன்‌. மொழிந்தான்‌. பண்டை! 
£5 த ப ர்கள்‌ 
சுதந்தரம்‌ பெற்றவர்‌ 


- 6 ள்‌ தாங்களே தங்களுக்கு 
உவந்த அரசிளங்குமரர் கஜ வரிப்பார்கள்‌ i 


மகா பாரதம்‌ 59 


பல அரசிளங்குமரர்களைக்‌ கண்ணுற்றாள்‌. ஆனால்‌, அவர்களுள்‌ 
எவரும்‌ அவள்‌ உள்ளத்தைக்‌ கவரவில்லை. 

இறுதியில்‌ அவர்கள்‌ காட்டிலுள்ள ஒரு புனிதமான ஆசிரமத்‌ 
திற்கு வந்தார்கள்‌. பழைய இந்தியாவில்‌ காடுகளெல்லாம்‌ விலங்கு 
களுக்காக ஓதுக்கப்பட்டிருந்தன. அங்கே உறைகின்ற விலங்கு 
களைக்‌ கொல்லுவதற்கு எவருக்கும்‌ உரிமை இல்லை. எனவே, 
விலங்குகள்‌ மனிதனைக்‌ கண்டு அஞ்சும்‌ இயல்பை இழந்துவிட்டன. 
ஏரிகளிலுள்ள மீன்களும்‌ மனிதர்கள்‌ கையிலிருந்து உணவை 
அருந்தின. பல்லாயிரக்கணக்காக அங்கேயுள்ள விலங்குகளை 
எவருமே கொல்லவில்லை. மாண்களிடையேயும்‌ பறவைகள்‌ நடுவே 
யும்‌ உறைவதற்கு வயது முதிர்ந்தோர்களும்‌ இருடிகளும்‌ காட்‌ 
டிற்குச்‌ சென்றார்கள்‌. குற்றம்‌ புரிந்தோர்களும்‌ தஞ்சம்‌ புகுந்து 
இன்னலின்றி வாழலாம்‌. வாழ்வில்‌ அயர்வுற்றோர்கள்‌ வனத்திற்குச்‌ 
செல்வது வழக்கம்‌. அவர்கள்‌ இருடிகளோடு தங்கிச்‌ சமயத்தைப்‌ 
பற்றிப்‌ பேசியும்‌ தியானத்தில்‌ ஆழ்ந்தும்‌ எஞ்சி நின்ற வாழ்‌ 
நாளைக்‌ கழிப்பார்கள்‌. 

துயுமத்சேனன்‌ என்ற ஓர்‌ அரசன்‌ இருந்தான்‌. அவனுடைய 
பகைவர்கள்‌ அவனை வென்று அவனுடைய இராச்சியத்தையும்‌ 
கவர்ந்துகொண்டார்கள்‌. முதுமைப்‌ பருவம்‌ அவனைத்‌ தாக்கவே, 
தன்‌ கண்‌ பார்வையையும்‌ அவன்‌ இழந்துவிட்டான்‌. எளியவனும்‌ 
வயது முதிர்‌ ந்தவனும்‌ கண்களை இழந்தவனுமான அந்த வேந்தன்‌, 
தன்னுடைய மனைவியோடும்‌ மைந்தனோடும்‌ காட்டில்‌ தஞ்சம்‌ 
புகுந்து, கடுமையான தவம்‌ ஆற்றியே வாழ்ந்துகொண்டிருந்தான்‌. 
அவ்வேந்தன்‌ மகனே சத்தியவான்‌ என்பான்‌. 

பல அரசவைகளைக்‌ கண்ணுற்றுவிட்டு இந்தப்‌ புனிதமான 
ஆசிரமத்திற்குச்‌ சாவித்திரி இறுதியில்‌ வந்து சேர நேர்ந்தது. 
இருடிகளுக்கு வந்தனைகள்‌ புரியாமல்‌ எத்தகைய சிறப்பு வாய்ந்த 
வேந்தனும்‌ முனிவர்கள்‌ உறையும்‌ ஆச்சிரமங்களைக்‌ கடந்து 
செல்லல்‌ இயலாது. 

இத்தகைய புனிதமான சான்றோர்களுக்கு மிகுந்த கெளரவ 
மும்‌ மரியாதையும்‌ காட்டப்பட்டு வந்தன. கந்தை உடுத்துக்‌ . 
கிழங்குகளையும்‌ கனிகளையும்‌ அருந்திக்‌ காட்டில்‌ வாழ்கின்ற ஒரு 
ஞானியின்‌ வழித்தோன்றல்‌ என்று தன்னை வழங்கிக்கொள்ளு 
வதில்‌ வேந்தர்களுக்கு வேந்தனும்‌ இன்புறுவானன்றோ ? 

நாமனைவரும்‌ ரிஷிகளின்‌ குழந்தைகள்‌. இத்தகைய பெரு 


60 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌—சுடர்‌- | 

மரியாதையைத்தான்‌ நாம்‌ சமயத்திற்கு நல்குகின்றோம்‌. ஆதலால்‌, 
வேந்தர்கள்கூட ஆச்சிரமங்களைக்‌ கடந்து செல்லும்‌ பொழுதி 
அங்கே இருடிகளை வணங்கியே செல்வார்கள்‌ $ இப்படி வணங்கிச்‌ 
செல்லுவதுதான்‌ தங்களுக்குப்‌ பெருமை அல்லது கெளரவம்‌ என்று 
உணர்கின்றார்கள்‌. பரிகள்‌ மீது ஊர்ந்து செல்பவர்கள்‌ கீழே 
இறங்கிக்‌ கால்‌ நடையாக அங்கே ஏகுவார்கள்‌. இரதத்தின்மீதி 
வருபவர்‌, தம்‌ கவசங்களை அகற்றி வெளியே வைத்துவிட்ட பிறகே 
ஆச்சிரமத்திற்குள்‌ நுழைவர்‌. ஒரு போர்வீரன்‌ கூட அங்குப்‌ 
போவதற்கு இயலாது. அவன்‌ அப்படி ஆச்சிரமங்களை அணுகு 
வதரயிருந்தால்‌, போர்க்கோலத்தை நீக்கிக்‌ ௪மயவழிபாடு செய்கிற 
முறையில்‌ அமைதியாகவும்‌ அடக்கத்துடனும்‌ அங்கே அணுக 


_ ஈவித்திரி இந்த ஆச்சிரமத்திற்கு வந்து துறவியின்‌ மைந்த 
ஒன சத்தியவானைக்‌ கண்டாள்‌. அவள்‌ தன்‌ இதயத்தை அவன்‌. 
பால்‌ இழந்துவிட்டாள்‌. எத்தனையோ அரண்மனைகளிலும்‌, வேற்த 
ரவைகளிலும்‌ உறைந்த அரசிளங்குமரர்களின்‌ காதல்‌ வலைகளி 
னின்றும்‌ தப்பியவளின்‌ உள்ளத்தை துயுமத்சேனன்‌ தஞ்சம்‌ 


புகுந்த காட்டிலே வசிக்கின்ற அவன்‌ மை ந்தன்‌ கொள்ளை கொண்ட 
விட்டான்‌. 


உசாவினான்‌. நாணத்தால்‌ 
SEL ம்‌ ஆம்‌ தந்தையீர்‌,? என்று அவள்‌ விடை பகர்ந்தாள்‌. 

_ கறந்தாய்‌, அந்த அரசிளங்குமரனின்‌ பெயர்‌ யாதோ 
என்று அவன்‌ மீண்டும்‌ வினவினான்‌, 

66. ட 2. ட 3 
க்‌ பழுத்து வ்‌ ன்‌ i அரசிழந்த துயுமத்சேனரி௰. 
ர்‌ பலது , அவருக்குப்‌ பரம்பரைக்‌ சொத்துக்‌ சுதந்தர” 

[Ii பரி; அவர்‌ துறவற வாழ்க்கையை மேற்கொண்ட த 
ளார்‌ ; மூலங்களைத்‌ திரட்டி, எளிய குடிலில்‌ உறைகின்ற த 
வயது முதிர்ந்த தாய்‌ ந்தையர்களு.ஃ. NS 
ஈடுபட்டுள்ளார்‌,2? என்‌ ர்களுக்கு உணவளிக்கும்‌ பணி 


997 


்‌ ்‌ தீ 
ட ததன்‌, அங்கே வர நேர்ந்த நார 
முனிவருடன்‌ இது பற்றிக்‌ கலந்து சிந்திக்கலானால்‌ rb 


கனத்‌ திடையாயுள்ள வரித்தலை இசி 


மகா பாரதம்‌ 61 


வரையில்‌ நான்‌ கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை,?? என்று நாரதர்‌ 
நவின்றார்‌. 

“ஏன்‌ அப்படி உரைக்கின்றீர்‌ ??? என்று வேந்தன்‌ அவரை 
வினவினான்‌. ££ இப்பொமுதிலிருந்து பன்னிரண்டு திங்களில்‌ அந்த 
இனைஞன்‌ மரிப்பது திண்ணம்‌,” என்றார்‌ அவர்‌. 

அரசன்‌ பேரச்சத்தால்‌ திடுக்குற்றுச்‌ சாவித்திரியைப்‌ பார்த்து, 
“ சாவித்திரி, பன்னிரண்டு மாதங்களுக்குள்ளே அவ்விளைஞன்‌ 
உயிர்‌ நீப்பது உறுதி ; நீ கைம்பெண்ணாய்விடுவாய்‌ ; இதைப்‌ பற்றி 
ஆழ்ந்து சிந்திப்பாயாக; இத்தகைய வரிப்பிலிருந்து நீ விலகு 
வாயாக. அற்பாயுசுள்ளவனாய்‌, மாண்டு போக வேண்டும்‌ என்று 
தலையில்‌ எழுதியுள்ள இம்மணமகனை எதற்கு நீ நாடுகின்றாய்‌ ? 
என்‌ செல்வமே,” என்றான்‌. 

“£ தந்தையீர்‌, அதைப்‌ பற்றி நீங்கள்‌ அல்லற்பட வேண்டா ; 
இன்னோர்‌ ஆடவனை நான்‌ மணம்‌ புரிய வேண்டும்‌ என்று ஏவா 
தீர்கள்‌. ஏனெனில்‌, அவரை மனத்தால்‌ வரித்த என்‌ கற்பு மாசுறு 
மன்றோ ? நல்லவரும்‌ தைரியம்‌ வாய்ந்தவருமான அவரே எனக்குக்‌ 
கணவராக வேண்டும்‌. என்‌ சிந்தையும்‌ அவரை விழைந்து ஏற்றுக்‌ 
கொண்டுவிட்டது. நான்‌ தயங்கேன்‌. மேலும்‌ ஒரு பெண்‌ ஒரு 
முறைதானே வரிக்க இயலும்‌ ? அவள்‌ உண்மைப்‌ பாதையிலிருந்து 
இம்மியும்‌ விலகாளல்லவா ??? என்றாள்‌ அந்நங்கை. 

சாவித்திரியின்‌ மனத்‌ திண்மையையும்‌ இதயத்தின்‌ உறுதியை 
யும்‌ கண்ட வேந்தன்‌ இணங்கினான்‌. சாவித்திரி ௪த்தியவானை 
மணந்தாள்‌. தன்‌ தந்தையின்‌ அரண்மனையை அமைதியுடன்‌ விட்‌ 
டகன்று, தான்‌ வரித்த கணவனோடு உறைந்து, அவன்‌ பெற்றோர்‌ 
களுக்குப்‌ பணிவிடை செய்யலுற்றாள்‌ ; சத்தியவான்‌ மாளும்‌ நாளை 
அவள்‌ நன்கறிந்த போதிலும்‌, அதைக்‌ கணவனுக்குக்‌ கூறாமல்‌ 
மறைத்தே வைத்திருந்தாள்‌. நாள்தோறும்‌ சத்தியவான்‌ மரம்‌ 
செறிந்த காட்டின்‌ நடுவே புகுந்து கனிகளைப்‌ பறித்தும்‌, மலர்களைக்‌ 
கொய்தும்‌, உலர்ந்த சுள்ளிகளைத்‌ திரட்டியும்‌ இல்லம்‌ திரும்புவான்‌. 
சாவித்திரி அந்த இரண்டு முதியவர்களுக்கும்‌ உள்ளன்புடன்‌ 
உணவை உதவுவாள்‌. 

இப்படி நாட்கள்‌ கழிந்தன ; மாற்றுதற்கரிய பிரமன்‌ எழுதிய 
நானாம்‌ குறுகிவிட்டது. இன்னும்‌ மூன்று நாட்களே எஞ்சி நின்றன. 
மூன்று இரவுகள்‌ நோன்பு தோற்பதாக உறுதி பூண்டாள்‌ அவ்‌ 
வனிதை: புனிதமான உண்ணாவிரதத்தை மேற்கொண்டாள்‌ ; 


62 விவே கானந்தரின்‌ ஞான தீபம்‌ ஈடர்‌- | 


செயற்கரிய மூன்று இராக்‌ கண்‌ விழிப்பாம்‌ வினையை ஏற்றாள்‌ ; 
சோக முகில்‌ குழ்ந்து நிற்கும்‌ கண்‌ துஞ்சா இரவுகளை இறைவனைத்‌ 
தொழுதே போக்கினாள்‌ ; எவரும்‌ அறியா வண்ணம்‌ கண்ணீர்‌ 
உகுத்தாள்‌ ; மிகவும்‌ அஞ்சத்தக்க பொழுதும்‌ புலர்‌ ந்துவிட்டதி. 
அந்தக்‌ குறிப்பிட்ட நாளில்‌ கணவன்‌ பார்வையைவிட்டுக்‌ கணமும்‌ 
பிரிந்திருக்கச்‌ ௪கியாது, கந்த மூலங்கள்‌ விறகு முதலியவற்றைத்‌ 
திரட்டப்போகும்‌ தன்‌ கணவனைத்‌ தானும்‌ உடன்‌ தொடர்வதற்கு 
எவன்‌ பெற்றோர்களே அனுமதி தர இறைஞ்சினாள்‌ ; வி 
பெற்றுத்‌ தன்‌ கணவனோடு பின்‌ சென்றாள்‌. தனக்கு ஏதோ மயக்கம்‌ 
எருவதாகத்‌ தழுதழுத்த குரலில்‌ தன்‌ மனைவியிடம்‌ மெல்ல முன்‌ 
கினான்‌, சத்தியவான்‌ ; “என்‌ தலை சுழல்கின்றது! என்‌ ஐம்பொ; 
உ தடுமாறுகின்றன ! சாவித்திரி, உறக்கமும்‌ என்மீது மெல்‌ 
அதை உணர்கின்றேன்‌. உன்‌ பக்கலில்‌ சற்றுப்‌ படுக்கலாம்‌ 
என்று நினைக்கின்றேன்‌? என்றான்‌ பேரச்‌௪த்தால்‌ உடல்‌ நடுங்கி; 
“ ஆருயிர்த்‌ தலைவரே, என்‌ மடிமீது உமது சென்னியை வைத்தி! 
“டுப்பிராக,? என்று நவின்றாள்‌ சாவித்திரி. அவன்‌ தணலாய்ச்‌ 
பட்‌ தன்‌ தலையை அவள்‌ மடியில்‌ சாய்த்தான்‌ ; விரைவி 
2௫ பர மூச்செறிந்து, உயிர்‌ நீத்தான்‌. கண்ணீர்‌ அருவிபோல 
டதத அண வனைத்‌ தழுவியபடியே தனிமை அரசு செலுத்தி 
ல்‌ காட்டில்‌ அமர்ந்திருந்த 
Sel “த்தியவானின்‌ ஆன்மாவை அழைத்‌ 
தார்கள்‌. அவத சுற்றி ஒரு பெருந்தீச்‌ ர்‌ விட்டெரிந்துகொல்‌ 
ம்‌ அந்தத்‌ திச்சீடர்‌ வட்‌ 
ள்‌ அனைவரும்‌ பின்த்‌! 


னன எம தீருமராஜனிட டார்கள்‌ 
“த்தியவானது ஆன்மாவைத்‌ அப்ப அற ளத ததக ய 
வில்லை என்று இயம்பிலிட்டார்கஷ்‌ ல்‌ 


fi ர; மணி 
ப வனாவான்‌. அப்ல தற்குரியயனு என்து நியாயம்‌ வழங்க 
ட ்‌ அவனே அங்கு வத்தி”. 
ந்திர வட்டத்திற்குள்‌ அவன்‌ புக இய” 
தெய்வ கச்‌ பபாய்‌ யிட 
ய்வமல்லவா ? அவன்‌ சாவித்திரி 


மகா பாரதம்‌ 63 


வந்ததும்‌, ₹ பெண்ணே, இந்த உடலைத்‌ தந்துவிடு. இறப்பது அழி 
வுறும்‌ மக்களின்‌ விதியாகும்‌; முதல்முதல்‌ மாண்ட மனிதன்‌ 
நானே. அந்நாள்‌ முதற்கொண்டு ஒவ்வொருவரும்‌ இறந்தே தீர 
வேண்டும்‌. மரணம்‌ என்பது மனிதனுக்குற்ற விதியாகும்‌? 
என்றான்‌. 

அவன்‌ இப்படிக்‌ கூறிய பொழுது சாவித்திரி அப்புறம்‌ அகன்‌ 
றாள்‌; எமன்‌ சத்தியவானின்‌ ஆன்மாவைப்‌ பிரித்தெடுத்துத்‌ தன்‌ 
வசமாக்கிக்கொண்டு தன்‌ வழியே ஏகலானான்‌. அவன்‌ நெடுந்தூரம்‌ 
போவதற்கு முன்னரே உலர்ந்த இலைகள்மீது யாரோ தன்‌ பின்‌ 
வருகின்ற காலடி அரவம்‌ அவனுக்குக்‌ கேட்டது. இந்த ஒலி தன்‌ 
செவியில்‌ விமுந்ததும்‌ அவன்‌ திரும்பிப்‌ பார்த்தான்‌. “புதல்வி, 
சாவித்திரி, ஏன்‌ என்னைத்‌ தொடர்கின்றாய்‌ ? மாய்வது எல்லாவற்‌ 
நிற்கும்‌ வகுக்கப்பட்ட விதியாயிற்றே !?? என்றான்‌ எமன்‌. 

“என்‌ தந்தையீர்‌, நான்‌ உங்களைத்‌ தொடரவில்லை. என்‌ 
காதலன்‌ செல்வழி நான்‌ போக வேண்டாவா ? அன்பு காட்டும்‌ 
காதலனையும்‌, அவன்‌ கற்புடைய மனைவியையும்‌ ஒர்‌ அழிவிலா 
அறநெறி எஞ்ஞான்றும்‌ பிரிக்கிறதில்லையே 1?? என்றாள்‌ சாவித்திரி. 

“கணவன்‌ உயிரை மட்டும்‌ இரவாது, வேறு எந்த வரமாயினும்‌ 
கேட்பாயாக !?? என்றான்‌. அந்த மரணதேவன்‌. 

“மரணதேவரே, நீவிர்‌ எனக்கு மனம்‌ உவந்து வரம்‌ தருவதா 
யிருந்தால்‌, என்‌ கணவரின்‌ தந்தையார்‌ அவிந்த கண்கள்‌ திறந்து, 
அவர்‌ இன்புற்று வாமும்படிஅருளவேண்டும்‌,?? என்றாள்‌ சாவித்திரி. 

“கடமையை அறிந்த பெண்ணே, உன்‌ புனிதமான விருப்பம்‌ 
நிறைவேறட்டும்‌ !?? என்று கூறிச்‌ ௪த்தியவானின்‌ ஆன்மாவோடு 
தன்‌ யாத்திரையைத்‌ தொடர ஆரம்பித்தான்‌ எமன்‌. மீண்டும்‌ 
காலடி அரவம்‌ அவன்‌ செவியில்‌ விமுத்தது. அவன்‌ திரும்பிப்‌ 
பார்த்து, “குழந்தாய்‌, சாவித்திரி, ஏன்‌ இன்னும்‌ என்னைத்‌ தொடர்‌ 
கின்றாய்‌??? என்றான்‌. 

“ஆம்‌; என்‌ தந்தையீர்‌, நான்‌ தொடராமலிருக்க இயல 
வில்லை. திரும்பித்தான்‌ போக வேண்டுமென்று நினைக்கின்றேன்‌. 
ஆனால்‌, என்‌ மனம்‌ என்‌ கணவர்பால்‌ விரைகின்றது; என்‌ உடல்‌ 
அவரைத்‌ தொடரத்தானே செய்யும்‌? அவர்‌ ஆன்மா போய்விட்டது; 
ஆனால்‌, அந்த ஆன்மாவில்‌ என்‌ ஆன்மா உறைகின்றதே ! அந்த 
ஆன்மாவை நீங்கள்‌ தாங்கிச்‌ செல்கிற பொழுது அதன்‌ உடல்‌ 
தொடர்கிறது ; அது தொடராமற்போகுமோ ??? என்றாள்‌ அவள்‌. 


64 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சடர்‌- | 


“ உன்னுடைய சொற்களைக்‌ கேட்டு நாண்‌ மிகவும்‌ மகிம்‌ வ்‌ 
அடைகின்றேன்‌ ! உன்‌ கணவனுடைய உயிரைத்‌ தவிர மற்றெதை 
யும்‌ கேட்பாயாக !? என்றான்‌ காலன்‌. க 

“ உங்களுக்கு மற்றொரு வரம்‌ தர விருப்பம்‌ இருக்குமாம்‌ 
என்னுடைய மாமனார்‌ தாம்‌ இழந்த செல்வத்தையும்‌ இராச்‌: 
யத்தையும்‌ பெற வரம்‌ அளிப்பீராக ! என்றாள்‌ அக்காரிகை. A 

“பரிவு காட்டும்‌ பெண்ணே, இந்த வரத்தையும்‌ உனக்கு 
தல்குகின்றேன்‌. நீ வீடு திரும்புவாயாக. உயிரோடு உள்ள எவரும்‌ 
என்‌ என்னைப்‌ பின்‌ தொடர்ந்து வருவது இயலாது,” என்று 
கூறி, எமன்‌ தன்‌ வழியே போய்க்கொண்டிருந்தான்‌. 

அமைதி வாய்ந்தவளும்‌, கணவனிடத்தில்‌ பத்தி உள்ளவனா 
மான சாவித்திரி, கணவன்‌ உயிரைத்‌ தொடர்ந்து சென்றாள்‌: 
எமன்‌ மீண்டும்‌ அவ நோக்கி, ,“ பெருங்குணம்‌ வாய்ந்த 
சாவித்திரி, நீ இந்தத்‌ தீராத்‌ துயர்கொண்டு என்னைத்‌ தொட 
ராதே,?? என்று பகர்ந்தான்‌. 

“ என்‌ அன்பிற்குரிய நாயகரை எங்கே அழைத்துச்‌ செல்ல 
கிறீர்களோ, அங்கே தான்‌ வந்தே தீர்வேன்‌, வேறு வழி எனக்‌ 
கில்லை,?? என்றாள்‌ சாவித்திரி. 


ப அவர்‌ எங்கே செல்கின்றாரேர, அங்கு நான்‌ மூதி, ச்சியுடன்‌ 
செல்வேன்‌; என்று உரைத்தாள்‌ அவள்‌, 6 ல்‌ ம்‌ இலரி 
கட்டும்‌, அல்லது சாவாய்த்‌ கோஃ த 3 தைய்து ரட்‌ 
அளிக்கட்டும்‌, கன்‌. 
போவேன்‌? ள்‌, தல்‌ ல்‌ படத்தி க 
“ட காட்டும்‌ சாவித்திற, * சீன்‌ கணவன்பால்‌ அளவில 
“மங்கலக்‌ சொற்க 


உன்பால்‌ பேருவகை உர 


2, ட்பாயாக, மா 
i ழ்‌ பெறுவரோ 95> ன ப ன்‌ ன்‌ 
எனக்கு நீங்கள்‌ வரம்‌ அளிப்‌ 0 யம்‌ னான்‌ எம ற்‌ 
கேட்கின்றேன்‌. இ பதாகக்‌ கூறுவதால்‌, அதை 


மகா பாரதம்‌ 65 


மரணதேவன்‌ புன்முறுவல்‌ பூத்து, ££ உன்‌ விருப்பம்‌ நிறை 
வேறட்டும்‌. பெண்ணே, உன்‌ கணவன்‌ ஆவியைப்‌ பெற்றுக்கொள்‌. 
அவன்‌ திரும்பவும்‌ உயிர்‌ வாழ்வான்‌ ; அவன்‌ தந்தையுமாவான்‌. 
உன்‌ சேய்கள்‌ நாளடைவில்‌ மன்னர்களாய்த்‌ திகழ்ந்து பாராளு 
வார்கள்‌. நீ வீடு திரும்புவாயாக. உன்‌ அளவு கடந்த காதல்‌ 
மரணதேவனான என்னையும்‌ வென்றுவிட்டது! உன்னைப்போல்‌ 
மங்கையர்‌ எவருமே இத்தகைய அன்பு காட்டினதே இல்லை. நிலை 
பெற்ற உண்மையான காதலுக்குமுன்‌ மரணதேவனான நானும்‌ 
செயலற்றுக்‌ கிடப்பதற்கு நீயே தக்க சான்றாய்‌ ஒளிவிடுகின்றாய்‌,” 
என்று சாவித்திரியைப்‌ பாராட்டி விடை பெற்றான்‌ நடுவன்‌. 

இதுதான்‌ சாவித்திரியைப்‌ பற்றிய வரலாறாகும்‌. இந்திய நாட்‌ 
டிலே ஒவ்வொரு பெண்ணும்‌ சாவித்திரி போல இருக்க ஆர்வங்‌ 
கொள்ள வேண்டும்‌. சாவித்திரியின்‌ அன்பின்மீது மரணமும்‌ 
வெற்றி காண முடியவில்லை. இந்த அளவு கடந்த அன்பின்‌ 
பேராற்றல்‌ கொண்டு சாவித்திரி மரணவாயிலிருந்தும்‌ தன்‌ 
கணவனை மீட்டுவிட்டாள்‌. 

இப்பேரிதிகாகத்தில்‌ வனப்பு வாய்ந்த இத்தகைய கதைகள்‌ 
நூற்றுக்கணக்கிலே மலிந்து உள்ளன. உலகத்திலுள்ள சிறந்த 
. நூல்களில்‌ மகா பாரதமும்‌ ஒன்றாகும்‌ என்று தொடங்கியே நான்‌ 
இதைச்‌ சொல்லப்புகுந்தேன்‌. இதில்‌ ஓர்‌ இலட்சம்‌ சுலோகங்கள்‌ 
(செய்யுள்கள்‌) அடங்கியிருக்கின்றன. அது பதினெட்டுப்‌ பருவங்க 
ளாக (பகுதிகளாக) வகுக்கப்பட்டிருக்கிறது. 

திரும்பவும்‌ கதையைத்‌ தொடர்ந்து செல்லுவோம்‌. பாண்ட 
வர்களைக்‌ காட்டில்‌ விட்டோமல்லவா ? அங்கேயும்‌ தொல்லையற்று 
இருப்பதற்குத்‌ துரியோதனன்‌ இடந்தரவில்லை ; தீச்சதிகள்‌ i பலி 
புரிந்தான்‌. ஆனால்‌, அவனுடைய முயற்சிகள்‌ அனைத்தும்‌ 
வீணாயின. ள்‌ 

பாண்டவர்கள்‌ காட்டில்‌ உறைந்து வந்தவண்ண த்தைப்பற்றிய 
ஒரு கதை சொல்லுகிறேன்‌ ; கேட்பீராக: ஒரு நாள்‌ அவர்கட்கு 
நீர்‌ வேட்கை அதிகமாயிற்று. உதிட்டிரன்‌ நகுலனைப்‌ பார்த்தி 
குடிக்கத்‌ தண்ணீர்‌ கொணரும்படி பணித்தான்‌. தண்ணீர்‌ கிடை5 
கும்‌ இடத்திற்கு விரைந்து சென்றான்‌ நகுலன்‌. படிகம்‌ போலத்‌ 
தெள்ளிய நீர்‌ நிரம்பிய ஏரிக்கு வந்தான்‌; அதன்கண்‌ நிரு 
தீஞ்சுவைத்‌ தண்ணீரைப்‌ பருக முயன்றான்‌. 4 முதலில்‌ என 
வினாக்களுக்கு விடை பகர்ந்த பிறகே தண்ணீரை அருந்தலாம்‌; 


66 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—௬டர்‌- | 


குழந்தாய்‌?? என்ற குரல்‌ ஒலிக்கக்‌ கேட்டான்‌. அளவு கடந்த நீர்‌ 
வேட்கையால்‌ துன்புறும்‌ அவன்‌ இச்சொற்களைப்‌ புறக்கணித்து 
விட்டுத்‌ தண்ணிரைக்‌ குடித்தான்‌. குடித்த அக்கணமே கீழே 
சாய்ந்து அவன்‌ மாண்டுவிட்டான்‌. 

நகுலன்‌ திரும்பாத காரணத்தால்‌ உடன்பிறந்தோனைத்‌ தேடு 
மாறு உதிட்டிரன்‌ சகாதேவனுக்குச்‌ சொன்னான்‌. அந்த ஏரிக்குச்‌ 
சகாதேவன்‌ சென்று தன்‌ சகோதரன்‌ மாண்டு கிடப்பதைக்‌ கண்‌ 
ணுற்றான்‌. உடன்பிறந்தோனின்‌ மரணத்தின்‌ வெந்துயர்‌ ஒருபுறம்‌ 
அவனை வாட்ட, தணியாத்‌ தாகம்‌ மற்றொருபுறம்‌ அவனை வதைக்க, 
தண்ணீர்க்‌ கரைக்குச்‌ சென்ற உடனே, ££ குழந்தாய்‌, என்‌ வினாக 
களுக்கு விடை அளித்த பிறகே இந்தத்‌ தண்ணீரைப்‌ பருகுவாய்‌)'? 
என்ற அச்சொற்களே அவன்‌ செவியில்‌ விமுந்தன. அவனும்‌ ௮௪ 
சொற்களுக்குச்‌ செவிசாய்த்தானில்லை; நீர்‌ வேட்கையைத்‌ தணிதீதி 
அப்பொமுதே கீழே விழுந்து மாண்டுவிட்டான்‌. 

பிறகு அருச்சுனனும்‌, பீமனும்‌ ஒருவர்பின்‌ ஒருவராக நீரையே 
ங்கில்‌ சென்றார்கள்‌. அவர்களும்‌ திரும்பி வந்தபாடில்லை ; ஏரியின்‌ 
தண்ணீரை அருந்தியே அவர்களும்‌ மாண்டார்கள்‌. ்‌ 
ரத பன்‌ தன்‌ உடன்‌ பிறந்தோர்கக£த்‌ தேடிச்‌ சென்‌ 

J யாக, மிக்க கவினொடு திகழும்‌ அந்த ஏரியை அணு த்‌ 


விடாதே 1? என்ற அதே 


66. ப . ய்‌ 
நான்‌ ஒரு யட்சன்‌ ; நாரையருக்கொண்டு மீன்களை அருந்தி” 


, தர்ம 11 அர] 
நான்‌ 3 ட்‌ பிக க்கத்‌ 
ட்‌ ப நீயும்‌ விடைகள்‌ அளியாம்‌ 
கிடக்க நேரிடும்‌. | 2 யும்‌ ஐந்தாம்‌ பிணம்‌, 

பகர்ந்த பி கே ன்‌ 3 ப்‌ வினாக்களுக்கு வி்‌ 
இவையே, அல்‌ பழ அருந்தலாம்‌; உனக்கு எவ்வள 

ட ட்‌ ர்‌ ச. ழ்‌ 

என்று நாரை நவின்றது. ரையும்‌ மொண்டு செல்லலா!? 

[7 ப க 

வினாக்களை எமுப்புவீராக ; என்‌ சிற்றறிவுக்கு எட்டிய வரை 


மகா பாரதம்‌ 67 


யில்‌ நான்‌ விடை தரக்கூடும்‌,?? என்று உதிட்டிரன்‌ மறுமொமி 
கூறினான்‌. 

அந்த யட்சன்‌ எழுப்பிய பல வினாக்களுக்கு மனத்திருப்தி 
அளிக்கக்கூடிய வகையில்‌ விடைகளை நல்கினான்‌ உதிட்டிரன்‌. ££ இவ்‌ 
வுலகத்தில்‌ மிகவும்‌ வியக்கத்தக்கது எது??? என்ற கேள்வி, எழுப்‌ 
பப்பட்ட கேள்விகளில்‌ ஒன்றாகும்‌. 

“ நாள்தோறும்‌ நம்மைச்‌ சுற்றி நம்‌ சகோதர நண்பர்கள்‌ 
இலைகள்‌ உதிர்வதைப்போல மாண்டு மடியக்கண்டும்‌, எஞ்சிநின்ற 
நாம்‌ மரிக்கப்போகிறதில்லை என்று நினைக்கின்றோமே, இதுதான்‌ 
விந்தையிலும்‌ விந்தையாகும்‌,?? என்றான்‌ உதிட்டிரன்‌. 

இது ஓர்‌ ஆச்சரியமான உண்மையன்றோ ? மரணம்‌ நேருக்கு 
நேராக நிற்பினும்‌, ஒவ்வொருவனும்‌ தான்‌ மரிப்பதில்லை என்று 
கருதுகின்றான்‌. 

“ சமயத்தின்‌ இரகசியத்தை அறியும்‌ பாதை எது ?9 என்று 
அந்த யட்சன்‌ கேட்டான்‌. ££ தருக்க வாயிலாக எதையும்‌ வரை 
யறுக்க முடியாது; கொள்கைகள்‌ பல. சாத்திரங்களோ, வேறு 
பட்டவை. அவை முரண்பாடுடையனவே, கருத்துகளில்‌ வேறு 
படாத இரண்டு முனிகளைக்காண்பதரிது அமயத்தின்‌ மருமம்‌ இருள்‌ 
மண்டிக்கிடக்கும்‌ குகைகளில்‌ புதைந்து கிடப்பது போலக்‌ காட்சி 
அளிக்கின்றது. ஆதலால்‌, நாம்‌ பின்‌ பற்றற்குரிய பாதை சான்‌ 
றோர்கள்‌ சென்ற வழியேயாகும்‌,?? என்று உதிட்டிரன்‌ விடை 
தந்தான்‌. 

“பரதகுலத்து மன்னர்‌ ஏறே, நான்‌ உள்ளம்‌ உவக்கின்றேன்‌ ! 
நானே அறக்கடவுள்‌ ; இந்த. நாரை வடிவத்தில்‌ நிற்கின்றேன்‌. 
நான்‌ உங்கள்‌ இயல்பைக்‌ கட்டளைக்‌ கல்லில்‌ உரைத்துப்‌ பார்க்கவே 
வந்தேன்‌. உடன்‌ பிறந்தோர்களில்‌ ஒருவரும்‌ மரிக்கவில்லை என்‌ 
பதைக்‌ காண்பாய்‌. இவை யாவும்‌ என்‌ மந்திர சத்தியால்‌ நிகழ்ந்‌ 
தனவே தவிர, பிறிதன்று. இலாபத்தைக்காட்டிலும்‌ இன்பத்தைக்‌ 
காட்டிலும்‌ பிறர்க்கு இன்னா செய்யாமையே நனிசிறந்த உண்மை 
யாக நீ எண்ணுகின்ற காரணத்தால்‌, உன்‌ உடன்‌ பிறந்தோர்கள்‌ 
உயிர்‌ பெற்று எமுவரராக 1? என்றான்‌ யட்சன்‌. 

யட்சன்‌ இம்மொழிகளை உரைத்தலும்‌ பாண்டவர்கள்‌ 
எழுந்துவிட்டார்கள்‌. இக்கதை வாயிலாகத்‌ தருமன்‌ குணநலம்‌ 
ஒருவாறு புலனாகின்றது. தருமன்‌ ஒரு வேந்தனாய்க்‌ காட்சி அளிப்‌ 
பதைவிட, ஒரு தத்துவ ஞானியாயும்‌ யோகியாயும்‌ திகழ்ந்தான்‌. 

1-7 


68 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-! 


இவ்வண்ணம்‌ பன்னிரண்டு ஆண்டுகள்‌ வனவாசம்‌ முடிந்து 
பதின்மூன்றாவது. ஆண்டு குறுகவே, யட்சன்‌ பாண்டவர்களை 
விராட இராச்சியத்திற்குச்‌ சென்று எப்படி மாறுவேடம்‌ பூண்டு 
இருக்க முடியுமோ அப்படி இருக்கும்படி சொன்னான்‌. இத 

பன்னிரண்டு ஆண்டுகள்‌ முடிந்துவிட்டன. பாண்டவர்கள்‌ 
விராட நாட்டிற்குச்‌ சென்றார்கள்‌, அங்கு ஒவ்வொருவரும்‌ மாறு 
வேடம்‌ தரித்து, எஞ்சியுள்ள ஆண்டை மறைவாகவே கழித்தார்‌ 
கள்‌ ; விராட வேந்தன்‌ அரண்மனையில்‌ பல்வகைப்‌ பணியாளர்‌ 
களாய்‌ அமர்ந்தார்கள்‌. உதிட்டிரன்‌ (தருமன்‌) ஓர்‌ அந்தணனாகவும்‌; 
சூதாட்டத்தில்‌ திறமை வாய்ந்த வேந்தன்‌ தோழனாகவும்‌ அவையில்‌ 
வீற்றிருந்தான்‌. பீமன்‌ சமையற்தொழில்‌ புரிந்தான்‌. அருச்சுனன்‌ . 
ஒர்‌ அலி வேடம்‌ பூண்டு அரசனுடைய அந்தப்புரத்தில்‌ உத்தரை 
என்னும்‌ அரசிளங்குமரிக்கு இசைக்கலையும்‌ நாட்டியமும்‌ கற்று? 
கொடுத்தான்‌. நகுலன்‌ மன்னன்‌ பரிகாரக்‌ கவனித்து வந்தான்‌: 
சகாதேவன்‌ பசுக்களைக்‌ காப்பாற்றி வந்தான்‌. திரெளபதி அந்தப்‌ 
புரத்தில்‌ அரசிக்குத்‌ தோழியாயிருந்தாஸ்‌.. ்‌ . 

இவ்வாறு பாண்டவர்கள்‌ மறைந்தே அச்சமின்றி ஓராண்டை” 


யின்‌; 


மாநில வட்டமாவது, ஐந்து 
1] 
னர்கள்‌. பெரும்பிடிவா தீர்‌ 


அவற்றை ஏற்க அவர்கள்‌ மனம்‌ ஓப்பி 
கொண்ட துரியோதனன்‌, “போரில்‌ல 
கொடுக்க இயலாது,?? ்‌ 
மன்றாடியும்‌, யாதொரு பயனும்‌ இல்லாமற்பே 


தைச்‌ சமாதானமான முறையில்‌ பங்‌. 


= ற்சி 
i - ய 2 
யாவும்‌ சிதைந்து போயின. ஆகவே iin a 


; இறுதியில்‌ இரு வகுப்பினர்‌ 


மகா பாரதம்‌ [ i 69 


போருக்கு வேண்டிய ஆயத்தங்களைப்‌ புரிந்தார்கள்‌. போர்‌ வலிமை 
வாய்ந்த இராச்சியங்கள்‌ இம்மாபெரும்போரிற்‌ கலந்துகொண்டன. 
இதில்‌ பண்டைய நாள்‌ மரபுகள்‌ பின்பற்றப்பட்டன. துரியோ 
தனன்‌ ஒரு புறம்‌ நின்றான்‌ ; தருமன்‌ மற்றொரு புறத்தே அமர்ந்‌ 
தான்‌. உடனடியாகவே தருமன்‌ தூதர்களை அனுப்பி எல்லா வேந்‌ 
தர்களையும்‌ தன்‌ பக்கம்‌ சேரும்படி அழைத்தான்‌. போர்‌ முறைப்‌ 
படி எவனுடைய அழைப்பு முதலில்‌ வந்து சேர்கிறதோ, அவ 
னுடைய பக்கந்தான்‌ கண்ணியமூள்ள வேந்தர்கள்‌ சேர்வார்கள்‌. 
எல்லாப்‌' பகுதிகளிலிருந்தும்‌ போர்‌ வீரர்கள்‌ திரண்டு வந்தார்கள்‌. 
அழைப்பு முறைக்கேற்றவாறு பாண்டவர்களை நண்ணிய மன்னர்க 
ண்டு; கெளரவர்கள்‌ பக்கம்‌ சார்ந்த வேந்தர்களும்‌ உண்டு. 
ஓரே வயிற்றிற்பிறந்த சகோதரருள்‌ ஒருவன்‌ ஒரு பக்கமும்‌, மற்‌ 
றொருவன்‌ வேறு பக்கமூம்‌ சேர நேர்ந்துவிட்டது. தந்தை ஒரு 
பக்கத்தை தாடுவான்‌ ; மைந்தன்‌ பகைவன்‌ பக்கத்தை அடைந்து 
விடுவான்‌. அந்நாளின்‌ அறப்போரின்‌ நெறி மிகவும்‌ விந்தை 
யானது! நாட்போர்‌ முடிவடைந்து அந்திமாலை வந்துற்றால்‌, 
போரிட்டவர்கள்‌ நண்பர்களைப்‌ போலப்‌ பழகுவார்கள்‌ ; பகைவர்‌ 
கள்‌ தங்கியிருக்கும்‌ படை வீடுகளுக்கும்‌ செல்வார்கள்‌. பொமுது 
புலர்ந்ததும்‌ ஒருவரை ஒருவர்‌ எதிர்த்துப்‌ போர்‌ புரிவார்கள்‌. இந்த 
நற்குணம்‌ மகமதியர்‌ படையெடுப்புக்‌ காலம்‌ வரையில்‌ போர்‌ வீரர்‌ 
களிடையே திகழ்ந்து வந்தது. குதிரைப்‌ போர்‌ வீரன்‌ காலாட்படை. 
வீரனோடு போர்‌ தொடுக்கக்கூடாது. நச்சு ஊட்டப்பட்ட போர்க்‌ 
கருவியைப்‌ பயன்படுத்துதல்‌ முறையன்று. தனக்குத்‌ தாழ்ந்த 
பகைவனைச்‌ சண்டைக்கு இழுத்து வெல்லுதலும்‌ அறமன்று. 
சூழ்ச்சி செய்து வெற்றி காண்பது மோசம்‌ புரிந்ததாகும்‌. பகைவ 
னது ஆதரவற்ற நிலையைப்‌ பயன்படுத்திக்கொள்ளுதலும்‌ தவறே. 
இவ்விதிகளிலிருந்து சற்று விலகினோர்கள்‌ முற்றிலும்‌ நாணமற்றவர்‌ 
களாகக்‌ கருதப்படுவார்கள்‌. சமுதாயம்‌ அவர்களைப்‌ புறக்கணிக்‌ 
கும்‌. க்ஷத்திரியர்கள்‌ இத்தகைய போர்க்கொள்கைகளில்‌ தாலாட்‌ 
டப்பட்டுப்‌ பயிற்சி பெற்றவர்கள்‌. மத்திய ஆசியாவிலிருந்து அயல்‌ 
நாட்டார்‌ இந்திய நாட்டின்மீது படையெடுத்த பொழுது, அவர்களை 
யும்‌ இவ்வண்ணமே கண்ணியமாக நடத்திவந்தார்கள்‌. பலதடவை 
அவர்களைத்‌ தோல்வியுறச்‌ செய்தாலும்‌, அவர்களுக்குப்‌ பன்முறை 
கள்‌ பரிசுகளையும்‌ வழங்கித்‌ தத்தம்‌ நாடுகளுக்குத்‌ திரும்புமாறு 
செய்தார்கள்‌.எவருடைய நாட்டையும்‌ வெளவுதல்‌ நீதியன்று என்று 


70 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சுடர்‌-1 
போர்‌ முறை கூறுகின்றது. முறியடிக்கப்பட்டவன்‌ அவன்‌ தகுதிக்‌ 
கேற்றவாறு அவன்‌ இராச்சியத்திற்குத்‌ திருப்பியனுப்பப்பட வேண்‌ 
டும்‌. ஆனால்‌, மகமதியர்‌ இந்தியாவின்மீது படையெடுத்த பொழுது; 
இந்துக்களை இவ்வண்ணம்‌ அவர்கள்‌ நடத்தவில்லை. அவர்கள்‌ 
கையில்‌ சிக்கிய இந்துக்களை இரக்கமின்றி மாய்த்துவிட்டார்கள்‌. . 
ஒரு விஷயம்‌ உற்று தோக்குவதற்குரியது : போர்க்கலை என்‌ 
பது அம்பையும்‌ வில்லையும்‌ மட்டும்‌ சுட்டுவதன்று. அது மந்திர 
சுத்தி வாய்ந்த விற்கலையாகும்‌. அது மந்திரத்தின்‌ ஆற்றலையும்‌ 
தியானத்தின்‌ வலிமையையும்‌ புலப்படுத்துகின்றது. இவை போர்ச்‌ 
களத்தில்‌ சிறந்த தொழில்‌ புரிந்தன. ஓர்‌ அம்பைத்‌ தொடுத்தால்‌ 
அது பல்லாயிரக்‌ கணக்கான அம்பு மாரியைப்‌ பொழிந்து பேரிம 
முழக்கஞ்‌ செய்யும்‌. எதையும்‌ தீக்கு இரையாக்கிவிட முடிய: 
எல்லாம்‌ தெய்விக மாயமந்திரமே தவிரப்‌ பிறிதன்று. இராமாயணம்‌ 
வாயிலாகவும்‌ மகாபாரதம்‌ வாயிலாகவும்‌ நாம்‌ மிகவும்‌ விந்தை | 
பான ஒரு விஷயம்‌ அறிந்துகொள்ளத்தக்கது. மாய-மந்திர சத்தி | 
வாய்த்த விற்களையும்‌ அம்பு முதலானவற்றையும்‌ தவிர; பெரும்‌ 
பீரங்கிகளும்‌ வழங்கப்பட்டதாகவும்‌ தெரிய: மரங்‌ I 
சீன 


வெடிமருந்தும்‌ குண்டும்‌ திணிக்கப்பட்டிருக்கும்‌... த்தப்‌ 
பல்லாயிர மக்களைப்‌ பலியிட்டுவிடும்‌, ௩ ர்க்‌ மாய்‌ வித்தையா 


இரும்புக்‌ குழாய்களில்‌ ஒரு 3 ரு 
பதத ை ய்‌ [ ட ட்‌ 
சிறிய துவாரம்‌ வழியாய்‌ ரட்‌ அடைத்துவிட்டார்கள்‌- த 
சத்தை விளைக்கக்கூடிய பைப்‌ பற்ற வைத்ததும்‌ ம்‌ 
i மிமக்கத்தை எழுப்பிக்கொண்டு அப்பசீ 


மகா பாரதம்‌ Til 


படையும்‌ இரதங்களுமாம்‌. நூற்றுக்கணக்கான யானைகள்‌ இரும்‌ 
புக்‌ கவசங்கள்‌ பூண்டு தக்க முறையில்‌ காக்கப்படும்‌. அவற்றின்‌ 
மீது படை வீரர்கள்‌ இருந்து போர்‌ நடத்துவார்கள்‌. யானைகள்‌ 
திரள்‌ திரளான பகைப்‌ போர்‌ வீரர்கள்மீது பாய்ந்து வலியத்‌ 
தாக்கும்‌. ஒவ்வொரு நாட்டு இரதங்களும்‌ போர்களில்‌ பயன்பட்டன 
இந்தப்பழைய இரதங்களை நீங்கள்‌ படங்களில்‌ பார்த்திருப்பீர்கள்‌. 
பண்டைக்காலத்துப்‌ படையின்‌ நான்கு அணிவகுப்புகள்‌ இவை 
களே. பாண்டவர்களும்‌ கெளரவர்களும்‌ கண்ணபிரானாரின்‌ 
உதவியை நாட விழைந்தார்கள்‌. ஆனால்‌, அவர்‌ போரில்‌ கலந்து 
கொள்ள விரும்பவில்லை. அருச்சுனனுக்குத்‌ தேர்ப்பாகனாக (பார்த்த 
னுக்குள்‌ சாரதியாய்‌) இருக்க இசைந்தார்‌. பாண்டவர்களுக்குத்‌ 
தோழராகவும்‌ அறிவுரை புகட்டுபவராகவும்‌ திகழ்ந்தார்‌ ; துரியோ 
தனனுக்குத்‌ தம்முடைய மாபெரும்படை அனைத்தையும்‌ நல்கினார்‌. 
குருக்ஷேத்திரம்‌ என்னும்‌ பரந்த வெட்டவெளியிலே இப்பெரும்‌ 
போர்‌ நிகழ்ந்தது. பீஷ்மர்‌, துரோணர்‌, கர்ணன்‌, துரியோதனன்‌, 
அவன்‌ உடன்‌ பிறந்தோர்கள்‌, மற்றும்‌ இரு பகுதியைச்‌ சார்ந்த 
உறவினர்கள்‌ கலந்துகொண்டார்கள்‌. இதன்‌ விளைவாக ஆயிரக்‌ 
கணக்கான வீரர்கள்‌ மாண்டார்கள்‌. போர்‌ பதினெட்டு நாட்களே 
நடைபெற்றது. பதினெட்டு அட்சோகிணிச்‌ சேனைகளில்‌ ஒருசிலர்‌ 
தவிர மற்றெல்லோரும்‌ மடிந்தனர்‌. துரியோதனன்‌ போரில்‌ 
வீழ்ந்து உயிர்‌ துறந்தான்‌. போரும்‌ முடிந்தது. பாண்டவர்கள்‌ 
வெற்றி வாகை கூடினார்கள்‌. பேதரசி காந்தாரியும்‌ கணவர்களை 
இழந்த கணக்கிலாக்‌ கைம்பெண்களும்‌ ஓலமிட்டமுதார்கள்‌. 
மாண்ட போர்‌ வீரர்களுக்கு ஈமக்கடன்களும்‌ நிறைவேறின. 
மகா பாரதத்தில்‌ மிகச்சிறந்த நிகழ்ச்சி யாதெனின்‌, கண்ண 
பிரானார்‌ அருளிய உபதேசமாகும்‌. அதுதான்‌ எஞ்ஞான்றும்‌ 
அழியா ததும்‌, வியக்கத்தக்கதும்‌, அமரகீதமுமான கீதை. அது 
இந்தியாவில்‌ பொதுமக்களால்‌ போற்றப்படும்‌ சாத்திரமாய்த்‌ திகழ்‌ 
கின்றது. மிகமிகச்‌ சிறந்த அறிவுரைகள்‌ அதில்‌ கோயில்கொண்‌ 
ருக்கின்றன. குருக்ஷேத்திரத்தில்‌ போர்‌ தொடங்குமுன்‌ கண்ண” 
பலி அருச்சுனனுக்கும்‌ ஏற்பட்ட உரையாடல்‌ அதில்‌ 
ரகன்றது. அந்நூலைப்‌ படிக்காதவர்களைப்‌ பார்த்து, அதைப்‌ 
படிக்கும்படி அறிவுறுத்துவேன்‌. உங்கள்‌ நாட்டவர்‌ பண்பாட்டின்‌ 
மீது அது எப்படி ஆட்சி புரிந்திருக்கின்றது என்பதை நீங்கள்‌ 
உணர்ந்தால்‌, உண்மை புலனாகும்‌. எமர்‌௪னுக்கு உற்ற தெய்வ 


hia விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ௪டர்‌-1 


ஆவேசப்பெருக்கின்‌ ஊற்று எது என்று நீங்கள்‌ ௧௬ துகின்றீர்கள்‌ * 
இந்தக்‌ கீதை என்னும்‌ நூலே ஆகும்‌. அவர்‌ கார்லைலைப்‌ பார்க்கச்‌ 
சென்றார்‌; அவருக்குக்‌ கார்லைல்‌ அளித்த பரிசு இந்தக்‌ கீதையே 
யாகும்‌. சமரச சன்மார்க்க இயக்கத்திற்கு (Concord Movement) 
வித்தாயிருந்தது இந்தச்‌ சிறு நூலேயாகும்‌. அமெரிக்க நாட்டில்‌ 
தோன்றிய பல பெரிய இயக்கங்கள்‌ இந்தக்‌ சன்மார்க்கத்தோடூ 
ஏதோ ஒரு வகையில்‌ தொடர்பு வைத்துக்கொண்டிருப்பதை நாம்‌ 
பார்க்கின்றோம்‌. 5 

கண்ணபிரானாரே கீதையில்‌ நடுநாயகமாய்க்‌ காட்சி அளிச்‌ 
கின்றார்‌. நாசரத்தில்‌ தோன்றிய இயேசுநாதரைக்‌ கடவுளே மனித 
வடிவாய்‌ வந்தாரெனச்‌ சொல்லுகின்றீர்களல்லவா ? அதுபோலவே 
இந்துக்கள்‌ கடவுளின்‌ அவதாரங்களா வழிபடுகின்றார்கள்‌. அலை 
ஒன்று, இரண்டு அல்ல, அவர்கள்‌ பல அவதாரங்களை வழுத்தி 


தவ வில்‌ கண்ணபிரானாருக்கே அடியார்கள்‌ மிகுதியாய்‌ இரு? 
ன்றார்கள்‌. அவரைப்‌ பூரணமான அவதார புருடர்‌ என்று வசி 
, ருதுகின்றார்கள்‌. “ஏன்‌? எண்று நீங்கள்‌ 
த புததபிரானையும்‌ மற்ற அவதாரங்களையும்‌ உற்றி 
தாக்குங்கள்‌ ; உண்மை தோன்றும்‌. அவர்கள்‌: சந்நியாசிகள்‌ 5 
=. ௯. க ்‌ i ப்‌ 

பொகளுக்குப்‌ பரிவில்லை. அவர்களுக்கு 

[ர்‌ 9 ப்‌ ள்‌ 
ரிவு இருக்க இயலுமோ ? கண்ணபிரானாரைக்‌ கண்ணூறு த்‌ 
ராயும்‌ நம்முன்‌ நிற்கின் ஸு: ஆராயும்‌, வேந்தராயும்‌, தந்தைய 

ஐகின்றார்‌. தாம்‌ வழங்கிய வியக்கத்தக்க 


ரல்லவோ அவர்‌ ! டட லப்‌ செயற்படுத்திக்‌ காட்டிய சான்‌ 


அவர்‌, 66 ற்‌ 
யம்‌ கண தித்‌ பெருஞ்செயல்களின்‌ நடுவேயும்‌ இன்ப 

2 மதியை எவன்‌ மாண்கின்றானோ, எவன்‌ பேரமைசீ 
to 
தல த அறிந்தவனாவா? 
ர; இதைப்‌ பின்பற்றுதற்கு ழ்‌ 
“கின்றார்‌; “பந்றற்றே எதை] 


மகா பாரதம்‌ 1S 


செயலாற்றலாம்‌ ; ஒன்றோடூம்‌ ஒன்றிப்போய்விடாமல்‌ உன்‌ கருமம்‌ 
புரிவாயாக. நீயோ, மாசற்ற ஆன்மா ; எப்பற்றும்‌ நீங்கிய சுதந்தர 
ஆன்மா. எல்லாவற்றையும்‌ நடுவுநின்றே நோக்குகின்ற ஆன்மா : 
வும்‌ நீயே”? எனக்‌ கூறுகின்றார்‌. 
நம்முடைய துயர்‌ கருமம்‌ புரிவதால்‌ முளைக்கவில்லை ; அதில்‌ 
பற்று வைப்பதாலேதான்‌ அது தோன்றுகிறது. சான்றாக, 
(பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்‌. ££ செல்வத்தைச்‌ சேமிப்பது 
/ சிறந்ததுதான்‌ ; அதைச்‌ சேமிப்பதில்‌ அரும்பாடு படுவீர்களாக ; 
ஆனால்‌,அதன்பால்‌ பற்று வைக்காதிழ்கள்‌, 2? என்று கண்ண பிரானார்‌ 
மொழிகின்றார்‌. குழவிகள்பாலும்‌, மனைவியின்பாலும்‌, கணவன்‌ 
பாலும்‌, உறவினர்பாலும்‌ இம்முறையிலேயே நடந்துகொள்வாயாக. 
புகழாயிருந்தாலும்‌ சரி, வேறு எதுவாயிருந்தாலும்‌ சரி; பற்றற்று 
இருப்பாயாக. ஒரே பற்றுகான்‌ உளது; அதுதான்‌ ஆண்டவன்‌ 
பால்‌ வைக்கும்‌ பற்றாகும்‌. உறவினர்‌ முதலியவர்களுக்காக 
உழைக்கலாம்‌; அவர்கள்‌ மீது அன்பைச்‌ சொரியலாம்‌ ; அவர்‌ 
கட்கு நன்மை புரியலாம்‌; ஆனால்‌, பற்றற்று இருப்பீர்களாக. 
கண்ணபிரானாருடைய வாழ்வே அதற்குத்‌ தக்க சான்றாய்ச்‌ சுடர்‌ 
விட்டு நிற்கின்றது. 
கண்ண பிரானாரின்‌ தெய்விக வரலாற்றைச்‌ சித்திரிக்கும்‌ 

நூலோ, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்குமுன்‌ வரையப்‌ 
யட்டது என்பதை மறந்துவிடாதீர்கள்‌. அவருடைய வாழ்வின்‌ 
வரலாற்றுப்பகுதிகள்‌ சில, நாசரத்தில்‌ தோன்றிய இயேசு நாதரின்‌ 
வாழ்க்கை நிகழ்ச்சிகளை நினைவூட்டுகின்றன. கண்ணபிரானார்‌ 
வேந்தர்‌ குலத்தில்‌ உதித்தவர்‌. கம்சன்‌ என்னும்‌ கொடுங்கோல்‌ 
மன்னன்‌ ஒருவன்‌ ஆட்சி புரிந்தான்‌. குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தில்‌ 
பிறக்கும்‌ ஒரு மகன்‌, அவனுடைய அரியணைமேல்‌ வீற்றிருப்பான்‌ 
என்று எச்சரிக்கும்‌ தெய்விகக்குரல்‌ முன்னமே ஒலித்துவிட்டது. 
ஆகவே, அந்த ஊரிலுள்ள குழந்தைகளனைத்தையும்‌ மாய்த்துவிடும்‌ 
படி ஆணையிட்டுவிட்டான்‌ அக்கொடூுங்கோலன்‌ ; கண்ணபிரானா 
குடைய பெற்றோர்களைச்‌ சிறையில்‌ வைத்தான்‌. அந்தச்‌ சிறைச்‌ 
சாலையிலேதான்‌ அக்குழந்தை பிறந்தது. திடீரென ஓர்‌ ஓளி சிறைச்‌ 
சமல, சுடர்‌ விட்டெமுந்தது. உதித்த குழவியும்‌ பேசலுற்றது : 
“உலகத்தை உய்விக்கவந்த ஒளிதான்‌ நான்‌. நான்‌ உலக 
நலத்தை நாட்டவே பிறந்திருக்கிறேன்‌,?? என்றது அக்குழவி. ஆக்க 
ளிடையே அம்மாயவர்‌ இருப்பதாகச்‌ சித்திரிக்கப்பட்டிருக்கும்‌ 


74 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌- | 


அவரை மிக்க சிறப்பு வாய்ந்த கோபாலர்‌ என்று வழங்குவார்கள்‌. 
“ ஆண்டவரே இவ்வையகத்தில்‌ அவதறித்திருக்கிறார்‌,?? என்று 
இருடிகள்‌ மிக்க உறுதியுடன்‌ சாற்றி, அவரடி தொழ அங்கே 
சென்றார்கள்‌. கதையின்‌ பிற்பகுதிகளில்‌ இயேசு நாதருடைய சரித்‌ 
திரத்திற்கும்‌, கண்ணபிரானாருடைய சரித்திரத்திற்கும்‌ உள்ள 
தொடர்பைக்‌ காண்பதரிது. 

அந்தக்‌ கொடுங்கோல்‌ மன்னனான கம்சனைக்‌ கண்ண பிரானார்‌ 
வென்றார்‌ ; ஆனால்‌, அவனுக்குப்‌ பதிலாக அரியணை அமர்ந்தி 
ஆட்சி புரியவில்லை. கம்சனைக்‌ கொல்லவேண்டியது அவர்‌ கடமை: 
எனவே, அதை மட்டும்‌ செய்தார்‌. அதோடு அவர்‌ கருமம்‌ நின்றி 
விட்டது. 

குருக்ஷேத்திரப்‌ போர்‌ முடிவடைந்தது. பெரும்போர்‌ வீர 
ரென வணங்கிப்‌ போற்றுதற்குரியவரும்‌ பிதாமகருமான (பாட்ட 
னார்‌) பீஷ்மர்‌, பதினெட்டு நாட்களிலே பத்து நாட்கள்‌ வரையில்‌ 
அரும்போர்‌ புரிந்தார்‌ ; மரணப்படுக்கையில்‌ இருந்தவாறே 
பல்வேறு பொருள்களைப்பற்றி அறிவுரை வழங்கினார்‌ ; வேற்தர்‌2 
குறியா அறங்களையும்‌, நான்கு வருணத்தாரின்‌ கடமைகளையும்‌; 
வாழ்க்கையின்‌ நான்கு படிகளையும்‌, மணத்தைப்‌ பற்றிய முறை 
பர்த்‌ ப பப்பில்‌ வேறு விஷயங்களையும்‌ எடுத்து ஓதிக்‌ 1 
ல்ல டி ? அறிவுரைகளையே அடிப்படையி ன 
டர ரதத அக்கம்‌ அருளினார்‌ ; சாங்கிய கத்த 

ற்றின்‌ நுட்பங்களை ஆய்ந்து கூறினா” 

வேந்தர்கள்‌ இவர்களைப்‌ பற்றிய க , 
பாவையும்‌ சொன்னார்‌. இப்பேரிதி சாசர்‌ 
நிறைத்த வடிவாம்‌ அன்‌ ஒழுக்கயுறைகளும்‌, சட்டங்களும்‌ 

இதற்கிடையே தருமனுகட ிலங்குகின்றது இந்தப்‌ ப்தி 
பெருகிய பயங்கரமான குருதி ஒட்டினார்கள்‌. ஆனால்‌, பத 
னர்கள்‌ இவர்களுடைய அழிவு ட கியர்கள்‌ முற்‌ 
துயர்ப்பாரமாய்‌ நின்று க இவ்விரண்டும்‌ தா த்‌ 
விட்டன. வியாசர்‌ அறிவுரைக்கேற்ப ௮. தை மிகவும்‌ வது 

த்‌ அவன்‌ அசுவமேத யாகதி 

னான்‌. 
ஈட்டிரன்‌ அமைதியாயும்‌ பெரு 


மகா பாரதம்‌ 75 


தோர்களும்‌ அவனை வணங்கி வமுத்தினார்கள்‌. தருமனை அரியா௪ 
னத்தே அமர்த்தி, மூப்படைந்த அந்த வேந்தன்‌, தன்‌ அன்பு மிக்க 
மனைவியான காந்தாரியுடனும்‌, பாண்டவர்களின்‌ அன்னையான 
குந்தியுடனும்‌ எஞ்சியநாட்களைத்‌ துறவறத்தில்‌ கழித்தற்பொருட்டுக்‌ 
காட்டிற்குச்‌ சென்றுவிட்டான்‌. 
தருமன்‌ தன்‌ சாம்ராச்சியத்தைப்‌ பெற்று முப்பத்தாறு 
ஆண்டுகள்‌ கழிந்துவிட்டன்‌. கண்ணபிரானார்‌ பூதவுடலை நீத்து 
விண்ணாடு சென்ற செய்தி தருமன்‌ செவியில்‌ விழுந்தது. ஓர்‌ 
இருடியராயும்‌, ஒரு நண்பராயும்‌, ஒரு தீர்க்கதரிசியராயும்‌, ஞானி 
யராயும்‌, அறிவுரை வழங்கும்‌ சான்றோராயும்‌ திகழ்ந்த அப்‌ 
பெரியோர்‌ மறைந்து போய்விட்டார்‌. அருச்சுனன்‌ துவாரகைக்கு 
விரைந்து சென்றான்‌. கண்ணபிரானாரும்‌, யாதவர்‌ அனைவரும்‌ 
மாண்டனர்‌ என்ற செய்தி உறுதியாகிவிட்டது. இந்தச்‌ செய்தி 
தருமனையும்‌ அவன்‌ உடன்பிறந்தோர்களையும்‌ வெந்துயர்க்கடலில்‌ 
ஆழ்த்திவிட்டது. அவர்கள்‌ தாங்களும்‌ இவ்வுலகை விட்டு அகல 
வேண்டியபொழுதும்‌ நெருங்கிவிட்டதுஎன்பதை உணர்ந்தார்கள்‌ ; 
பாராளும்‌ வேந்தர்கள்‌ சுமையை உதறித்‌ தள்ளிவிட்டார்கள்‌ ; 
அருச்சுனன்‌ பேரனான பரீட்சித்து என்பவனை அரியணைமீது 
அமர்த்திவிட்டுத்‌ தங்களது நீண்ட (மகாபிரஸ்தானம்‌ என்ற) 
யாத்திரையைத்‌ தொடரும்பொருட்டு இமய மலைக்குச்‌ சென்றுவிட்‌ 
டார்கள்‌. இது ஒரு தனிப்பட்ட முறையான சுந்நியாசமாகும்‌. 
மூப்படைந்த முடி மன்னர்கள்‌ சந்நியாசம்‌ பூணுவது ஒரு வழக்க 
மாகும்‌. பண்டைக்காலத்தில்‌ இந்தியாவில்‌ மிகவும்‌ மூப்பெய்திய 
வர்கள்‌ எல்லாவற்றையும்‌ துறப்பார்கள்‌. அவ்வண்ணமே வேந்‌ 
தர்களும்‌ துறவறம்‌ மேற்கொள்வார்கள்‌. இனிமேல்‌ உலகில்‌ வாழ 
வேண்டா என்று விரும்புகிறவர்கள்‌, இமயமலையை நோக்கிச்‌ செல்‌ 
வார்கள்‌. இப்படிப்‌ போகிறவர்கள்‌ உணவும்‌ அருந்தமாட்டார்கள்‌ ; 
நீர்‌ பருகவும்‌ இசையார்கள்‌ ; நடந்துகொண்டே போவார்கள்‌. 
உடல்‌ கீழே தானே சோர்ந்து விமுகிறவரையில்‌ ஏகுவார்கள்‌ ; 
கடவுளைப்பற்றிய சிந்தனையில்‌ ஆம்ந்தே திரிவார்கள்‌ ; உடல்‌ கீழே 
சாய்ந்து போகும்‌ வரையில்‌ திரிவார்கள்‌. 
பிறகு தேவர்களும்‌ இருடிகளும்‌ வந்து தருமனைப்‌ பார்த்து; 
“£ இம்மண்ணகத்தை விட்டு விண்ணிற்கு வரவேண்டும்‌,?? என்று 
சொன்னார்கள்‌. சுவர்க்கத்திற்குச்‌ செல்ல இமயமலையின்‌ மிகவும்‌ 
உன்னதமான சிகரத்தைத்‌ தாண்டவேண்டும்‌. இமய மலைக்கு 


76 ' விடே 


மேல்‌ மகாமேரு எ 


எவர்க்கம்‌ இ 
சேர்கிறதில்‌ 


வழிகாட்டி முன்னே செல்‌ 


சற்று நேரங்‌ கழித்து, “£ இதோ 
விமுந்துவிட்டான்‌ (5 


அ ப 2பம்‌--சுடர்‌- | 
வகானநந்தரின்‌ ஞான தீபம்‌ 


7 உச்சியில்‌ 
ன்னும்‌ சிகரமிருக்கிறது. அதன்‌ ஹ்‌... 
ருக்கிறதாம்‌. தம்‌ உடலோடு அங்கு ஒருவரும்‌ 


ண்‌ ப்‌ சா. அவை 
லையாம்‌.அங்கேதான்‌ தெய்வங்கள்‌ உறைகின்றன 
தாம்‌ தருமஷே வாவெ 


திரெளபதியும்‌ மரவுரி 
பாதையில்‌ ஒரு 
மேலும்‌ நடந்து நடந்‌ 


2 ர்கள்‌, வாளர 
ருவின்‌ உச்சியைக்‌ கண்ணுற்றார்கள்‌. தி 
ப்பாறைகள்மீது ஊர்ந்து போனார்கள்‌... பந்த 
ர்‌ எழ இயலாது அவள்‌ றன்‌... 

i i ர்த்துப்‌ பாட 
லும்‌ தருமனைப்‌ பார்த்து நு 
பீமன்‌, “வேந்தரே, அரசி கீழே விட 
என்று மொழிந்தான்‌. குருமன்‌ ச 
திரும்பிப்‌ பார்க்கவில்லை. ££ நாம்‌ டப க அத்து 
றோம்‌ ; திரும்பிப்‌ பார்க்கப்‌ பொழுதில்லை ; 
கருமன்‌ பகர்ந்தான்‌. ம்‌ 
ள்‌ பாருங்கள்‌ ! தனை... 

ம்‌ ம க 
என்று பீமன்‌ உரைத்தான்‌. த்‌ 
5 ஆனால்‌, திரும்பிப்‌ பார்த்தானில்க, ௨௦ 


என்று தருமன்‌ செப்பினான்‌. 


இரதத்தில்‌ அமர்விராக. 


ன்‌. 
்‌ கருமனுக்குப்‌ புகழ்மாலை சூட்டினா 
குழாத்திற்கே 


மனி 


ற்சி 
௫ உடலுடன்‌ இந்நாடு புகுவதிறி 
நீரே பாக்கியம்‌ புரிந்திருக்கிறீர்‌ ஐ என்‌ 


என்பால்‌ முக்க 


மகா பாரதம்‌ [| 


அரசியுமின்றி யான்‌ விண்ணாடுவேண்டேன்‌,?? என்றான்‌. தருமன்‌. 
₹: அவர்கள்‌ உங்கட்கு முன்னரே எங்கள்‌ நாட்டுக்கு வந்துவிட்‌ 
டார்கள்‌,?? என்று இந்திரன்‌ விளக்கம்‌ தந்தான்‌. 

பிறகு தருமன்‌ சுற்றிப்பார்த்தான்‌. நாயைக்‌ கண்டு, “ என்‌ 
குழந்தாய்‌, நீ இந்த இரதத்தில்‌ ஏறுவாயாக !?? என்றான்‌. இந்திரன்‌ 
பிரமித்துப்‌ பெருவியப்பில்‌ ஆழ்ந்துவிட்டான்‌. ££ ஆ ! இந்த அற்ப 
நாயையா ??? என்று இயம்பினான்‌. ££ இந்த நாயைத்‌ துறப்பீராக. 
நாய்‌ விண்ணகம்‌ புகாது என்பதை அறியீரோ ? பெருந்தகை 
வேந்தரே, உங்கள்‌ மனத்தை எங்களால்‌ அறிய முடியவில்லையே. 
நீங்கள்‌ அறிவை இழந்துவிட்டீர்களா ? பைத்தியந்தான்‌ உங்க 
ளுக்குப்‌ பிடித்துவிட்டதா ? அறப்பாதையில்‌ மனித இனத்திற்கே 
மெளலியாய்த்‌ திகமும்‌ நீங்கள்‌ ஒருவரே உம்முடைய உடலோடு 
விண்ணவர்‌ நாட்டை அடையமுடியும்‌,?? என்றான்‌. 

“பனியிலும்‌ குளிரிலும்‌ என்பால்‌ அன்பு வைத்து என்னைப்‌ 
பின்‌ தொடர்ந்த தோழனல்லவா, இந்த நாய்‌? என்‌ உடன்‌ பிறந்‌ 
தோர்கள்‌ மாண்டார்கள்‌; என்‌ அரசி உயிர்‌ நீத்தாள்‌. நட்பான நாய்‌ 
தான்‌ என்னைவிட்டு அகலவில்லை. இப்பொமுது யான்‌ இதை எப்படிப்‌ 
புறக்கணித்து அகற்ற முடியும்‌ ??? என்று மொழிந்தான்‌ தருமன்‌. 

“நாயோடு வரும்‌ மாந்தர்களுக்கு விண்ணில்‌ இடமில்லை. 
இந்த நாயை விட்டே திரவேண்டும்‌ ; இதில்‌ ஒரு நியாயமும்‌ பிறழ 
வில்லை,?? என்று இந்திரன்‌ விடை பகர்ந்தான்‌. 

“ நாயில்லாமல்‌ எனக்கு இவ்விண்ணும்‌ வேண்டா. என்னையே 
தஞ்சமாகப்‌ புகுந்த நாயை யாண்‌ துறக்கமாட்டேன்‌ ; என்‌ உயிர்‌ 
போமளவும்‌ நான்‌ புறக்கணிக்கமாட்டேன்‌. தெய்வங்கள்‌ வேண்டி 
னாலும்‌ சரி; விண்ணவர்‌ நாட்டுப்‌ பேரின்பங்கள்‌ வருவதானாலுஞ்‌ 
சரி; அவற்றிற்கு நான்‌ சற்றும்‌ இடங்கொடேன்‌ ; அறப்பாதையை 
விட்டு இம்மியும்‌ விலகேண்‌,?? என்று தருமன்‌ சாற்றிவிட்டான்‌. 

' “ஆனால்‌, இந்த நாயும்‌ சுவர்க்கம்‌ புகட்டும்‌. நீங்களோ, அறப்‌ 
பாதையைப்‌ பின்பற்றும்‌ சான்றோராவீர்கள்‌. இந்த நாயோ, 
விலங்குகளை வருத்திக்‌ கொன்று தின்னும்‌ இமல்புள்ளது. நீங்கள்‌ 
நரகத்திற்குப்‌ போகவேண்டும்‌ ; அது விண்ணவர்‌ நாட்டை அலங்‌ 
கரிக்கட்டும்‌. இதற்கு உடன்பட்டால்‌ நாங்கள்‌ அப்படி மாற்றி 
அமைப்போம்‌,” என்றான்‌ இந்திரன்‌. 4 ஆம்‌ ; அப்படியே செய்வீ 
ராக. நாய்‌ சுவர்க்கத்தை அடையட்டும்‌,” என்று தருமன்‌ 
மொழிந்துவிட்டான்‌. 


3] 
ல்‌ 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_— சடர்‌-| 


உடனே காட்சி வேறுவகையில்‌ தோன்றுவதாயிற்று. இந்தச்‌ 
சிறந்த பெருமை வாய்ந்த மொழிகளைக்‌ கேட்ட நாய்‌, தன்‌: உண்மை 
வடிவைக்‌ காட்டிவிட்டது. நாய்‌ வடிவம்‌ எடுத்து வந்தவன்‌ யமனே 
யாவான்‌. மரணதேவனும்‌ அறக்கடவுளும்‌ அவனே. £ வேந்தரே, 
உம்மைப்‌ போலச்‌ சுயநலமற்றவர்‌ ஒருவரும்‌ இல்லை. நீர்‌ சுவர்க்க 
மும்‌ வேண்டாவென்று நரகத்தையே ஏற்றீர்‌ அன்றோ ? உமத 
எல்லா அறச்சேமிப்பையும்‌ இழந்து, நரகம்‌ செல்லச்‌ சிந்தித்‌ 
தீரே! உயர்ந்த குலத்தில்‌ உதித்தோரே, வேந்தர்க்கெல்லாம்‌ 
வேந்தரே, பரதகுலத்‌ தோன்றலே, மன்னுயிர்‌ அஜத்தின்மீதிம்‌ 
அன்பைச்‌ சொரியும்‌ கருணையின்‌ வடிவே, உம்முடைய பேரறத்‌ 
தைக்‌ காட்டுவதற்கு இது ஒன்றே ஒளி மிக்க சான்றாகும்‌. அழியா? 
இன்ப நாடுகள்‌ அனைத்தும்‌ உம்மையே சார்வனவாகுக. அவற்றை 
உம்‌ அறத்தின்‌ ஆற்றலால்‌ வென்றுவிட்டீர்‌. வேந்தரே, இதுதான்‌ 
அமர நாட்டின்‌ மிக உயர்ந்த இலட்சியமாகும்‌,?? என்றான்‌ அவன்‌: 


பிறகு இந்திரன்‌, யமன்‌ முதலிய . மற்றைய தேவர்களே 
£-திட்டிரன்‌ விண்ணவர்‌ ஊர்தியின்மீது அமர்ந்து சென்றான்‌. 
அவனுக்குச்‌ சில சோதனைகளும்‌ ஏற்பட்டன. ஆகாய கங்கை, 
நீராடினான்‌ ; தெய்வ வடிவைப்‌ பெற்றான்‌. அமரர்களாய்த்‌ தி 
கின்ற தன்‌ உடன்‌ பிறந்தோர்களைச்‌ சந்தித்தான்‌. எல்லாம்‌ 0! 
யில்‌ இன்ப வெள்ளத்தில்‌ மூழ்கிவிட்டன. iP 
.. அறத்திற்கு வெற்றியும்‌ மறத்திற்கு வீழ்ச்சியும்‌ ஏற்பட. 
என்ற பெருந்தத்துவத்தைச்‌ சித்திரித்த மாபேரிதிகாசமான 12 
பாரதம்‌ இவ்வண்ணம்‌ முடிவடைகின்றது. 
உயர்‌ ந்தோங்கிய கம்பீரமான பாத்திரங்களை மிகச்‌ சத 
கவிஞரான வியாசர்‌ தம்‌ கற்பனையைக்‌ கொண்டும்‌ மேதை 
கொண்டும்‌ படைத்தார்‌. மகா பாரதக்‌ கதையை உரைக்‌ 


மகா பாரதம்‌ 79 


பத்தியிலும்‌ தருமனை அவன்‌ சகோதரர்கள்‌ ஒத்திருக்கின்றார்கள்‌. 

ஞானத்தில்‌ ஒப்பு உயர்வற்று உயர்வற உயர்‌ ந்த கண்ணபிரானா 

ருடைய தோற்றமும்‌ நம்‌ கண்முன்‌ மிதந்து வருகின்றது. காப்பி 

யத்தில்‌ திகழ்கின்ற பெண்மணிகளின்‌ ஒளி மிக்க தோற்றங்களும்‌ 

நம்‌ உள்ளங்களைக்‌ கொள்ளை கொள்ளுகின்றன. காந்தாரியின்‌ 

உயர்ந்த தோற்றப்‌ பொலிவும்‌, அன்பே வடிவான அன்னை குந்தி 

யின்‌ இயல்பும்‌, திரெளபதியின்‌ கற்பும்‌, இன்னல்களையும்‌ துயர்‌ 

களையும்‌ ஏற்ற அவளுடைய பொறையும்‌ நம்முன்‌ விரிகின்றன. 

இவை போன்ற நூற்றுக்கணக்கான பாத்திரங்கள்‌ இவ்விதிகா௪த்‌ 

தில்‌ இடம்‌ பெறுகின்றன. இதில்‌ தோன்றுகின்ற பாத்திரங்களும்‌ 
இராமாயணத்தில்‌ வருகின்ற பாத்திரங்களும்‌ இந்து உலகம்‌ போற்றி 
வழிபடும்‌ பரம்பரைச்‌ சொத்தாய்ப்‌ பல்லாயிரம்‌ ஆண்டுகளாய்க்‌ 
திகழ்ந்து வருவதை உணர்கின்றோம்‌. அவர்களுடைய தூய எண்‌ 
ணங்களுக்கும்‌, ஓமுக்கத்தைப்பற்றி அவர்கள்‌ கொள்ளும்‌ கருத்து 
களுக்கும்‌, அறநெறி முறைகட்கும்‌ அடிப்படையாய்‌ இப்பாத்திரங்‌ 
கள்‌ இலங்குகின்றன. மக்கட்சமுதாயம்‌ இன்னும்‌ எட்ட விரும்பு 
கின்ற ஒரு பண்புச்‌ சிகரமாய்‌ இராமாயணமும்‌ மகா பாரதமும்‌ 
திகழ்கின்றன. உண்மையிலேயே பண்டைய ஆரியர்களுடைய 
வாழ்வையும்‌, ஞானத்தையும்‌ சித்திரிக்கும்‌ அறிவுக்களஞ்சியங்க 
ளென இவ்விரு மாபேரிதிகாசங்களையும்‌ நாம்‌ கருதலாம்‌. 


ஐடபரதரின்‌ வரலாறு ப 


[காலிபோர்னியாவில்‌ 3ற்றப்பட்ட சொற்பொழிவு ] 


8 ரதன்‌ என்னும்‌ பெயருடைய புகழ்வாய்ந்த வேந்தன்‌ ஒருவ 
ஆட்சி புரிந்துவந்தான்‌. அயல்‌ நாட்டார்களால்‌ இந்தியா என்றி 
வழங்கப்படும்‌ தேசத்தை அந்தத்‌ தேசத்து மக்கள்‌ பாரத வருவம்‌ 
என்று மொழிவார்கள்‌. மூப்பெய்திய ஒவ்வோர்‌ இந்துவும்‌ இம்மை 
அலுவல்களனைத்தையும்‌ துறந்துவிட வேண்டும்‌ என்ற கடலை 
வகுக்கப்பட்டிருக்கிறது. அவன்‌ தன்னுடைய கவலையாம்‌ சுமைகள்‌; 
சொத்துச்‌ சுதந்தரங்கள்‌, இன்பப்‌ போகப்பொருள்கள்‌ இவற்றைத்‌ 
தன்‌ மைந்தன்பால்‌ ஓப்படைத்துவிட்டுக்‌ காட்டிற்குச்‌ சென்று! 
தன்னுள்ளே திகழ்கின்ற ஒரே மெய்ப்பொருளான ஆன்மாவைப்‌ 
பற்றிய சிந்தனையில்‌ ஆழவேண்டும்‌ ; வாழ்வோடு தன்னைப்‌ பிணைஃ 
கின்ற தளைகள்‌ எல்லாவற்றையும்‌ தகர்த்து எறிந்துவிடுவதுதான்‌ 
அழகாகும்‌. வேந்தனாய்த்‌ நிகழட்டும்‌ ; புரோகிதனாய்ப்‌ பொல்‌ 
யட்டூம்‌; குடியானவனாய்த்‌ தோன்றட்டும்‌ ; பணியாளனாய்‌ இரு? 
கட்டும்‌ ; ஆடவனாய்க்‌ காட்சியளிக்கட்டும்‌ ; நங்கையாய்‌ மிளிரட்டும்‌ 
ஒவ்வொருவரும்‌ இந்தக்‌ கடமையை ஏற்றே தீரவேண்டும்‌. 2 
லிருந்து விலகுதல்‌ அறம்‌ அன்று. மைந்தன்‌ முறையிலோ, உட 
பிறந்தோன்‌ முறையிலோ, கணவன்‌ முறையிலோ, ஐந்தை 
முறையிலோ, மனைவி முறையிலோ, புதல்வி முறையிலோ, தா்‌ 
முறையிலோ, உடன்பிறந்தோள்‌ முறையிலோ ஆற்றப்படு? 
குடும்பக்‌ கடமைகள்‌ யாவும்‌ இந்த ஒரே இறுதிநிலக்குத்‌ தம்மை? 


ந டாள்ளூம்‌ பொருட்டு இல்வாழ்வோர்‌ புரிய? 
, அதங்களேயாகும்‌. இந்நிஜூயி அல்‌ யோ 
பிணைக்கின்ற பந்தங்கள்‌ அ தக ன்‌ 


த றவே அறுந்து போ்‌ . 

_ இந்நெறியைப்‌ பின்பற்‌ மல்‌ கன்‌ பரதன்‌ 
பருவத்தே மைந்தனை அரியனைம்‌ 
்‌ 3 த்‌ உறையச்‌ சென்றுவிட்டான்‌. 177 
i வெள்ளிய எ மக்கள்மீது ஆட்த புரிந்த வேந்தன்‌ பொன்‌ 
ட ற்‌ ரர்‌ டு அமைக்கப்பட்ட பளிங்கு அரண்மூ? 
ன்பு வாழ்ந்த வேந்தன்‌ விஷயிலா நன்ம கள்‌ 
ப களில்‌ உணவருந்‌ ய மன்னன்‌” 

“மலைக்‌ காடுகளில்‌ இப்பொழுது ஓர்‌ கறங்க நா 


ஜடபரதரின்‌ வரலாறு 91 


லும்‌ புல்லுங்கொண்டூ ஒரு சிறு குடில்‌ அமைத்துவிட்டான்‌. தன்‌ 
கைகளாலேயே திரட்டப்பட்ட கந்த மூலங்களை உண்டே உயிர்‌ 
வாழ்ந்தான்‌. மனித ஆன்மாவில்‌ எஞ்ஞான்றும்‌ ஒளிவிட்டுக்கொண் 
டிருக்கும்‌ ஆண்டவன்பால்‌ இடையறாத தியானத்தில்‌ மேழ்கி 
விட்டான்‌. நாட்கள்‌, திங்கள்கள்‌, ஆண்டுகள்‌ கழிந்தன. 

இந்த ராஜரிஷி தவம்‌ புரிகின்ற இடத்திற்கு அண்மையில்‌ தண்‌ 
ணீர்‌ அருந்த ஒரு மான்‌ ஒரு நாள்‌ வந்தது. அக்கணமே சற்றுச்‌ 
சேய்மையில்‌ ஒரு சிங்கம்‌ பேரிடி முழக்கஞ்செய்தது. மிகவும்‌ 
அச்சமற்று நீர்‌ வேட்கையைக்கூடத்‌ தணித்துக்கொள்ளாமலே 
ஆற்றைக்‌ கடக்கத்‌ துள்ளிக்‌ குதித்து விரைந்தோடிற்று அந்த மான்‌. 
'அது அப்பொழுது முமுச்சூல்‌ கொண்டிருந்தது. அளப்பருந் 
தொல்லையும்‌ திடுமென எழுந்த ௮௪௪ அதிர்ச்சியும்‌ அது தன்‌ 
குட்டியை ஈனும்படி செய்துவிட்டன. ஈன்ற அக்கணமே மான்‌ 
தரைமீது சாய்ந்து மரித்துவிட்டது. தண்ணீரில்‌ நமுவி விமுந்து 
நொப்பும்‌ நுரையுமாய்க்‌ கொந்தளித்துக்‌. கடிது பெருகும்‌ ஆற்றில்‌ 
சிக்கி அடித்துக்கொண்டு போகப்படும்‌ அம்மான்‌ குட்டி வேந்தன்‌ 
பார்வையைக்‌ கவர்ந்துவிட்டது. அவன்‌ தன்‌ தியானத்திலருந்து 
எழுந்து நீரில்‌ இறந்து மடியாவண்ணம்‌ விரைந்து அதைக்‌ காப்‌ 
பாற்றினான்‌ ; குடிலுக்குத்‌ தூக்கிச்‌ சென்று, அனலை மூட்டி மிக்க 
கவனத்துடனும்‌ பரிவுடனும்‌ வெப்பங்கொண்ட தன்‌ கைகளால்‌ 
வருடி அதனை உயிர்த்தெமும்படி செய்தான்‌. அன்பு மயமாய்த்‌ 
திகழ்ந்த அப்பெரியான்‌ அதைத்‌ துன்‌ அரவணைப்பில்‌ வைத்துக்‌ 
கொண்டான்‌.  நற்புல்லையும்‌ தீஞ்சுவைக்‌ கனிகளையும்‌ அதற்கு 
அளித்துச்‌ செல்வத்துடன்‌ பாராட்டினான்‌. கவலையற்று அமைதியில்‌ 
தன்‌ காலத்தைக்‌ கழிக்க வந்தவனது அன்பின்கீழ்‌ அது ஓர்‌ 
அழகிய மானாய்‌ ஓங்கி வளர்ந்துவிட்டது. பெரிய அதிகாரம்‌, 
உயர்ந்த பதவி, குடும்பம்‌-இவற்றின்மீது வாழ்நாள்‌ முழுதும்‌ 
வைத்த பற்றை அறுத்தெறியும்‌ ஆற்றல்‌ படைத்த அவன்‌ மனம்‌, 
பெருகு வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்ட அந்த மானின்பால்‌ 
மிகுந்த பற்றுக்கொண்டுவிட்டது. எவ்வளவுக்கெவ்வளவு அந்த 
மானின்மீது அன்பைச்‌ சொரிந்தானோ, அவ்வளவுக்கவ்வளவு 
ஆண்டவன்பால்‌ தியானத்தைச்‌ செலுத்த இயலாமற்போய்‌ 
விட்டது. மான்‌ காட்டில்‌ மேயப்‌ போய்த்‌ திரும்பிவர நேரமாகி 
விட்டால்‌, அந்த ராஜரிஷியின்‌ உள்ளம்‌ பதைத்து அல்லலுறும்‌. 
“இந்த என்‌ சிறு குழந்தையைக்‌ காட்டிலுறையும்‌ ஏதாவது ஒரு 


_ சுதந்தரங்களைப்‌ பங்கு பிரித்‌ 


92 வேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_சுடர்‌-1 


வெம்புலி தாக்கிக்‌ கொன்றுவிட்டதா ? அல்லது அதற்கு வேறு 
ஏதேனும்‌ ஆபத்து நேரிட்டுவிட்டதா ? அன்றேல்‌, அது வீடு திரும்ப 
ஏன்‌ கால தாமதம்‌ செய்கின்றது ??? என்ற சிந்தனை. அலைகள்மீது 
அவன்‌ மிதந்து செல்வான்‌. 

இவ்வண்ணம்‌ சில ஆண்டுகள்‌ கழிந்தன. அவனுக்கு மரண ' 
முறும்‌ நாளும்‌ வந்துவிட்டது. அந்த ராஜரிஷி உயிரை நீத்தற்கு. 
ஆயத்தமானான்‌. பரமான்மாவை நாடாமல்‌ அவன்‌ மனம்‌ அந்த 
மானைச்‌ சிந்தித்தபடியே இருந்தது. தன்‌ அன்பிற்குரிய மானின்‌ 
துயர்‌ முகில்‌ சூழ்ந்த கண்கள்மீது தன்‌ பார்வையை ஊன்றிய 
படியே அவன்‌ ஆன்மா உடலை விட்டு அகன்றது. அதன்‌ விளைவாஃ 
அடுத்த பிறவியில்‌ அவன்‌ மானாய்த்‌ தோன்றினான்‌. 1 

அந்த மான்‌ பண்டைப்‌ பிறப்பை உணரும்‌ மானாகவே 
உதித்தது. வாய்‌ பேசாமல்‌ விலங்கின்‌ உடலில்‌ இருந்தாலும்‌, முன்‌ 
பிறவியின்‌ நினைவு அழிந்து போகாமல்‌ இருந்தது. தன்னுடை! 
இனங்களைவிட்டு ஆச்சிரமங்களின்‌ மருங்குகளில்‌ மேயும்‌ உணர்ச்சி 
அதை ஈர்த்துக்‌ செல்லும்‌, அங்கே அவர்‌ வேள்விகளில்‌ அவிகள்‌ 
சொரிவதைக்‌ கண்கொண்டு நோக்கும்‌ 


; உபநிடதங்கள்‌ 92 
வதைச்‌ செவிகளால்‌ பருகும்‌. ்‌ ன்‌ 


ாணுக்குரிய ஆயுள்‌ முடிவானதும்‌, அது இறந்தது ; செல்லம்‌ 
படைத்த ஓர்‌ அந்தணனுக்குக்‌ கடைசிச்‌ சேயாய்ப்‌ பிறந்தது. இந்தி 
வாழ்விலும்‌ அவன்‌ தன்னுடைய மூற்ிறவிகளனைத்தைய்‌ 
உணர ந்தான்‌. அறியா இளமைப்‌ பருவத்தேயும்‌ வாழ்வின்‌ நல்ல 
தீது என்ற வலைகளில்‌ சிக்கக்கூடாது என்ற உறுதி கொண்டான்‌: 
குழந்தையாயிருந்து வளரும்‌ பொழுது அவன்‌ உடல்‌ நலம்‌ பெற்று? 
வலிமை அடைந்துமிருந்தான்‌ ; ஒரு சடப்பொருள்‌ போலி!” 
க்‌ ம்‌ வ, அளித்தான்‌. அவன்‌ வாயிலிருந்து 8 
சாற்கூட வரவில்லை. உலக அ த தீ 1 கிவி 
வோமோ என்ற அச்சம்‌ அவ இ அங்கே க அவ 
னுடைய எண்ணங்கள்‌ யாவும்‌ று தம்‌ து 
ப எஞ்ஞான்‌ i ண்ட 
மீதே பதிந்திருந்தன. பண்டை ர உன்ர தல்‌ து அசை 
ஓழிப்பதற்கே அவன்‌ உயிர்‌ வாழ்ந்தான்‌ நுகர்ந்‌ 
நாஸ்‌ விலே தந்தை இறந்துவிட்டான்‌. பிள்சாகள்‌ சொத்த, 
அக்கொண்டார்கள்‌. தங்கள்‌ ன்‌ 
என்றும்‌ தட்ட தவ 
௮ம்‌ ஒன்றுக்கும்‌ உதவாதி ந்தி 
ப்ர சொத்தையும்‌ தாங்களே பகிர்‌ 


உடன்பிறந்தோன்‌ ஊமை 
என்றும்‌ கருதி, அவனுக்குரி 


ஜடபரதறின்‌ வரலாறு 63 


கொண்டார்கள்‌. உயிர்‌ வாழ அவனுக்குப்‌ போதிய உணவு அளிக்‌ 
கும்‌ பொறுப்போடு அவர்களுடைய அறம்‌ நின்றுவிட்டது. உடன்‌ 
பிறந்தோர்களின்‌ மனைவிமார்கள்‌ அடிக்கடி அவனைக்‌ கொடுமை 
யாக நடத்தினார்கள்‌ ; கடுமையான அலுவல்களை ஆற்றும்படி ஏவி 
னார்கள்‌ ; அவனால்‌ இயலாத பொழுது அவனிடத்தில்‌ இன்னும்‌ 
இரக்கமில்லாது இருப்பார்கள்‌. அல்லல்‌ உற்றதாகவும்‌ அஞ்சுவ 
தாகவும்‌ அவன்‌ காட்டிக்கொள்ளவில்லை ; மிகவும்‌ தன்னை வதைத்‌ 
தால்‌ வீட்டை விட்டு வெளியேறி, அவர்களுடைய சீற்றந்‌ தணிகிற 
வரையில்‌ ஒரு மரத்தடியில்‌ தங்கிப்‌ பொமுதைப்‌ போக்குவான்‌ ; 
பிறகு அமைதியாய்‌ வீட்டிற்குத்‌ திரும்பிவிடுவான்‌. 

ஒரு நாள்‌ உடன்‌ பிறந்தோர்களின்‌ மனைவிகள்‌ ஆற்றொனாத்‌ 
துன்பம்‌ விளைவித்த காரணத்தால்‌, பரதன்‌ வீட்டை விட்டே 
அகன்று ஒரு மரத்தின்‌ நிழலில்‌ தங்கி இளைப்பாறினான்‌. அந்‌ 
நாட்டு வேந்தன்‌ அங்குச்‌ செல்ல நேர்ந்தது. அவனை ஒரு பல்லக்‌ 
கில்‌ வைத்துப்‌ பணியாளர்கள்‌ தங்கள்‌ தோள்கள்மீது சுமந்து 
போனார்கள்‌. எதிர்பாராத வண்ணம்‌ பல்லக்குத்‌ தூக்குவோர்களில்‌ 
ஒருவன்‌ நோய்வாய்ப்பட்டுவிட்டான்‌. ஜடபரதன்‌ ஒரு வலிய 
இளைஞனாயிருக்கக்‌ கண்டு, பல்லக்குத்‌ தூக்கும்‌ விஷயத்தில்‌, நோய்‌ 
வாய்ப்பட்டவனுக்குப்‌ பதிலாகத்‌ தங்கட்கு உதவ முடியுமா என்று 
அவனை வினவினார்கள்‌. ஆனால்‌ ஜடபரதன்‌ வாளா இருந்தான்‌. 
அவன்‌ உடல்‌ வலிமை உள்ளவன்‌ என்று தேர்ந்த பணியாளர்கள்‌ 
சிவிகைத்‌ தண்டை அவன்மீது சுமத்திவிட்டார்கள்‌. பேசாமலே 
ஐடபரதன்‌ சென்றான்‌. இது நிகழ்ந்த சற்று நேரத்திற்குப்‌ பின்‌ 
சமனாய்ப்‌ பல்லக்குச்‌ செல்லவில்லையே என்று வேந்தன்‌ கூறிப்‌ 
பல்லக்கிலிருந்து வெளியிலே நோக்கிப்‌ புதியவனாய்த்‌ தூக்கு 
வோனைப்‌ பார்த்து, 4: அறிவிலி, உன்னுடைய தோள்கள்‌ வலியுறு 
மானால்‌, சற்று இளைப்பாறு? என்றான்‌. பல்லக்குத்‌ தண்டைக்‌ 
கீமே வைத்துத்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ முதன்முதலாக வாயைத்‌ 
திறந்து பேசலுற்றான்‌. “வேந்தரே, யாரை நீங்கள்‌ 4 அறிவிலி ? 
என்று அழைக்கின்றீர்கள்‌ ? பல்லக்கைக்‌ கீழே வைக்கும்படி 
யாருக்குக்‌ கட்டளோ இடுகின்றீர்கள்‌ ? யார்‌ சோர்வுற்றிருப்பதாக 
மொழிகின்றீர்கள்‌ ? நீ என்று அழைக்கின்றீர்களே, அந்த (நீ? 
யார்‌? “நீ? என்பிது இந்தச்‌ சதைத்‌ தொகுதியானால்‌, உங்கள்‌ 
உடலும்‌ இதே பொருளால்‌ அமைந்ததுதானே ? அதற்குத்‌ தன்‌ 


உணர்ச்சி இல்லை; அதற்கு அயர்வில்லை ; அது துன்பத்தையும்‌ 
1-8 


௬டர்‌-1 


84 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ 


அறிகிறதில்லை; அதை மனம்‌ என்று நீங்கள்‌ கருதினால்‌, உங்கள்‌ 
மனமும்‌ அதுவும்‌ ஒன்றே. அது எங்கும்‌ ஒன்றே. £நீ? என்பது 
மனத்திற்கப்பால்‌ ஒன்றைச்‌ சுட்டுமாயின்‌, அதுதான்‌ பரமான்மா 
வாகும்‌. என்னுளே திகமும்‌ மெய்ப்பொருள்தான்‌ உங்களிடமும்‌ 
மிளிர்கின்றது. இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ ஒளிவிட்டு நிற்கிறதும்‌ அது 
ஒன்றேயாகும்‌. அந்தப்‌ பரமான்மா அயர்வுறும்‌ என்று நினைக்‌ 
கின்றீர்களா? அது எப்பொழுதாவது சோர்வடையுமா? அது இன்ன 
லால்‌ நலியுமா? வேந்தரே, இந்த உடற்பாரம்‌ பாதையில்‌ ஊர்ந்த 
கொண்டிருக்கும்‌ புமுக்கள்‌ நசுங்காவண்ணம்‌ இருத்தற்பொருட்டூ 
முயன்றதால்‌, பல்லக்குச்‌ சமனாய்ச்‌ செல்லவில்லை. அந்தப்‌ பதி 
மான்மா அயர்வுறவில்லை; அதற்குப்‌ பலவீனமே இல்லை; அது பல்லக்‌ 
கின்‌ சுமைத்தண்டைத்‌ தாங்கிச்‌ செல்லவில்லை. ஏனெனில்‌, அதி 
எல்லாம்‌ வல்லது; எங்கும்‌ நிறைந்தது,” என்று ஜடபரதிர்‌ 
மொழிந்தார்‌. இவ்வண்ணம்‌ பரமான்மாவின்‌ இயல்பைப்பற்றியும்‌ 
பழுத்த ஞானத்தைப்‌ பற்றியும்‌ அவர்‌ மிக்க ஆர்வத்துடன்‌ துர6 
ஆராய்ந்துகொண்டே போனார்‌. விரிந்த படிப்பு, நுண்ணறிவு; 
“தத்துவம்‌ இவற்றைப்‌ பெற்றதால்‌ தருக்குற்ற வேந்தன்‌ பல்‌ 
லக்கை விட்டுக்‌ கீழே இறக்கி ஜடபரதரின்‌ அடியிற்பணித்தி? 
“ பெரியோரே, என்னை மன்னித்தருள வேண்டும்‌! உங்களைப்‌ 
டல்‌ வலத்து சுமக்கப்‌ பகர்‌ ந்தபொழுது, நீங்கள்‌ ஒரு ஞானியார்‌ என்‌ 
“ஜை தான்‌ உணர்ந்தேனல்வேன்‌ !? என்றான்‌. 4 

, பரதர்‌ அவ்வேந்தனுக்கு ஆசிகள்‌ பல கூறி அகன்றார்‌. தம்‌ 
டைய தூய வாழ்க்கை மாறாத சுருதியில்‌ செல்லும்‌ இயல்பைப்‌ 
பெற்றார்‌ ; உடல்‌ நீத்ததும்‌ பிறவித்தளையிலிருந்தும்‌ விடுபட்டார்‌: 


பிரகலாத சரிதம்‌ 
[இ.அ காலி3போர்னியாவில்‌ நிகழ்த்தப்பட்ட சொற்பொழிவு] 


இரண்யகசிபு என்பவன்‌ தைத்தியர்களுக்கு (அசுரர்களுக்கு) 
வேந்தன்‌. அசுரர்களும்‌ தேவர்களும்‌ ஒரே குலத்தைச்‌ 

சார்ந்தவர்களேயானாலும்‌, அசுரர்கள்‌ தேவர்களோடு இடையறாது 
போராடிய வண்ணமே இருந்தார்கள்‌. உலக மக்கள்‌ வேள்வித்‌ 
தியில்‌ தேவர்களுக்குச்‌ சொரியும்‌ அவிகளிலும்‌, நல்கும்‌ காணிக்கை 
களிலும்‌ அசுரர்களுக்குப்‌ பங்கில்லை. உலக ஆட்சியிலும்‌, அதை 
நடத்துவதிலும்‌ அவர்களுக்கு உரிமை இல்லை. ஆனால்‌, சில சமயங்‌ 
களில்‌ அவர்களுக்கு ஆற்றல்‌ ஒங்கி வளரும்‌. அவர்கள்‌ விண்ணவர்‌ 
அனைவரையும்‌ அடித்துத்‌ துரத்தி, அவருடைய அரியணையைத்‌ 
தமக்கு இடமாக்கிக்கொண்டு சில காலம்‌ ஆளினும்‌ ஆளுவார்கள்‌. 

உலகம்‌ முமுதும்‌ நிரம்பிய திருமாலை அமரர்கள்‌ இறைஞ்சு 
வார்கள்‌. அவர்களுடைய சிறுமையை அவர்‌ துடைப்பார்‌. அரக்‌ 
கர்கள்‌ துரத்தியடிக்கப்படுவார்கள்‌; மீண்டும்‌ தேவர்கள்‌ செங்கோல்‌ 
புரிவார்கள்‌. 

அரக்கர்‌ வேந்தனான இரணியகசிபு தன்‌ பங்காளிகளைத்‌ 
தோல்வியுறும்படிச்‌ செய்து, விண்ணவர்‌ நாட்டின்‌ அரியணைமீது 
வீற்றிருந்து, மனிதர்களும்‌ விலங்குகளும்‌ உறையும்‌ நடுவுலகம்‌, 
தேவர்களும்‌ அவர்களையொத்தவர்களும்‌ வாமும்‌ மேல்‌உலகம்‌, 
அரக்கர்‌ வைகும்‌ கீழ்‌ உலகம்‌ ஆகிய இம்மூவுலகங்களிலும்‌ ஆணை 
செலுத்தத்‌ தொடங்கிவிட்டான்‌. இந்த உலகத்திற்குத்‌ தன்னை 
யல்லால்‌ வேறு தலைவன்‌ இல்லை என்று தருக்கி நின்றான்‌. தன்னைத்‌ 
தீவிர வேறு தெய்வமும்‌ இல்லை என்று சாதித்தான்‌. எல்லாம்‌ 
வல்ல திருமாலுக்கு எங்கும்‌ பூசனை புரியக்கூடாதென்றும்‌, இனித்‌ 
தனக்கே எல்லா வழிபாடுகளும்‌ செய்யப்படவேண்டுமென்றும்‌ 
ஆணை இட்டுவிட்டான்‌. 

இரணியகசிபுவிக்குப்‌ பிரகலாதன்‌ என்பவன்‌ மைந்தன்‌. 
அவலம்‌ தன்‌ குழவிப்‌ பருவம்தொட்டே ஆண்டவன்பால்‌ அளவு 
சக. பத்தி பூண்டிருந்தான்‌ ; குழந்தையாயிருக்கும்போதே 
பதீதிச்‌ சின்னங்களைப்‌ புலப்படுத்தினான்‌. இரணியகசிபு எந்தத்‌ 
தீமையை உலகத்தை விட்டு நீக்க விழைந்தானோ, அந்தத்‌ தீமை 
ன குலத்திலேயே மூளைத்தெழக்கூடும்‌ என்று அஞ்சி, ௪ண்டர்‌, 


86 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌-1 


அமர்க்கர்‌ என்னும்‌ ஆசிரியர்‌ இருவரிடம்‌ மைந்தனை ஒப்படைத்து 
விட்டு, திருமாலின்‌ பெயரையும்‌ எவரும்‌ உச்சரியா வண்ணம்‌ 
பார்த்துக்கொள்ள வேண்டும்‌ என்ற கண்டிப்பான கட்டளையும்‌ 
இட்டான்‌. ஆசிரியர்களோ, கடுமையான அடக்கப்‌ பயிற்சியுள்ள 
வர்கள்‌. அவர்கள்‌ அரசிளங்குமரனைத்‌ தங்கள்‌ வீட்டிற்கு அழைத்‌ 
துச்‌ சென்று அவனையொத்த மாணாக்கர்களோடு கல்வி பயிலச்‌ செய 
தார்கள்‌. ஆனால்‌, சிறுவனான பிரகலாதன்‌ நூல்களைக்‌ கல்லாமல்‌ 
திருமாலை வழிபடு முறையை மற்றைய மாணவர்கட்குக்‌ காட்டும்‌ 
துறையில்‌ தன்‌ பொமுதனைத்தையும்‌ போக்கினான்‌. இதைக்‌ கண்ட 
ஆசிரியர்கள்‌ நடுங்கினார்கள்‌. இரணியகசிபுவின்‌ சீற்றம்‌ தங்கள்‌ 
மீது பாயும்‌ என்ற அச்சம்‌ அவர்களா எப்பொழுதும்‌ சூழ்ந்தே 
இருந்தது. அவர்கள்‌, “: நீ இப்படிக்‌ கற்பிப்பது அழகன்று. இச்‌ 
செயலை விட்டுவிட வேண்டும்‌,” என்று பிரகலாதனுக்குச்‌ சொல்லிட 
பார்த்தார்கள்‌. மூச்சு விடுவதை நிறுத்துவது எப்படி இயலாதி 
காரியமோ, அப்படியே திருமாலை வமுத்துவதையும்‌ அவர்‌ 
மகிமையை எடுத்தோதுவதையும்‌ நிறுத்துவது பிரகலாதனுக்கு 
: அரிய செயலாயின. ஆசிரியர்கள்‌ தங்கள்‌ மீது குற்றஞ்‌ சாரா 
வண்ணம்‌ வேந்தனையணுகி, அவன்‌ மகன்‌ வைத்‌ தான்‌ 

தொமுதலேயன்றி மற்றைய ட திருமா பத ச்‌ 
செய்து, அவர்களையும்‌ டுத்‌ - பட பதன்‌ ளையும்‌ட தொழும்‌? 
ர ர பனித்த க உ முன்‌ என்ற பயங்கரத்‌ 
ரர எ ரர கனம இட்ட க செவியுற்ற தெல்‌ 
க குண்டு, பிரகலாதனைத்‌ தன்னிடம்‌ வ 

மென்று மிக நயம்பட த்தல்‌ க. இறுதி வே 
வணங்குதற்குரிய ஒரே தெய்வம்‌ ஏஜ்‌ அம்‌, மன்னனான' தான்‌, 
ஆனால்‌, பயனில்லை. எங்க இடமும்‌ அவனுக்குக்‌ கற்பித்த 5 
எங்கும்‌ நிறைந்த திருமாலே இவ்வுலகிற்கு 


க வணங்‌ ற்கேற்‌ 2 டை 
சங்கறைபம்‌ முடியும்‌ வரையிலேதான்‌ ய படக்க க்கல்‌ ்‌ 


மனம்‌ திருமாலிடம்‌ மிகவ ப்‌ ்‌ 
விளைத்த வலியை தன அர்‌ “ஆற்ந்திருந்தபடியால்‌, அக்கருலி 


ணரவில்‌ஃ 


பிரகலாத சரிதம்‌ 87 


தன்‌ முயற்சி பயனற்றதைக்‌ கண்ணுற்ற இரணியகசிபு பேரச்‌ 
சத்தை அடைந்தான்‌. அரக்கருக்குற்ற மிகக்‌ கொடிய உணர்ச்சி 
கள்‌ அவன்‌ மனத்தின்கண்‌ அலை மோதவே, தன்‌ மைந்தனை 
மாய்க்கும்பொருட்டு சற்றும்‌ இரக்கமிலாக்‌ கொடும்பேய்கள்‌ 
கையாளும்‌ பல்வேறு சூழ்ச்சிகளை வகுத்தான்‌ ; யானைக்‌ காலடி 
களின்கீழ்‌ அவனை வைத்து நசுக்கும்படி உத்தரவு பிறப்பித்தான்‌. 
சீற்றங்கொண்ட யானையாலும்‌ அவனை நசுக்க இயலாது போயிற்று; 
பமுக்கக்‌ காய்ந்த இரும்பின்மீது அடி வைத்த கதையாய்‌ முடிந்து 
விட்டது அந்த யானையின்‌ முயற்சி. இந்த முறையும்‌ வீணாய்ப்‌ 
போகவே செங்குத்தான ஒரு குன்றின்‌ மீதிலிருந்து அவனைக்‌ 
கீழே தள்ளும்படி கட்டளையிட்டான்‌ மன்னன்‌. இந்த ஆணையும்‌ 
நிறைவேற்றப்பட்டது. திருமால்‌ பிரகலாதன்‌ உள்ளத்தில்‌ உறைந்த 
காரணத்தால்‌, புல்லின்மீது மலர்‌ உதிர்வது போலப்‌ பிரகலாதன்‌ 
நரையை அடைந்தான்‌. இரணியகசிபு அவனுக்கு நஞ்சை 
யருத்தினான்‌ ; அவனைத்‌ திக்குளிக்கச்‌ செய்தான்‌ ; உணவளிக்கா 
மல்‌ வாட்டினான்‌; கிணற்றில்‌ எறியச்‌ செய்தான்‌ ; மந்திரங்கள்‌ 
கொண்டு மாய்க்கப்‌ பார்த்தான்‌. ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாகப்‌ பல 
கொடிய முறைகளையும்‌ கையாண்டு பார்த்தான்‌. ஆனால்‌, யாவும்‌ 
வீணாயின. தூயவனை ஒன்றும்‌ துன்புறுத்தவில்லை. ஏன்‌ ? திருமால்‌ 
அவன்‌ மனத்தில்‌ கோயில்‌ கொண்டிருந்தாரல்லரோ ! 
கீழ்‌ உலகங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட வலி மிக்க 
அரவங்களால்‌ கட்டி அவனைக்‌ கடலில்‌ எறிந்துவிடும்படி கட்டளை 
யிட்டான்‌ மன்னன்‌. மேலும்‌, அங்கே அவன்மீது பெருமலைகளும்‌ 
அடுக்கப்பட வேண்டுமாம்‌; உடனே இறவாமற்போனாலும்‌, 
நாளடைவில்‌ மரித்துவிடக்கூடுமன்றோ ! இந்நிலையில்‌ அவனை 
விட்டுவிட வேண்டுமென்று உத்தரவு செய்தான்‌. 
இவ்வண்ணம்‌ கொடுமையாக நடத்தப்பட்டும்‌ பிரகலாதன்‌ 
தன்‌ பேரன்புக்குரிய திருமாலை இடையறாது வமுத்திக்கொண்டே 
இருந்தான்‌ ; அண்டர்‌ நாயகனே போற்றி! அழகுடை மாலே 
போற்றி ! என்று குதித்தான்‌; திருமாலைப்‌ பற்றிச்‌ சிந்திப்பதாலும்‌, 
கியானிப்பதாலும்‌ அவர்‌ தன்‌ பக்கலில்‌ இருப்பதாகவே உணரத்‌ 
தொடங்கினான்‌ ; தண்‌ ஆன்மாவிலேயே அமர்ந்திருப்பதாகக்‌ 
கண்டான்‌ ; பிறகு தானே திருமாலாகவும்‌, ஒவ்வொன்றும்‌ தானே 
யாகவும்‌, தானே எங்கும்‌ இருப்பதாகவும்‌ தேர்ந்தான்‌. 
இத்தகைய அனுபூதிக்‌ செல்வத்தை எய்திய உடனே, அரவத்‌ 


86 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--ஈடர்‌-] 


தளைகள்‌ யாவும்‌ அறுந்துபோயின : மலைகள்‌ தவிடுபொடியாயின$ 
கடல்‌ கொந்தளித்து மேலே எழுந்தது. அலைகளால்‌. அவன்‌ உத்து 
பட்டு யாதோர்‌ இன்னலுமின்றிக்‌ கரைமீது கொணரப்பட்டான்‌- 
அங்கே பிரகலாதன்‌ நின்ற பொழுது, அவன்‌ தான்‌ ஓர்‌ மனிதன்‌ 
என்பதை மறந்தான்‌ ; தனக்கு ஒரு மனித உடல்‌ இருப்பதான 
உணர்ச்சியையும்‌ விட்டான்‌. தானே உலகமெனக்‌ கண்டான்‌ ; 
தன்னை எதுவும்‌ நலிதல்‌ இயலாதென்பதையும்‌ அறிந்தான்‌ 5 
இயற்கைமீது தான்‌ ஆணை செலுத்துவதாக உண ர்ந்தான்‌. இத்‌ 
தகைய இடையறாத இன்ப வெள்ளத்தில்‌ சிறிது காலம்‌ கழிந்த 
பிறகுதான்‌ தனக்கு ஓர்‌ உடல்‌ உண்டென்றும்‌ தான்‌ பிரகலாத 
னென்றும்‌ அவனுக்கு நினைவு வந்தது. உடலைப்‌ பற்றிய எண்ணம்‌ 
உதித்ததும்‌, கடவுள்‌ அகத்திலும்‌ புறத்திலும்‌ இருப்பதை அறிந்‌ 
தான்‌. அவனுக்கு எல்லாம்‌ திருமாலாகவே காணப்பட்டன. 

இரணியகசிபு தனக்குப்‌ பகைவனான திருமாலிடம்‌ அளவு 
கடந்த அன்பு வைத்திருக்கிற தன்‌ மைந்தனைக்‌ கொல்லுவதற்கு?. 
செய்த பல முயற்சிகளும்‌ வீணாயினது கண்டு பேரச்சமுற்று, மேல்‌ 
யாது செய்வது என்பதை ஓராது, உளம்‌ திகைத்தான்‌ ; தன்‌ 
பிள்ளையை அழைத்துத்‌ தன்‌ அறிவுரைக்குச்‌ செவி சாய்க்கும்பம்‌ 
கனிவுடன்‌ மொழிந்தான்‌. னால்‌, பிரகலாதனோ, தன்‌ கொள்கையி 
னின்று தளரவில்லை, 

இந்தக்‌ குழந்தைப்‌ பிடிவாதங்கள்‌ வயதினாலும்‌, பயிற்சியாதும்‌ 
அகன்று போய்விடும்‌ என்று கருதி, சண்டர்‌, அமர்க்கர்‌ என்னும்‌ 
ஆசிரியர்களிடம்‌ முன்போலவே 
அரச கடமைகஜா அவனுக்‌ 


தன்‌ மனத்தைக்‌ கவரவில்‌ 2 
ன்‌ திருமாலை ம்படி தீ 
னோடு படிக்கும்‌ மாணவர்களுக்கு ட ய, வழிபடும்ப்டி இ 
னன்‌ பிரகலாதன்‌. 
இச்செய்தியைக்‌ 1 ட 
i ச்ற்றங்‌ெ £3 த 
வ வியவினிபு; பிரகலாதனை அ த ல்‌ கட்டட 2 
த a ்‌ செவி ஏற்காத வசைமாரியைத்‌ திருமாலின்‌ 
து பாழிந்தான்‌. எனினும்‌, பிரகலாதன்‌ திருமாலே உலகத்‌ 
திற்கு தொடக்கமும்‌ முடிவும்‌ அற்றவரென்றும்‌; 
எல்லாச்‌ சத்தியும்‌ வாய்க்கப்பெற்‌ த்‌ க னு) 
த்‌ 5 றவரென்‌ பர்க்‌ ந்த : 
ரென்றும்‌, அக்காரண த்தால்‌ அவரே வழிபடு கடவ த்க்‌ 


ரன்‌ 


பிரகலாத சரிதம்‌ 89 


உறுதியாக மீண்டும்‌ மீண்டும்‌ எடுத்தோதினான்‌. மன்னன்‌ பெருஞ்‌ 
சீற்றத்தால்‌ பேரிடி முழக்கஞ்செய்து, “*தீியோனே; திருமால்‌ 
எங்கும்‌ நிறைந்தவனென்றால்‌, இதோ தெரிகிற தூணில்‌ அவன்‌ 
இருப்பானா ??? என்று கேட்டான்‌. “அவர்‌ அங்குந்தான்‌ இருக்‌ 
கிறார்‌; என்று மிக்க பணிவுடன்‌ விடை அளித்தான்‌ 
பிரகலாதன்‌. i 

“்‌ அப்படியானால்‌, உன்னை அவன்‌ காப்பாற்றட்டும்‌. இந்த 
வாளுக்கு உன்னை இரையாக்கப்‌ போகின்றேன்‌ !?? என்று வாளொடு 
அவன்மீது பாய்ந்ததோடு நின்றுவிடாமல்‌, தூணைத்‌ தன்‌ ஆற்றல்‌ 
முமுவதுந்‌ தோன்ற மிகவும்‌ பயங்கரமாக உதைத்தான்‌ இரணிய 
கசிபு. உடனே ஓர்‌ இடிக்குரல்‌ கேட்டது, யாவரும்‌ வியப்புறத்‌ 
திருமால்‌ நரசிங்கத்‌ தோற்றத்தில்‌ தாணைப்‌ பிளந்துகொண்டு 
வெளிப்பட்டார்‌. அச்சம்‌ நிறைந்த அரக்கர்‌ அனைவரும்‌ பல திசை 
களிலும்‌ ஓட்டம்‌ பிடித்தனர்‌. ஆனால்‌, இரணியகசிபு ஒன்றும்‌ 
ஓராது அவரோடு நீண்ட காலம்‌ போர்‌ புரிந்து, இறுதியில்‌ தோல்வி 
யுற்று மடிந்தான்‌. 

பிறகு அமரர்கள்‌ விண்ணிலிருந்து மண்ணுலகடைந்து நர 
சிங்கமூர்‌த்தியைத்‌ தோத்திரம்‌ செய்தார்கள்‌ ; பிரகலாதனும்‌ அவர்‌ 
அடியில்‌ விழுந்து வணங்கி, உள்ளத்தை உருக்கும்‌ வகையில்‌ 
புகமும்‌ பத்தியும்‌ நிறைந்த பாமாலையை அவருக்குச்‌ சூட்டினான்‌. 

நீ என்‌ செல்வக்‌ குழந்தையாயிற்றே ! பிரகலாதா; நீ விழை 
கின்ற எதையும்‌ கேட்பாயாக, என்ற குரல்‌ எழுந்தது. 

உணர்ச்சிப்பெருக்குத்‌ தன்‌ தொண்டையை அடைக்க, “யான்‌ 
தேவரிரைத்‌ தரிசிக்கப்‌ பெற்றேன்‌ ; இதைத்‌ தவிர நான்‌ விரும்பும்‌ 
பொருள்‌ உளதோ ? உலக இன்பத்தையும்‌, அமர நாட்டுப்‌ போகத்‌ 
தையும்‌ அளித்து என்னை மயக்கிவிடாதீர்கள்‌,? என்றான்‌ பிரக 
லாதன்‌. 

“ குழந்தாய்‌, ஏதேனும்‌ ஒன்றைக்‌ கேள்‌,” என்ற குரல்‌ 
மீண்டும்‌ ஒலித்தது. “அறிவிலிகள்‌ உலகப்‌ பொருள்கள்மீது : 
வைக்கும்‌ ஆழ்ந்த அன்பனைய அன்பை நான்‌ உங்களிடம்‌ வைக்க | 
அருள வேண்டும்‌. அன்பிற்கே அன்பு பூணுமாறு எனக்கு நீங்கள்‌ : 
வரந்‌ தரவேண்டும்‌,” என்றான்‌ பிரகலாதன்‌. 

“பிரகலாதா, என்னுடைய அடியார்கள்‌ இம்மையும்‌ மறுமை 
யும்‌ வேண்டார்கள்‌. நீ உலக இன்பங்களை இந்தப்‌ பிறவி முடிகிற- 
வரையில்‌ துய்ப்பாயாக. இது நானிடும்‌ கட்டளையாகும்‌. சமய 


90 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ஈடர்‌- | 


வழிபாட்டுடன்‌ சிறந்த முறையில்‌ நல்ல செயல்களைச்‌ செய்வாயாக. 


பிரமன்‌ தலைமையின்‌ கீழ்‌ அரக்கர்களுடைய அரியாசனத்தின்‌ 
மீது பிரகலாதனை அமர்த்திவிட்டுத்‌ தத்தம்‌ இருப்பிடம்‌ சென்‌ 
றார்கள்‌. 


கோபாலன்‌ என்னும்‌ சிறுவன்‌ 
ப்ப _இின்னாய்‌, காடுகள்‌ வழியாகத்‌ தனியே பள்ளிக்குப்‌ போக 
நான்‌ அஞ்சுகின்றேன்‌ ! மற்றைய மாணவர்களை 
அழைத்துச்‌ செல்லப்‌ பணியாளர்களோ, மற்றவர்களோ இருக்கின்‌ 
றார்கள்‌. என்னை வீட்டிற்கு அழைத்துவர ஒரு வேலைக்காரனாவது 
இருக்கலாகாதா ??? என்று கோபாலன்‌ என்னும்‌ ஓர்‌ அந்தணச்‌ 
சிறுவன்‌ கார்‌ காலத்தில்‌ ஒரு நாள்‌ பிற்பகலில்‌ பள்ளிக்கு ஆயத்‌ 
தமாயிருக்கும்‌ பொமுது தன்‌ தாயாரைப்‌ பார்த்து வினவினான்‌. 
பள்ளிக்கூட நேரம்‌ காலையோ, பிற்பகலோ ஆகும்‌. பிற்பகலில்‌ பள்‌ 
ளிக்கூடம்‌ முடியும்‌ போது இருள்‌ சூழ்ந்துவிடும்‌ ; செல்லும்‌ 
பாதையோ வனங்களின்‌ நடுவில்‌ விரிந்திருந்தது. 
கோபாலன்‌ தாய்‌ ஒரு கைம்பெண்‌. அவனுடைய கந்தையார்‌ 
ஓர்‌ அந்தணர்‌ எப்படி வாழ வேண்டுமோ, அப்படி வாழ்ந்து 
வந்தார்‌. உலகச்‌ செல்வங்களைப்‌ பொருட்படுத்தாது, படிப்பதிலும்‌, 
பாடம்‌ கற்பிப்பதிலும்‌ தம்‌ பொழுதைக்‌ கழித்தார்கள்‌ ; இறைவனை 
வழிபடூதலிலும்‌, மற்றவர்களுக்கு இறைவனை வழிபடூவதற்குரிய 
முறையைப்‌ பின்பற்றுகிற நெறியைக்‌ காட்டி உதவி புரிவதிலும்‌ 
திளைத்தார்‌. கோபாலன்‌ சின்னஞ்சிறுவனாயிருக்கும்‌ பொழுதே 
அவர்‌ உயிர்‌ நீத்தார்‌. யாதொரு களைகணும்‌ இல்லாத அவர்‌ 
மனைவி உலகப்‌ பற்றுகளனைத்திலிருந்தும்‌ ஒதுங்கி நின்று, தனக்‌ 
கிருந்த சிறிய சொத்துச்‌ சுதந்தரத்தையும்‌ பாராட்டாது தன்னை 
முற்றிலும்‌ ஆண்டவனுக்கே அர்ப்பணஞ்‌ செய்துவிட்டாள்‌ ; 
பிரார்த்தனைகள்‌ புரிந்தாள்‌ ; உண்ணா விரதம்‌ பூண்டாள்‌; வேறு 
நியமங்களையும்‌ ஏற்றாள்‌ : எல்லோரையும்‌ துன்பத்திலிருந்து விடு 
விக்கும்‌ பெருந்தகையோனான யமனது வருகையைப்‌ பொறுமை 
யுடன்‌ எதிர்பார்த்து நின்றாள்‌ ; தன்னுடைய இன்ப துன்பங்களில்‌ 
எஞ்ஞான்றும்‌ பங்குகொண்ட உற்ற துணைவரும்‌, தொடக்கமற்று 
இடையறாது திகமும்‌ வாழ்வாம்‌ சங்கிலிப்‌ பிணைப்பில்‌ தோன்றும்‌ 
நல்லதிலும்‌ கெட்டதிலும்‌ கலந்துகொண்டவருமான தன்‌ கணவரை 
மது பிறப்பில்‌ காணவே விழைந்தாள்‌. அவள்‌ ஒரு குடிசையில்‌ 
உறைந்து வந்தாள்‌. சிறந்த கல்வியை வளர்க்கும்பொருட்டுப்‌ 
புனித காணிக்கையாகத்‌ தன்‌ கணவருக்கு அளிக்கப்பட்ட ஒரு 
சிறிய நன்செய்‌ நிலம்‌ வாயிலாகப்‌ போதுமான அரிசி அவளுக்குக்‌ 
கிடைத்தது. மூங்கிற்புதர்களும்‌, சில தென்னை மரங்களும்‌, 


92 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-1 


மாமரங்களும்‌, லிச்சி என்னும்‌ ஒருவகை மரங்களும்‌ நிரம்பிய ஒரு: 
புன்செய்‌ நிலமும்‌ அவளுடைய குடிசையைச்‌ சுற்றி இருந்தது. 
அவளிடம்‌ பரிவு காட்டும்‌ அந்தச்‌ சிற்றூர்‌ மக்களின்‌ உதவியால்‌ ப 
ஆண்டு முமுவதும்‌ வேண்டும்‌ காய்கறிகள்‌ அவளுக்குக்‌ கிடைத்தி | 
விடும்‌. மேலும்‌, அவள்‌ ஒவ்வொருநாளும்‌ இராட்டினத்தை மணிக்‌ 
கணக்காகச்‌ சுழற்றி மிக்க சிரமத்துடன்‌ நூல்‌ நூற்பாள்‌. 
காலைக்‌ கதிரவன்‌ செங்கதிர்கள்‌ பனைகளின்‌ உச்சியைத்‌ தொடூ 
வதற்கு நீண்ட நேரத்திற்கு முன்னரே புள்ளினங்கள்‌ தத்தம்‌ 
கூடுகளில்‌ இசையெழுப்பத்‌ தொடங்குவதற்கு முன்பே--அவள்‌ 
படுக்கையை விட்டெமுவாள்‌. அவள்‌ படுக்கையென்பது, தரைமீதி 
விரிந்து கிடக்கும்‌ ஒரு பாயும்‌ அதை மூடியிருக்கும்‌ கம்பளமுமேயா - 
கும்‌. அவள்‌ எழுந்ததும்‌ பண்டைக்‌ காலத்துப்‌ புனித மங்கையரின்‌ 
பெயர்களை உச்சரிப்பாள்‌ ; பண்டைய முனிவர்களை வழுத்துவாள்‌- 
மன்னுயிர்‌ அனைத்திற்கும்‌ புகலிடமான நாராயணன்‌, அருள்‌ வடி 
வான சிவபிரான்‌, அகிலங்காக்கும்‌ அன்னை பரா௪த்திஇவர்‌& 
கடைய திருநாமங்களை இடையருது ஓதுவாள்‌ ; அவள்‌ இதய? 
கவர்ந்த கண்ணபிரானைத்‌ தொமுவாள்‌. உலக க்க அறி 
வுரை வழங்கி அவர்கக£க்‌ காப்பாற்றுதற்பொருட்டு அப்பிரான்‌ 
்‌ தாலைவில்‌ உள்ள அவன்‌ ௮௬ 
ம்தான்‌ உணர்ந்து அவள்‌ பேரின்பம்‌ கொண்டாள்‌? 
ருவதையும்‌ உணர்ந்தாள்‌. 
அவள்‌ கீழ்வானம்‌ வெளுக்கும்‌ 
வியில்‌ நீராடுவாள்‌ ; நீரால்‌ 
கண்ணபிரானின்‌ பேர 


| 
| 


முன்னமே பக்கத்திலுள்ள அத 
ன உடல்‌ மாசு நீங்குவது பேர 
ரூளால்‌ மன 


்‌ £ய்து வருவாள்‌ ; ஒரு சிறிய வட்ட 
க்‌. கட்டை கொண்டு அரைதி ர்‌ 
கொய்து இ * மணங்கமழ்‌ குடிலில்‌ திருத்து", 
அமைந்த ஒரு சிந்‌ பு வழிபாட்டிற்கென்றே தனிய. 
ஓ கக்கல்‌ புகுவாள்‌, அந்த அறையிலேதீ£?” 
க ந ருந்தாள்‌. ஒரு சிறிய ப, 
Hs & ப்பீடம்‌ . ன்‌ ்‌ 
வெட்டுக்‌ சேக்கை ஒன்று காட்டி அளி ௮௮. அதனக சகது 
பால கோபாலனது வெண்கலக்‌ ர கத்த க ரு 
ுந்தருளச்‌ 


கோபாலன்‌ என்னும்‌ சிறுவன்‌ 93 


தாள்‌. அந்தச்சிலை மலர்களால்‌ பெரும்பாலும்‌ மூடப்பட்டிருந்தது. 
ஆண்டவனை ஒரு சேயாகக்‌ கருதுகிற முறையிலேதான்‌ அவ 
ளுடைய தாயுள்ளம்‌ திருத்தியுறும்‌. அவள்‌ மறைகளில்‌ கூறப்பட்‌ 
டிருக்கிற பிரானைப்பற்றிக்‌ கற்றுணர்ந்த தன்‌ கணவர்‌ அடிக்கடி 
பேசக்‌ கேட்டிருந்தாள்‌. அவன்‌ உருவமற்றவனென்றும்‌, எல்லை 
யற்றவனென்றும்‌, குணங்கடந்தவனென்றும்‌ அவர்‌ இயம்புவார்‌: 
கவனமே வடிவெடித்து நின்றது போல அவள்‌ உற்றுக்‌ கேட்பாள்‌. 
அதன்‌ முடிவெல்லாம்‌ ஒன்றுதானே ? மறைகளில்‌ கூறப்பட்டிருக்‌ 
கிறது உண்மையாய்த்தானிருக்க வேண்டும்‌; ஆனால்‌, அந்தத்‌ 
தத்துவமோ, அளவு கடந்தது; மிகவும்‌ தொலைவிலுள்ளது. அவளோ, 
திறனற்றவள்‌ ; ஒன்றும்‌ அறியாதவள்‌. ஆனால்‌, அன்பர்கள்‌ எந்த 
எந்த வடிவில்‌ என்னை நாடுகின்றார்களோ, அந்த அந்த வடிவில்‌ 
அவர்களை நான்‌ நண்ணுகின்றேன்‌ ; நான்‌ வகுத்த நெறிகளையே 
மன்னுயிரனைத்தும்‌ பின்‌ பற்றுகின்றன.?? என்னும்‌ உண்மையும்‌ 
அவற்றில்‌ குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவே அவளுக்குப்‌ 
போதும்‌. அதற்குமேல்‌ அவள்‌ அறிய வேண்டுவது ஒன்றுமே 
இல்லை. அவளது பற்று, அவளது சிரத்தை, அவளது அன்பு, அவ 
ளது இதயம்‌ சொரியக்கூடிய அனைத்தும்‌ கண்ணனான கோபால 
னிடமே பதிந்திருந்தன. கண்ணுக்குப்‌ புலனாகின்ற அந்தச்‌ 
சிறிய கோபால வெண்கலச்‌ சிலையோடு அவளது இதயம்‌ பிணைந்‌ 
திருந்தது. தசையும்‌ குருதியுமுள்ள வடிவத்தை எப்படி வணங்கு 
வாயோ, அப்படியே என்னையும்‌ வணங்குவாயாக. நான்‌ எல்லா 
வற்றையும்‌ ஏற்றுக்கொள்ளுகிறேன்‌,?? என்ற உண்மைப்‌ பொருளை 
யும்‌ அவள்‌ அடிக்கடி கேட்டிருக்கிறாள்‌. ஒரு தலைவனை வணங்குவது 
போலவும்‌, அன்பிற்குரிய ஒர்‌ ஆசானை வழிபடுவது போலவும்‌, தன்‌ 
கண்ணின்‌ பாவையெனக்கருதும்‌ ஒரே குழந்தையான தன்‌ 
சேயின்மீது அன்பைப்‌ பொழிவது போலவும்‌ அவ்வுருவத்தின்பால்‌ 
அவள்‌ நடந்துகொண்டாள்‌. 

அந்த உருவத்திற்குத்‌ திருமஞ்சனம்‌ ஆட்டிய பிறகு, ஆடை 
உடுத்து, அலங்காரம்‌ செய்வாள்‌ ; அதற்குச்‌ சாம்பிராணித்‌ தூபம்‌ 
காட்டுவாள்‌. அந்தோ! அதற்கு அவள்‌ எதைப்‌ படைப்பாள்‌ ? 
அவள்‌ மிகுந்த வறுமையுற்றவளாயிற்றே ! தன்‌ கணவர்‌ நூல்களி 
லிருந்து மொழிந்ததை நினைந்து நினைந்து கண்களில்‌ நீர்‌ மல்க 
நிற்பாள்‌. * இலைகளையும்‌, மலர்களையும்‌, கனிகளையும்‌ நீரையும்‌, 
நான்‌ இன்பமாய்‌ ஏற்கின்றேன்‌. எது அன்போடு அளிக்கப்பட 


94 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---சடர்‌- | 


கின்றதோ, அதுதான்‌ நான்‌ உவக்கும்‌ பொருளாகும்‌,?? என்பது 
கீதை. ல 

எம்பெருமானே, உன்பொருட்டுத்தான்‌ உலகம்‌ இம்மலர்‌ 
களைப்‌ பூத்துச்‌ சொரிகின்றது. நான்‌ நல்கும்‌ சாதாரண மலர்களை 
அணிவாயாக ! உலகத்திற்கு உணவளிக்கும்‌ உயர்‌ ந்தோனே, பூட்‌ 
னுடைய எளிய காணிக்கைகளாகிய கனிகளை ஏற்பாயாக ! தான்‌ 
ஆற்றல்‌ அற்றவள்‌ ; அஞ்ஞான இருளில்‌ மூழ்கியிருப்பவள்‌. என்‌ 
தெய்வமே, என்‌ கோபாலா, என்‌ குழந்தையனையதேவே, உன்னை 
அணுகி நான்‌ எப்படி வணங்குவது என்பதை ஒர்ந்திலேன்‌ ! எனதி 
வழிபாடு மாசுமறு அற்றதாயிருக்கட்டும்‌, உன்னிடம்‌ நான்காட்டூம்‌ 
அன்பு சுயநலம்‌ நீங்கிய அன்பாய்‌ மலரட்டும்‌. என்‌ வழிபாட்மி 
ஏதாவது ஒரு நலம்‌ இருக்குமாயின்‌, அது உன்னைச்‌ சாரட்டும்‌' 
கைம்மாறு கருதா ஓர்‌ அன்பை-உன்‌ அன்பையே நாடி நிற்கும்‌ 


மனித!நின்‌ அறிவினை மதியேன்‌ ! 
புனிதகின்‌ அன்பினை ; பொலன்மி 
ஆதனம்‌ அத 
சேதனன்‌ சிந்‌ 


்‌ கும்‌ எனதரி 
ற்கே அசைவுறும்‌ ; கண்ணீர்‌ 


ஆயர்குலத்‌ தெய்வ 
அவள்‌ தன்‌ மைந்தனு 
குழந்தை கோபாலன்‌ 


ல்‌ இமந்தையாஷ 


4 ரமே 
க்குச்‌ சூட்‌ 


கோபாலன்‌ பெயல தச்‌ 
னாள்‌. தான்‌ பெற்ற உத்தி 
தான்‌ வழிபடும்‌ தெய்‌! 17) 
ys த லகச்‌ 7, 
டய அட உணர்ந்தது. உ 1 
சுழன்றது; உலகப்‌ க்‌ " ஏதோ ஒரு பொம்மை ப்‌ 
. டன்‌ ர்பற்‌ | i 
விசும்பில்‌ திரிவதற்கு அவள்‌ ட து ருந்தால்‌ 
ஆயத்தமா 


கோபாலன்‌ என்னும்‌ சிறுவன்‌ 95 


அதைத்‌ தடை செய்தது, அவள்‌ தன்‌ மைந்தன்பால்‌ வைத்த அன்‌ 
பெனும்‌ நங்கூரமேயாகும்‌. அவளுடைய உலக இன்பங்களையும்‌ 
அன்பையும்‌ சொரிவதற்கு அவன்‌ ஒருவனே எஞ்சி நின்றான்‌. அவ 
ஞ டைய நடை உடை பாவனைகள்‌, அவளுடைய எண்ணங்கள்‌ 
அவளுடைய இன்பங்கள்‌, அவளுடைய உயிர்‌- இவையனைத்தும்‌, 
வாழ்க்கையுடன்‌ அவனைப்‌ பிணைக்கும்‌ ஒருவன்பொருட்டே 
அமைந்தனவெனக்‌ கருதினாள்‌. 

அவள்‌ சில ஆண்டுகள்‌ வரை நாளொரு மேனியும்‌ பொழு 
தொரு வண்ணமுமாய்த்‌ தன்‌ மைந்தன்‌ வளர்வதைக்‌ தாய்க்குரிய 
கவலையுடன்‌ கவனித்து வந்தாள்‌. அவனுக்குப்‌ பள்ளிக்குப்‌ போகும்‌ 
பருவம்வந்தெய்தியது. அவள்‌ தன்‌ பள்ளிச்சிறுவனுக்குவேண்டுவன 
வற்றைத்‌ திரட்டுதற்பொருட்டுப்‌ பல திங்கள்‌ அரும்பாடு பட்டாள்‌. 
ஏழை மக்களுக்குத்‌ தேவைகளாய்‌ உள்ளவை மிகச்‌ சிலவே ஆகும்‌. 
உள்ள அமைதியுடன்‌ மண்‌ விளக்கொளியிலேயே மக்கள்‌ தங்கள்‌ 
நூல்களைப்‌ படிப்பதில்‌ தங்கள்‌ வாழ்நாட்களைக்‌ கழிப்பார்கள்‌. அந்த 
விளக்கிற்குச்‌ சிறிது எண்ணெயிருப்பது போதும்‌. அவ்விளக்கிற்கு 
அமைந்திருப்பது ஒரு சிறிய பஞ்சுத்‌ திரியே. அவர்கள்‌ அமர்வதற்‌ 
குரியது ஒரு கோரைப்‌ பாய்தான்‌. இப்படிக்‌ காட்சி அளிக்கின்ற 
நாட்டில்‌ மாணவர்களுடைய தேவைகள்‌ மிகுதியல்ல. இப்படி 
இருந்தும்‌, அந்த ஏழை அன்னை இவற்றைப்‌ பெறவும்‌ பல நாள்‌ 
வருந்த வேண்டியிருந்தது. 

அரையில்‌ உடுக்கும்‌ பஞ்சாடையையும்‌ மேலாடையையும்‌ 
வாங்குவதற்கும்‌ எத்தனையோ நாட்கள்‌ அவள்‌ இராட்டினத்தைச்‌ 
சுழற்ற வேண்டியிருந்தது. எழுதுவதற்கு ஒரு கற்றைப்‌ பனையோலை 
கள்‌ வேண்டும்‌. அவற்றைச்‌ சுற்றிக்கொண்டு போக ஒரு சிறு பாயும்‌, 
தேவையன்றேோ ? பள்ளிக்கூடத்தில்‌ தனக்கு ஓர்‌ ஆதனமாக 
அமைத்துக்கொள்ளுவதற்கும்‌ அப்பாய்‌ பயன்படும்‌. நாணற்‌ புல்‌ 
லால்‌ செய்யப்பட்ட எமுதுகோலும்‌ மைக்கூடும்‌ அவன்‌ பெற 
வேண்டும்‌. நல்ல நாளில்‌ அரிச்சுவடியைத்‌ தொடங்கி மைந்தன்‌ 
எழுதுகிற அமயம்‌ எத்தகைய இன்பம்‌ பெருகும்‌ என்பதை ஒரு 
தாயுள்ளந்தான்‌-ஏழைமையுற்ற ஒரு தாயுள்ளந்தான்‌-- உணர 
ரத்‌ ப ்‌்‌ » பப 

ஆனால்‌, இன்று ஓர்‌ இருண்ட நிழல்‌ அவள்‌ மனத்திற்‌ படர்ந்து 
விட்டது. காட்டு வழியில்‌ தனித்துப்‌ போகக்‌ கோபாலன்‌ அஞ்சி 
னான்‌. தன்‌ கைம்பெண்‌ நிலையையும்‌, தன்‌ தனிமையையும்‌, தன்‌ 


96 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌-1 


வறுமையையும்‌ இதுகாறும்‌ 


அவள்‌ கசந்துகொள்ளவில்லை; இப்‌ 


பொழுது அவள்‌ மனம்‌ மிகவும்‌ நைந்துவிட்டது! ஒரு கணம்‌ 
எங்கும்‌ இருள்‌ சூழ்ந்திருப்பது போல எல்லாம்‌ காட்சி அளித்தன: 


ஆனால்‌, ஆண்டவன்‌ நல்கிய 
யில்‌ ஒலித்தது. ££ எல்லா 


அழியாத அருள்மொழி அவள்‌ சிநீதை 
எண்ணங்களையும்‌ விட்டு என்னையே 


தஞ்சமாகப்‌ புகுவோர்களுக்குக்‌ காட்சி அளித்து ஆவன செய 
வேன்‌ நானண்‌,?? என்னும்‌ இவ்வருள்‌ மொழியை நம்புகின்ற இயல? 
புடைய ஆன்மாக்களில்‌ அவளும்‌ ஒருத்தியே. த. 

தாய்‌ தன்‌ கண்ணீரைத்‌ துடைத்துக்கொண்டு, தன்‌ மைந்த 
னைப்‌ பார்த்து, “நீ அஞ்ச வேண்டா. அந்தக்‌ காடுகளில்‌ எத்த 
னுடைய மற்றொரு மகன்‌ உறைகின்றான்‌. அவனுக்கும்‌ கோபால? 
என்பதே பெயர்‌. காட்டு வழியிற்செல்லுங்கால்‌ நி அச்சமுற்றா? 
உன்‌ சகோதரனாகிய அந்தக்‌ கோபாலளாக்‌ கூவி அழைக்கலாம்‌; 


என்றாள்‌. 
தாய்‌ எப்படியோ அப்ப 


அதை முற்றிலும்‌ நம்பினான்‌. அன்று காட்டு வழியே வீடு திரும்ப! 


யே மைந்தனும்‌ திகழ்ந்தான்‌ ; அவ்‌ 


பொமுது கோபாலன்‌ அஞ்சிக்‌ கோபாலனான தன்‌ உடன்‌ pH 


சிறுவன்‌ அழைப்பான்‌ ; அழத, 


்‌ ்‌ ்‌ விலும்‌ 
பேரன்பிலும்‌ அ வரும்‌. இதைச்‌ செவியுற்ற அன்னை வியப்பில்‌ 
பேரன்பிலும்‌ ஆழ்தந்துவிடுவாள்‌ ; காட்டில்‌ உறைகின்ற தன்‌ 


ர என்னால்‌ இயலாது)” 


5 ட ன்‌ ட்டின்‌ 
மன்றாடிக்‌ கேட்டான்‌. காட்‌ ர்‌ 


கோபாலன்‌ என்னும்‌ சிறுவன்‌ 97 


மேல்‌ ஒரு சிறிய மகுடம்‌ மிளிர்ந்தது. அந்த மெளலியின்மீது 
மயில்‌ இறகுகள்‌ காற்றில்‌ அசைந்து ஆடின. அவன்‌ கையில்‌ வேய்ன்‌ 
குழல்‌ விளங்கிற்று. 

அவ்விருவரும்‌ மிகவும்‌ இன்புற்றனர்‌ ; அன்று மூதல்‌ அவ்விரு 
வரும்‌ காட்டில்‌ மணிக்கணக்காக விளையாடினர்‌ ; மரங்களின்‌ மீது 
ஏறுவதிலும்‌, கனிகளைத்‌ திரட்டுவதிலும்‌, மலர்கள£க்‌ கொய்வதிலும்‌ 
அவர்களுக்குப்‌ பொமுதுபோகும்‌. கைம்பெண்‌ மைந்தன்‌ கோபால 
னும்‌ காட்டுறை கோபாலனும்‌ இவ்வண்ணம்‌ விளையாடூங்கால்‌, 
பள்ளிக்கு நேரமாய்விடும்‌. கைம்பெண்ணின்‌ சேயோன கோபாலன்‌, 
விருப்பற்றவனாய்ப்‌ பள்ளிக்குச்‌ செல்வான்‌. அவன்‌ தன்‌ படிப்‌ 
பனைத்தையும்‌ பெரும்பாலும்‌ மறந்துவிட்டான்‌. காடுகளுக்கு 
மீண்டும்‌ மீண்டும்‌ திரும்பிப்போய்த்‌ கன்‌ அண்ணனோடு வினை 
(பாடவே அவன்‌ உள்ளம்‌ துடித்தது. 

இவ்வண்ணம்‌ பல திங்கள்‌ கழிந்தன. ஓவ்வொரு நாளும்‌ 
வியப்பை எழுப்பும்‌ இந்தச்‌ செய்தியை அந்த ஏழைத்‌ தாய்‌ 
கேட்டாள்‌ ; ஆண்டவன்‌ அருள்‌ வாயிலாகப்‌ பெருகும்‌ பேரின்பத்‌ 
தில்‌ தன்‌ கைம்பெண்‌ நிலையையும்‌, வறுமையையும்‌ மறந்து, தன்‌ 
னுடைய இன்னல்கட்கு ஓராயிரம்‌ வாழ்த்துக்‌ கூறினாள்‌. 

பள்ளி ஆசிரியர்‌ தம்முடைய முன்னோர்களைச்‌ சிறப்பித்தற்‌ 
பொருட்டு ஆற்ற வேண்டிய சில வைதிகச்‌ சடங்குகளைப்‌ புரியும்‌ 
நாளும்‌ நெருங்கிவிட்டது. சிற்றூர்ப்‌ பள்ளிகளின்‌ ஆசிரியர்கள்‌ 
தனியாகவே இருந்து மாணவர்‌ பலர்க்குக்‌ கல்வி கற்பிப்பார்கள்‌ ; 
அவர்களிடமிருந்து திட்டமான ஊதியம்‌ பெறுவதில்லை. சந்தர்ப்பம்‌ 
நேரும்பொழுது மாணவர்களுடைய பெற்றோர்களின்‌ உதவியையே 
காடி நிற்பார்கள்‌ அவ்வாசிரியர்கள்‌. 

மாணவர்கள்‌ தங்கள்‌ காணிக்கைகளைக்‌ கொணர்ந்தார்கள்‌. 
சிலர்‌ உயர்ந்த சாமான்களைக்‌ கொண்டு வந்தனர்‌. வேறு சிலர்‌ 
காசுகள்‌ வழங்கினர்‌. தந்தையாரை இழந்த கோபாலன்‌--அந்தக்‌ 
கைம்பெண்ணின்‌ சேய்‌-- என்ன செய்வான்‌ ! தங்களுடைய 
காணிக்கைகளைப்‌ பற்றிப்‌ பெருமிதத்துடன்‌ உசாவிக்கொண்‌ 
டிருக்கும்‌ மாணவர்களோ, கோபாலை நோக்கி இகழ்ச்சிக்‌ குறு 
நகை பூத்தார்கள்‌. 

அன்றிரவு கோபாலன்‌ துயர்ப்பாரம்‌ தாங்க முடியாமல்‌ படுத்‌ 
திருந்தான்‌; “£ ஆசிரியருக்கு ஏதாவது காணிக்கை அளிக்க 
வேண்டாவா ??? என்று தன்‌ அன்னையைக்‌ கேட்டான்‌. அந்த 


98 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌... ௬டர்‌- 1 


ஏழைத்‌ தாய்‌ என்‌ செய்வாள்‌ ! அளிப்பதற்கு அவளிடம்‌ ஒன்‌ 
இல்லை. அவள்‌ தன்‌ வாழ்நாள்‌ முமுதும்‌ எதைப்‌ பரிந்தவத் 
அதையே புரியத்‌ தீர்மானித்தாள்‌ ; தான்‌ வழிபடும்‌ கோக ்‌்‌ 
தம்பி, ஆசிரியருக்குக்‌ காட்டிலுள்ள தன்‌ மூத்தோனிட ர்‌. 
ஏதேனும்‌ ஒரு காணிக்கையைப்‌ பெறும்படி தன்‌ மைந்தனு 
கூ ள்‌. ன 
ர மறுநாள்‌ காட்டிலுள்ள சகோதரனை ன்‌. 
போலச்‌ சந்தித்தான்‌; சிறிது நேரம்‌ விளையாடிய பிறகு க்‌. 
மனத்தை வருத்தும்‌ துயரைத்‌ தன்‌ அண்ணனிடம்‌ சொன்‌ னன 
ஆசிரியருக்குத்‌ தர வேண்டிய காணிக்கையைத்‌ தரு 
கெஞ்சினான்‌. | ட்‌ 
“தம்பி, நானோ, ஆடு மாடு மேய்க்கும்‌ ஆயன்‌ எ 
உனக்குத்‌ தெரிந்ததே. என்னிடமோ, காசில்லை. இந்தச்‌ ந 
மிலுள்ள பாலாடே நான்‌ தரும்‌ காணிக்கையாகும்‌. ந்‌ 
ஆசிரியருக்கு அளிப்பாயாக,” என்றான்‌, அந்தக்‌ ௧ 
அண்ணன்‌. க்குச்‌ 
ஆசிரியருக்குக்‌ கொடுக்கக்கூடிய ஏதோ ஒன்று த இ, 
கிடைத்ததே என்று கோபாலன்‌ மிகவும்‌ உவகை பூதி னு 
காட்டுறை அண்ணனிடமிருந்து கிடைத்ததில்‌ அவனுக்கு ன்‌ 
மோர்‌ உவகை பிறந்தது. ஆசிரியர்‌ வீட்டிற்கு விரைந்தே த 
தம்தம்‌ காணிக்கைகளை ஆசிரியருக்கு வழங்கும்‌ மாணவர்‌ பழகி 
திற்குப்‌ பின்‌ ஆர்வம்‌ மிக்க இதயத்துடன்‌ நின்றான்‌. அந்த ஸ்‌ அம்‌ 
சிறுவன்‌ கொணர்ந்த காணிக்கையை தோக்குவதற்குக்க ஸித்தி 
மாணவர்கள்‌ நினேந்தார்களில்லை. மற்ற மாணவர்கள்‌ 
காணிக்கைகளோ, பல வகையாகும்‌. A உள்‌ 
மாணவர்கள்‌ தன்னைப்‌ புறக்கணித்தது அச்சிறுல ரன்‌ 
ளத்தைச்‌ சாம்பும்படி செய்தது ; கண்ணீர்‌ மல்க அவன்‌ தி ன்‌ 


ட்‌ மா 
த்தில்‌ ஊற்றினார்‌. யாவரும்‌ வியப்ப ரி 
லும்‌ ஏடு நிரம்பலாயிற்று. இன்ன சட 
சிரியர்‌ பெய்தார்‌ ; மீண்டும்‌ அந்தி அரும்‌ 
உட 2, மி 

கவே நிக 


கலத்தில்‌ ஏட்டை ஆ 
நிரம்பிய வண்ணமா வறு 
வெற்ற ஊற்ற அது நிரம்பித்‌ ததும்பி நின்றது. ஒவ்வொர்‌ சிரி 
பெருவியப்பில்‌ ஆழ்‌ 


கோபாலன்‌ என்னும்‌ சிறுவன்‌ 99 


வனைத்‌ தமுவிக்‌ கொண்டு, “£ இத்தகைய ஏட்டுச்‌ ௪ட்டி உனக்கு 
எப்படிக்‌ கிடைத்தது ??? என்று அவனை வினவினார்‌. தன்‌ மூத்தோ 
னான காடூறை ஆயனைப்‌ பற்றி அவன்‌ எடுத்துரைத்தான்‌ ; வ்‌ 
தன்‌ குரலுக்கு எப்படி விடையளிப்பானென்றும்‌, எவ்வண்ணம்‌ 
தனக்கு அவனோடு விளையாட்டில்‌ பொழுது போகுமென்றும்‌, எங்க 
எப்படி அந்த ஏட்டுச்‌ ௪ட்டியைத்‌ தனக்கு நல்கினானென்றும்‌ 
கோபாலன்‌ மொழிந்தான்‌. ்‌ 

தம்மைக்‌ காட்டிற்கு அழைத்துச்‌ சென்று அவ்வுடன்பிறந்‌ 
தோனைக்‌ காட்ட வேண்டுமென்று ஆசிரியர்‌ சிறுவனைக்‌ கேட்டார்‌. 

ஆசிரியரைக்‌ காட்டிற்கு அழைத்துச்‌ செல்லுவதில்‌ கோபால 
னுக்கு உண்டான மகிழ்ச்சிக்கோர்‌ எல்லையே இல்லை. 

கோபாலன்‌ தன்‌ அண்ணனை உரத்துக்‌ கூவியழைத்தான்‌ ; 
யாதொரு குரலும்‌ அப்பொமுது எழவில்லை. மீண்டும்‌ மீண்டும்‌ 
அவன்‌ கூப்பிட்டான்‌; அப்பொழுதும்‌ விடை ஒன்றுமில்லை. 
காடுறைவோனை வெளியிலே வரும்படி இறைஞ்சினான்‌ ; தன்‌ 
ஆசிரியர்‌ தன்னைப்‌ பொய்‌ பேசுபவன்‌ என்று கருத இடமேற்படு 
மன்றோ ? ஆனால்‌, மிகவும்‌ சேய்மையிலிருந்து வரும்‌ ஒலி போல 
ஒரு குரல்‌ கேட்டது. 

கோபாலா, உன்‌ அன்னையின்‌ அன்பும்‌ நம்பிக்கையும்‌ உன்‌ 
னுடைய்‌ ஆர்வமும்‌ சிரத்தையும்‌ என்னை உன்னிடம்‌ ஈர்த்தன ; 
ஆனால்‌, உன்‌ ஆசிரியர்‌ என்னைக்‌ காண நெடுங்காலம்‌ காத்திருக்க 
வேண்டும்‌ என்று அவருக்கு நீ மொழிவாயாக,? என்றது அக்குரல்‌. 


இந்திய மாதர்‌ 
ரலிபோர்‌ 


[இது 1900-ஆம்‌ ஆண்டு, ஜனவரித்‌ இங்‌; ற்த்தப்‌ 


னியாவில்‌ பாசதேனா என்னும்‌ நகரத்து ஷேக்ஸ்பியர்‌ கழகத்‌ தில்‌ நீக 
பட்ட சொற்பொழிவு.] ! 


ர்‌, 18-ஆம்‌ நாள்‌ 5 


கீர வாமி விவேகானந்தர்‌ :--எனது சொற்பொழிவு தொடங்கும்‌ 
சிலர்‌ இந்து வேதாந்தத்தைப்‌ பற்றிக்‌ கேள்விகள்‌ கேட்ச்‌ 

பிரசங்கத்திற்குப்‌ பிறகு இந்தியாவைப்‌ பற்றிப்‌ பொதுவா ட்‌ 
வினாக்கள்‌ வினாவவும்‌ விழைகின்றனர்‌. ஆனால்‌, எதைப்‌ ட்டு 
சொற்பொழிவு நிகழ்த்துவதென்பதே எனது முக்கிய இடர்ப்பி "5 
இந்து வேதாந்தத்தைப்பற்றியோ, இந்திய இனம்‌, அதன்‌ சரித்திர 
இவற்றில்‌ ஒன்று சம்பந்தமான எப்பொருள்‌ பற்றியோ சொ 
பொழிவாற்ற நான்‌ மகிழ்ச்சியுடன்‌ காத்திருக்கின்றேன்‌. ந்‌ 
மணிகளே, பெருந்தகையோரே, நீங்கள்‌ ஏதாவது ஒரு பொருள்‌ 
குறிப்பிட்டால்‌, நான்‌ பெரிதும்‌ மகிழ்வேன்‌. 

வினா :--சுவாமி, அமெரிக்கராகிய நாங்கள்‌ எதனையும்‌ தி 
முறைக்குக்‌ கொண்டுவருவதில்‌ அதிக விறைவுடையவர்கள்‌ ந 
வேதாந்தத்தில்‌ நாங்கள்‌ பின்‌ பற்றுவதற்குரிய தனிச்‌ . சி? 
வாய்ந்த கொள்கை ஏதேனும்‌ உண்டா? கிறித்தவ மதத்றை த்‌ 
காட்டிலும்‌ சிறந்ததாக விளங்கும்‌ ஏதேனும்‌ உண்டா என்ப? 
அறிய விழைகின்றேன்‌. ர 

சுவாமி விவேகானந்தர்‌ :--அதை மூடிவு செய்வது எனச்‌ 
மிகவும்‌ கடினமான செயல்‌. அப்பொறுப்பு உங்களுடைய, 
நீங்கள்‌ கடைப்பிடிக்கக்கூடியது ஏதேனும்‌ உண்டு என்று தி்‌ fi 
தால்‌, TELE உங்களுக்கு நன்மை பயக்குமென்றால்‌, ட்‌ 
லன்‌ ஏற்றுப்‌ பின்பற்றலாம்‌. நான்‌ மதப்பிரசாரகண்‌ அல்‌ லி 
என கருத்துகளை ஏற்குமாறு மக்க ந 
வனும்‌ அல்லேன்‌. இதை நீங்கள்‌ 
கருத்துகளும்‌ நன்மை விளைப்பன, பெ 
என்‌ கொள்கை. 


ஏற்றவையாய்‌ இருக்கலாம்‌ : 6 £ A ங்‌ 
பரப்பப்பட வேண்டும்‌. ஷே நற்கருத்துகள்‌ உலகெ 
லும்‌ > ய 

வினா :--உங்கள்‌ தத்துவ விசாரத்தின்‌ முடிவுகளை அறி 


இந்திய மாதர்‌ 


விரும்புகிறோம்‌. உங்கள்‌ நாட்டுத்‌ தத்துவ வசாரமும சமயமும்‌ 
உங்கள்‌ நாட்டுப்‌ பெண்டிரை எம்‌ நாட்டவரினும்‌ மேம்படச்‌ செய்‌ 
திருக்கின்றனவா ? 

சுவாமி விவேகானந்தர்‌ ₹-அது இன்னாமையை விளைக்கக்கூடிய 
வினா என்பதை நீங்களே அறிவீர்கள்‌. என்‌ நாட்டுப்‌ பெண்டிரையும்‌ 
உம்‌ . நாட்டு மங்கையரையும்‌--இருவரையும்‌ நான்‌ சமமாகப்‌ 
போற்றுகிறேன்‌. 

வினா :-நல்லது; பாரதப்‌ பெண்மணிகள்‌, அவர்களுடைய 
பழக்க வழக்கங்கள்‌, கல்வி நிலை, குடும்பத்தில்‌ அவர்களுக்குரிய 
பதவி-இவற்றைப்பற்றி நீங்கள்‌ தயவு செய்து கூறுவீர்களா ? 

்‌ சுவாமி விவேகானந்தர்‌ : - ஓ ! யாதொரு தடங்கலுமின்றி 

அவற்றை நான்‌ மிக்க மகிழ்ச்சியுடன்‌ கூறுகிறேன்‌. இன்றிரவு 
நீங்கள்‌ அறிய விரும்புவது இந்திய மாதரைப்பற்றியே; தத்துவ 
விசாரணை முதலியன அல்ல. 


சொற்பொழிவு 


முதன்முதல்‌ நீங்கள்‌ என்னிடம்‌ மிகுந்த பொறுமை காட்ட 
வேண்டியிருக்கும்‌ என்று கூறிக்கொண்டே என்‌ சொற்பொழிவைத்‌ 
தொடங்கவேண்டும்‌ ; ஏனென்றால்‌ ஒருபோதும்‌ மணம்‌ செய்து 
கொள்ளாமலிருக்கும்‌ ஒமுக்கத்தைக்‌ கடைப்பிடிக்கும்‌ கூட்டத்‌ 
தினருள்‌ ஒருவன்‌ நான்‌. ஆகையால்‌; தாம்‌, தாரம்‌, மனைவி, 
சகோதரி என்னும்‌ எல்லா உறவு முறைகளிலும்‌ மங்கையரைப்‌ 
பற்றிய என்‌ அறிவு; மற்ற மாந்தர்க்குள்ளது போலப்‌ பூரணமான 
தாக இருக்கவேண்டும்‌ என்ற அவசியம்‌ இல்லை. மற்றும்‌, 
இந்தியா ஒரு .நாடூ மட்டுமன்று; ஒரு பரந்த கண்டம்‌ என்பதையும்‌, 
அது பலவேறு இனங்களைச்‌ சார்ந்த மக்கள்‌ வாமும்‌ நாடாகும்‌ 
என்பதையும்‌ நினைவு படுத்திக்கொள்ள வேண்டும்‌; ஐரோப்பியத்‌ 
தேசங்கள்‌ அனைத்தும்‌ ஒன்றுக்கொன்று மிக அருகே அமைந்து 
கிடப்பதோடு, ஒன்றை ஒன்று ஓப்பனவாய்க்‌ காணப்படுகின்றன. 
இந்தியா முழுவதிலும்‌ வேறு வேறான எட்டு முக்கியமான மொழி 
கள்‌ இருக்கின்றன என்று சொன்னால்‌, ஒருவாறு உங்களுக்கு 
அதனைப்பற்றிய பொதுவான கருத்து ஏற்படலாம்‌. எட்டு மொழிகள்‌, 
வெவ்வேறு மொழிகள்‌; ஒரு மொழியின்‌ பல வேறுபாடுகள்‌ அல்ல 
அவை. ஒவ்வொன்றும்‌ தனக்கே உரிய இலக்கியங்களைப்‌ படைத்‌ 
துள்ள மொழிகளே. இந்தி மொழி மட்டும்‌ 100,000,000 மக்களால்‌ 


102 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌- 1 


பேசப்படுகிறது ; வங்க மொழி பேசுவோர்‌ சுமார்‌ 60,000,000 பேர்‌ 
உள்ளனர்‌ ; இன்னும்‌ பிறபிற. மறுபடியும்‌, இரண்டு ஐரோப்பிய 
மொழிகள்‌ தங்களுக்குள்ளே வேறுபடுவதைக்‌ காட்டிலும்‌ அதிக 
மாக, வடஇந்திய மொழிகள்‌ நான்கும்‌, தென்னிந்திய மொழி 
களினின்றும்‌ வேறுபட்டனவாம்‌. அவை முழுமையும்‌ வேறி 
பட்டவை; உங்கள்‌ மொழி ஜப்பானிய மொழியைக்‌ காட்டிலும்‌ 
எவ்வளவு வேறுபட்டதோ, அவ்வளவிற்கு; நான்‌ தென்னிந்தியா 
விற்குப்‌ போகும்போது, வடமொழி பேசத்‌ தெரிந்த சிலரை? 
சுந்தித்தாலல்லாமல்‌, அங்கே அவர்களுடன்‌ ஆங்கிலத்திலேயே 
பேசவேண்டியதாகிறது என்பதை அறிந்தால்‌ நீங்கள்‌ வியப்புறுவ? 
கள்‌. மேலும்‌, இந்தப்‌ பல்வேறு இனங்களும்‌, தங்களுக்குள்ளாக 
செயல்‌ முறைகள்‌ பழக்க வழக்கங்கள்‌, உணவு, உடை, எண்ணா 
முறைகள்‌ ஆகியவற்றிலும்‌ வேறுபடுகின்றன. ட்‌ 
இன்னும்‌, அங்கே சாதிப்பிரிவுகள்‌ பல ; ஒவ்வொரு சாதியும்‌ 
தனித்தனியான இனப்பிரிவு என நினைக்கும்‌ வண்ணம்‌ மீ, 
விட்டது. ஒருவன்‌ இந்தியாவிலேயே நெடுங்காலம்‌ வாழ்வானாயின்‌! 
புறத்தன்மைகளைக்‌ கொண்டே, ஒருவன்‌ என்ன சாதியைச்‌ சேர்‌.” 
தவன்‌ என்று உரைக்க முடியும்‌. மற்றும்‌, சாதிகளுக்கிடையில்‌ 
நடைமுறைகளும்‌, பழக்க வழக்கங்களும்‌ வேறுபட்டவை. சரத 
ஒவ்வொன்றும்‌ தனித்தனியாகப்‌ பிரிந்து நிற்கிறது. விளங்‌? 
சொன்னால்‌, அவர்கள்‌ சமூக வாழ்வில்‌ சந்திப்பார்களே தவிரா 
ஒன்றுகூடி உண்ணவோ குடிக்கவோ மாட்டார்கள்‌ 9 கல்‌ 
மணம்‌ செய்து கொள்ளமாட்டார்கள்‌. இவ்விஷயங்களில்‌ அவர்‌ 8 த்‌ 
கத்தை இருப்பார்கள்‌. அவர்கள்‌ சந்திப்பார்கள்‌ ; ஒரு, 
கொருவர்‌ நண்பராய்‌ இருப்பார்கள்‌; அவ்வளவே, அத்தி. 
தொடர்பு முடிந்துவிடும்‌. 
நான்‌ இடைவிடாது, 


ள்‌. - மெய்தி 
்‌ ன்‌ இடம்‌ விட்டு இடம்‌ பயணம்‌ செ ய 
கொண்டேயிருப்பதாலும்‌, 


“மூகத்தின்‌ பல்வேறு தரங்களிடை 5, 
போதிப்பவன்‌ என்ற என்‌ நிலையா ஏ 
னைக்காட்டிலும்‌ பெண்களைப்பர்‌ 
அதிக வாய்ப்பு உண்டு ௭ லி 
்‌ | ே 
ம்‌, ஆடவர்‌ முன்னி றி, த 
இடங்களில்‌ அவ்வொமுங்கை "பம்‌ 
வந்திருக்கின்றனர்‌.) இருந்தாலும்‌, இந்தியப்‌ பெண்ம 


இந்திய மாதர்‌ 103 


பற்றிய அலைத்தையும்‌ நான்‌ அறிவேன்‌ என்று கூறுவது மிகுந்த 
அணிகரமாகவே முடியும்‌. ்‌ 

வளர்ச்சி, முன்னேற்றம்‌, உயர்வு, தாழ்வு இவை அனைத்தும்‌ 
தனியாக அளவிடப்படுவனவல்ல்‌.அவை ஒரு குறிப்பிட்டஅளவு நிலை 
யையே குறிக்கும்‌ ; ஓவ்வொரு மனிதனையும்‌ தரமறிந்துகொள்ள 
வேண்டுமென்றால்‌, அந்த நிலையோடு அவன்‌ அடைந்த வளர்ச்சியை 
ஒப்பிட்டுப்‌ பார்த்துக்‌ கூறவேண்டும்‌. இதனை நீங்கள்‌ சமுதாயங்க 
ளிடையே தெளிவாகக்‌ காணலாம்‌. ஒரு சமுதாயம்‌ நல்லதென 
நினைக்கும்‌ ஒன்றை, மற்றொன்று அவ்வாறே நினைக்காமல்‌ போகக்‌ 
கூட்டும்‌. உடன்‌ பிறந்த சந்ததியாரிடையே திருமண முறை 
இந்நாட்டிலே தாராளமாக அனுமதிக்கப்படுவதொன்றாகும்‌. ஆனால்‌, 
இது இந்தியாவில்‌ முறையற்றது; அதுமட்டுமன்று; இது மிகப்‌ 
பயங்கரமான முறையற்ற திருமணங்களில்‌ ஒன்றாக-தண்டனைக்‌ 
குள்ளான குற்றங்களில்‌ ஒன்றாகக்‌ கருதப்படும்‌. இந்நாட்டில்‌ கைம்‌ 
பெண்‌ மணம்‌ எல்லா முறையிலும்‌ தக்கதே. ஆனால்‌, இந்தியாவில்‌ 
ஒரு பெண்‌ இரு முறை மணப்பதென்பது மிகத்‌ தாழ்ந்த இழிநிலை 
யாகுமென்று உயர்ந்த சாதியார்களிடையே கருதப்படுகிறது. 
ஆகையால்‌, நாம்‌ வேறுபட்ட குறிக்கோள்களைக்‌ கொண்டு ஒமுகு 
வதால்‌, ஒரு நாட்டினரை மற்றொரு நாட்டு மக்களின்‌ அளவை 
்‌ முறைகளைக்‌ கொண்டு அளத்தல்‌ நியாயமுமன்று, அனுபவ 
சாத்தியமுமன் று என்பதை அறிந்து கொள்ளலாம்‌. அதனால்‌, ஒரு 
நாடு தனக்கென வகுத்துக்‌ கொண்ட இலட்சியம்‌ என்ன என்பதை 
அறிந்து கொள்ளவேண்டும்‌. பல சமுதாயங்களைப்பற்றிப்‌ பேசும்‌ 
போது, “எல்லோருக்கும்‌ ஏற்ற இலட்சியங்கள்‌ ஒரே மாதிரி 
யானவை ;இனங்களனை த்திற்கும்‌ ஒரே மாதிரியான இலட்சியங்கள்‌ 
ஏற்றவை,?என்ற பொதுவான எண்ணத்தைக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 
எனினும்‌, நடைமுறைக்கு வரும்போது-—பிறரை மதிப்பிட முன்‌ 
வரும்போது-நமக்கு நல்லனவெல்லாம்‌ பிறர்க்கும்‌ நன்மை செய்‌ 
வனவாக இருக்கவேண்டும்‌ என்று எண்ணிவிடுகிறோம்‌. ₹ தாம்‌ 
செய்வதே தக்க செயல்‌; நாம்‌ செய்யாதன யாவும்‌ பிறரைப்‌ 
பொறுத்த வரையில்‌ . நீதி தவறியனவே, ? என்பதை நான்‌ ஒரு 
குறையாகக்‌ குறிப்பிடவில்லை; உண்மையை  மணத்திற்பதியச்‌ 
செய்யவே கூறுகிறேன்‌. சான்றாக, சீன நாட்டு மங்கையர்‌ தம்‌ 
பாதங்களை இறுகப்‌ பொதிந்து வைப்பதை மேலை நாட்டுப்‌ பெண்டிர்‌ 
குறை கூற நான்‌ கேட்டிருக்கிறேன்‌ ; ஆனால்‌, அவர்கள்‌ பூணும்‌ 


104 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-1 


கச்சுகளை, அவற்றைக்காட்டிலும்‌ தங்கள்‌ இனத்திற்குச்‌ செய்யும்‌ 
தீங்கை அவர்கள்‌ ஒருபோதும்‌ உணர்ந்தவர்களாகக்‌ காணப்பட 
வில்லை. இது ஒரேயொரு சான்று, கச்சுகள்‌ உடல்‌ வடிவிற்குச்‌ 
செய்யும்‌ தீமையில்‌, செய்து கொண்டே வரும்‌ தீமையில்‌, பதி 
ஒயிரத்தில்‌ ஒரு பங்குகூட, கால்களை இறுகக்கட்டும்‌ செயல்‌ செய்ய 
வில்லை என்பதை நீங்கள்‌ அறிய வேண்டும்‌. இறுகிய கச்சுகளால்‌ 
ஒவ்வோர்‌ அங்கமும்‌ இடம்‌ பிசகுகின்றது; முதுகெலும்பு பாம்பைப்‌ 
போல வளைந்துவிடுகிறது. உடை தைக்க அளவெடுக்கும்போதி 
இவ்வளைவுகளை நீங்கள்‌ கவனிக்கலாம்‌. இதை மொழிவது உங்களை& 
குறை கூற அன்று; உங்கள்‌ நிலையை உள்ளபடி விளக்கவே 
உ-ரைக்கின்றேன்‌. நீங்களே அனைவரினும்‌ உயர்ந்தவர்கள்‌ என்கி! 
எண்ணிக்கொண்டு பிற இன மாதர்‌ முன்‌ பேராச்சரியவசப்பட்‌ட 
நிற்கிறீர்கள்‌. மற்றையோர்‌ உங்கள்‌ நடைமுறைகளையும்‌ பழக்க 
வழக்கங்களையும்‌ தமுவிக்‌ கொள்ளாத நிலை, அவர்களும்‌ உங்கள்‌ 
மூன்‌ அவ்வாறே பேராச்சுரிய வயப்பட்டு 'நிற்கின்றனர்‌என்பதையே 
விளக்குகிறது. 
கையால்‌, இருபக்கங்களிலும்‌ ஒருவரை ஒருவர்‌ தவறா? 

அறியும்‌ நிலை நிலவுகிறது. ஆனால்‌, அனைவர்க்கும்‌ பொதுவான 94 
ரகம்‌ உள்ளது ; ள்‌ 
ரக னது; ரதம்‌ அனைவர்க்கும்‌ பொதுவான து 
கணமும்‌ இறக அங்கத ர அது பணிக்கு அகார இ 
ப ” ங்குமாக, பகுதிகளாக மட்டும்‌ சிதறிக்‌ ௪! 
அற்ப ரணமான முழு மனிதத்‌ தன்மையை நாம்‌ கணி 
வட்‌ வேண்டும்‌. எல்லாவற்றிலும்‌ பூரணத்துவம்‌ அடைந்‌ 
ன இருக்கும்‌ பாக்கியம்‌ எந்த ஒருவனுக்கும்‌ அமையவில்‌2?” 
வமல்‌, பணிய உங்கட்கொரு பங்குண்டு; என்தாழ்மைய று 

்‌ றற இன்னொடு பங்‌ ன்‌ நடு; ஒரு 4 
பகுதியைக்‌ செய்ய இங்கொ வர்‌ ட கட்டன்‌ தடக்‌ 2 இ? 
கூறுகளெல்லாம்‌' ஒன்றாகக்‌ கூடுதத ரவர்‌. உன்ட 

கூதேலே பூரணத்துவம்‌?” த்த 
மைந்தது போலவேதான்‌, பல ஸ்‌ 
[மும்‌ செயலாற்ற வேண்டி௰ 5. 


ஒருகால்‌ நெடுந்தொலையில்‌ நிற 
ன்றுமே கனவு கண்டிராத 


ஒருவரையொருவர்‌ அறிந்துகொள்ள ஓம்‌ . 


இந்திய மாதர்‌ 105 


ஒரினம்‌--இங்குக்‌ குறிப்பிட்ட பல்வேறு இனங்களின்‌ அதியற்புத 
மான குண நிறைவுகள்‌ எல்லாம்‌ ஒன்றாகத்‌ திரண்டு நிற்கப்‌ 
பெறும்‌ ஒரு புதிய இனம்‌-தோன்ற நேரும்‌ போலும்‌! இதைச்‌ 
சொல்வதைத்‌ தவிர எவரைப்‌ பற்றியும்‌ விமரிசனம்‌ செய்ய ஒன்று 
மில்லை எனக்கு. என்‌ வாழ்க்கையில்‌ நான்‌ செய்த பிரயாணம்‌ 
கொஞ்ச நஞ்சமன்று. என்‌ கண்களைத்‌ திறந்தே வைத்திருந்தேன்‌. 
நான்‌ அதிகமாகச்‌ சுற்றச்‌ சுற்ற, என்‌ வாய்‌ மிகமிக அடங்கி 
விட்டது. நான்‌ குறை கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை. 

இந்தியாவின்‌ இலட்சியப்‌ பெண்மணி தாய்‌. அன்னையே முன்‌ 
னறி தெய்வம்‌ ; அறுதியாக அறியப்படுவதும்‌ அன்னையே. பெண்‌ 
ணென்ற சொல்‌ இந்தியனுக்கு எண்ணத்திலே தாய்மையையே 
நினைவூட்டுகிறது. ஆண்டவனையே அவர்கள்‌ அன்னை என்று 
வணங்குகிறார்கள்‌. குழந்தைப்‌ பருவத்திலே சிறு பிள்ளைகளாய்‌ 
இருக்கும்போது நாளும்‌ விடியற்காலத்தில்‌ நாங்கள்‌ சிறு கிண்ணத்‌ 
தில்‌ நீரைக்‌ கொண்டு சென்று தாய்‌ முன்‌ வைக்க வேண்டும்‌. 
அவள்‌ அதிலே தன்‌ காற்பெருவிரலைத்‌ தோய்ப்பாள்‌. அந்நீரை 
நாங்கள்‌ பருகுவோம்‌. 

மேலை நாட்டிலோ, பெண்ணென்றால்‌ மனைவி. பெண்மை 
என்னும்‌ இலட்சியம்‌ அங்கே மனைவியாகக்‌ குவிந்துள்ளது. இந்தியா ' 
வில்‌ பாமரன்‌ கருத்துப்படி, பெண்மையின்‌ முழுச்‌ சத்தியும்‌ 
தூய்மையில்‌ ஒரு முகப்பட்டுள்ளது. மேலை நாட்டிலே மனைவி 
வீட்டை ஆள்கிறாள்‌. இந்திய குடும்பத்திலே வீட்டை ஆள்பவள்‌ 
தாய்‌. மேலை நாட்டுக்‌ குடும்பத்திலே ஒரு தாய்‌ நுழைந்தால்‌, அவள்‌ 
மனைவிக்கு அடங்கியே இருக்க வேண்டும்‌. வீடு மனைவிக்கே 
உரியது. தாய்‌ எங்கள்‌ அகங்களில்‌ எப்போதும்‌ வாழ்வாள்‌. மனைவி 
அவளுக்கு அடங்கியே , நடக்க வேண்டும்‌. இங்கே கருத்து 
வேற்றுமைகளைக்‌ கவனித்தீர்களா ? 

நான்‌ இப்போது சில விஷயங்களை ஒப்பிடுவதற்காக மட்டும்‌ 
கூறுகிறேன்‌ ; ஏனென்றால்‌, நாம்‌ இரு பக்கங்களையும்‌ ஒப்பிடும்‌ 
பொருட்டு உண்மைகளைக்‌ கூறுகின்றேன்‌. < 

மனைவி. என்ற இடத்தில்‌ இந்தியப்‌ பெண்மணி வகிக்கும்‌ 
நிலை என்ன??? என்று நீங்கள்‌ கேட்டால்‌, “அமெரிக்கக்‌ குடும்‌ 
பத்தில்‌ அன்னைக்கு அளிக்கப்படும்‌ நிலை யாதோ 2??? என்று 
இந்தியன்‌ வினவுவான்‌. இன்னும்‌, என்னை ஈன்றெடுத்துப்‌ புகமுக்‌ 
கெல்லாம்‌ பாத்திரமான அன்னையின்‌ நிலை என்ன? ஒன்பது 


TT 


106 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சடர்‌-| 


மாதங்கள்‌ என்னைத்‌ தன்‌ கருவிலே காத்த அவள்‌ நிலையாது? 
தேவைப்பட்டால்‌ இருபது தடவையானாலும்‌ எனக்குத்‌ தன்‌ உயி 
ரைத்‌ தரக்கூடிய அவள்‌ எங்கே? நான்‌ எவ்வளவு தீயோனானாலும்‌, 
எவ்வளவு இழிந்தவனானாலும்‌, தன்‌ அன்பு என்றும்‌ மாயாத தாயின்‌ 
நிலை எது? ஒரு சிறிது யான்‌ அவளைத்‌ தவருக நடத்தியதும்‌ 
உடனே மணமுறிவு வேண்டி நீதி மன்றம்‌ செல்லும்‌ மனைவியோடு 
ஓப்பிடூங்கால்‌ அத்தாய்‌ எங்கே ? ஓ ! அமெரிக்க மங்கையரே,அவள்‌ 
எங்கே? எங்கே? நான்‌ அவளை உங்கள்‌ நாட்டில்‌ காண 
இயலாது. தாய்க்கு முதலிடம்‌ தரும்‌ சேமினை இங்கு நான்‌ 
இதுவரை காணவில்லை. நரங்கள்‌ இறக்கினும்‌ எங்கள்‌ மனைவியரும்‌ 
மக்களும்‌ அவளுடைய இடத்தை அடைய வேண்டுமென்று விழை! 
மாட்டோம்‌. எங்கள்‌ தாய்‌ ! அவளுக்கு முன்னால்‌ நாங்கள்‌ இறப்ப 
தாயின்‌, அவள்‌ மடியிலே மீண்டும்‌ தலைவைத்தே இறக்க ஆசைப்‌ 
படுவோம்‌ ! அவள்‌ எங்கே? பெண்ணென்பது தூல உடலொடூ 
மட்டும்‌ உறவு படுத்தக்கூடிய ஒரு பெயர்தானா? ஆ! ஊன்‌ 
ஊனொடு ஒட்டிக்கொண்டிருக்க வேண்டும்‌ என்பதைப்போன்றி 
இலட்சியங்களை எல்லாம்‌ கண்டு இந்திய நெஞ்சு நடங்க 
, கிறது! இல்லை! இல்லை! மங்கையே, மெய்யொடு தொடர்புடை!! 
எதனொடும்‌ உன்னைத்‌ தொடர்புபடுத்துதல்‌ கூடாது.” என்றெ 
றைக்கும்‌ அப்பெயர்‌ புனிதமானதாக்கப்பட்டுவிட்டது. காமர்‌ 
என்பதே என்றும்‌ அணுகாத, தீய நினைவுகளே என்றும்‌ நெல்‌ 
த ஒரு பெயர்‌, தாய்‌ என்னும்‌ ஒன்றைத்‌ தவிர எது? அதுதா 
இந்தியாவின்‌ இலட்சியம்‌. 

ங்களில்‌ கத்தோலிக்கத்‌ திருச்சபையைச்‌ சார்ந்த பிச்‌ 
யேற்கும்‌ சந்நியாசிகள்‌ இருக்கிறார்கள்‌ அல்லவா ? எங்கள்‌ நா்‌? 
ஜும்‌ அதுபோன்ற ஓர்‌ ஒழுக்க முறையைப்‌ பின்பற்றும்‌ 
நான்‌ அதைச்‌ சார்ந்தவன்‌. விளங்க 
டை முதலியன அதிகமின்றி, வீடுதோசி., 
அதனால்‌ உயிர்‌ வாழ்ந்து, மக்கள்‌ விரும்‌ 


6 7 5 7 த 
பாது உபதேசித்து, கிடைத்த இடத்தில்‌ உறங்குவது போன்ற ஒழ்‌ 


ச்‌ 


இந்திய மாதர்‌ 107 


பெற்ற காரணத்தால்‌, பெண்களைப்‌ பார்த்து, “ஆம்‌, தாயே! ?? 
என்றபோது அவர்கள்‌ திடுக்கிட்டார்கள்‌. அவர்கள்‌ ஏன்‌ அப்படி 
அஞ்சி நடுங்க வேண்டுமென்பது எனக்கு விளங்கவில்லை. பிறகே 
காரணத்தைக்‌ கண்டறிந்தேன்‌. “தாய்‌ ? என்றால்‌ வயது முதிர்ந்‌ 
தவள்‌ என்று அவர்கள்‌ எண்ணுவதே அதற்குக்‌ காரணம்‌. மிகச்‌ 
சிறந்ததான, தன்னலங்கருதாத, துயர்‌ எலாம்‌ பொறுக்கும்‌, 
என்றும்‌ மன்னிக்கும்‌ தாய்மையே இந்தியப்‌ பெண்ணினத்தின்‌ 
இலட்சியம்‌. மனைவி பின்னே நிழல்‌ போன்று நடந்துவருவாள்‌. 
மனைவி தாயின்‌ வாழ்க்கையை அடியொற்றி நடக்க வேண்டும்‌. 
அதுவே அவள்‌ கடமை. ஆனால்‌ தாயே அன்பின்‌ உருவம்‌ ; 
அன்னையே வீட்டை ஆள்பவள்‌ ; வீட்டிற்குத்‌ தலைவியும்‌ அவளே. 
குழந்தை குறும்பு செய்தால்‌ அதைத்‌ தண்டிப்பவன்‌ தந்‌ைத ; எப்‌ 
போதும்‌ குழந்தைக்கும்‌ தந்தைக்கும்‌ இடையே புகுந்து அணைப்‌ 
பவள்‌ தாய்‌. இது இந்தியாவில்‌ உள்ள நிலை. இங்கே இதற்கு நேர்‌ 
மாறாய்‌ இருப்பதை நீங்கள்‌ காண்பிர்கள்‌. குழந்தையைக்‌ கடிந்து 
கொள்வது தாயின்‌ தொழில்‌ ; பாவம்‌ ! அப்பாவியான தந்தை 
குறுக்கிட்டுச்‌ சமாதானம்‌ செய்வான்‌. இலட்சியங்கள்‌ எப்படி 
வேறுபடுகின்றன்‌, கவனித்தீர்களா? நான்‌ குறை கூறுவதாக 
எண்ணக்கூடாது. நீங்கள்‌ செய்வது முற்றிலும்‌ நன்றே. ஆனால்‌, 
எங்கள்‌ வழியோ, பல ஊழிகளாய்ப்‌ போதிக்கப்பட்டு வழி வழியாக 
வருவது. பிள்ளையைச்‌ சபிக்கும்‌ தாயைப்பற்றி நீங்கள்‌ கேள்விப்‌ 
பட இயலாது. அவள்‌ சுபாவம்‌ எப்பொழுதும்‌ மன்னிக்கும்‌ 
சுபாவமே ! எப்பொழுதும்‌ மன்னிப்பே! “* பரலோகத்தில்‌ உள்ள 
எங்கள்‌ பிதாவே !?? என்று சொல்வதற்கு மாறாக நாங்கள்‌ 
எப்போதும்‌ “தாயே! என்றுதான்‌ கூறுவோம்‌. அக்கருத்தும்‌ 
அச்சொல்லும்‌ இந்தியர்‌ நெஞ்சிலே என்றும்‌ எல்லையற்ற அன்புடன்‌ 
தொடர்பு கொண்டிருக்கின்றன. நிலையற்ற நம்‌ உலகிலே அன்னை 
யின்‌ அன்பே ஆண்டவன்‌ அன்பிற்கு அண்மையிலே அமைந்து 
கிடப்பது. அம்மா, தாயே, கருணை காட்டுக; நான்‌ தீயோன்‌; பல 
குழந்தைகள்‌ தீயவர்களாக இருந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ தீய 
தாய்‌ ஒருபோதும்‌ இருந்ததில்லை,?? என்றார்‌ மகான்‌ இராமப்‌ 
பிரசாதர்‌. இதுதான்‌ இந்தியாவின்‌ நிலை. ம்‌ 
அன்னையின்‌ சொந்த மகள்‌ மணந்து புக்ககம்‌ சென்றதுபோல, 
மகனுடைய மனைவி, மகள்‌ போல வந்து சேர்கிறாள்‌. எனவே, 
அவளுடைய பிள்ளை மணந்து மற்றொரு மகளைக்‌ கொண்டூவந்தான்‌. 


108 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 


ஆகையால்‌, அவள்‌ அரசிகளுக்குப்‌ பேரரசியாய்‌ விளங்கும்‌ தாயின்‌ - 
ஆட்சியிலே அடங்கி இருக்கவேண்டுபவளே. நான்‌ துறவி; என்றும்‌ 
மணம்‌ செய்து கொள்ளாதவன்‌; ஒரு நாளும்‌ மணம்‌ புரிந்தி 
கொள்ளாத ஒரு ஞானப்‌ பரம்பரையைச்‌ சேர்ந்தவன்‌ என்றாலும்‌? 
நான்‌ மணம்‌ புரிந்துகொண்டிருந்தேனாயின்‌, எண்‌ மனைவி என்‌ 
அன்னையை அதிருப்திப்படுத்தத்‌ துணிந்திருப்பின்‌, நான்‌ அவள்‌ 
மீது அருவருப்பைக்‌ கொள்வேன்‌. ஏன்‌? நான்‌ என்‌ தாயை 
வணங்கவில்லையா ? அவளுடைய மருமகள்‌ அவளை ஏன்‌ வழிபட்‌ 


அவள்‌ யார்‌ ? அவள்‌ பொறுக்கவேண்டும்‌. பெண்ணிடம்‌ அமை? 
துள்ள பெண்மையைப்‌ பூர்த்தியாக்கும்‌ ஒன்று; அதுதான்‌ 
தூய்மை-அப்பயனை அவளது பெண்மை அடையுமட்டும்‌; 2 
பொறுக்க வேண்டும்‌. தாயாகும்‌ வரையில்‌ பொறுக்கத்தா 

வேண்டும்‌; பிறகு கிடைக்கும்‌ அவளுக்கு அதே உரி" 
தாய்‌ ஆதலே இந்தியன்‌ எண்ணுகிறபடி பெண்ணின்‌ பெரிய இலி. 
சியம்‌. ஆனால்‌, என்ன வேற்றுமை! என்ன வேற்றுமை! ச்‌ 


பிறக்க வேண்டுமென்று என்‌ அன்னையும்‌ பிதாவும்‌ ஆண்‌ 
கணக்காக விரதங்கள்‌, வழிபாடுகள்‌ செய்தார்கள்‌. ஒவ்வொ 
குழந்தை பிறப்பதற்கு முன்பும்‌ பெற்றோர்கள்‌ அப்படியே பிராச்சி 
தனை செய்வார்கள்‌. £ ஆரியன்‌ யாவன்‌ ? ? என்று விதி வகு ன்‌ 
எங்கள்‌ மணு-அறம்‌ வகுத்த அண்ணல்‌, “பிரார்த்தனை ர்‌ 
பலனாகப்‌ பிறந்தவன்‌ எவனோ, அவனே ஆரியன்‌ ,என்று கூறுகிற 
அந்த அறம்‌ வகுத்த ஆசாரியர்‌ கருத்துப்படி, பிரார்த்தனை த்‌ 
பலனாகப்‌ பிறவாத குழந்தை ஒவ்வொன்றும்‌ முறைத்‌ | 
தோன்றியதே. குழந்தைக்காகத்‌ தவம்‌ கிடக்க வேண்டும்‌: "த 
மகளுடன்‌ பிறக்கும்‌ குழந்தைகள்‌ மூலம்‌, தடுக்க முப ந. 
சட்டம்‌ கவனம்‌ தவறிய ஒருகணத்தில்‌ உலகில்‌ தவறிப்‌ 

௦ குழந்தைகளின்‌ சந்ததிகள்‌ மூலம்‌, நாம்‌ என்ன டள? 
பார்க்க மூடியும்‌? அமெரிக்க நாட்டு அன்னைமார்‌? எ 
சிந்தித்துப்‌ பாருங்கள்‌ இதை! உங்கள்‌ உள்ளத்திற்க ம்‌ 
ஊன்றிப்‌ பார்த்துச்‌ சொல்லுங்கள்‌; நீங்கள்‌ பெண்ம ற 
விளங்க விரும்புகிறீர்களா ? இனம்‌, "நாடு தேசியப்‌ பெர 
என்னும்‌ பொய்யான ஓர்‌ பரவனை-இவ்வேறுபாடுகள்‌ வண்டு 
தில்லை. துயரும்‌ துன்பமும்‌ மண்டியிருக்கும்‌ இவ்வுல 


இந்திய மாதர்‌ 109 


பேறில்லா நம்‌ வாழ்வில்‌ பெருமிதம்‌ கொள்ள எவர்தாம்‌ துணிவார்‌? 
கடவுளின்‌ எல்லையற்ற சத்தியின்‌ முன்‌ நாம்‌ எம்மாத்திரம்‌ ? இன்று 
நான்‌ உங்களைக்‌ கேட்கும்‌ கேள்விகள்‌ இவை:--₹ பிறக்கப்‌ போகும்‌ 
குழந்தைகளுக்காக நீங்கள்‌ எல்லாம்‌ பிரார்த்தனை செய்கிறீர்களா? 
நீங்கள்‌ தாய்மைப்‌ பேறு அடைவதற்காக நன்றி செலுத்து 
கிறீர்களா, இல்லையா ? தாய்மையினால்‌ நீங்கள்‌ புனிதத்தன்மை 
அடைவதாக எண்ணுகிறீர்களா, இல்லையா ??? உங்கள்‌ நெஞ்சை 
நோக்கி இவற்றை வினவுங்கள்‌. £ இல்லை? என்று நீங்கள்‌ சொல்‌ 
வீர்களாயின்‌, உங்கள்‌ திருமணம்‌ ஒரு பொய்யே ; உங்கள்‌ 
பெண்மையும்‌'பொய்யானதே ; உங்கள்‌ கல்வி நலனெல்லாம்‌ மூட 
நம்பிக்கையே; வழிபாட்டின்‌ பயனால்‌ அன்றிப்‌ பிறக்கும்‌ உங்கள்‌ 
குழந்தைகள்‌, சமூகத்திற்கே ஒரு சாபக்கேடாக மாறும்‌. வேறு 
பட்ட இலட்சியங்கள்‌ இப்போது நம்முன்‌ தோன்றுவதைக்‌ காணுங்‌ 
கள்‌. தாய்மையிலிருந்தே பெரும்பொறுப்பு ஏற்படுகிறது. அது 
தான்‌ அடிப்படை ; அங்கிருந்து முன்னேறுங்கள்‌. நன்று; தாயை 
எதற்காக அப்படிப்‌ போற்றி வழிபட வேண்டும்‌? ஏனென்றால்‌, 
பிறக்குமுன்‌ ஊட்டும்‌ சத்தியே, குழந்தை நன்மையோ தீமையோ . 
புரியும்‌ ஆற்றல்‌ அமையத்‌ தாண்டுகின்றது என்று நம்‌ நூல்கள்‌ 
கூறுகின்றன. நூறாயிரம்‌ கல்லூரிகளுக்குச்‌ செல்லுங்கள்‌ ; இலட்சக்‌ 
கணக்கான புத்தகங்களைப்‌ படியுங்கள்‌ ; உலகிலுள்ள கற்றறிந்த 
சான்றோரையெல்லாம்‌ சார்ந்திருங்கள்‌ ; இவை எல்லாவற்றிலும்‌ 
மேலானது, பிறக்கும்‌ போதே நல்லவனாகும்‌ முத்திரையோடு 
பிறப்பதே. நன்மையோ தீமையோ செய்வதற்கே பிறந்துள்ளீர்கள்‌. 
குழந்தை பிறக்கும்‌ போதே தெய்வத்‌ தன்மையோ அசுரத்‌ தன்‌ 
மையோ வாய்ந்துள்ளது. அப்படித்தான்‌ நூல்கள்‌ அறுதியிட்‌ 
டிருக்கின்றன. கல்வியும்‌ பிறவும்‌ பின்பே இடம்‌ பெறுகின்றன. 
அவை எல்லாமூங்கூட அற்பமேயாம்‌. நீங்கள்‌ பிறந்த நிலையின்‌ 
படியே உங்கள்‌ வாழ்வும்‌ அமையும்‌. உடல்‌ நலம்‌ குன்றிப்‌. பிறந்‌ 
திருந்தால்‌, எத்தனை மருந்துக்‌ -களஞ்சியங்களை முற்றும்‌ விழுங்கி 
னாலும்‌ நீங்கள்‌ வாழ்நாள்‌ முமுவதும்‌ நோயற்று இருக்க முடியுமா ? 
நோயுற்று இரத்தம்‌ முழுவதும்‌ நஞ்சாக நிறைந்த பலவீனமான 
பெற்றோர்களுக்கு எத்தனை நல்ல ஆரோக்கியமான உயிர்கள்‌ பிறந்‌ 
திருக்கின்றன ? எத்தனை என்கிறேன்‌. ஒன்றேனும்‌ இல்லை ; 
அறவே இல்லை. நன்மையோ தீமையோ செய்யும்‌ ஆற்றலுடனேயே 
நாம்‌ பிறக்கிறோம்‌; தெய்வத்‌ தன்மையோடோ, அசுரத்‌ தன்மை 


110 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---௬டர்‌- | 


யோடோ தோன்றுகிறோம்‌. கல்வியோ, பிறவோ, இதனை நோக்க 
மிகமிக அற்பமானவைகளே. 3 

“ பிறவிக்கும்‌ முன்னிலையை நல்வழிப்படுத்துக,?? என்று தி 
நூல்கள்‌ சாற்றுகின்றன. தாய்‌ ஏன்‌ போற்றப்பட வேண்டும்‌ 
அவள்‌ தன்னைத்‌ தூய்மையாக்கிக்கொண்டதால்‌. தூய்மைக்கு 
ஒரு வடிவமாகத்‌ தன்னை ஆக்கிக்கொள்ளும்பொருட்டுச்‌ சில சமத்‌ 
களில்‌ அவள்‌ கடுந்தவங்களையும்‌ பயின்று வந்தனள்‌. ஏனென்றா 
இத்தியாவில்‌ எந்தப்‌ பெண்மணியும்‌ தன்‌ உட எவனுக்காவதி 
அர்ப்பணிக்க வேண்டுமென்று நினைக்கவும்‌ மாட்டாள்‌. தெரியுமா * 
அது அவளுக்கே சொந்தமானது. ஆங்கில அரசாங்கத்தார்‌ 
கணவரின்‌ போகானுபவ உரிமைகளைக்‌ காப்பதற்காக இப்பொழு 
ஒரு சட்டத்தைக்‌ கொண்டு வந்திருக்கின்றனர்‌. ஆனால்‌, ஓரிற்தி! 
னும்‌ அதைப்‌ பயன்படுத்திக்கொள்ளவே மாட்டான்‌. ஓராட்த்‌ 
தன்‌ மனைவியுடன்‌ உடலுறவு கொள்ளும்‌ போது, மனைவி சத்தி 
பங்களைத்‌ தானே அடக்கியாள்கிறாள்‌. அவள்‌ செய்யும்‌ பிரார்தீதீ?” 
எத்தனை ! கோரிக்கைகள்‌ எத்தனை ! ஏனென்றால்‌ குழந்தையை, 
பிறக்கச்‌ செய்வது முழுமுதற்‌ கடவுளின்‌ புனிதச்சின்னமே யன்றே” 
கணவன்‌ மனைவியரிடையே அது ஒரு மகத்தான பிரார்த்தனை! 
தன்மைக்காகட்டும்‌, தீமைக்காகட்டும்‌, 
இன்னோர்‌ ஆன்மாவை உலகில்‌ ே 
ஒது ஒரு கேலிக்கூத்தா ? 
தணிப்பா ? 


தாடங்கினோம்‌. தா 


2 கேதால்‌ i க்கிற2” 
UE இந்த உலகிற்குக்கொண்டுவந்‌ ஸி த பது இறு” பிற 


உணவு, உடைகள்‌ 
ஆண்டுக்‌ கணக்காகத்‌ தூய்மையாக. 
அதைச்‌ செய்ததால்‌ அவள்‌ வழிபாட்‌ 
கிறாள்‌. அதனைத்‌ தொடர்ந்‌ 
ணைப்புறுவது மணைவி நிலை. 
மேலைநாட்டவர்களாகிய நீங்கள்‌ 


்‌ ப்‌: 
? தனி வாழ்க்கையைக்‌ கவனி 


இந்திய மாதர்‌ 11] 


வர்கள்‌. இனத நான்‌ செய்ய விழையும்‌ காரணம்‌ இதை நான்‌ 
விரும்புவதே, நான்‌ ஓவ்வொருவரையும்‌ கையால்‌ தள்ளிவிடுவேண்‌ ட 
ஏன்‌ ? அது என்‌ விருப்பம்‌. என்‌ சொந்தத்‌ திருத்திக்காக நான்‌ 
இந்த மங்கையை மணக்கிறேன்‌ ; ஏன்‌? நான்‌ இவளை விரும்பு 
வதால்‌. இப்பெண்‌ என்னை மணக்கிறாள்‌. ஏன்‌? இவள்‌ என்னை 
விரும்புவதால்‌. இந்த எல்லையற்ற உலகம்‌ முமுவதிலும்‌ இருப்பவர்‌ 


கள்‌ நானும்‌ இவளுமே. நான்‌ இவளை மணக்க, இவள்‌ என்னை 
மணக்கிறாள்‌ ; வே 


மூகத்தில்‌ வாழ்வதாயின்‌, 
நமக்கு மகத்தான நன்மை 
யாகவோ திமையாகவோதான்‌ முடியும்‌. அவர்களுடைய குழந்தை 
கள்‌; தீவைத்தல்‌, கொலை, கொள்ளை, திருடு, குடி இவற்றைப்‌ 
இழிந்த, உண்மையான அசுரர்களாகவும்‌ 


ஆகையால்‌, இந்திய சமுதாய ஒமுங்கின்‌ அடிப்படைதான்‌ 
என்ன ? அதுதான்‌ சாதி முறை. நான்‌ என்‌ சாதிக்காகப்‌ பிறந்‌ 
தேன்‌ ; நான்‌ என்‌ சாதிக்காக வாழ்வேன்‌. (6 நான்‌? என்றால்‌ 
என்னைக்‌ குறிக்கவில்லை. நாங்கள்‌ துறவு நிலையைச்‌ சார்ந்துவிட்ட 
தால்‌ நாங்கள்‌ அதிலிருந்து விலகிவிடுகிறோம்‌.) சமூகத்தில்‌ இல்‌ 
லறத்தில்‌ வாழ்கிறவர்களையே நான்‌ குறிப்பிடுகின்றேன்‌. எந்தச்‌ 
சாதியிற்‌ பிறந்தாலும்‌ அந்தச்‌ சாதியின்‌ ஒமுக்கம்‌ குன்றாமல்‌ வாழ 
வேண்டும்‌, வாழ்க்கை முழுவதும்‌. வேறு விதமாகக்‌ கூற வேண்டு 
மானால்‌, உங்கள்‌ நாட்டு இன்றைய மொழி வழக்கப்படி உரைக்‌ 
கின்‌, மேலைநாட்டான்‌ ஒவ்வொருவனும்‌ தனக்காகவே பிறக்கிறான்‌. 
ஆனால்‌, இந்தியனோ, சமூகத்திற்காக முமுவதும்‌ சமூகத்திற்‌ 
காகவே- பிறக்கிறான்‌. £ நீ உவக்கும்‌ பெண்ணைத்‌ தேடி நீ 
மண ந்துகொள்ளலாம்‌ ? என்று ஆடவனுக்கும்‌, £ நீ விரும்பும்‌ 
எந்த ஆடவனையேனும்‌ மணந்துகொள்ளலாம்‌? என்று பெண்ணுக்‌ 
கும்‌ உரிமை தருகிறேன்‌ என்று வைத்துக்கொள்ளுங்கள்‌. என்ன 
நேர்கிறது ? அவன்‌ காதல்‌ கொள்வான்‌ ; காதலியின்‌ தந்தை ஒரு 
வேளை பைத்தியமாகவோ எலும்புருக்கியாகவோ இருக்கலாம்‌. முகத்‌ 


*ஜான்‌ - ஆடவன்‌ பெயர்‌ ; 1ஜேன்‌_ பெண்ணின்‌ பெயர்‌. 


112 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-1 
தைக்‌ கண்டதும்‌ காதல்‌ கொண்ட மங்கையின்‌ மாமனார்‌ பெருங்‌ 
குடியராய்‌ இருக்கலாமென்று வைத்துக்கொள்ளுங்கள்‌ ; அற நூல 
கள்‌ இப்போது கூறுவதென்ன ? இது போன்ற மணங்களைல்‌ 
லாம்‌ முறையற்றவை என்று சட்டம்‌ திட்டம்‌ வகுத்துவிடுகிறதி: 
குடிகாரர்‌, உருக்குநோய்‌ வாய்ப்பட்டவர்கள்‌, பைத்தியங்கள்‌ முத்‌ 
லியவர்களின்‌ பிள்ளைகளுக்குக்‌ கலியாணமே கூடாது. உடற்குறை 
பாடுகள்‌ உள்ளவர்கள்‌, கூனர்கள்‌, காமுகர்கள்‌, அறிவிலிகள்‌ 
மூதலியவர்களுக்கும்‌ மணங்கூடாது; மேற்கூறிய ஒருவருக்கும்‌ 
திண்ணமாகவே அது கூடாது என்று சட்டம்‌ மொழிகின்றது: 
நாளை மகமதியன்‌ அரேபியாவிலிருந்து வருகிறான்‌. அவனு? 
குத்‌ தனி அரேபியச்‌ சட்டமுண்டு. ஆகையால்‌, அரேபியப்‌ பாலை 
வனச்‌ சட்டம்‌ நம்மேல்‌ திணிக்கப்படுகிறது. ஆங்கிலேயன்‌ ஆங்க 
லச்‌ சட்டத்துடன்‌ வருகிறான்‌. அவன்‌ தன்‌ சட்டத்தைத்‌ தன்னா 
இயலும்வரை நம்‌ தலைமேல்‌ சுமத்தப்பார்க்கிறான்‌. நாம்‌ வெல்லப்‌ 
பட்டோம்‌. நாளைக்கு உன்‌ சகோதரியை நான்‌ மணக்கிறேன; 
என்று அவன்‌ சொல்கிறான்‌. நாம்‌ என்ன செய்ய முடியும்‌: 
“நூறு தலைமுறைகள்‌ இடைவெளி இருந்தாலும்‌ சரி, ஒரே குடும்‌ 
பத்தினரின்‌ சந்ததியார்‌ தமக்குள்ளாகக்‌ கொடுப்பனை கொள்வி& 
கள்‌ செய்யக்‌ கூடாது? என்று எங்கள்‌ சட்டம்‌ சொல்கிறது. ல்‌ 
திருமணம்‌ ஒழுங்கற்றது; அதனால்‌, அச்சந்ததி நாளடைலி்‌ 
தாழ்நிலை அடையும்‌; அன்றேல்‌, அவ்வினமே அற்றுப்போகும்‌ 
ஆகையால்‌, அத்திருமணம்‌ நடக்கக்கூடாது! அவ்வளவுதா்‌ ம 
ஆகையால்‌, என்‌ திருமண விஷயத்தில்‌ தலையிட எனக்கு உர ர்‌ 
இல்லை; என்‌ சகோதரிக்கும்‌ இல்லை. இவற்றை எல்லாம்‌ இரா: 
னிப்பது சாதி முறையே. சில சமயங்களில்‌ மிக்க இளம்பரு 
க்கத்‌ வ ணங்கள்‌ நடைபெற்றுவிடுகின்றன. எதற்கு 
நடந்துவிட க ர்க அப்ல I ப்‌ i 
கருத்திலே வளர்க்க எடது கருத்தாயின்‌, இக்காதலைத்‌ ந்து 
கக்க இனம்பருவத்திலேயே, மண 6ு 
என்று சா 5 7 
யிருந்தும்‌, ஆடவரையும்‌ ட்டார்‌ கன ட்‌ பரல்‌ 
இதத வரையில்‌ விட்டு வைத்தால்‌ பிள்ள வேறொரு பெண்ட்‌ 
யால்‌, அவற்றை ன்ன ணட பவத்‌ அறத்‌ சாறி 
முளையிலேயே கிள்ளியெறியச்‌ 


இந்திய மாதர்‌ 113 
கின்றது சாதி. என்‌ சகோதரி அங்கவீனமுள்ளவளாயினும்‌, 
அழகியாயினும்‌, குரூபியாயினும்‌ எனக்கு என்ன? அவள்‌ என்‌ 
சகோதரியென்பதே போதும்‌ எனக்கு. இவன்‌ என்‌ சகோதரன்‌ 5 
எனக்குத்‌ தெரியவேண்டுவது அவ்வளவே. ஆகையால்‌, அவர்கள்‌ 
ஒருவர்க்கொருவர்‌ நேசித்துக்கொள்வார்கள்‌. நீங்கள்‌ ஒரு முறை 
கூறலாம்‌. அடடா, அவர்கள்‌ மிகுதியான இன்பத்தை இழந்து 
விடுகிறார்களே !--ஓர்‌ ஆண்‌, ஒரு பெண்ணைக்‌  காதலிக்கையில்‌, 
ஒரு பெண்‌ ஓர்‌ ஆணை நேசிப்பதில்‌ உள்ள அந்த அற்புத உணர்ச்‌ 
சிகளை அவர்கள்‌ நுகர்வதெங்கே? இத்திருமணமோ, ஏதோ 
பழக்கப்பட்டதைப்‌ போன்ற ஒன்று ; ஒருவரை ஒருவர்‌ சகோதரி 
௪கோதரர்களைப்போல நேசித்துக்கொள்வது ; இதை ஏதோ ஒரு 
£ட்மையைப்போலக்‌ கொள்வது,” என்று நீங்கள்‌ கூறலாம்‌. கவலை 
யில்லை. அவ்வாறேயாகுக. ஆனால்‌, இந்து என்ன சொல்கிறான்‌ ? 
நாங்கள்‌ ௪மூகநல வாதிகள்‌. ஓர்‌ ஆண்‌ அல்லது பெண்ணின்‌ 
மிக உயர்ந்த தனியின்பத்திற்காக மற்ற நூற்றுக்‌ கணக்கானவர்‌ 
களின்மேல்‌ துன்பச்‌ சுமையைச்‌ சுமத்த நாங்கள்‌ விரும்பமாட்‌ 
டோம்‌. 

அவர்கள்‌ திருமணமாகித்‌ தம்பதிகளாகிவிட்டார்கள்‌. மனைவி 
கணவனோடு . வீட்டிற்கு வருகிறாள்‌. அதை இரண்டாம்‌ மணம்‌ 
என்று சொல்லலாம்‌. இளமை மணம்‌ முதல்‌ மணமாகக்‌ கருதப்‌ 
படுகிறது. பெண்‌ கணவனைப்‌ பிரிந்து தன்‌ பெற்றோர்களுடனும்‌ 
மற்ற மங்கையருடனும்‌ வளர்வாள்‌. இருவரும்‌ பருவம்‌ அடைந்த 
வுடன்‌, மற்றொரு தனிச்௪டங்கு நடைபெறும்‌. அதுவே இரண்டாம்‌ 
திருமணம்‌ (சாந்தி முகூர்த்தம்‌). அன்று தொடங்கி அவர்கள்‌ 
சேர்ந்து வாழத்‌ தொடங்குகிறார்கள்‌ ; ஆனால்‌, பிள்ளையின்‌ பெற்‌, 
றோர்களுடன்‌ அதே வீட்டிலேயே வாழ்கிறார்கள்‌. அவள்‌ தாயான 
வுடன்‌ தன்‌ முறைப்படி விட்டிலே அரசியாகிறாள்‌. 

இனி, இந்தியாவில்‌ மற்றொரு சிறப்பான வழக்கமும்‌ உண்டு. 
முதல்‌ இரண்டுமூன்று உயர்சாதிகளினிடையே கைம்பெண்‌ களுக்கு 
மறுமணம்‌ அனுமதிக்கப்படுவதில்லை என்று சற்று முன்பே கூறி 
னேன்‌. அவர்கள்‌ அதை விரும்பினாலும்‌, மணக்கமுடியாது. இது 
பலருக்குத்‌ துன்பமானது என்பது உண்மைதான்‌. எல்லாக்‌ கைம்‌ 
பெண்களும்‌ மறுமணமின்மையைப்‌ பெரிதும்‌ விரும்பமாட்டார்கள்‌ 
என்பதை மறுக்க இயலாது. ஏனென்றால்‌, திருமணமின்மை எண்‌ 
பது அவர்களுக்குப்‌. பிரம்மசரிய வாழ்க்கையை அமைத்துவிடும்‌, 


114 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---சுடர்‌-1 


விளங்கக்கூற வேண்டுமானால்‌, ஒரு மாணவன்‌ மீனும்‌ ஊனும்‌: 
உண்ணக்‌ கூடாது; மதுவருந்தக்‌ கூடாது; வெள்ளுடை 
அன்றிப்‌ பிறவுடைகளை அணியக்கூடாது. இவைபோன்ற கட்டுத்‌ 
திட்டங்கள்‌ கணக்கற்றவை. எங்கள்‌ நாடு இடையறாத தவம்‌ செய்து 
கொண்டிருக்கும்‌ துறவிகள்‌ நாடு; நாங்கள்‌ அதை விரும்புகிறோம்‌: 
அது மட்டுமன்று ; பாருங்கள்‌, மங்கையர்‌ என்றுமே மது அருந்தி 1 
வதுமில்லை ; ஊனைப்‌ புசிப்பதுமில்லை. நாங்கள்‌ பிரம்மசரிய வாழ்க்‌ 
கையைப்‌ பின்‌ பற்றிய பொழுது இது மாணவர்களுக்குப்‌ பெரும்‌ 
துன்பமாய்‌ இருந்தது ; ஆனால்‌, மாணவிகளுக்கு அப்படியன்ி: 
“ஊன்‌ புசித்தல்‌? என்ற எண்ணமே இழிவானது என்பதை எம்‌ 
கள்‌ மங்கையர்கள்‌ உணர்வார்கள்‌. சில சாதியார்களில்‌; ச 
சமயங்களில்‌ ஆடவர்கள்‌ விரும்பினால்‌ புலால்‌ உண்பார்கள்‌? 
னால்‌, பெண்கள்‌ ஒரு போதும்‌ உண்பதில்லை. இப்படியெல்லா? 
அருந்தும்‌, மறுமணம்‌ செய்துகொள்ள அனுமதியாதிருத்தி? 
பலருக்குத்‌ துன்பமாகவே இருக்கும்‌. இதைப்பற்றி எனக்கு 2 | 
மில்லை. 
நாம்‌ டும்‌ நம்‌ விஷயத்திற்கு வருவோம்‌ : இந்தியர்‌ தீவிர 
சமூகநல வாதிகள்‌. புள்ளி விவரங்களைப்‌ பார்த்தால்‌, ஒவ்வொ 
நாட்டிலும்‌ உயர்சாதிகளிடையே ஆண்களைக்‌ காட்டிலும்‌ 
களின்‌ எண்ணிக்கையே மிகுதியாயிருப்பதைக்‌ கவனிக்க ப்‌ 
து உயர்சா திகளினிடையே, தலைமுறை தலைமுறை ன்‌: 
னன்‌ பாடூ படாது சுக வாழ்க்கை அனுபவிப்பதாலேர்்‌ ம்‌ 
ளை உழைப்பதும்‌ இல்லை; நூற்பதுமில்லை ; ௭0 4 
ல்‌ சிறப்போடு ஒளிரும்‌ சாலமன்‌ என்பாரும்‌ அவற்றில்‌ 
எல்‌ தளி அணிந்தவர்‌ ஆகார்‌.” பாவம்‌! “பள்‌ 
மிருதியென்று. ல்‌ போல மடிகிறார்கள்‌. பெண்ணுக்கு ரக 
குதியென்று இந்தியர்கள்‌ சொல்வாற்கள்‌ ள்ளி 
களைப்‌... பாருங்கள்‌. சபக்‌ ரபர்‌ அக ப ண்கள்‌ 
விஞ்சி வ பனைகள்‌ எண்ணிக்கையில்‌ ஆ ல்‌ 
சி நிற்பார்கள்‌. . சிறிது மாஜி 
நிகழ்கின்றது. அப்பொழு போச்‌ 
பாடு பட்டு வேலை செய்ய ௭௩௮ என்‌ 


ளில்‌ 


லாம்‌: 


இந்திய மாதர்‌ 115 


அவர்களில்‌ எல்லோரும்‌ வருந்தி-உழைக்கிறார்கள்‌; பெண்கள்‌ வீட்‌ 
டினுள்‌ வேலை செய்யவேண்டியிருப்பதால்‌, அவர்கள்‌ சில சமயங்‌ 
களில்‌ சிறிது அதிகமாகவே பாடு படவேண்டியவர்‌களாகின்றார்கள்‌. 
நான்‌ சற்றும்‌ இதைப்பற்றி நினைத்தே இருக்கமாட்டேன்‌. ஆனால்‌. 
உங்கள்‌ நாட்டு அமெரிக்க யாத்திரிகர்களுள்‌ ஒருவர்‌ மார்க்‌ 
ட்வேன்‌ என்பவர்‌ -இந்தியாவைப்பற்றி எழுதுகையில்‌ இவ்வாறு 
குறிப்பிடுகிறார்‌ : 

“ இந்துக்களின்‌ பழக்கவழக்கங்களைப்‌ பற்றி மேலைநாட்டு விமரி 
சுகர்கள்‌ பற்பல சொல்லியிருக்கலாம்‌. இருந்தாலும்‌, சில ஐரோப்‌ 
பிய நாடுகளில்‌ செய்வது போல, ஒரு பசுவுடன்‌ பெண்ணைக்‌ கலப்‌ 
பையிற்‌ பூட்டுதலையோ, ஒரு நாயோடு இணைத்துப்‌ பெண்ணை 
வண்டியிற்‌ கட்டுதலையோ நான்‌ அங்கே ஒருபோதும்‌ கண்டதில்லை: 
வயல்களிலே வேலைசெய்யும்‌ பெண்களையோ, சிறுமியையோ நான்‌ 
இந்தியாவில்‌ காணவில்லை. புகை வண்டி நிலையத்தின்‌ இரு புறங்‌ 
களிலும்‌ அப்பாலும்‌ மா நிறமான ஆடையற்ற ஆடவர்களும்‌ சிறுவர்‌ 
களும்‌ கழனிகளில்‌ உமுதுகொண்டிருந்தார்கள்‌, ஆனால்‌, ஒரு 
மாதும்‌ காணப்படவில்லை. இந்த இரண்டு மணி நேரங்களில்‌ வயல்‌ 
களில்‌ வேலை செய்யும்‌ ஒரு மாதையோ சிறு பெண்ணையோ நான்‌ 
பார்க்கவில்லை. இந்தியாவில்‌ தாழ்ந்த சாதியாரூம்‌ கடினமான 
வேலையை என்றும்‌ செய்வதில்லை. பொதுவாகப்‌ பிற நாட்டு அதே 
தாழ்ந்த சாதி மக்களோடு ஒப்பிடும்போது இந்தியர்‌ வாழ்க்கை 
சுகவாழ்க்கையாகும்‌. உழவைப்‌ பொறுத்த மட்டில்‌ அவர்கள்‌ அவ்‌ 
வேலை செய்வதே இல்லை.?? 

இதுவே நமது நிலை. ஆம்‌; தாழ்ந்த சாதிகளினிடையே 
ஆண்களின்‌ எண்ணிக்கை பெண்களின்‌ எண்ணிக்கையைக்‌ காட்‌ 
டிலும்‌ மிகுதி என்பதைப்‌ பார்த்தோம்‌. அதனால்‌, இயல்பாக நாம்‌ 
எதிர்‌ பார்ப்பதென்ன ? ஆடவரின்‌ எண்ணிக்கை அதிகமாகை 
யால்‌, ஒரு மங்கை மணப்பதற்கு வேண்‌ டிய அதிக வாய்ப்புகளைப்‌ 
பெறுகிறாள்‌. 
£ கைம்பெண்கள்‌ மறுமணம்‌ புரியாமை பற்றி எழும்கேள்விகளை 
யொட்டியது வேறொரு விஷயம்‌: மூதல்‌ இரு சாதிகளிடையே 
பெண்களின்‌ எண்ணிக்கை விகிதாசாரமற்று மிக அதிகமாக இருப்‌ 
பதால்‌ ஒரு தர்ம சங்கடம்‌ ஏற்படுகிறது. ஒரு பக்கம்‌ ணப 
ணிற்கு மறுமணமில்லாமையும்‌ அதனால்‌ வரும்‌ துன்பமும்‌, மற்‌ 
றொரு பக்கம்‌ இளம்பெண்களுக்குக்‌ கணவன்‌ கிடையாத துன்ப 
மும்‌ த்‌ எதை ஏற்பது ? கைம்பெண்ணின்‌ சங்கடத்‌ 


116 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சுடர்‌- | 


தையா, வயது முதிர்ந்த கன்னிப்‌ பெண்களின்‌ அல்லலையா ₹ 
இவ்விரண்டில்‌ ஒன்றையே ஏற்க வேண்டும்‌. இந்தியனின்‌ மனம்‌ 
சமூகநலக்கொள்கையைப்‌ பின்பற்றுவது என்ற கருத்தைக்‌ கவனியப்‌ 
போம்‌. அது என்ன கூறுகிறது ? ££ தவனியப்பா, கைம்பெண்ணின்‌ 
சங்கடத்திற்கு இரண்டாமிடமே அளிப்போம்‌,” என்று அம்மனம்‌ 
கூறுகிறது. ஏன்‌? ஏனா? விதவைகள்‌ ஒரு முறை வேண்டி௰ 
வாய்ப்பைப்‌ பெற்றுவிட்டார்கள்‌. அவர்களுக்குத்‌ திருமணம்‌ ஆகி 
விட்டது. அவர்கள்‌ சந்தர்ப்பத்தை இழந்துவிட்டார்கள்‌. எனினும்‌; 
ஓரு முறை அவர்கள்‌ கணவனைப்‌ பெற்றாய்விட்டது. கணவர்களைய்‌ 
பெற இன்னும்‌ முதல்‌ முறையே வாய்ப்பைப்‌ பெறாது இவ்வேழை!! 
பெண்களின்‌ நிலையை ஆர அமர்ந்து எண்ணிப்பார்‌ !?? என்கிறிதி: 
கடவுள்‌ உமக்கு நன்மை புரிவாராக ! எனக்குக்‌ கவனமிருக்கு? 
ஒரு சங்கதியைக்‌ கூறுகிறேன்‌ : ஆக்ஸ்பர்டு தெரு ; பத்துமணி*க 
மேல்‌ இருக்கும்‌. நூற்றுக்‌ க ஊக்கான, ஆயிரக்கணக்கான பெண்‌ 
கள்‌ பொருள்கள்‌ வாங்குவதற்காக வருகின்றார்கள்‌. அவர்களை 
எல்லாம்‌ சுற்றி நோக்கி ஓர்‌ அமெரிக்கன்‌ சொல்கிறான்‌ : * ஆ! கட்‌ 


வளே, இவர்களுள்‌ எத்தனை பேர்களுக்குத்‌ தக்க புருஷர்சீள்‌ 


ல்‌; 


க இத்தனை பெரிய அவலம்‌ ஏற்பட்டதற்காக நாங்க 

12 வருந்துகிறோம்‌ 1 அதை நாங்கள்‌ தடுக்க இயலாது. மற்ற! 
கள்‌ காத்துக்கொண்டிருக்கி றர்கள்‌,?? ற 
த மல வர்‌, இதில்‌ தலையிடுகிறது. இந்து மதம்‌ சர 
ரர ரர 0 க) ஆறுதலைத்‌ தருகிறது. எப்ப) தொ 
யுமா? மணம்‌ என்பது அத்த நல்லது ஆகாது; அது மனவி 
அற்றவர்க்கே வேண்டுவது, உண்மை ஆன்மிக த்து படைத்‌? 


7, உங்களுக்கு அளித்த வாய்ப்புத்‌ தீர்ந்து போய்விட்டன 


Fr க்‌ 2 
வத்‌ ச்‌ ன்‌ பெண்‌ மணி என்ன சொல்கிறாள்‌ ? ்‌ 
அர்‌ கில்‌ *த்தர்ப்பத்தையே அருளியிருக்கி " 


லருக்த அது முற்றிலு 


டாகதாகிவிடுகிறது. அவர்கள்‌ வருந்த வேண்டுவதுதான்‌. ம 
மா து 13 


இந்திய மாதர்‌ 117 
பேதை மக்கள்‌ இவர்களுக்காகத்‌ துன்புற வேண்டுவதில்லை. இனி 
இதை உங்கள்‌ தீர்ப்பிற்கே விட்டூவிடுகிறேன்‌. ஆனால்‌, இந்தியாவில்‌ 
நிலவும்‌ கருத்து மேற்கூறியதுதான்‌. 1 

அடுத்ததாக, பெண்மணியை மகள்‌ என்ற நிலையில்‌ ஆராய்‌ 
வோம்‌. இந்தியக்‌ குடும்பம்‌ ஒவ்வொன்றிலும்‌ பெருந்தொல்லையாய்‌ 
விளங்குபவள்‌ மகளே. பெண்ணும்‌ சாதியும்‌ ஒன்றாகக்கூடி, 
அந்தோ! அப்பாவி இந்துவை அழித்துவிடுகின்றன! காரணம்‌ 
தெரியுமா? பெண்‌ அதே சாதியில்‌ வரனைத்‌ தேர்ந்து மணக்க 
சாதிக்குள்ளும்‌, அதே பிரிவில்‌ அதே நிலையில்‌ உள்ள 


வேண்டும்‌. 
பாவம்‌! தந்தை பெண்ணை 


வனாகத்தேர்ந்து மணக்க வேண்டும்‌. 
மணம்‌ செய்து தருவதற்குள்‌ கில ௪மயங்களில்‌ பிச்சைக்காரனாக 
வும்‌ வேண்டியிருக்கிறது. பிள்ளையின்‌ தந்தை, தன்‌ பிள்ளைக்கு 
மிகப்‌ பெரிய விலை கேட்பான்‌. பெண்ணைப்‌ பெற்ற பரிதாப மனி 
தன்‌ சில சமயங்களில்‌ தன்‌ பெண்ணுக்கு ஒரு மணாளனைச்‌ சம்பா 
திப்பதற்குள்‌ அனைத்தையுமே விற்க நேரிடும்‌. இந்துவின்‌ வாழ்க்‌ 
கையில்‌ பெருந்தொல்லையாய்‌ விளங்குவது மகள்‌ விஷயமே. பெண்‌ 
ணைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ வடமொழியில்‌ * துஹிதா? என்பது. இது 
வேடிக்கையே. முன்‌ காலத்திலே குடும்பத்தில்‌ உள்ள மகள்‌ பசுக்‌ 
களைப்‌ பால்‌ கறப்பது வழக்கம்‌. ஆகையால்‌, “துஹிதா? என்ற சொல்‌ 
£ துஹ்‌? (கற) என்ற வினையடியாகப்‌ பிறக்கிறது. எனவே, “மகள்‌ ? 
என்ற சொல்‌ தரும்‌ உண்மைப்பொருள்‌ “பால்‌ கறப்பவள்‌? என்பது 
தான்‌. பிறகே, * பாற்காரி? (துஹிதர்‌) என்னும்‌ சொல்லிற்கு வேறு 
பொருள்‌ கண்டு பிடித்தார்கள்‌. மகள்‌ என்பவள்‌, குடும்பத்தின்‌ 
பாலை (செல்வத்தை) முற்றும்‌ கறந்து கொள்பவள்‌ ; இது இரண்டா 
வது பொருள்‌. 

மேற்கூறியவைதாம்‌ இந்தியப்‌ பெண்பாலாரிடையில்‌ வழங்கும்‌ 
வெவ்வேறு உறவு முறைகள்‌. நாம்‌ குறிப்பிட்டது போல, அன்‌ 
லாயே அனைவரினும்‌ மிக உன்னத இடம்‌ வகிப்பவள்‌. தாய்க்கடுத்‌ 
தவள்‌ தாரம்‌; மனைவிக்கு அடுத்தவள்‌ மகள்‌. இவ்வரிசை முறை 
கள்‌ மிகமிகச்‌ சிக்கலான குழப்பமளிக்கக்‌ கூடியவை. இந்தியாவில்‌ 
பல்லாண்டுகள்‌ வாழ்ந்தாலும்‌, அயல்‌ நாட்டான்‌ இதை அறிந்து - 
கொள்ளமாட்டான்‌. சான்றாக, மக்களைக்‌ குறிக்கும்‌ சொற்களில்‌ 
மூவிடங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ மூன்று சொற்கள்‌ உண்டு. அவை 
எல்லாம்‌ எங்கள்‌ மொழியில்‌ ஒரு வகையான வினைச்சொற்களே.. 
ஒன்று மிக்க மரியரதைக்குரியது. ஒன்று இடைத்தரப்பட்டது. 


118 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ௬டர்‌- | 


மிக மிகத்‌ தாழ்ந்தது மற்றொன்று. உங்கள்‌ மொழியில்‌ நீங்கள்‌ 
குறிக்கும்‌ * Thou,’ * Thine’ என்பவற்றைப்‌ போன்றதை, கடை 
சியில்‌ கூறிய ஒன்றை, குழந்தைகளையும்‌ பணியாட்களையும்‌ குறிக்க 
நாங்கள்‌ வழங்குவோம்‌. சமநிலையில்‌ உள்ளவர்களிடையே வழங்கு 
வது, இடையில்‌ கூறப்பட்ட சொல்‌. பல திறப்பட்ட வகைகளில்‌ 


பின்னிக்கிடக்கும்‌ வெவ்வேறு உறவு முறைகளை அறிந்து இச்சொற்‌, 


களைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. எடுத்‌ துக்காட்டாக, என்‌ வாழ்க்கை 
முழுவதிலுமே என்‌ தமக்கையை அழைக்க “ நீங்கள்‌ ? (ஆப்னி) 
என்ற முன்னிலைப்‌ பன்மையையே பயன்படுத்துவேன்‌. ஆனால்‌ 
அச்சொல்லை அவள்‌ என்றும்‌ வழங்கமாட்டாள்‌. அவள்‌ என்னுடன்‌ 
பேசுகையில்‌ “துமி? (நீ) என்றே சொல்வாள்‌. வாய்‌ தவறியேனு? 
தீங்கள்‌ ்‌ என்று அவள்‌ சொல்லமாட்டாள்‌. ஏனென்றால்‌, அப்பட? 
மகப்‌ தாகும்‌. பெரியோர்களிடம்‌ பத்தித்‌ 
ரதைப் ப மயையே வழங்கவேண்டும்‌. 
தான்‌ முறை. அதுபோலவே, நானும்‌ என்‌ அக்காஜாயோ, அண்ணி 
னையோ. குறிக்க, “து? (8) “தும்‌? “துமி? என்றெல்லாம்‌ சொலி 
ஸ்வே மாட்டேன்‌. தாய்‌ தந்தையரை என்றுமே அப்படிக்‌ கூறி 
ச. ௪. ர ரல்‌ 
பமக்கவழக்கங்களா நான்‌ அறி 
குடும்பம்‌ ஒன்றிலே மக 


ட்‌ [8] 
ன்‌ ஒருவள்‌ 7 2 - ராமை 
பெயரிட்டு அழைத்த ்‌ கேட்ட ந்து. நின்று தன்ட நன 


கேட்‌ தைக்‌ கேட்டுத்‌: திறக்கிட்டேன்‌! ஆமி!” 
பணத்‌ _ பழக்கமாகிவிட்ட து... இது இந்நாட்டு முறை 
பாத வன்‌ கின்‌ முன்னிலையில்‌ அவர்களது பெயரைக்‌ ர்‌. 
ன ரச டாம்‌, மூன்றாமிடப்‌ படர்க்கைப்‌. பன்‌ 
முன்னிலையில்‌ இருந்தாலும்‌ வர்க்‌ குறிப்போ 
| யவாழ்‌- ப்‌ ணம! 
அதும்‌, உறவு முறையின்‌ பல ம்‌ ல ற சி்‌ 
3200 இத தி 
எங்கள்‌ மனைவியருடன்‌ 2. உணர்ந்திருப்பீர்கள்‌: த 
நாங்கள்‌ தனித்திருக்கும்‌ ன்‌ £ர்‌ முன்னிலையில்‌ பேசமாட்‌£ ரில 
்‌ பாது அல ட்‌. மன்றத்‌ 
யிலேதான்‌ பேசுவோம்‌, வக ர்‌ ப ரச 
ரல்‌ 5 மாயிற்று எ 
மருமகன்‌, மருமகள்‌ முன்வ னலியோடு ட என்‌ 2 காம்‌ 
ந்‌ ப ல்‌ லையி த 2 றக்‌ 
அந்தையர்‌ இவர்கள்‌ முன்னன்று ன ர தது 
; ஈதரிகளே 


இந்திய மாதர்‌ 119: 


தங்கள்‌ கணவர்களைப்‌ பற்றிய பேச்சே எடுக்க முடியாது. அதன்‌ 
தத்துவம்‌ என்னவென்றால்‌; நாங்கள்‌ துறவு வாழ்க்கையினராய்‌ 
இருப்பதுதான்‌. சமுதாய அமைப்புமுறை முமுவதுமே அத்‌ தத்து 
வத்தை மேற்கொண்டுள்ளது. திருமணம்‌ என்பது ஏதோ தூய்மை 
யற்றது, தாழ்ந்தது என்றே எண்ணப்படுகிறது. ஆகையால்‌, : 
காதல்‌ என்ற பொருளே என்றும்‌ பேசப்படாததொன்றாகிவிட்டது.. 
நான்‌ என்‌ தமக்கையர்‌, தமையன்மார்‌, அன்னையார்‌--அல்லது 
பெரியார்‌ முன்னிலையிலும்‌ சரி, நவீனங்கள்‌ படிக்கக்கூடாது ; நான்‌ 
மூடிவிடுவேன்‌ புத்தகத்தை. 1 

மற்றும்‌, உண்பதும்‌ பருகுவதும்‌ இதே போலத்தான்‌. பெரி 
யோர்‌ முன்னிலையில்‌ நாங்கள்‌ உண்ண மாட்டோம்‌. பெண்‌ 
பாலாரோ, என்றும்‌ ஆடவர்களின்‌ முன்னிலையில்‌ புசிக்கமாட்டார்‌ 
கள்‌; ஒருவேளை சிறுவரோ, பணியானரோ இருந்தால்‌, விதிவிலக்கா 
கலாம்‌. உயிர்‌ போனாலும்‌ சரி, மனைவி கணவன்‌ முன்னிலையில்‌ 
“ கொறித்துத்தின்ன ? மாட்டாள்‌. உதாரணமாகச்‌ சில சமயங்‌ 
களில்‌, சகோதர சகோதரிகள்‌ ஒன்று சேர்ந்து சாப்பிடலாம்‌. 
நானும்‌ என்‌ சகோதரியும்‌ ஒன்றாகக்‌ சாப்பிடுகிறோம்‌ என்று வைத்‌ 
துக்கொள்ளுங்கள்‌. அவள்‌ கணவர்‌ கதவருகே வந்தால்‌ போனும்‌; 
*கோதரி சாப்பிடுவதை நிறுத்திவிடூவாள்‌ ; பாவம்‌ ! புருஷர்‌ பறந்து 
விடுவார்‌ அங்கிருந்து. 

இவையெல்லாம்‌ எங்கள்‌ நாட்டிற்கே உரிய பழக்க வழக்கங்‌ 
கள்‌. இவற்றில்‌ சிலவற்றைப்‌ பிற நாடுகளிலும்‌ நான்‌ காண்கி 
றேன்‌. நான்‌ ஓரு போதும்‌ மணந்ததில்லை யாதலால்‌, மனைவியைப்‌ 
பற்றி நான்‌ அறிந்ததெல்லாம்‌ பூரணமற்றதாய்‌ இருக்கலாம்‌. அன்‌ 
யார்‌, சகோதறிகள்‌--அவர்கள்‌ இன்ன தன்மையார்‌ என்பதை 
நன்கு அறிவேன்‌. மற்ற மக்களின்‌ மனைவியரைத்‌ தரிசித்திருக்‌. 
கிறேன்‌. உங்களுக்குக்‌ கூறியவெல்லாம்‌ அவர்களிடமிருந்து கண்‌ 
டறிந்தன வே. 

கல்வியும்‌ பண்பாடும்‌ ஆடவர்களையே பொறுத்தவை. விளங்கச்‌ 
சொன்னால்‌, ஆடவர்கள்‌ அதிகமாகப்‌ பண்பாட்டைப்‌ பெற்றிருக 
கும்‌ இடத்திலே, பெண்களும்‌ பெற்றிருப்பார்கள்‌. ஆடவர்‌ அத 
னைப்‌ பெறவில்லையென்றால்‌ பெண்களுக்கும்‌ அது இல்லை. பண்டைக்‌ 
காலத்திலிருந்த இந்து அறநூற்படி ஆரம்பக்கல்வியைப்‌ போதிக்கும்‌ 
பொறுப்பு, கிராம அமைப்பு முறையைச்‌ சார்ந்தது. அனாதி கால - 
தொட்டு எல்லா நிலமும்‌, நீங்கள்‌ சொல்வது போல, தேசீய மய 


120 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌. சுடர்‌-1 


மாக்கப்பட்டுவிட்டது ; நிலமெல்லாம்‌ அரசாங்கத்தின்‌ உடை 
மையே. தனி மனிதன்‌ உரிமை என்றும்‌ நிலவியதில்லை. இந்தியா 
வில்‌ அரசாங்க வருமானம்‌ நிலத்திலிருந்து வரும்‌; ஏனெனின்‌ 
ஒவ்வொருவனும்‌ ஒரு பகுதி நிலத்தை அரசாங்கத்தினிடமிரும்‌ச 
பெறுகிறான்‌. இப்பகுதி ஒரு பிரிவினரால்‌ பொதுவுடைமையாக& 
வைத்துக்கொள்ளப்படும்‌. ஐந்தோ, பத்தோ, இருபதோ அல்லத 
நூறோ குடும்பங்கள்‌ அடங்கியதாக இருக்கும்‌ இப்பிரிவு. இப்பிரிலி 
னரே முழு நிலத்தையும்‌ ஆள்வார்கள்‌ ; ஒரு குறிப்பிட்ட அளி 
வரியை அரசாங்கத்திற்குச்‌ செலுத்துவார்கள்‌. மருத்துவர்‌, கிராம்‌. 
பள்ளி ஆசிரியர்‌ முதலானவர்கள்‌ இவர்களது ஆதரவின்கீழ்‌ வாச 
வார்கள்‌. 

“ஹெர்பர்ட்டு ஸ்பென்ஸரை?ப்‌ படித்தவர்களுக்கு ஒன்று கவன்‌ 
மிருக்கலாம்‌. மடங்களின்‌ மூலம்‌ கல்வி பயிற்றும்‌ முறை ஜர்‌ 
பாவில்‌ வெள்ளோட்டமாகப்‌ பின்பற்றப்பட்டதும்‌, அது சில இட? 
களில்‌ வெற்றிகரமாகப்‌ பலனளித்ததும்‌ கவனத்திற்கு வரலாம்‌: 
முறைப்படி, கிராமத்தார்‌ நியமிக்கும்‌ ஓராசிரியர்‌ இருப்பார்‌. 22 
போன்ற தொடக்கப்‌ பள்ளிகள்‌ தொடக்க நிலையிலேயே இருகி 
கொண்டிருக்கும்‌. அதற்குக்‌ காரணம்‌ எங்கள்‌ முறைகள்‌ மிக ப்‌ 
எளியவையாய்‌ இருப்பதே. ஒவ்வொரு சிறுவனும்‌ ஆரம்பத்தி? 
ஒரு சிறு பாயும்‌, ஓலைச்சுவடியும்‌-அதுதான்‌' அவனது காகிதம்‌. 
கொண்டு வருவான்‌. முதலில்‌ ஓலைகளே ; காகிதம்‌ அதிக 8 
எனது அவனுக்கு. ஒவ்வொரு சிறுவனும்‌ தன்‌ சிறு தடக்‌? 
விரித்து அதன்‌ மேல்‌ அமர்வான்‌ ; மைக்கூட்டையும்‌ புத்தகங்‌. 
யும்‌ கொண்டு வந்திருப்பான்‌ ; பின்பு எழுதத்‌ தொடங்கு ந, 
சிறிது கணிதம்‌, சிறிது வடமொழி இலக்கணம்‌, ஒரளவு மொடல்‌ 


சில கணக்கு முறைகள்‌ T 
வையே ஆரம்பப்‌ பள்‌ ளில்‌ பே 
a ஆரம்பப்‌ பள்ளிகளில்‌ 


ஒரு சிறு நீதி நூலை 
பாடம்‌ செய்தேன்‌ ; 


ப்‌ 
ஒரு முதியவர்‌ போதிக்க--நான்‌ றல 
இருக்கிறது : 


அதில்‌ ஒரு பாடல்‌ இன்னும்‌ கவன்‌ 


4 ட்‌ ப்‌ ட 
தன்னு கலத்தை ஙினைப்பரற்குத்‌ 
திகவே அறத்தல்‌ தன்ணக 
தன்னாட்‌ டின்சர்‌ கருதுபவல்‌ 


தன்னூர்‌ நலத்தை விடல்‌வண்டும்‌. 


ர்‌ கைக 


இந்திய மாதர்‌ 1 
மன்னுயீர்‌ நலமே பெரிதென்று 
மறந்திடல்‌ வேண்டும்‌ தன்தேசம்‌; 
துன்னும்‌ உலக நலன்கருஇத்‌ 
துறத்தல்‌ கடமை அனைத்தையுமே” 

இது போன்ற பொருளுள்ள பாடல்கள்‌ அப்புத்தகத்தில்‌ உ 
ன அவைகளை நாங்கள்‌ மனப்பாடம்‌ பண்ணுவோம்‌. லம்‌ 
களுக்கு விளக்கங்களை ஆசிரியரும்‌ மாணவரும்‌ கூறுவார்கள்‌, 
களும்‌ சிறுமிகளும்‌ ஒன்று கூடியே இவற்றைக்‌ கற்போம்‌, 
கல்வி நிலை மாறுபடுகிறது. பழைய வடமொழிப்‌ பல்கஜூக்‌ 
களில்‌ ஆடவர்களே முக்கியமாய்ப்‌ பயின்று வந்தார்கள்‌. மங்கையர்‌ 

வெகு அரிதாகவே அப்பல்கலைக்‌ கழகங்களுக்கு 
ஆனால்‌, இவ்விதிக்கு விலக்குகள்‌ சில உள்ளன. 
இந்த நவயுக நாட்களிலே மேலை நாட்டு முறைகளையொட்டி, 
உயர்தரக்‌ கல்வி பயில. வேண்டும்‌ என்னும்‌ பேரூக்கம்‌ நிலவி 
வருகிறது; பெண்களும்‌ இக்கல்வியைப்‌ பெற வேண்டும்‌ என்ற 
கருத்துக்கு ஆதரவு பலமாய்‌ இருந்து வருகிறது. இந்தியாவில்‌ இக்‌ 
கல்வி முறை வேண்டா என்பவர்களும்‌ உண்டு. என்றாலும்‌; 
வேண்டும்‌ என்றவரின்‌ சொற்களே வென்றன. ஆக்ஸ்பர்டு, 
கேம்பிரிட்ஜ்‌ பல்கலை மன்றங்கள்‌ இந்நாளில்‌ மாதரை அனுமதிப்ப 
தில்லை என்பது ஆச்சரியப்படத்தக்க ஓர்‌ உண்மை. ஹார்வர்டு, 
ஏல்‌ பல்கலைக்‌ கழகங்களும்‌ அப்படியே. ஆனால்‌, இருபது ஆண்டு 
களுக்கு மேலாகவே கல்கத்தாச்‌ சர்வகலாசாலை பெண்களைப்‌ 
படிக்க அனுமதித்துவிட்டது. நான்‌ பட்டம்‌ பெற்ற ஆண்டு 
இன்னும்‌ நினைவிலிருக்கிறது. அதே ஆண்டில்‌ பெண்மணிகள்‌ 
பலர்‌ பட்டம்‌ பெற்று வெளியேறினர்‌. மாணவர்கள்‌ பயின்ற அதே 
தரமுடைய கல்வியையே அவர்களும்‌ பயின்றார்கள்‌ ; அதே பாடத்‌ 
திட்டந்தான்‌ அவர்களுக்கும்‌. அவர்கள்‌ உண்மையில்‌ மிகச்‌ சிறப்‌ 
பாகவே வெற்றி பெற்றார்கள்‌. மாதர்‌ கல்வி கற்கக்கூடாது என்று 
எங்கள்‌ சமயம்‌ தடுப்பதே இல்லை. இம்முறையிலே பெண்‌ கல்வி 
அமைய வேண்டும்‌. பல்கலைக்‌ கழகங்களிலே ஆடவரோடு பெண்‌ 
ம்‌ சமமாகப்‌ குந்‌ பயின்றனர்‌ என்று எம்‌ ட்‌ 
நான்க கக்கன்‌ தல்‌, நாக முழுவதுமே கல்வி 
புறக்கணிக்கப்பட்டுவிட்டது. அயலார்‌ ஆட்சியிலே நீங்கள்‌ வ 
எதிர்‌ பார்க்க மூடியும்‌ ? நாட்டை வென்ற கவ்வியது 
செய்யவா இருக்கிறான்‌? அவனுக்கு வேண்டுவது அவன்‌ திறை. 


சிறு 
பிறகே 
கழகங்‌ 


சென்றனர்‌. 


122 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—ச௬ுடர்‌-1 


நான்‌ பன்னிரண்டு ஆண்டுகள்‌ பாடுபட்டுப்‌ படித்தபின்‌ கலு 
பல்கலைக்‌ கழகத்தின்‌ பட்டதாரியானேன்‌. நான்‌ எங்கள்‌, ன. 1 
ஐந்து டாலர்தான்‌ சம்பாதிக்க முடியும்‌ ? இதை நீங்கள்‌ தீ i 

வீர்களா ? இது உண்மையே. அன்னியரால்‌ நடத்தப்படும்‌ இ 
பல்கலைக்‌ கழகங்கள்‌ செய்வதெல்லாம்‌, அற்ப ஊதியத்திற்கு 
காரியத்திற்குப்‌ பயன்படக்கூடிய ஓர்‌ அடிமைக்‌ சட்ட 
படைப்பதே, குமாஸ்தாக்கள்‌, அஞ்சல்‌ நிலைய அதிகாரிகள்‌, தந்தி 


வ ம்‌ ள்‌ ன்‌. 
அலுவலாளர்கள்‌ முதலியவர்கதா ஏராளமாகப்‌ படைப்பதுதா 
அவர்கள்‌ செய்யும்‌ பணி. 


ன்னும்‌ எத்தனையோ உள்ளன. அனத 
ம்பம்‌ மொழியையே உபயோகிப்பதை நீங்‌ 
பன்னிக்க வேண்டும்‌, 6 பெட்டை வாத்திற்குப்‌ பானமெதுவோ 
க i உாஅதிற்கும்‌ இதைக்‌ கவனம்வைத்‌ துக்கொள் 
ம்‌ Hi > ப்‌ 1 ம 
ச்‌ எப்பொழு எ அகளைப்போண்ற அயல்‌ தாட்டுப்‌ பெ 
i பா வலம்‌ ங்க 
பற்றியே கண்ணத்‌ ஓ ாரதநாட்டும்‌ பெ ரிக்‌ 
கு போக்‌ 10 தவிர, இந்திய ௮ ப்ப: 
: தும்‌ 5 ப ரன்றவில்‌ 
அவர்களெல்லாம்‌ மகப்‌ செய்வதாகத்‌ தோ ன்‌ 
ஆனால்‌, இந்தச்‌ சிறு எத்‌ மல்க-மல்க அரற்றி அழுகிய த 
்‌ எனக்கேட்ட ணம்‌ செய்விக்கப்படுவது ல்‌. 
என்ன னர்கள்‌ ? ரன்‌ ஒருவர்‌, ஆனால்‌ இளைஞர்கள்‌ எக்கு 
மணம்‌ செய்விக்க ்‌ எல்லாப்‌ : (தியோ 
ப்படுகிரு? ள்‌ பண்களுமா (22 


3 சுதி 
2 எ க களுக்கு 
ளெல்லாம்‌ இ... ட்டார்‌, ஓ: எப்பொழுதும்‌ கிழவர்‌ நாங்‌ 
௮ அவர்களா ௫கால்‌ வ்‌ நாட்டுவேல்‌ 
இந்தியச்‌ சாதிழி வே பிறக்‌ஒரு.., எங்கள்‌ ந 
ற்‌ 3 ன்‌ ப ம்‌ தப 
ட்‌ அலட்சியம்‌ ரப இவ்வு 
7 டர்‌ 
்‌ வ்வா - ன - க்கணகள்‌ 
ட பக்கமே ; வாழ்க த ல்‌ தம்‌ மாலி 
ட அபற்கை யூ பற்பல அய்ற்கை ww ந கிடக்கு. 
தென்‌: மகள்‌ மண்டி அன 
ய ட்‌ ] ல்‌ ட்டம்‌ T 
ஆனால்‌ பிம்‌ இல தான்‌ வேதாந்தம்‌. வாழ்த 
பத்தித்‌ சில அனுல்‌ குழந்தைகள்‌ 1 அ 
Pu வாமே ம. ண்டுகளுக்குள்ளாக ர 
ாம்க்ன ஊடும்‌ ஞூ ஸு வயா 
யை செல்லவேண்டூபலை அழி 
“யுடன்‌ ஆரம்பித்த 


லகம்‌ 


இந்திய மாதர்‌ 123 


அழ அவ்வாழ்க்கையை முடித்துக்‌ கொள்ளும்‌. * இளமையின்‌ 
துடிப்பால்‌ எதையும்‌ செய்ய மூடியும்‌, எல்லாவற்றையும்‌ ஆக்க 
முடியும்‌, என்று சமுதாயங்கள்‌ நினைக்கின்றன. “ மண்ணுலக 
தெய்வங்கள்‌ நாங்களே. இறைவனால்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட நன்‌ 
மக்கள்‌ நாங்கள்‌, ?? என்று அச்சமுதாய மக்கள்‌ செருக்கடை 
கிறார்கள்‌. உலகினைக்‌ கட்டியாள்வதற்காக, இறைவனின்‌ திட்டங்‌ - 
களை உலகிலே நிறைவேற்றுவதற்காக, விரும்பியதை எல்லாம்‌ 
செய்து முடிப்பதற்காக, உலகத்தை தலைகீழாக்க, எல்லா வல்ல 
மையுமுள்ள கடவுள்‌ தங்களுக்குச்‌ சாசனம்‌ கொடுத்திருப்பதாக 
அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. கொள்ளையடிக்கவும்‌, கொலைசெய்யவும்‌ 
உயிர்‌ போக்கவும்‌ உரிமை தரும்‌ அப்பட்டயம்‌ அவர்களுக்கு 1 
கடவுள்‌ அவர்களுக்கு இவற்றையெல்லாம்‌ கொடுத்தார்‌ ! அவர்கள்‌ 
- இக்கொடுமைகளை எல்லாம்‌ செய்கிறார்கள்‌. ஏன்‌? அவர்கள்‌ 
குழந்தைகள்‌ அல்லவா ! இப்படிச்‌ சாம்ராஜ்யங்களுக்குப்‌ இஷ 
சாம்ராஜ்ஜியங்கள்‌ தோன்றிவிட்டன. பெருமை வாய்ந்தவை, ஒளி 
வீசியவை எத்தனையோ ? அவையெல்லாம்‌ மறைந்த மாயம்‌ யாதோ? 
போயே போய்விட்டன ! எங்கு மறைந்தனவோ, யாருக்குத்‌ தெரி 
யும்‌? அவை அழிந்த செயலும்‌ வியக்கத்தக்கதேயாகலாம்‌. 

கண நேரத்தில்‌ தாமரை இலைமேல்‌ நீர்த்துளி தத்தளித்து 
உருண்டு ஓடிவிடுவது போன்றது இந்த மாயும்‌ உயிர்‌. நாம்‌ 
திரும்ப்ம்‌ திசை எல்லாம்‌ அழிவுச்‌ சின்னங்களே காண்கின்றன. 
இன்று காடு நிற்குமிடங்களில்‌ முன்னொரு காலத்திலே வியன்‌ 
நகரங்கள்‌ கொண்ட மாபெரும்‌ சாம்ராஜ்ஜியங்கள்‌ நிலைபெற்‌ 
நிருந்தன. இதுதான்‌ இந்தியன்‌ எண்ணமும்‌, குரலும்‌, கருத்தின்‌ 
சாயலும்‌. மேலைநாட்டாராகிய உங்கள்‌ இரத்தக்‌ குழாய்களிலே 
இளமைக்குருதி பாய்ந்தோடுகிறது என்பதை நாங்கள்‌ அறிவோம்‌. 
சாம்ராஜ்ஜியங்களுக்கு நேர்ந்தகதி மக்களுக்கும்‌ ஏற்படும்‌ என்ப 
தும்‌ அறிவோம்‌. கிரேக்க நாடு எங்கே? உரோமாபுரி எங்கே? அக்‌ 
காலத்தில்‌ அத்துணைப்‌ புகழ்பெற்றிருந்த ஸ்பானிய வீரன்‌ எங்கே? 
காலவெள்ளத்திலே பாரதம்‌ என்னாகுமோ! யார்‌ அறிவார்‌? 
இப்படியேதான்‌ அவர்கள்‌ பிறக்கிறார்கள்‌ ; இறக்கிறார்கள்‌. உயர்‌ 
வும்‌ தாழ்வுங்கூட இத்தகையனவே. உலகமெங்குமே எந்த ஒரு 
௪த்தியாலும்‌ தடுத்து நிறுத்த முடியாத படைப்பலத்துடன்‌ வந்து 
முற்றுகையிட்ட மொகலாய வீரனை எந்த இந்தியக்‌ குழந்தைதான்‌ 
அறியாது ? அவன்‌ அன்றோ உங்கள்‌ மொழியில்‌ உடல்‌ நடுங்கள்‌ 


, காலம்‌. குழந்‌ை 


ட ்‌ குழந்தைக 
. இந்தியன்‌ ரம்ப மை ம்ம்‌. 


124 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---சுடர்‌-। 

நவன? 
செய்யும்‌ ' தார்த்தார்‌? என்ற பெயரை விட்டுச்‌ சென்ற, 
இந்தியனுக்குப்‌ புத்தி வந்துவிட்டது. இன்றைய 
போல அவன்‌ பிதற்ற விரும்பவில்லை. மேடி 
சொல்ல வேண்டியவற்றை எல்லாம்‌ செ 


ந்தை 
குழந நங்கள்‌ 
நாட்டார்களே;.? கள்‌ 


ப த்‌ . ற ங்கள்‌? 
தகளே, ஊம்‌; ஆகட்டும்‌; பேசி தீரு ந்தை 
உங்கள்‌ மழலைகளையெல்லாம்‌ மிழற்றித்‌ தீருங்கள்‌. இது குழ? ங்‌ 
கள்‌ கொஞ்ச வேண்டிய காலம்‌. 


நாங்கள்‌ எங்களுக்குரிய 


3 » . ( ட்‌ 
களைக்‌ கற்றுவிட்டோம்‌. எனவே, நாங்கள்‌ அமைதியோமீட 


கிறோம்‌. 


2 5 கா 

படர்‌ தம்‌ சிறிது செல்வம்‌ இருப்பதால்‌, எங்‌ il 
நாக்கோடு ர்க்கிறீர்கல பலது; இது உ 

பரக ட்ட தி பார்க்கிறீர்கள்‌. நல்லது ; இது வே 


அதற்றுங்கள்‌. ??--2 


ள்‌ மட்டும்‌ 6 


கும்‌ மூலமான பெ 


ரையும்‌ 
டகிறான்‌ ; வேறெவ லம்‌ 
பெற்ற அனுபவ ஏழ்‌ 
ண்டி! னத, ற்ற னு இற்‌ 
தன்‌ முகத்‌ எடியதைக் ௧ து; இறைவனை நோ 
- து. பாரதம்‌ முன்பே வி 
மது 2 ச்‌ 7 ட 
மையாகக்‌ ட்ட “மூதாயத்தின்‌மேல்‌ ஏற்கெ ஜ்‌ 
குப்பை கூ ப ட குவி 
ந அநத ன்‌ குவிக்கப்பட்டுள்ளன- நி 
, 95? குப்பைகஷ£க்‌ களைவதும்‌; நன 
ப்ட்டனவே! ங்கப்‌ எம்மாத்திரம்‌ 2 அது உயிரூட்ட ந்தி 
3 பிடி, முக்கைமி.. மதாயங்களெல்லாம்‌ அ! தாபி 
காட்கஞுக.... ? நேற்றுப்‌ பிறந்த இந்த? நீல்‌ 
. ந்‌ குள்‌ உருவாகி ந்தாம்‌ நான்‌ நரி 
அடங்கக்‌” மேற்குக க 
» ஓ ஸ்‌ கூடிய த்‌ தாபனங்கள்‌ எம்மாஜ்‌2 ந்‌ 
அறேனும்‌ வை என்‌ ்‌ தாம்‌ 
இர ல கூறக்கூடிய சமு ர்ற்‌ 
> லைத்‌ தாயங்கள்‌ உற்றுண்டுகளுக்குத்‌ தொது 
கத்தும்‌ ன்‌ கின்ற ஊளை ஈளாய்க்‌ கால வெள்ள ததி 


LT ப ல 
, முதாயங்கு ன , திரன்‌, 4 ஆம்‌; 
௫ தோன்‌ 


ரங்கள்‌ 
றி எல்லாம்‌ அழிந்தும்‌ மிற்ச 


புதிய சமுதாயங்கள்‌ 


௯. 4. _ங்‌ 3 
ால்லுங்கள்‌. இது 2 2, 


ஏ துவி 
தவதேவணை அடைநற்சி நீ 


இந்திய மாதர்‌ 125 


படுவதையும்‌ பார்ப்போம்‌. ஏனென்றால்‌, எங்கள்‌ இலட்சியம்‌ இவ்‌ 
வுலகத்தைப்‌ பொறுத்ததன்று; மறுவுலகத்தது. உங்கள்‌ குறிக்‌ 
கோளைப்‌ போலவே நீங்கள்‌ விளங்குவீர்கள்‌. உங்கள்‌ இலட்சியம்‌ 
நிலையற்ற தன்மையுடையதாயின்‌, நிலையில்லா இவ்வுலகத்தைப்‌ 
பற்றியதாயின்‌, உங்கள்‌ எதிர்காலமூம்‌ அதுவே. உங்கள்‌ குறிக்‌ 
கோள்‌ சடமாயின்‌, உங்கள்‌ வாழ்வும்‌ சடமாகும்‌. பாருங்கள்‌ ! 
ஆன்மாவை நாடுவதே எங்கள்‌ இலட்சியம்‌. அது ஒன்றே நின்று 
நிலவுவது; மற்ற எதுவும்‌ நில்லா இயல்பினது. இறைவனைப்‌ 
போலவே நாங்களும்‌ என்றும்‌ வாழ்வோம்‌ ! ?? என்று கூறுகிறான்‌. 


இந்தியாவின்‌ கலைச்‌ செல்வம்‌ 


[சவாமி விவேகானந்தர்‌ சான்பிரான்ஸீஸ்கோவில்‌ வெள த 
தில்‌ இந்தியாவி வள்ள கலை ஞானங்களும்‌ விஞ்ஞானமும்‌ எ 
பொழுள்பற்றி வியப்புறும்‌ முறையில்‌ மிக்க 
அதன்‌ ஒரு பகுதி. அவர்‌ பேச்சுக்குப்‌ பி 
அவர்‌ பேச்சின்‌ கவர்ச்சிக்குச்‌ சான்‌ றுகளாகு, 


திறமையுடன்‌ பேரனார்‌. இதி 
ன்‌ பலர்‌ கேட்ட கேள்விகளே 
ம்‌] 
LJ மாடுகளின்‌ வரலாற்றிலே தொடக்கத்தில்‌ ஒரு தேக 
ட்‌ ஆட்சிமுறை எப்போதுமே குருமார்களின்‌ வயமே க்‌, 
வந்துள்ளது. 5ல்வியறிவும்‌ அவ்வாறே அவர்களிட த்‌ 
பெருகி வந்தது என்று மொழியலாம்‌. குருமார்களுக்குப்‌ பின்‌ ்‌ 
ராக்‌ மாற்‌ க்ஷ்த்திரியர்களாகிய அரசர்களிடம்‌ சென்றன 
வேந்தரின்‌ ஆற்றல்‌ வளர்ந்து மறம்‌ படைத்த போர்‌ வீரர்க௭ 
ஆட்சியே நிலவி டட செலுத்‌ 


. க ன்றும்‌ 

i : தி வந்தது. இது எஞ்ஞான்றும்‌ 

பப்‌ ்‌ : ட்‌ 
ட டன அல்ல இறுதியாக, சுக போகப்‌ பற்றுகளுஃஞு ந, 
வ்‌ டட இழிவான நிலைக்கு இறங்கி வரவே, தங்களைக்‌ க 
படுமாறு நேர்ந்தது. “மையும்‌ படைத்த இனத்தவரால்‌ ஆ 

ரலாற்றுத்‌ ப்‌ A ள்ளே 
இந்தியாவே ௦ ன சொட்டு உலக மக்கட்கூட்டத்தினரு 
ஊழித்‌ காலமா பூமி 


ட்‌ என்று வழங்கப்பட்டுத்‌ திகழ்ந்துவற்க 
மெடுத்துச்‌ சென்‌ “தியாதாண்‌ மற்றைய நாடுகளின்‌ மீது ந தியர்‌ 
த ற்றை வெல்ல வல ளின்‌ மீக த்திய 


ள்‌ ்‌ 3 5 நீங்கள்‌ 
ராக போட்டார்‌. மேஷ நாடுகளில்‌ வாமும்‌ நீ னே 
போர்‌ வீரர்கஜேடு எல, வர்கள்‌ ஊன்‌ உண்பதில்லை. “ச ஸா 
வாளா இருக்கல டக்கின்றது விலங்கின்‌ குருதி உ 
ங்கி னதி 
டப்‌ சொ ல்‌ ட அனும்‌ ஒன்றைச்‌ செய்யுமாறு இ 
யாவைய ரக்‌ ட்‌ 
i பும்‌ 7 ங்கி 
வாத்தையுமே ஒப்பட எலிச பத்து அரசியின்‌ காலத்து சி 
மிகுந்த இ ன டுப்‌ பாருங்கள்‌, அக கா அல த 1 மக்கட்‌ 
க 3 2 
எங்க அந்நாள்‌ 2 கா மாகும்‌. கவ்வில்‌ ப்‌ டா 
எங்கள்‌ நாடு ப எவ்வ அடர்வு 
கவின்‌ கக்கு நிமிர்‌ பு .றிவொளிச்‌ ட மகதி 
சிறந்த கவின மறவர்‌ ்‌ அல்லர்‌ ஆங்கில-காக்ஸ 
கி - 


ட்‌ டை 
இனால்‌, அவர்களில்‌ ரை 
சான்றாக, ஷேக்ஸ்பியரின்‌ 


இந்தியாவின்‌ கலைச்‌ செல்வம்‌ 127 


யில்லாத பாவினைப்‌ பாருங்கள்‌. அது எல்வளவு வியப்புறத்தக்கது 
என்பது புலனாகும்‌. வெற்று மோனையும்‌ எதுகையும்‌ கவிதை ஆகா, 
உலகில்‌ பண்பாடு மிகுந்துள்ள இனத்தை அது சார்ந்ததன்று. 

இந்தியாவில்‌ சங்கீதம்‌ பூரணமான ஏழிசை நிலை வரையில்‌ 
கொண்டு வரப்பட்டுள்ளது. அரை மாத்திரையுஞ்‌ சரி, காஷ்‌ 
மாத்திரையுஞ்‌ சரி, அவர்கட்கு அரியனவல்ல. இந்தியா இசை 
நாடகம்‌, சிற்பம்‌ இவற்றிலும்‌ தலைமை பெற்றிருந்தது. இப்பொழுது 
ஆக்கப்படுவன யாவும்‌ ஒன்றைப்‌ பார்த்து அமைக்கப்படுவனவே 
யாகும்‌. வயிற்றுப்‌ பிழைப்பை எவ்வளவு சிக்கனமாக நடத்தலாம்‌ 
என்னும்‌ பிரச்சினையை ஒட்டியே எல்லாம்‌ சுழல்கின்றன. 


இந்தியா இரள்‌ அடைந்த நாடா? 


த்த தகம்‌ 
[2 காணப்படுவது சுவாமி விவேகானந்தர்‌ அமெரிக்க ஜா 
“போஸ்டன்‌ ஈவினிங்‌ 
ப்பிரல்‌ 


] 


காட்டில்‌ செய்த சொற்பொழிவின்‌ அறிக்கையாகும்‌; 2 
டிரான்ஸ்கிரிபடு '* என்னும்‌ பத்திரிகையில்‌ 1894-ஆம்‌ ஆண்டு ஏ 
மாதம்‌ 5-ஆம்‌ தேதி வெளிவந்துள்ள ஆசிரியரின்‌ குறிப்புகளோடு கூடியது. 


வீசவாமி விவேகானந்தர்‌ அண்மையில்‌ டெட்ராய்ட்டுக்கு வம்‌ 

திருந்தார்‌. அவர்‌ மக்களின்‌ மனத்தில்‌ ஆழ்ந்ததொரு 
நற்பதிவை உண்டு பண்ணிவிட்டார்‌. எல்லா வகுப்பினரும்‌ அவரது 
பேச்சைக்‌ கேட்க விரைந்தோடி வந்தனர்‌. முக்கியமாக அந்த 
அந்தத்‌ தொழிலில்‌ உள்ளவர்கள்‌ அவருடைய தருக்க முறையிலும்‌ 
சிந்தனையின்‌: உறுதிப்பாட்டிலும்‌ ஆழத்திலும்‌ திளைக்க ஆர்வம்‌ 
காட்டியுள்ளார்கள்‌. இசை நாடக அரங்கே அவரது சொற்பொழி 
வுக்குக்‌ கூட்டமாக வந்தவர்‌ அமரத்தக்க இடமாய்‌ அமைந்தது. 
அவர்‌ ஆங்கிலத்தில்‌ மிகவும்‌ அழகு பெறப்‌ பேசுகின்றார்‌ ; நல்லவ 
ராய்‌ இருப்பதுடன்‌ சிறந்த தோற்றப்‌ பொலிவுடன்‌ கூடியவராயும்‌ 
அழகான வடிவம்‌ உடையவராயும்‌ திகழ்கின்றார்‌. அவருடை 
சொற்பொழிவுகளின்‌ அறிக்கைச்‌ செய்திகட்கு ₹ டெட்ராய்ட்டுச்‌ 
செய்தித்‌ தாள்கள்‌? மிகுதியான இடம்‌ ஒதுக்கி வைத்துள்ளன- 
“டெட்ராய்ட்டு ஈவினிங்‌ நியூஸ்‌? என்னும்‌ பத்திரிகையின்‌ தலை 
யங்கம்‌ பின்‌ வருமாறு குறிக்கின்றது : 

“ இந்நகரில்‌ சுவாமி விவேகானந்தர்‌ இதற்கு முன்னர்‌ ஆற்றி 
யுள்ள சொற்பொழிவுகளைவிட நேற்றிரவு இசை மண்டபத்தில்‌ 
யும்‌ இரத்தக்‌ 

ந்‌ 5 ழும்‌. அந்த இந்தியர்‌ நேற்‌ 
த்தின்‌ தன்‌ அகன்‌ தனில்‌ மிளிர்ந்தது. உண்மைக்‌ 
மாலுபாட்டை அவர்‌ நன்றாக வரையதத்து்‌ காட்ட லர்‌. தாம்‌ 
ஒரு வகையில்‌ கிறித்தவரே என்றும்‌, மற்றொரு வகையில்‌ கிறித்தவ 
ரல்லர்‌ என்றும்‌ சாற்றினார்‌: உண்மையான 
அதன்‌ போலிக்கும்‌ வேறுபாடு 
யான பொருளிலேயே தம்மை ஓர்‌ 
கிறாரென்றும்‌ நவின்றார்‌. இந்தியாவுக்‌; 
யாளர்கள்‌ வேண்டும்‌. நூற்றுக்கணக்கிலும்‌ 


இந்தியா இருள்‌ அடைந்த நாடா? 129 


௬ நாதரைப்‌ பற்றி ஒவ்வொரு சீற்றூரின்‌ மூலை 


1] » . ப 2 
சுவாமிக்கு பிரசாரம்‌ செய்யுங்கள்‌,?? என்று இயம்புகின்ற 
ரத்த ப்ற்றி எவர்‌ குறை கூற இயலும்‌ ? ர 
உரை யமான பிரச்சினையில்‌ ஒருவர்‌ இத்தனை உறுதியுடன்‌ 


யாது உ ருக்கும்பொழுது, மற்றைய சிறு விவரங்களைப்‌ பற்றி அவர்‌ 
மதத்து ம்‌, மாம்‌ அவர்பால்‌ குற்றங்காண இயலுமோ ? வேற்று 
வண அதத்‌ பணியாளர்‌ ஒருவர்‌ கிரின்ல தின்‌ பனித்‌ 
கரையோ உள்ளவர்களுக்கும்‌ இந்தியாவில்‌ பவளம்‌ திகழ்‌ கடற்‌ 
முறைத்‌ 7 கீதவர்கட்கும்‌ வாழ்க்கையையும்‌ வாழ்க்கையின்‌ ர்‌ 
நமக்‌, வ த துவங்களையும்‌ எடுத்துக்‌ காட்டிச்‌ செல்லும்‌ காட்‌ 
அவம்‌, ளவு கடந்த மானக்கேட்டையே விளைக்கிறது. ஆனால்‌, 
திற்கும்‌. உணர்ச்சியே உலகத்துள்ள சீர்திருத்தங்களனைத்‌ 
மகி ன்றியமையாத காரணமாகின்றது. இயேசுநாதரின்‌ 
மான. பொருந்தியதும்‌ மாண்பு மிக்க ஒளிச்சிறப்புடன்‌ SE 
க்ஷ பொழ்க்கை வரலாற்றை உரைத்த விவேகானந்தர்‌, அயல்நாடு 
வள்‌ கிறித்தவர்களின்‌ வாழ்க்கை முறையைப்‌ பற்றிக்‌ கூற 
நாத உரிமை பெற்றவரல்லரா ? நாசரத்தைச்‌ சார்ந்த இயேசு 
வெ. அறிவுரை போல அன்றோ திகழ்கின்றது அவர்‌ கூற்றும்‌ ! 
திர ரியோ பொன்னோ உங்களிடத்தில்‌ ்‌ கள்‌! படட 
அழக்‌ எங்கல்‌ பணப்‌ பையில்‌ ஒரு செப்புக்‌ ண்ட தட 2 
௮.” பிரயாணத்தின்போது பையும்‌ உங்களுக்கு எத 
வனுக்‌ன மடு ௪ட்‌ மிதியடிகளோ, கைத்தடியோ 
a கூ இரண்டு சட்டைகளோ, a 3 ட்‌ 
ற்காக? ஏனெனில்‌, மெய்‌ வருத்தங்‌ கூலி தருமன்றோ? அவ 
ட்‌ சோறு கிடைக்காமற்போகாது. விவேகானந்தர்‌ வருத 
“6 முன்னரே இந்து ௪மய சம்பந்தமான இலக்கியம்‌ 5 
மட ப்வர்கட்குக்‌ கீழை நாட்டவர்கள்‌ மேலை நாட்டவர்க 1 
வெம்‌ வெறுக்கும்‌ பான்மை நன்கு, விளங்கும்‌. அவி 
இடடக்கப்படுவது மேலை நாட்டார்களாகிய எங்களுடைய டட 
இ பர. இதைத்தான்‌ சுவாமி விவேகானந்தர்‌ கடைக்கார வா? ப்‌ 
டக ப என்று “குறிப்பிட்டுள்ளார்‌. இந்த இயல்பு சுமயமுட்ப! 
ங்கள்‌ புரியும்‌ எல்லாச்‌ செயல்களிலும்‌ புகுந்துவிட்டது. 
ஈண்டுக்‌ கிறித்தவ சமயப்‌ பணியாளர்கள்‌ கவனிக்க வேண்‌ 


்‌ ன்‌ பட சடர்‌-॥ 
130 விவேகானந்தரின்‌ ஞான திபம்‌ ன 


்‌ கக்‌ ரது. அஞ்‌ 
தொன்றுண்டு: அதை அவர்கள்‌ புறக்கணிக்கக்கூட்‌ த 


ட 5 தழுவச்‌ 
ஞானம்‌ நிறைந்த கீழை நாட்டு மக்கள்‌ தங்கள்‌ மத நக்கறது 
சமயத்‌ தொண்டர்கள்‌ விரும்பினால்‌, தாங்கள்‌ வழங்கு கதத 
வரைக்கு ஏற்றவாறு தங்கள்‌ வாழ்க்கையை அமைக யும்‌ 
வேண்டும்‌. இவ்வுலக இராச்சியங்களையும்‌ அவற்றின்‌ அற 
அறவே அவர்கள்‌ துறப்பார்களாக, 

நம்‌ சகோதரர்‌ விவேகானந்தர்‌, இந்தியர்கள்‌ ௨ ல்லி சியை 
எல்லா நாட்டினர்களைக்‌ காட்டிலும்‌ செம்மையான தெ] த 
உடையவர்கள்‌ என்று கருதுகின்றார்‌. அவர்கள்‌ தன்‌? 
இருப்பினும்‌, அவர்களுடைய ஆன்மிகம்‌ குன்றாது வீன்‌ ததத 
விளங்குகின்றது. அண்மையில்‌ அவர்‌ டெட்ராய்ட்டில்‌ ஆற்றி. 
சொற்பொழிவுகளில்‌ உள்ளவை பற்றிய அறிக்கைகளினின்‌ 2"? 
சில பகுதிகளை எடுத்துக்‌ காட்டுகின்றோம்‌ : இந்தச்‌ சந்தர்ப்பத்தி? 
தம்‌ பேச்சின்‌ உயர்‌ நிலையாகிய ஒன்றை அவர்‌ எடுத்துக்‌ கூறில்‌ 
தன்னலமறுப்பெல்லாம்‌ நல்லன என்பதும்‌ சுயநலமனைத்தி”? 
தீயன என்பதும்‌ அவர்‌ நாட்டு மக்கள்‌ பேணும்‌ நம்பிக்கையாக! 
இந்த விஷயத்தையே அவர்‌ முழுதும்‌ வற்புறுத்தி வந்தமையால்‌ 


த்‌ பேச்சுக்கு அவர்‌ எடுத்துக்கொண்ட பொருளென்றி! 
கொள்ளலாம்‌. . 


பாராட்டலாம்‌ என்‌ 
கடவுளைத்‌ தொழவும்‌, விர்‌ = | ம்‌ 
களை அவன்‌ ன கக உணவளிக்கவும்‌ கோயி 


கொள்வது சுயநலமாகும்‌ ; அக்காரணம்‌ பற்றியே அதை ஏழை 


யாரேனும்‌ விருந்தினர்‌ வந்தா? 
கற்றிய பின்பே கடைசியாக அவ 
கைய உணர்வு இந்திய நாடெங்கு? 
ட. ண்ண உணவும்‌ தங்க இடமு!? 
TE வாயிலும்‌ அவனுக்கு திறந்‌2 


லுள்ள 


குகின்றான்‌. இத்‌ 
கிறது. எவனும்‌ 
கேட்டுப்‌ பெறலாம்‌. எ 
இருக்கும்‌. 


பிறக்கின்றான்‌ . 
தட்டானாகவே தோன்றுகின்‌ றான்‌ ்‌ அதே போலத்‌ தட்டான்‌ 


டட 5 றான்‌. வே பத்‌ தத்து 


இந்தியா இருள்‌ அடைந்த நாடா ₹ 131 


மார்கள்‌, Te} 
4 ம்‌ பறக்கின்‌ ஐர்கள்‌. ப 
மற்றொன்று, “காடைகள்‌ சிறந்தவை; கல்விக்கொடை ஒன்று; 
அது நன்‌ ? உயிர்கொடை. ஒருவன்‌ ஓர்‌ உயிரைக்‌ காக்கலாம்‌. 
லாம்‌. அ க ஒருவன்‌ மற்றொருவனுக்குக்‌ கல்வி கற்பித்து உதவ 
தீதே, வியப னினும்‌ சிறந்தது. பணத்திற்காகக்‌ கல்வி கற்பித்தல்‌ 
வாணிகம்‌ த்‌ சரக்குப்‌ போன்று ஒருவன்‌ காசுக்குக்‌ கல்வியை 
சிரியர்க சய்வானாயின்‌ அவனை இடித்துக்‌ கூறுவார்கள்‌ மக்கள்‌. 
உதவி வ இக்கு அரசாங்கம்‌ அப்போதைக்கப்போது பொருள்‌ 
நாகற அம்‌ நெறி முறையில்‌ நின்று பார்க்கும்‌ பொழுது, 
நிஜ்யைய்‌ ட அது கூறிக்கொள்ளும்‌ மற்றைய நாடுகளிலுள்ள 
*நாகறிய அது. சாலச்‌: சிறந்ததே என்பது புலனாகும்‌. 
சன்று என்னும்‌ மொழியை வரையறுத்து விளக்குமாறு தாம்‌ 
ளார்‌ ற நாடுகளில்‌ எல்லாம்‌ பற்பல இடங்களிலும்‌ அவர்‌ கேட்டுள்‌ 
இப்பொ. சமயங்களில்‌ மறுமொழி கூறினவர்கள்‌, “ நாங்கள்‌ 
வர்‌ Ae பின்பற்றுகிற மூறையே நாகரிக முறை,” என்றார்கள்‌. 
டல்‌ ந்‌ எ ஒப்புக்‌ கொள்ள மறுத்துவிட்டார்‌. ஒரு நாடு திரை 
அடக்க “ஆணை செலுத்தலாம்‌; மிகப்‌ பெரிய ஐம்பூதங்களையும்‌ 
சிலை ௨ ஆளலாம்‌ ; வாழ்க்கை விவகாரங்களின்‌ பயனற்ற பிரச்‌ 
“ஆனால 1 தனது வளர்த்து அவற்றை முற்றிலும்‌ தீர்த்துவிடலாம்‌ 5 
த்‌ யே வெல்லக்‌ கற்றவனிட்மே நாகரிகத்தின்‌ முதிர்ச்சி 
இருப்ப AED அது அதியாமலிருக்கலாம்‌. வேறெங்கும்‌ 
அள தைக்‌ காட்டிலும்‌ இந்தியாவிலேதான்‌ இந்நிலை மிகுதியான 
அடல்‌ காணப்படுகின்றது. ஏனெனில்‌, ஆன்மிகச்‌ செல்வத்தின்‌ 
அ கீழேதான்‌ மற்றைய செல்வங்கள்‌ தங்கி நிற்கின்றன என்று 
ர்கள்‌ கருதுகின்றார்கள்‌; ஒவ்வோர்‌ உயிரிலும்‌ உள்ள ஆன்மிக 
ளிப்பாடுகளையே கருதி இயற்கையை இந்த வகையிலே நோக்கு 
முட கள்‌. ஆகவே, வெல்ல முடியாத பொறுமையுடன்‌ வாழ்க்கை 
ந திருவில்லாத இன்னலாம்‌ தாக்குதல்களை ஏற்று அவற்றைப்‌ 
அப்டி ஸனிக்கவும்‌ செய்கிறான்‌ ஆன்மிகச்‌ செல்வம்‌ படைத்தவன்‌ 5 
வலு. தெல்லாம்‌ தன்‌ மனத்தில்‌ மற்றவர்களுக்குள்ள அம 
அ. ம்‌ ஆன்ம அறிவும்‌ இருப்பதனை முற்றும்‌ உணர்கின்றா? . 
ம னாலேதான்‌ அத்தகைய ஒரு நாட்டிலிருந்தும்‌ அதன்‌ டி 1 
ே ஒத்தும்‌ இடையறாத ஆன்மிகச்‌ செல்வமாகிய வெள்ளம்‌ த்‌ 
த்‌ சிந்தனையாளர்களின்‌ நெஞ்சினையும்‌ கவனத்தையும்‌ கவர்‌ 
றது. இந்த ஞானத்‌ தீஞ்சுவை நீரைப்‌ பருகியவர்கள்‌ தங்களை 


ln 


132 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-! 


வருத்தும்‌ உலகத்‌ துயர்ப்பாரத்திலிருந்து விடுதலை ணன்‌... 

அவர்‌ இவ்விரிவுரை நிகழ்த்துமுன்‌ ஒரு முன்னுரை றிக்‌ 
தம்மை அன்பர்‌ பலர்‌ பல்‌ கேள்விகள்‌ கேட்டுள்ளரெனக்‌ ட்டது 
கொண்டார்‌; அவற்றில்‌ பலவற்றையும்‌ தனித்த முறையில்‌ தெ ற்‌ 
படுத்துவதாக இசைத்துவிட்டு மூன்று வினாக்களை மட்டும்‌ எ 
தெடுத்துக்‌ கொண்டு அவற்றிற்கு மட்டும்‌ தக்க காரணங்கள்‌ இரு! 
பதால்‌ மேடை மீதிருந்த விடை இறுப்பதாகத்‌ தெரிவித்த இ 
அவையாவன : இந்திய மக்கள்‌ முதலையின்‌ வாய்க்குள்‌ தங்கள 
குழந்தைகளை எறநிந்துவிடுவதுண்டா? ஜகந்நாதத்தில்‌ தேர்க்‌ 
காலின்‌ கீழே தாமே வலுவில்‌ வீழ்ந்து தம்‌ உயிர்களை மாய்க்க 
கொள்வதுண்டா ? இறந்துபட்ட கண வர்களுடன்‌ அவர்கள்‌ மனைவி 
யரையும்‌ தீயிலிட்டுப்‌ பொசுக்குவதுண்டா? நியூயார்க்கு மாநகரி 
லுள்ள தெருக்களில்‌ சுற்றிக்‌ சுற்றி ஒடிக்கொண்டிருக்கும்‌ செவ்விற்‌ 
தியர்களைப்‌ பற்றிய வினாக்களுக்கு வெளியூரில்‌ சென்றுகொணி 
டிருக்கும்‌ ஓர்‌ அமெரிக்கர்‌ என்ன விடை அளிப்பாரோ, அந்த 
முறையிலேயே அவர்‌ பேசி முடித்தார்‌. இத்தகைய கட்டுக்‌ கதைகள்‌ 
பலவும்‌ ஐரோப்பாக்‌ கண்டத்தில்‌ பரவி வருகின்றன அல்லவா ? 
கின்றன. இத்தகைய உரைகள்‌ நகைப்‌ 
ன்றி விடை பெறத்‌ தக்கனவல்ல. அறி 
ட ணணத்தால்‌ கேட்ட கேள்விகளுக்கு 
கேள்வியாதெனில்‌, ட்ட பர டட கடற்‌ கக்க நடத்‌, 
கொடுக்கிறார்கள்‌ ?? என்பது, அ களை மட்டுமே வப்‌ ஏ ்‌ 
விடையைப்‌ பாருங்கள்‌ ! ல்‌ ட மொழிந்த தத்தம்‌... 
மென்மையுடன்‌ கூடியதாலும்‌ இன்ன யம்‌ இனத்தின்‌ ல்‌ 

மயோடிருப்பதாலும்‌ ௮ை 


யாமையால்‌ அல்லது நல்ல 
வஞ்சப்‌ புகழ்ச்சி முறையி 


த நாடன்றோ ? ஐகந்நாதத்தைச' 
நகரிலுள்ள பழமை மிக்க “ப யைப்பற்றிக்‌ கழறுங்கால்‌ இத்‌ 
பாத்திரக்‌ சிலர்‌ தேர்‌ வடத்தைய்‌ தைக்‌ குறிப்பிட்டுவிட்ட, 


இத்தகைய சில செய்திககரப்‌ இிந்தார்‌. மிகைப்படுத்திக்‌ கூறும்‌ 


கலங்கிப்‌ பேரதிர்ச்சி அடைர்‌ ற 
A ந 1 
களைத்‌ தீயிலிடூவதில்லே உ 


என்று மறு டார்கள்‌ போலும்‌ ! கைம்பெண்‌ 


TY கூறினார்‌. ஆனால்‌, கைம்‌ 


இந்தியா இருள்‌ அடைந்த நாடா ?. 133 
பெண்டிர்‌ சிலர்‌ கெ ட 5 a த்‌ எரித்த 
காண்டது உட... மூந்தியில்‌ தாமே விழுந்து தம்மை எரித்து 
சிற்சில நிக த உ ம்தான்‌ என உரைத்தார்‌. இப்படி நடந்துள்ள 
தடுக்கப்பூ * மசசிகள்‌ புண்ணியம்‌ படைத்த சான்றோர்‌ சிலரால்‌ 
CE] வந்தன. இத்தகைய தற்கொலையாம்‌ கொடுமைக்கு 
எனினும்‌ WS செய்யப்பட்டும்‌ வந்தது என்பது க்‌ 
கருத்தை. க ஐம்‌ கணவரைப்‌ பின்பற்ற வேண்டுமென்று தம்‌ 

* விளிப்படுத்த அந்தக்‌ கொடுமையான சோதனைக்குத்‌ 
தம்மை உட்படுத்திக்கொள்ளும்‌ விருப்பத்தைத்‌ தாமே 
அப்ப, அவர்கள்‌ கூறும்போது எவராலேதான்‌ அவர்களைத்‌ 
மூதலஃ தக்கூடும்‌ 2 அதிலும்‌ அவர்கள்‌ தங்கள்‌ கைகளை 
ல்ல. தியிலிட்டு அவை எரிந்துபோம்‌ வரை பொறுமை காட்டி 
அவர்‌ 0 . ௩டன்‌ கட்டையேற அனுமதிக்கப்‌ பெறவில்லை. 

த்தல்‌. க... விருப்பமின்றித்‌ தடுக்கப்படவில்லை. மேலும்‌, 
அன்‌, கயை சம்பவங்கள்‌ நிகழ்வது இந்தியாவில்‌ மட்டுமன்று. 
பத்‌ மகளிர்‌ தம்‌ நாயகர்களின்‌ பிரிவுக்கு ஆற்றாது உடனே 
வேண்ட சென்றுள்ள அமரநாட்டுக்குத்‌ தாமும்‌ விரைந்தேக 
ளார்‌ மென்ற அவாவினைத்‌ தீர்த்துக்‌ கொள்ள முன்வந்துள்‌ 
டி இம்முறையான தற்கொலைகள்‌ ஒவ்வொரு நாட்டிலும்‌ 
பட்ட ருக்கின்றன. இது எந்தநாட்டிலும்‌ காணக்கூடிய தனிப்‌ 
இவ்‌ வெறியே. ஆனால்‌, இந்நாடுகளிற்போலவே இந்தியாவிலும்‌ 
உறி இயல்பன்று. மக்கள்‌ இந்தியாவில்‌ பெண்களை எரிக்கிற 
வெ...” மற்றும்‌ அவர்கள்‌ என்றும்‌ சூனியக்காரிகளை--மாயம்வல்ல 

எனக்‌ கருதப்பட்டவரை-எரித்ததே இல்லை, இல்லை, இல்லை... 
க்க கடைசியாகக்‌ கூறப்பட்ட செய்தி மனத்தில்‌ நன்றாய்த்‌ த்‌ 
தல்‌, குத்தலேயாகும்‌. இந்த இந்து சந்நியாசியின்‌ கத்‌ 
க முறையைக்‌ கூறுபடுத்திக்‌ வலமக இப்போது ன்று 
ட்‌ சியமில்‌ஐ. இப்போது இங்குக்‌ குறிப்பிட பத்‌ ம்‌ i 
வ ப உளது; பொதுவான உண்மை இதுதான்‌ : ஒவ்வொரு 
ட “2 தனிமுறையில்‌ பூரணத்தன்மை பெறும்பொருட்டு ட அன்‌ 
டன்‌ ரும்‌. ஓர்‌ இந்திய அறிஞர்‌ இவ்வாண்டில்‌ இலவல்‌ ள்‌ 
ரர முறையை தொடக்கி வைத்துள்ளார்‌. மீ ம்‌ ரத்‌ 
யில்‌ பகி வைத்த அதனைச்‌ சகோதரர்‌ விவேகானந்தர்‌ த த 

பூர்த்தி செய்விப்பது மிகவும்‌ மேன்மையானதே. இந்ந ்‌ 

கிதாபு பார்க்கவந்தவர்‌ மிகவும்‌ சீரிய தோற்றப்பொலிவு கொண்‌ 
ப; உள்ளத்தைக்‌ கவரக்கூடியவர்‌. இந்தியத்‌ தத்துவ நூலின்‌ 


கொண்‌ 


134 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-! 


கருத்துப்படி தோற்றப்‌ பொலிவை பொருட்படுத்தக்கூடாது. எத 
ரூலும்‌ அதனைக்‌ கூறாமல்‌ இருக்க இயலவில்லை. சர்வ சமயப்பெ 
மன்றத்தில்‌ 'மக்கள்‌ கடைசி வரையில்‌ வெளிச்‌ செல்லாதிருத்த? 
பொருட்டு விவேகானந்தரை இருத்தி வைத்திருப்பது வழக்கப்‌ 
வெப்பமிக்க ஒரு நாள்‌ சொல்லாற்றல்‌ பெறாத ஒரு பேச்சாளர்‌ 
நீண்ட நேரம்‌ பேசிபிட்டார்‌. நூற்றுக்கணக்கான மக்கள்‌ அ 
பேச்சினைச்‌ சுவைக்காமல்‌ வெளியேறி வீட்டுக்குத்‌ திரும்பி சென்றி! 
கொண்டிருந்தார்கள்‌. அப்பொழுது தலைவர்‌ எழுந்து ஆசி கூதி! 
முன்னர்‌, சுவாமி விவேகானந்தர்‌ சிறிது நேரம்‌ பேசுவார்களென்தி! 
மொழித்தார்‌. உடனே கொலம்பஸ்‌ மண்டபத்தில்‌ வெப்பம்‌ தாங்‌ 
ப] விசிறிக்கொண்டிருந்த நாலாயிரம்‌ கனவான்களும்‌ கட்டுண்ட 
வர்கள்‌ போன்று விவேகானந்தரின்‌ கால்‌ மணி நேரப்‌ பேச்சைக்‌ 
கேட்க ஒருமணி நேரமோ இரண்டு மணி நேரமோகூட மிக்க 
பத்தியும்‌, ஒழுங்குடனும்‌, புன்முறுவல்‌ பூத்த முகப்பொலி 
டனும்‌ காத்தே இருந்தார்கள்‌. சிறந்த பொருளை இறுதியில்‌ 


வைக்கும்‌ பண்‌ 2 ட ம்‌ ட்‌ 4 ப்‌ = 
போலும்‌ ! ட தந்திரத்தைத்‌ தலைவர்‌ அறிந்திருந்தார்‌ 


இந்தியா உல த்திற்கு விடுத்த செய்‌ 


[ஈவா ்‌ 2 
ராயும்‌ ஓ விவேகானந்தர்‌ எழுதக்‌ குவித்த இதழ்களுக்கிடையே அக்‌ 
மேது பின்வரும்‌ குறிப்புகள்‌ எங்களுடைய நயன வட்டத்தில்‌ 
ந்தன, விரிவான நரல்‌ ஒன்றை எழுசக்‌ கரு9 அவர்‌ 42 குறிப்பு 
திட்டம்‌ வகுத்தார்‌. இவற்றில்‌ சிலவற்றைத்‌ தம்‌ நாலுச்‌ 


மிதந்து வூ 


கரிய ்‌ 
மால்‌ காற்றுவாயில்‌ ஆய்நீதார்‌. அனால்‌, அவர்‌ வகுத்துக்கொண்ட திட்ட 
இ வு பெறவில்லூ எங்கட்குக்கிடைத்த கைப்பிரதியை அப்படியே 


பொருட்குறிப்புகள்‌ : 

DRC ன்‌ ம்‌ 1 

. ரம்‌ செறிந்த வாழ்வு வாழ்வீராக !? என்பதுதான்‌ 
ட்‌ மேலை நாட்டுக்கு நல்கிய அறிவுரைச்‌ செய்தியாகும்‌ ; என்‌ 
வரகும்‌, மக்களுக்குரியது அவர்களைவிட வீரமுற்றுத்‌ திகழ்வதே 
வியக்கத்தக்க மேலை நாட்டில்‌ யான்‌ நான்காண்டுகள்‌ 
படி து என்‌ தாய்நாட்டை இன்னும்‌ சிறந்த முறையில்‌ அறியும்‌ 
முஷ்‌ செய்தது. செறிந்த இருள்‌ மிக்க நிழல்கள்தாம்‌; ஆனால்‌ 
வனைவிடக்‌ சுடர்‌ விட்டெமும்‌ தீபங்களே. ல்‌ 
கஸ்‌ 2. ஆய்வுக்கண்கள்‌ கொண்டு சுற்றி நோக்குதல்‌--இந்தியர்‌ 
யஷ வான நிலையை அடைந்திருக்கின்றனர்‌ என்பது உண்மை 

ஹு. 


உறைந்‌ 


4. எல்லா மக்கள்‌ இனங்களும்‌ கலந்து ஒன்றுபடுவதுதாஸ்‌ 
நாட்டிற்கு மட்டுமன்றி, மற்றைய நாடுகளுக்கும்‌ முன்‌ நிற்கும்‌ 
அ, னையாகும்‌. அயல்‌ நாடுகளைக்காட்டிலும்‌ இந்த நாட்டில? 
௮ மிக மிக விரிந்ததாகும்‌. \ ததக 
க ஓத்த மொழி, ஓத்த அரசியல்‌, இவற்றைக்காட்டிலும்‌ i 
யெங்களே மன்னுயிரனைத்தையும்‌ பிணைக்கக்கூடிய ஆற்ற 
வாய்ந்தவை. 
. 6 மற்றைய நாடுகளில்‌ பெருவலி ல்‌ தக்‌. 
ஒற்றுமையை நிறுவப்பார்க்கின்றார்கள்‌, அதாவது, ஓர்‌ டி 
பாட்டை மற்றையவர்கள்‌ மீது சுமத்தப்பார்ப்பது- இதன்‌ ப்ப 
வாக சிறிது காலத்திற்கே நிற்கும்‌ சுறுசுறுப்பான தேசீய வாழ 
“டாகும்‌ ; பிறகு அழிவுதான்‌: 
7. ஆனால்‌, இந்தியாவில்‌ எவ்வளவுக்கெவ்வள 


கம்‌ 


மை கொண்டு இத்தலைய 


வு சமுதாயப்‌ 


136 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-1 


பிரச்சினை விரிவாயிருக்கிறதோ, அவ்வளவுக்கவ்வளவு ட 
தீர்க்கும்‌ முறை பையப்‌ பையவும்‌ அமைதியாகவும்‌ அவலும்‌: த 
நெடும்பண்டைக்காலந்தொட்டே மற்றவர்களின்‌ பழக்க வழ ழி 
களையும்‌ முரண்பாடுள்ள அமிசங்களையுடைய யா அது 
பொறையுடன்‌ ஏற்பதுதான்‌ நாட்டின்‌ சிறந்த பண்பாடாம்‌; 
திகழ்ந்து வருகின்றது. த்‌ 
8. பிரச்சினை மிகச்‌ சிறியதாயிருந்து, அதைத்‌ தீர்க்கக்சனு 
ஆற்றலும்‌ போதுமான அளவிற்குத்‌ திகமுமானால்‌, ஒற்றுமை 
நிதுவக்கூடும்‌ ; ஆனால்‌, ஆண செலுத்துபவர்களைத்‌ தவிர, வேறு 
உயர்ந்த இனங்களில்‌ க 
லேயே கிள்ளி எறிந்து 
ஆற்றல்‌ படைத்த ஒரு 
பயன்படுத்திக்கொள்ளுதல்‌, 


டாவது பார்க்கின்றோம்‌. சான்றாக, கிரேக்‌5 
இனத்தார்‌, நார்மன்‌ மக்கள்‌-- இவர்களுடை!! 


ந்‌ தேவைதான்‌. ஆனால்‌, இதுவும்‌ 
ம்‌. உயிர்‌ வாழ்ந்து செழிம்‌ 


இந்தப்‌ பிரச்‌ ந த. ௮௫ தெய்வ மொ ந்‌ தேர்தலே 
ட்‌ பிரச்சினையைத்‌ அர்க்கக்கூடிய ம்‌ க்கட 


லிருந்து பிறந்‌ என்று சொல்லக்கூடியவை, வட்‌ 
ல ட யோ, அல்லவோ பத்‌ வரையறு 

ஆழ நெயில்‌ வடசொற்கள்‌ திராவிட்‌ 

இழந்தவை? திராவிட மொழிகள்‌ தமக்குரிய” 

- த, ல்‌ இலா த்‌ 

122 எல்லாவற்றிற்கும்‌ பின்‌ அ க ப்‌ ம்‌ ஒரு 
£ட்சி அளிக்கு 


“ஆரியரே அந்த மனித இனம்‌: 


இந்தியா உலகத்திற்கு விடுத்த செய்தி 137 


கலப்புள்ளவை இட டங்கள்‌ என்று கூறப்பட்ட இனங்கள்‌ யாவும்‌ 
செவ்வண்ணமும்‌ மைவண்ணமும்‌. i 
தறிவாடி அரக்‌ கற்பனை உலகிலிருந்து விழித்து எழுந்து பகுத்‌ 
திபேத __ அயகத்திற்கு வருதல்‌. துருக்கி, பஞ்சாபு, வடமேற்குத்‌ 
சுட்டும்‌. அப்பிரதேசங்களில்‌ ஆரியர்கள்‌ வாழ்ந்து. வந்ததாகச்‌ 
i மைய ஏடுகள்‌. ] 
தி பல இனத்தவர்களின்‌ பல வகைப்‌ பண்பாடுகள்‌--கலா 
கள்‌--இவற்றின்‌ கலப்பிற்கு இந்நிலம்‌ காரணமாயிருந்தது: . 
பாடா ப்ட்‌ வடமொழி, மொழிகளினிடையே எழும்‌ ப்‌ 
முன்னேற்‌ ரசீசினையைத்‌ தீர்க்கின்றதோ, க்க ன்னு 
எழும்‌ றம்‌, பண்பாடு, சமுதாயம்‌, அர யல்‌ இவற்‌ . 
பிராட்‌ பிரச்சினைகளின்‌ சிக்கல்களை அவிழ்க்கக்கூடியது உயர்‌ 
பய்‌ இயலேயாகும்‌. (அந்தணர்‌ செந்தண்‌ மையாகும்‌.) 
த்‌ , இந்தியாவின்‌ சிறந்த இலட்சியம்‌ அந்தணர்‌ செந்தண்மை 
வண்டு ஓமுகுவதே. 19 ்‌ 
னல யாதொரு சொத்திலும்‌ பற்று இல்லாமல்‌ இருந்தல்‌, தன்‌ 
டார அற்றுத்‌ திகழ்தல்‌, யாதொரு சட்டத்துக்கும்‌ அடிமையாய்‌ 
தரி 'மயாது வாழ்வு நடத்துதல்‌, அறநெறியைத்‌ தவிர வேறு வேற்‌ 
வ ஆட்சியை ஏற்காமல்‌ இலங்குதல்‌. ்‌ 8 
(அ; 1. பல இனத்தவர்கள்‌ பரம்பரையாய்‌ வரும்‌ பிராம்மண இயல்‌ 
அந்தணர்‌ செந்தண்மை) தமக்கும்‌ உண்டு என்று பல 
காலத்திலும்‌ இக்காலத்திலும்‌ போராடிப்‌ பெற்றிருக்கின்றார்கள்‌- 
> 22. அருஞ்செயல்‌ ஆற்றும்‌ சான்றோன்‌ தான்‌ புரியும்‌ ப 
ூ யாதோர்‌ உரிமையும்‌ பாராட்டமாட்டான்‌, எதற்கும்‌ உதவாத 
(a கொண்ட மதியிலிகளே உரிமையை எதிர்ப்பார்கள்‌. ன்‌ 
33. பிராம்மணர்‌, க்ஷத்திரியர்‌--இவர்களின்‌ இழிவான நி ்‌்‌ 
இந்தக்‌ கலியுகத்தில்‌ பி, ுமணர்‌ அல்லாதவர்களே இருப்பார்கள்‌ 
எட யுகத்தில்‌ பிராம்ம ்‌ த இல்‌, 
ன்றது. ஆனால்‌, உண்மையான 
கதணச்‌ சான்றோர்‌ சீலர்‌ இந்தியாவிலேதான்‌ இருப்பர்‌ பச 
24. க்ஷத்திரிய இயல்பிலிருந்துதான்‌ பிராம்மண இயல்புக்கு 


- ர்‌-1 
188 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌ 


ன்‌ க களில்‌ 

முன்னேற வேண்டும்‌. இப்படி அவர்கள்‌ தங்கள்‌ ட்‌ ன்‌ 
சென்றிருப்பார்கள்‌. இந்தப்‌ பிறவி அதைப்‌ புலப்பட 

2 சமயத்திலேதான்‌ முமுத்திட்டமும்‌ அரும்பும்‌: னியர்கள்‌ 

26. ஒரே இனத்தின்‌ பல குடி மக்கள்‌, பாமிலோ: அமைந்‌ 
வழிபடும்‌ பால்ஸ்‌ என்னும்‌ பொதுத்‌ தெய்வப்‌ பெயரின்‌ கீழ்‌ தார்‌ 
துள்ள ஒத்த தெய்வங்கஜ வழிபட்டார்கள்‌. ஹீபுரு இனத்து: 
வழிபடுவன மோ லக்கு என்ற தெய்வங்கள்‌. ன்ற 

27. பால்ஸ்‌ என்ற தெய்வங்களைப்‌ பால்‌-மெரோடா௬ எ பி 
பெருந்தெய்வத்தோடு ஒன்றிக்‌ கரைந்துபோகும்படி செய்யும்‌ பா 


சாதியினர்‌ தம்‌ தேவைக்கேற்றவாறு திருத்தி அமைத்து, “ஒருவனே 
ன்‌ 6 சமயத்தை நிறுவினர்‌. ட்‌ 
29. ஒரே தெய்வக்‌ கொள்கை சர்வாதிகார மன்னராட்சி 
போலக்‌ கட்டளைகளை மிகவிரை வாக நிறைவேற்றும்‌ ; எல்ல ரச்சத்தி 
களும்‌ ஒரே கையில்‌ குவிந்திருக்‌ 
. ல்லை, அதற்தரிய மிக இறிவான அழிசி 
களும்‌ உண்டு. கொடுமை, பிறரை நலிவுறுந்தல்‌ ஆகிய இன்‌ 
க்கு ப படப்‌ ற்‌ தீ விளைவுக3ளயாகும்‌. அதி 
ஒட்சிக்சிழ்‌ வரும்‌ எல்லா காடுகளும்‌ சிலகாலம்‌ உயர்ந்து கொழு 
Hi = a விந்து போய்விடும்‌. 
ள்‌ தலில்‌ இத்தகைய பிரச்சின தோன்‌ நிற்று. அதை 
ட்‌ ரர ரம்‌ அதத்‌. அண்டுவ்ட்டனர்‌ 


இதுதான்‌ ஓவ்வொன்றிற்‌ ல்‌ ட்‌ 
2 a ஐம்‌. ஆதாரச்‌ : த்தின்‌ 
து இதுதான்‌ ஒரு “கமானுக்த, ர்‌ சுருதியாய்‌ க மை 
கின்றது. ஆதாரக்‌. கல்லாய்‌ ௮ 
31. வியப்புறத்தக்க 
வேதாந்தியின்‌ பொறை வு 


எல்லாவற்றையும்‌ ஏற்க? 
32. பற்பல சமயங்களின்‌; 


யே இதன்‌ விளைவாகும்‌. 
கணித்‌ தகைமைகக மாய்க்கா 2 


இந்தியா உலகத்திற்கு விடுத்த செம்தி 189 

சமரசம்‌ ௯ 
யாகும்‌. 
33. 
சமயமா 


ஈண்பதே நம்முன்‌ நிற்கும்‌ மிக உயர்ந்த பிரச்சினை 


( விண்ணின்‌ மீதுள்ள ஒரு சான்றோனைப்‌ பற்றி நிற்கின்ற 
உ வஞ்சறி, விண்ணுறைகின்ற ஒரு தேவனைச்‌ சார்‌ ந்தே 


திகழ்‌ 5 நே 
இயலாது, ன்‌ “மயமானாலுஞ்‌ சரி, இந்தப்‌ பிரச்சினையைத்‌ தீர்க்க 

34. - ்‌ வி 
வத்தை, அவைதத்தின்‌ பெருமை இதுதான்‌. இது ஒரு தத்து 


கல்‌: விளக்குகின்றது. உயர்ந்த சான்றோர்களான மா 
தய்வங்களுக்கும்‌ இந்தத்‌ தத்துவத்தின்‌ கீழ்‌ முற்றி 
மாட வாய்ப்புண்டு. 
அம்முறையில்‌ எஞ்ஞான்றும்‌ எல்லாம்‌ நடந்துகொண்டு 
காம்‌ இருக்கின்றன. இக்கோணத்திலிருந்து நோக்கினாற்றான்‌ 
ஆட்சிழி உ னெறுவதாகக்‌ கொள்ளப்படும்‌. சான்றாக, மகமதிய 
36 தி கீழ்‌ விளங்கிய தீர்க்கதரிசிகளைக்‌ காண்பீர்களாக. 
நன்கு பண்டைய நாட்களில்‌ மக்கள்‌ இந்த ஆன்ம. ஒளியை 
ஜு “ணர்ந்து இலங்கினார்கள்‌. இந்த ஆன்ம ஒளிப்‌ பையப்‌ 
குலை மங்கிற்று, இப்படி நோக்கும்‌ பொழுதுதான்‌ நாம்‌ சீர்‌ 
ம்னு போய்விட்டது புலனாகும்‌. 
மணி. ்‌ _ ருங்காலத்தில்‌ இப்படித்தான்‌ நிகழப்‌ போகின்றது: ஒரு 
களு அனம்‌ மற்றைய இனங்களின்மீது ஆட்சி புரிந்து, இவை 
வடிய அருஞ்செயல்களின்‌ விளைவுகளைத்‌ தன்‌ முன்னேற்றத்‌ 
டு ப பயன்படுத்திக்‌ கொண்டால்‌, கருத்துகளிலும்‌ குருதிக்‌ கலப்‌ 
ல்‌ தவிர்க்கமுடியாதபடி ஒன்றாய்ப்‌ போனவர்களூடைய 
பயத்த செல்வங்களும்‌ ஒரு கைக்குள்‌ அடங்கிவிடும்‌. ஒரு 
எ பெரிய அரக்கன்‌ போல உருவாகின்ற ஒரு மக்கட்சமுதாயத்தை 
1 அகக்‌ கண்‌ சித்திரித்துப்‌ பார்க்கின்றது. வருங்காலத்தி 
ப யா; புதுமைக்கு ஒரு புதுமையாய்‌, பழமைக்கு ஒரு பழமை 
Sh பொலிவுற்றுத்‌ திகழப்போகின்றது. i 
பழக்‌ இந்நெறியில்‌ நாம்‌ பணி ஆற்ற வேண்டும்‌: ள்‌ 
சுமி, பக்கங்கள்‌ சுவர்கள்‌ போலக்‌ குறுக்கே நிற்கும்‌. ன்‌, 
சுழி களால்‌ விளைந்தவை; சுருதிகளால்‌ விளைந்தவை ச 
த மாறவேண்டும்‌. இதுதான்‌ எல்லோருக்கும்‌ ஏற்றி 
கெட ட. வேதாந்தத்‌ தத்துவங்‌ 
ப வேண்டும்‌; இவற்றை 9 


களை இந்தியாவில்‌ எங்கும்‌ பிரசாரம்‌ 
வளிநாட்டிலும்‌ முரசறைந்து தெரி 


4 2 டர்‌-1 
140 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—-சடர 


ல்‌ ற்றைய நாட்‌ 

விப்பது சாலச்‌ சிறந்ததாகும்‌. நம்முடைய கருத்தி துக்க 
டினரின்‌ மனங்களில்‌ நன்கு புகவேண்டும்‌; வெற்று எழுத்து கல்‌ 
மட்டுமின்றி, நம்முடைய தூய வாழ்வினாலும்‌ அது ௮ 
எங்களில்‌ வேரூன்ற வேண்டும்‌. A 

40. கலியுக அறம்‌ கருமமே ; கருமத்தினால்‌ புஃ 
ஆன்ம ஒளி பெறல்‌ இயலாது: ஸ்‌ 

41. ஆன்மிக ஞானச்‌ செல்வத்தையும்‌, உலக அறிவுச்‌ 
வத்தையும்‌ வழங்குதல்‌. ௪ று 

42. துறவு, துறவிகள்‌ என்னும்‌ இந்த முரசொலிதான்‌ நீ 
டின்‌ முழக்கமாகும்‌. 


தராகாதவர்‌ 


செல்‌ 


தோற்றுவாய்‌ த 

்‌ க ச்‌ 

மேலை நாட்டு மக்களுக்கு நான்‌ மொழிந்துள்ள அறிவ இ 
செய்தி வீரம்‌ செறிந்ததே. என்‌ அன்பு மிக்க நாட்டு ம a 
ளாகிய உங்கட்கு நான்‌ கூறப்போகும்‌ செய்தி அதனினும்‌ துணி 
மிகுந்ததேயாகும்‌. மேலை நாட்டினருக்கு தொன்மை வாய்ந்த 
- 4 யாவின்‌ அறிவுரையை வழங்க இயன்ற வ்‌ 
முயன்றேன்‌. என்‌ முயற்சி வெற்றிகரமாக முடிந்ததோ, வேறி 
யது முூடிவுற்றதோ, அதன வருங்காலந்தான்‌ திட்ட வட! 
மாகத்‌ தெரிவிக்கக்கூடும்‌. ஆனால்‌, அதே வருங்காலத்தில்‌ வலிமை 


. ணுமுணுப்பாக ஒரு செய்தியைப்‌ பரப்‌ 
நாளுக்கு நாள்‌ வலிமை 


மிகப்‌ பெரிய ௧27 
வழக்கங்களையும்‌ ்‌ ்‌ ல, நிலையங்களையும்‌, பழக்‌?! 
களையும்‌ கண்டுள்ள | ன்‌ இன வும்‌ காட்டிய வியத்தகு அ 
நடு ட்‌ DA னத்தாருகி6 
அனல்‌, வையா அட அருவி ஆராயத்‌ பெற்றுள்ளேன்‌: 
தோற்றத்தில்‌ வேறும்‌ உ இிசயிக்கத்தக்கது யாதெனின்‌ புறத்‌ 
கள்‌, கலாசாரம்‌ i டக்‌ காணும்‌ அவர்களுடைய பழக்க வழக்க 
ன்‌ இனங்கள்‌ வ மதலியவற்‌ ற்கு அ யி ன்‌ ரே வை 

a வல்‌ ்‌ லா ம்உந்‌ ப்‌ = து ்‌ ப்‌ ராட்‌ 
்‌ தயமேயாகும்‌- 


அந்த - 2. சல 
இந்தியா உலகத்திற்கு விடுத்த செய்தி 141 


ட்‌ ்‌ 5 La அ. ௪. 
நிலை க மைகள்‌ எங்கும்‌ பரவியேயுள்ளன. அவற்றின்‌ சம 
துள்ளது திரமான அளவிற்குச்‌ சீர்தூக்கும்‌ கோல்போல அமைந்‌ 


ஆனால்‌, எல்லாவற்றினும்‌ மேலாக, மானிடனது பெருஞ்‌ 
தை வாய்ந்த ஆன்மவொளி எங்கணும்‌ சுடர்விட்டெரிகின்றது. 
தில்லை. “ிந்தோர்க்கு இது விளக்கம்‌ அளிப்பதற்குத்‌ தவறுகிற 


மன்னுயிர்‌ 2... - சு! நல்கும்‌ வான்றோர்களும்‌ 
பெண்மணி ரஃகுப்‌ பெருநல்லுதவி நல்கும்‌ ற 
னால்‌, 6 


சிறப்பு 


அய்வத்தன்மை வாய்ந்த மன்னர்க்கு மன்னரான அசோகர்‌ 


ட உள்ளார்கள்‌,?” என்ற உரை மெய்பிக்கப்படுகின்றதி. 
புடஷ்‌ அலமற்த தூய ஆன்மாக்களே அளிக்கத்தக்க நிறை அன்‌ 
க்ஷிந பன்‌ அர்‌ வரவேற்ற மேலை நாட்டாருக்கு நான்‌ என்‌ சக 
ல்‌ தன்றியைச்‌ செலுத்துகிறேன்‌ ! ஆனால்‌, வாழ்வு முழுதும்‌ 
படவும்‌ விசுவாசமும்‌ இந்த எனது தாய்‌ நாட்டிற்கே உரிய ்‌ 
ர்‌ தான்‌ இன்னும்‌ ஓராயிரம்‌ பிறவிகள்‌ எடுத்தாலும்‌, அவத 
ள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு கணமும்‌ என்‌ தோழர்களே, என்‌ 
பரத மக்களே, உங்களுடைய பணியிலேயே அர்ப்பணிக்கப்‌ 


எல்‌ ஏனெனில்‌, என்‌ உடலும்‌, உண்மை ஆன்மிகம்‌ பற்றிய ட 
பி உடைமைகளும்‌ இந்நாட்டிற்கு CEES , நான்‌ எத்‌ 
ஆலம்‌ வெற்றி பெற்றிருந்தால்‌, அவ்வெற்றியில்‌ பிறந்த டமா 
கிமையும்‌ உங்களைச்‌ சார்ந்தவைகளே; எனக்குரியனவல்ல. எனி 
அடைய பலவீனமும்‌ தோல்வியும்‌ என்னையே கூழட்டும்‌. ம்‌ 
தொட்டே ஒருவனுக்கு அறிவூட்டுவதற்கென அமைந்த பெட்‌ 
ப்பி களால்‌ பயன்‌ பெறாவிட்டால்‌, அக்குறைபாடும்‌ தோல்‌ 
யும்‌ அ ட்‌ ள்‌ ப்‌ 2 
வனுக்கே உரியனவாகுமன்றோ : தச னில்‌? 
பட அத்தகைய சிறப்புற்ற நாடு இது ! வரலாற்றுக்‌ நகா்‌. 
டாத தொன்றுதொட்டுப்‌ பற்பல நூற்றாண்டுகளாக இவ்‌ i 
வல்‌ மிக்க தூய்மையுள்ள சான்றோர்கள்‌ உயிர்க்களை பெய்யும்‌ து 
உயர்ந்த எண்ணங்களைப்‌ பரப்பி விலங்கின உணர்த்தல்‌ த 
மக்க உயர்தெய்வ நிலைக்கு அழைத்துச்‌ செல்ல அ அம 
குக்கின்றனர்‌ என்பது உண்மையே. இப்புனித நாட்டில்‌ ந்‌ ர்‌ 
ம்‌-நம்‌ நாட்டைச்‌ சார்ந்தவனானாலுஞ்‌ சரி அயல்‌ ந ணர 
னு ஞ்‌ மற்போகான்‌. இதை உ i 
விஞ்‌ சரி--இதை உணராமற ர்க வேணி 
யலா கவன்‌ விலங்கின்‌ நிலைக்கு இறங்கிய கயவனா பிர 


ற ந சுடர்‌ -! 
142 ்‌ விவேகானந்தரின்‌ ஞால தபம்‌ 


நாடும்‌ துன்பக்‌ கலம்‌ ர்ந்த 
பொய்த்‌ தோற்றமென, பேய்த்‌ தேரென, கானல்‌ நீரென உணர்ந்‌ 
நாடும்‌ இதுவே. இ 


அணைப்பில்‌, புகழின்‌ உச்ச வ 


கள்‌, வலிமை, பலவீனங்கள்‌, 
துயர்கள்‌, சிரிப்பு ஓலங்கள்‌ 
நீரோட்டங்களுடைய தாக்கு 


செல்வம்‌ வறுமைகள்‌, மகி 
ு வாழ்வு சாவுகள்‌ என்னும்‌ தீ 
கை 3 கள்‌ எதிர்த்‌ தாக்குகளின்‌ மும்முரம்‌ 
தைக்‌ ண்ணுறுகின்றோம்‌. இக்கொந்தளிப்பெல்லாம்‌ அட்‌ 
மியா அமைதியாம்‌ நல்லிசை மூரலக்‌ கேட்போம்‌. அதன்‌ நடு 
-அறவாம்‌ ஓர்‌ அரியணை கி காண்பதும்‌ 1 நம்‌ * ப்‌ த 
நாடேயாகும்‌. 

பிறப்பு அறப்புகளோய்‌ பற்றியும்‌ வாழ்வின்கண்‌ உயிருக்குள்‌ 

பேரவாவினைப்‌ பற்றியும்‌ வாழ்வை பகல்‌ வீணான 
போராட்ட வெறியால்‌ கியர்கள்‌ பூ. வு்‌ கு த இப்‌ 
பிரச்சினைகளெல்லாம்‌ ஜ்‌ கூதலைப்பற்றியும்‌ எழுந்த இ 
வரையும்‌, இனிமேலும்‌. சேதலாகச்‌ சிந்திக்கப்பட்டு, : 
வரவின்‌ கண்டி யால ச டியாத அளவிலே தீர்க்கப்‌ 

வதக்க ங்கே - ஒந்தான்‌? 
யுள்ள ஒன்றின்‌ இழத அலேயென்பதும்‌ அங்கு மட்டுந்தான்‌ 
யுள்ள ஒன்றின்‌ நிழலே அ வா்‌ டப வ ட 
தங்கள்‌ உடன்‌ பிறந்தோர்களின்‌ உ அம்‌ க்விட்‌ ப்‌ 
வாழ்க்கை இன்பங்கஷை துய்க்க ரிமைகஜாப்‌ பறித்தேனும்‌ பன்‌ 
நாட்டு “ஆடவரும்‌ பெண்டிரும்‌ மூ ்‌ கொண்டு, அவற்றில்‌ அ 


துவதுபோல, அவ்வளவு உறுதி 


காண்‌ 
பக ல்‌ தன்முறையிலே பேருண்மை ஒளியைத்‌ தம்‌ 
குதிப்பார்கஷ்‌ மாக்க அச்சமில்லாமல்‌ மெய்ஞ்ஞானக்‌ கடலில்‌ 
1 இங்கேதான்‌, இங்கு மட்டுத்தான்‌, மனித உள்ளம்‌ 
ஈந்தர்களே மட்டுமன்றிப்‌ பறவைகளையும்‌ விலங்கு 
காடிகளையும்‌ தன்னுள்‌ அடக்கிக்கொண்டது. மிக 


மனித ௮. ரித உள்ளத்தில்‌ இடம்‌ பெறுகின்றன. இங்கேதான்‌ 
நாடித்‌ ட்டு (சிவான்மா) பிரபஞ்சத்தின்‌ துடிப்பைத்‌ தனது 
பொருளாக ல கள்‌ அளவிற்கு அதனைப்‌ பின்பற்ற ஒரே 
5 “-ரலாயிற்று. 
கேட்டு டயா கீழ்திலே எய்தி விரிவாகப்‌ பலர்‌ கூறக்‌ 
நம்ஒபூ சட்‌ நானும்‌ அவ்வாறு கூறுவதில்‌ உண்‌ மையுண்டென்று 
மணக்கே "லமூமுண்டு, இப்பொழுது என்‌ கண்களை மறைத்த 
ன்ற டடம்‌-உண்மையை உள்ளவாறு அறியாதபடி குறுக்கே 
பத்திக்‌ மனக்கோட்டம்‌--அகன்றுவிட்டது. அயல்‌ நாடுகளைப்‌ 
ளிஷ “ண வண்ணங்கள்‌ கொண்டு நான்‌ சித்திரித்த ஓவியங்‌ 
இத்தல. பெல்லாம்‌ நேரில்‌ கண்ட பொழுது மங்கிவிட்டன- 
எல்‌ இலய அனுபவக்‌ குன்றின்மீது நின்று நோக்குங்கால்‌ நான்‌ 
ஓப்‌ வற்றை உணர்ந்தேன்‌. அதை மிக்க பணிவுடன்‌ நான்‌ 
பேர, கொள்ளுகின்றேன்‌. ஆரியப்‌ புனித நன்னாடே, நீ ஒரு 
௮ம்‌ கீழ்‌ இலக்கு இழிந்ததில்லை. செங்கோல்கள்‌ சிதைந்து 
மா து சேணில்‌ எறியப்பட்டுள்ளன. அதிகாரமாம்‌ பந்து கை: 
நிக்கொண்டே தான்‌ வந்தது; ஆனால்‌, இந்தியாவிலோ, அரசவை 
a அரண்மனைகளும்‌ சிலரையே தான்‌ அ்யமிதி்‌ 
லி, எீட்பெரும்பாலார்‌- தாவது, சமூதாய உச்ச ஏணிப்படி 
க கிழ்ப்படி வரையிலிருக்கிற பெரும்பாலார்‌- தமக்குரிய 
சி “கவொண்ணாத பாதைகளிலேதான்‌'சென்றுகொண்‌ டிருந்தனர்‌ : 
ட சமயங்களில்‌ நாட்டு வாழ்க்கை வெள்ளம்‌ பையப்பையவுமி 
ரைகூறை நினைவுடனும்‌, வேறு சமயங்களில்‌ வன்மையுடன்‌ 
ம விழிப்புடனும்‌ பெருகிச்‌ சென்றது. கணக்கிலா. ஒளி He 
மி. ண்டுகளாம்‌ இடையறாத மாபெரிய ஊர்வலத்தை தி 
0 ன்‌ பணிவச்சத்துடன்‌ நின்று நோக்குகின்றேன்‌. த 
"ல மூன்னேறிக்கொண்டு போகின்ற இந்த ஊர்வலத்தில்‌ 


த | 
144 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_-சுடரி த. 
--றக்கூடும்‌ ; ல; 
ஆங்காங்கே மங்கலான இடைவெளிகள்‌ ச து மிகுதியான 
அடுத்த கணத்தில்‌ சுடர்விட்டெமுந்து முன்‌ தத து மாண்புற்ற 
ஒளியோடு அவை இலங்கும்‌. என்நாடாகிய தாய்‌ த தச்‌ கம்பீரத்‌ 
நல்லூமினை நிறைவேற்றுதற்பொருட்டுப்‌ பொலிவு ரண்‌ கின்றேன்‌: 
தோற்றத்துடன்‌ அடி பெயர்த்து வைப்பதைக்‌ டட அதிக்‌ 
அவளது அருஞ்செயலை விண்ணிலோ மண்ணி ட்‌ நல்லூழ்‌ 
படைத்த எந்த வல்லரசும்‌ மாய்க்க இயலாது. அவ அ மனித 
்‌ ப - RTs ற்றி வாய்ந்த 
யாதெனில்‌, விலங்கின மனிதனைத்‌ தெய்வப்பெற்றி பெருஞ்சிறப்பு 
னாகச்‌ செய்யும்‌ புது மலர்ச்சியே ஆகும்‌. ஆம்‌; வரவன்‌ னின்‌ 
வாய்ந்த குறிக்கோளன்றோ அது! என்‌ நேயர்களே, ஏ சாற்றி 
உபநிடதக்‌ காலந்தொட்டே நாம்‌ உலகினுக்கு உண்மை ்‌ 
அதை அறைகூவியுள்ளோம்‌. 


“ன ௭ ௭84 எரி எத: 


களா 
அமரத்துவம்‌, மிகுந்த உயர்‌ செல்வத்தினாலன்றி, மக 
லன்றி, கடூந்தியாகத்தினால்‌ மட்டுமே வாய்ப்பது. இனத்து 
பின்‌ இனமாக இவ்வறைகூவுதலை ஏற்று, இச்சிக்கலான பிர 
சினையை அவாவின்‌ நிலைக்களக்‌ கோணலிலிருந்து அவிழ்க்க 
பெரிதும்‌ முயன்றன. அவை 
பழையனவெல்லாம்‌ பொல்‌ 
இவற்றால்‌ தொலைந்தே போயின. இவை தந்த கொடுமை துன்ப 
இவற்றின்‌ : பாரம்‌ தாங்க ப்லே 


்‌ லுள்ளன.. அமைதி நிலவு 
வற்றியுறுமா 2 பொறை வெற்றி வது 
்‌ ள்‌ ்‌ £டுங்கோல்‌ செலுத்துமா * 
நன்மை ஆட்சி புரியுமா, அ. ன ற ந்தாடுமா ? தோள்‌ 
வலி மிகுமா, அல்லது அ 2 ்‌ டி இம்மையில்‌ 
இன்ப வாழ்வு தன்‌ புகழ்க்‌ த 


ப்‌ 
ச்‌ சிக்கெனவே விடா 
சினைக்கு நாம்‌ நல்கு 


i i தீராப்‌ பிரச்‌ 
ப்‌ 3 
1! நியாசமேயாகும்‌. 


அறவே ௪ ந்‌ 


இந்தியா உலகத்திற்கு விடுத்த செய்தி 145 


இந்தியால 


தன்கண்‌ ன்‌ ஆயுட்காலப்‌ பணி இத்துறையினதே ; இதுவே 


னித இனத்தையே ஆன்மிக மயமாக்குவது. தார்த்‌ 
ண்ட்‌ அஞ்‌ சரி, துருக்கர்‌ ஆண்டாலுஞ்‌ சரி, மொக 
இக்குநிக்கோஷட சரி, ஆங்கிலேயர்‌ ஆண்டாலுஞ்‌ சரி-- அவளது 
வவ ரர்‌ னின்றும்‌ அவள்‌ சிறிதேனும்‌ விலகியதில்லை. 
வையகத்தையட வாழ்க்கையில்‌, இந்தியா ஒருபொமுதேனும்‌ இவ்‌ 
என்று ei “1! ஆட்டிவைக்கும்‌ மானுடர்களைப்‌ பெற்றிருக்கவில்லை 
ஆன்மிகடு ரனும்‌ கூற இயலுமா ? ஆனால்‌, அவளது ப 
பற்றியதே. அது போர்‌ மூர௪த்தினாலோ, அல்லது 
சத்தி த்த வலியினாலோ ஆக்கக்‌ கூடியதன்று. அவளது 
ஞகாதபடி ௯ ய பனித்துளி போல, செவி கேளாதபடி கட்புல 
லுள்ள ம்‌ உலகத்தின்மீது பரவியிருக்கிறது ; ஆனால்‌, நிலவுலகி 
அலர்ந்த ட்‌ பண்புகளாம்‌ மலர்களெல்லாம்‌ அவள்‌ செயலாலன்றோ 
பு அண்ணல்‌ 1 இச்செல்வாக்கு எவ்வித ஆரவாரமுமின்றி 
வரையில்‌ பி உருவானபடியால்‌, தக்க சூழ்நிலைகள்‌ ஏற்படும்‌ 
இருக்க தர்‌ நாடுகளில்‌ வேரூன்ற நீண்ட காலம்‌ காத்தே 
விஷயம்‌ வண்டும்‌. ஆகவே, நன்கு கற்றறிந்தவர்கள்‌ தேர்ந்த 
நோக்க இதுவேயாகும்‌. தங்கள்‌ இராச்சியத்தை விரியச்‌ செய்யும்‌ 
அல்ல ELE படையெடுத்து வந்த தார்த்தாரிகளோ, பாழ£கரோ, 
நாட்ட கிரேக்கர்களோ, அராபியர்களோ இந்த நாட்டைப்‌ பிற 
த்த ஈரோடு இணைத்து வைத்த போதெல்லாம்‌ ஓர்‌ வல்லை 
மங்கல்‌ கூடவே இங்கிருந்து வெள்ளப்‌ பெருக்குப்போலப்‌ பெருகிச்‌ 
பன்‌ இத்தகைய சுந்தர்ப்பங்களே மறுபடியும்‌ நம்‌ முன 


பா நியிருக்கின்றன. ஆங்கிலேயர்‌ வகுத்த நில நீர்‌ வியன்‌ 
கொ களும்‌, தாம்‌ உறைவது சிறு தீவேயாயினும்‌ தாம்‌. மேற்‌ 
நாடண்ட வியப்புறத்தக்க மாபேராற்றலும்‌ இந்தியர்களை மற்றைய 
செய. டன்‌ தொடர்பு வைத்துக்கொண்டு தெருங்கிப்பழகுமாத 
விட்டன. இப்போதும்‌ அத்தொடர்பு காணப்படுகின்றது” 
ப மொழிவதைச்‌ செவி சாய்த்துக்‌ கவனமாய்க்‌ கேளுங்கள்‌: 
வட ஒரு சிறிய தொடக்கமே. இனிப்‌ பெரிய விஷயங்கள்‌ வரக 
யர. ருக்கின்றன. இந்தியாவுக்கு வெளியேயுள்ள பணியின்‌ ப 
ாகுமென்று நான்‌ வரையறுத்துக்‌ கூற இயலாது. ஆனால்‌, இது 


ல்‌ ர்‌ டட ட 
“டம்‌ எனக்குக்‌ செவ்வனே தெரியும்‌. மிக ஆய்ந்தே கூறுகின்‌ 


யன்‌ 


146 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-! 

றேன்‌: நாகரிகம்‌ படைத்த ஒவ்வொரு நாட்டிலும்‌ பல்லாயிரக்‌ 
கணக்கான மக்கள்‌ தங்களை உலகப்பொருள்‌ ஒன்றினுக்காகலே 
பெரிதும்‌ மதித்துத்‌ தருக்கி வாமும்‌ மனப்பாங்கிலிருந்தி நீக்க அம்‌ 
படுகுழியில்‌ விழாது தடுக்க - வரும்‌ தூதுக்காக ஏங்கிக்‌ கிடக்கின்‌ 
ர்கள்‌. பொன்னையே போற்றித்தொமும்‌ இக்கால உலகாயதம்‌ 
தானே தலை கிழாகக்‌ கவிழ விரைகின்றதன்றோ ? புதிதாகத 
தோன்றியுள்ள சமூக இயக்கங்களையெல்லாம்‌ நடத்தும்‌ தலைவருள்‌ 


இந்தியாவின்‌ வரலாறு வளர்ந்த முறை 
ஓம்‌ தத்‌ சத்‌! 
“ஓம்‌ ஈமோ பகவதே ராமகருஷ்ணாய." 


ப யால்‌ உண்மை பயப்பது இயலாத காரியம்‌. உள்ள 
கூடும்‌ 5 "ரூள்களுக்கு இல்லாத பொருளொன்று எப்படி ஏதுவாதல்‌ 
* அன்றுமில்லாததிலிருந்து ஒரு பொருள்‌ எவ்வளவிலும்‌ 
வல்ல எர இயலும்‌? “காரண காரிய விதி என்பது எல்லா 
இருந்த பெற்றுள்ளது ; அது இல்லாத இடமோ, காலமோ 
யான த்‌ ‘ இல்லை? என்னும்‌ கொள்கை மிகவும்‌ தொன்மை 
றும்‌ எவித்தன்மை பெற்றுள்ள இருடிகளால்‌ இசைக்கப்‌ பெற்‌ 
படப்‌ தத்துவ ஞானிகளால்‌ சித்தாந்தமாக முறைசெய்யப்‌ 
மாம்‌ வந்துள்ளது. இந்நாளைய இந்துவும்‌ தன்‌ வாழ்க்கைத்‌ திட்ட 
கொள்ளுகிறுன்‌ 2 நிறுவுதற்கு ஆதாரக்‌ கல்லாய்‌ அதைக்‌ 
ஆவே ல்‌ தொடங்கும்‌ போது அந்த இனத்தில்‌ ஆயும்‌ ஓர்‌ 
பாட்‌ அரும்பி இருந்தது. அது பின்னர்த்‌ துணிவுற்ற ஒரு பாகு 
சிற டின்‌ இராய்ச்சி முறையாக மலர்ந்தது. வருங்காலத்துச்‌ 
ண்ட்‌ சிற்பியாகுமொருவனது வேலைப்பாடு முதன்‌ முயற்சியில்‌ 
விடே கெகத்துடண்‌ கூடினதாய்‌ இருப்பினும்‌, பின்னர்‌ மிகு விரை 
௪ லயே ஓமுங்காய்ச்‌ சமைவதுபோல; அஃது ஒழுங்கான ஒரு 

"கதிரமாய்‌ உருவெடுத்துவிட்டது. அதினின்றும்‌ துணிவான 
உய்ற்சிகளும்‌ திடுக்கிடச்‌ செய்யும்‌ வியப்புக்கிடமான பெரும்பயன்‌ 
ஐம்‌ வி%யத்‌ தொடங்கின. ; 
அதன்‌ துணிவானது தங்களுடைய வேள்விப்‌ பீடத்தின்‌ அகத்‌ 
ள்‌ ஒவ்வொரு செங்கல்லையும்‌ துருவி ஆராயும்படி செய்தது ; 
ஒவ்‌ அப்பார்த்துச்‌ சாந்திட்டூச்‌ சேர்த்தது; வேதவாக்கியத்தின்‌ 
வ்வொரு மொழியையும்‌ மிகக்‌ கூர்ந்து நோக்கி ஓமுங்குபடுத்‌ 
யது; மற்றும்‌, சடங்குகளையும்‌ வேறோர்‌ ஓமுங்கில்‌ அமைத்து 
அயுற்றோ, மறுத்தோ அச்‌சடங்குகளுக்கு விளக்கங்கொடுத்தகி ; 
ருடைய தெய்வங்களைக்‌ கீழ்‌ மேலாக மாற்றியது; எல்லாம்வல்ல 
எல்லாம்‌ அறிந்த--எங்கும்‌ நிறைந்த--விண்ணில்‌ உறைகின்ற 
வருடைய பண்டைய படைப்புக்‌ கடவுளான தந்தைக்கும்‌ இரண்‌ 


ட்‌ i ர்‌. ௪. -. ௫ ்‌ ற 
"4 இடத்தை அளித்தது; அல்லது, முற்றும்‌ பயனற்றவரென்று 


|| 
| 


148 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌—சுடர்‌-! 


அடியோடு சேணில்‌ எறிந்துவிட்டது ; அவர்‌ இல்லாத உலகந்‌ தம 
வும்‌ ஒரு சமயத்தை-பற்பலரும்‌ பின்பற்றும்‌ EEA 
படைத்துவிட்டது. வேள்வி மேடைகளைக்‌ கட்டூவதற்காகப்‌ பலி 
வகையான செங்கற்சிற்பங்களை அமைக்கும்‌ வகையில்‌ இடக்‌ 
கணித நூலை வளர்த்துவிட்டனர்‌. அம்மட்டோடு நில்லாமல்‌, இறை 
வழிபாட்டிற்குரிய நேரத்தையும்‌, தீயில்‌ அவி சொரியும்‌ நேரத்தை 
யும்‌ குறிக்கும்பொருட்டூச்‌ செய்த முயற்சியில்‌ விளைந்த வானநாலறி 
வால்‌, இவ்வையகத்தையே திடுக்கிடச்‌ செய்துவிட்டனர்‌. கணித 
சாத்திரத்துக்கு மற்றைய நாட்டினரைக்காட்டிலும்‌ எக்காலத்திலும்‌ 
மிகப்பெரிய அளவில்‌ பங்கெடுக்குமாறு செய்தது. இரசாயன அறி 
வின்‌ அளவு; மருத்துவத்தில்‌ பயன்படுத்த உதவும்‌ உலகங்க 
ளுடைய சேர்க்கைப்‌ பொருள்களின்‌ அறிவு; இசை ஓலிகளின்‌ 
ஒழுங்கு முறை, விற்கருவிகளிற்‌ புதியன வாய்க்‌ கண்டவை இவை 
யாவும்‌ இக்கால ஐரோப்பிய நாகரிகத்தை வளர்ப்பதில்‌ பெரிதும்‌ 
துணை புரிந்தன. அது வாழ்நாள்‌ முழுதும்‌ மனத்தில்‌ பதிவு ஏற்‌ 
படுத்தும்‌ ஒரு விஞ்ஞானத்தை-நாகரிக நாடு ஒவ்வொன்றிலும்‌; 
ஒவ்வொரு குழவியும்‌, பள்ளியிலோ, குழந்தைகள்‌ பயிலும்‌ இடங்‌ 
களிலோ கற்கும்‌ கல்வியை விளக்கும்‌ ஞான நல்லொளி ;திகழ்‌ கதை 
கள்‌ வாயிலாகப்‌ பெறும்‌ அரிய விஞ்ஞான அறிவினைப்‌ புதிதாகக்‌ 

காண்பதற்கு அடி கோலிற்று. 
பாகுபடுத்தி ஆராய்ச்சி செய்யும்‌ இத்தகைய நுண்மைக்கும்‌ 
முன்னும்‌ பின்னும்‌ ஒரு பட்டுறையால்‌ மூடப்பட்டதுபோல மனத்‌ 
தைப்‌ பற்றிய ஒரு பெரிய தனிச்சிறப்புக்‌ கரந்து நின்றது. அப்படிக்‌ 
கரந்து நின்றது கவியின்‌ அகநோக்காகும்‌. அதன்‌ சமயம்‌, அதன்‌ 
ட்‌ அதன்‌ வரலாற்று நூல்‌, அதன்‌ அறநெறி, அதன்‌ அர 
வு இவை யாவும்‌ கவிதை நல்கும்‌ உருவகங்களாகிய 


ப ்‌ ்‌ பூத்‌ 
தொட்டிகளில்‌ அலரும்படி செய்யப்பட்டன. இத்தகைய உருவகங்‌ 
களைப்‌ படைக்கும்‌ ஓர்‌ அற்புத மொழியை என்னென்று இயம்புவது ! 


அத்தெய்வ மொழிதான்‌ வடமொழி என்னும்‌ சம்ஸ்கி i 
சம்ஸ்கிருதம்‌ என்னும்‌ சொல்லிற்கு மாசம்று நீக்கி கனா 
கப்பட்ட மொழி என்பதுதான்‌ பொருளாகும்‌. பிற மொழிகளைக்‌ 
காட்டிலும்‌ இம்மொழியோ தன்னகத்தேயுள்ள கருத்துகளைப்‌ மி ப்‌ 
படுத்தியும்‌ வேறு முறையிலே அமைக்க இடந்தந்தும்‌ க ல்‌ 
ளது. கணிதத்திலுள்ள மிகக்‌ கடுமையான செய்திகளுக்‌6 கி 1 
சொற்கவி இன்ப இசைகொண்டு விளக்கந்‌ தர க பர. 


இந்தியாவின்‌ வரலாறு வளர்ந்த முறை 149 


த்தப்‌ பாகுபாட்டு 3 பமக ர ன்‌ 
ட்‌ தீ தருக்க ஆராய்ச்சியும்‌, இதனைமுன்னேறச்‌ 
தெய்வக்‌ கனவின்‌ துணிவும்‌ இந்து இனத்தை 
ப்‌ வு பெரிய அகக்‌ காரணங்களாகும்‌. இவை இரண்‌ 
இவ்விரண்‌: ஷ்‌ பாட்டின்‌ ஆதாரச்‌ சுருதியாய்‌ ஒலிக்கின்றன. 
சேர்க்கையே ஐம்பொறிகளுக்கப்பால்‌ மனிதனை 
செல்லுமாறு செய்கிறது. எவ்வாறெனில்‌, தொழி 
டச்செல்லும்‌ _ “கும்‌ எஃகுக்‌ கருவிகள்‌ இரும்புப்‌ பாளங்களை வெட்‌ 
வளைந்து விடக்‌ “ஆனல்‌, அக்கணமே ஒரு வளையமாகவே எளிதில்‌ 
கம்‌, அவற்றில்‌ ப்‌ அளவிற்கு வணங்கக்‌ கூடியவையாகவும்‌ இருக்‌ 
பொன்னு ு மர்மம்‌ போன்றதே இச்சிந்தனைகளின்‌ மர்மமும்‌, 
சயல்‌ புரிந்‌ பமல்‌ வெள்ளியிலும்‌ கவிதை மலரும்படி அருஞ்‌ 
சிற்பங்கள்‌ பப்‌ அணிகலன்களின்‌ கூட்டிகையும்‌, வியத்தகு 
எட்டும்‌ திகைப்பும்‌, வண்ணங்களின்‌ இன்னொளியும்‌, 
மென்குகில், 4 கனவிலொளிர்‌ கந்தருவ நாட்டின்‌ கவினுது 
ளும்‌. இவையெலாம்‌ ஆண்டுகள்‌ பல்லாயிரமாக 
து வைத்த இயல்பாகிய பின்னணியின்‌ விளை 
களும்‌ ஸூம்‌, விஞ்ஞானங்களும்‌, இல்வாழ்க்கையின்‌ நிகழ்ச்சி 
கின்ற... பனை செறிந்த கவிதை தரும்‌ கருத்துகளில்‌ தோய்ந்திருக்‌ 
ர, அவற்றைப்பற்றிச்‌ சிந்தித்துச்‌ சிந்தித்து அதே சிந்தனைப்‌ 
ல செல்லுங்கால்‌, புலனுக்குரிய பொருள்கள்‌ புலனுக்கப்‌ 
கருதப்‌ பாய்விடுவதை உணர்கின்றார்கள்‌. எது உண்மையென்று 
கொல படுகிறதோ, அதுவே மாயையின்‌ நிறத்தையும்‌ ஏற்றுக 
கின்‌ றது. 
தக்ஷ தகைய பண்பாடு அவர்கள்‌ கையில்‌ சற்றுப்‌ பயன்தரத்‌ 
நாடு ருவியாய்‌ அமைந்திருந்தது என்பது அந்த இனத்தைப்பற்றி 
றது தற பழைய வரலாற்றுக்‌ காட்சிகள்‌ வாயிலாகப்‌ புலனாகின்‌ 
ரிக்கரு, மென்று மொழியப்படும்‌ மறைகளில்‌ இந்த இனம்‌ சித்தி 
ன்‌ மட்ட வகையைக்‌ காண்கின்றோம்‌. ஆனால்‌... அதற்கு முன்பே 
யத அற்றப்‌ பாதையில்‌ சமயத்தின்‌ பல அமைப்புகளும்‌ RE 
ன்‌ திட்டங்களும்‌ தோற்றுவிக்கப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. 
௫௯ அழுங்குபடுத்தப்பெற்ற கடவுளர்‌ வடிவங்கள்‌, விரிவான சட்‌ 


ட்‌ ம்‌ ட்‌ கப்‌ பிரிக்கப்பட 
வே... தொ - பல பிரிவுகளாகப்‌ பிரி 
வல மில்‌ காரணமாகப்‌ ட்‌ நவன... ப 


பா (4 டிய கட்டாயத்தால்‌ எழுந்த பரட்‌: க 
i ப்ட்‌ ப்ட்‌ கள்‌? 
எ; பல திறப்பட்ட வாழ்க்க 


பான 
பாத 


150 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-சுடர்‌-! 


மனிதனுக்கு இன்றியமையாதவைகள்‌ ஆகிய இவைய லத்த 
முன்னரே உள்ளன.. 2 திய 
தட்ப வெப்ப நிலைகள்‌ இந்தியப்‌ பண்பிலுள்ள நிலைகள்‌ ஆ& 
இச்சூழ்நிலைகள்‌ இன்னும்‌ இந்த இனத்தின்மீது ஆணை செலு 
வில்லை என்பது இக்காலத்து ஆராய்ச்சியாளர்களின்‌ ஒன்றுபட்ட 
முடிவு: சரம்‌ 
இன்னும்‌ பல நூற்றாண்டுகள்‌ செல்கின்றன. ஒரு பெருங்கூட்‌ 
டத்தினர்‌ வடக்கே இமயத்தில்‌ பனிக்கட்டிகளாலும்‌ தெற்கே உவ 
வெப்பத்தினாலும்‌ மிகப்பெரிய ஆறுகள்‌- பெருக்கெடுத்து விரைந்தே 
கும்‌ மிக விரிவான சமநிலங்கள்‌, எல்லைகாணாக்‌ காடுகள்‌ ஆகிய 
இவைகளாலும்‌ சூழப்பட்டுள்ளனர்‌. திராவிடர்கள்‌; தார்த்தாரிகள்‌ 
முதலிய பழங்குடி மக்கள்‌ காட்சி அளிப்பதைக்‌ கண்டோம்‌. இவர்‌ 
கள்‌ அளிக்கக்கூடிய குருதித்‌ தொடர்புகளும்‌, மொழிகளும்‌, AIA 
வழக்கங்களும்‌, சமயங்களும்‌ ஆகிய இவைகளும்‌ நம்‌ நயன வட்டத்‌ 
திற்குள்‌ மிதந்து வருகின்றன. இறுதியில்‌ ஒரு பெருநாடு நம்‌ கண்‌ 
முன்‌ தோன்றுகின்றது. அது ஆரிய வகுப்பினதாய்‌ அமைந்‌ 
துள்ளது. அது மிக்கதோரளவில்‌ வன்மை எய்தி விளங்கி விரிந்தி!- 
ஒரு நீராகக்‌ கலக்கும்‌ பான்மையினால்‌ உறுதி பெற்றது. எல்லா 
வற்றையும்‌ தன்‌ மயமாக்கும்‌ இப்பான்மையே உட்கருவாகித்‌ தன்‌ 
பண்பையும்‌ தன்‌ வகையையும்‌ முற்றிலும்‌ பரிணமிக்கச்‌ செய்தி; 
பெருமிதத்துடன்‌ அந்த இயலை விடாப்‌ பிடியாய்ப்பற்றி, ஆரியன்‌ 
என்ற பெயரையும்‌ சூடியிருக்கிறது ; பிற இனத்தவர்களுக்குத்‌ தன்‌ 
நாகரிகத்தின்‌ நன்மைகளை நல்க விரும்பினும்‌, அவர்களைத்‌ தன்‌ 
ஆரிய வகுப்பின்‌ எல்லைக்குள்‌ நுழைய இடந்தர விழையவில்லை. 
மேலும்‌, இந்தியாவின்‌ தட்ப வெப்ப நிலை இந்திய இனத்தாரின்‌ 
மேதைக்கு ஒரு மகத்தான போக்கைத்‌ தந்துள்ளது. இயற்கை 
அன்னை புன்முறுவல்‌ பூத்து வெற்றிகளையெல்லாம்‌ உவந்தளிக்கும்‌ 
பொன்னாட்டிலே, நாட்டு மனம்‌ சிந்தனை உலகத்திலுள்ள வாழ்க்‌ 
கையின்‌ உயர்ந்த பிரச்சினைகளுடன்‌ வெம்போரிட்டூ வெற்றி கொள்‌ 
எத்‌ தொடங்கியது. இந்திய சமுதாயத்தில்‌ மிகப்‌ பெரிய வகுப்பின்‌ 
ராகக்‌ கருதப்பட்டு வந்தவர்‌ இயல்பாகவே மதக்குருமார்‌ அல்லத! 
ஆசாரியரேயன்றி, வாளேந்திய போர்‌ வீரர்‌ அல்லர்‌. வரலாற்றின்‌ 
மு வகறையிலேயே சமய குரவர்கீளோ, தங்கள்‌ முழு ஊக்கத்தை 
ட எத செலுத்தி வந்தார்கள்‌. நாட்டினர்‌ 
கல்‌ உஊயயும்‌ உயிரற்ற சடங்குகளின்‌ 


இந்தியாவின்‌ வரலாறு வளர்ந்த முறை 151 
இயல்டி ஜ்‌ ர்‌ 
ரவ விம்‌ பெரும்பாரமாகக்‌ கருதிய அத்தருணத்திலேதான்‌ 
சடங்குகளில்‌. எள்‌ பிறக்கலாயின. முதன்முதலில்‌ . இந்தச்‌ 


செறிந்‌ சிக்கலை. அறுப்பதற்குத்‌ தலைப்பட்டவர்கள்‌ வீரம்‌ 
ட்‌ வலத்தில்‌ உதித்த க்ஷத்திரியர்களேயர்வார்கள்‌. ஒரு ன்‌ 
யைக்‌ நாதர்‌ நோக்கங்களால்‌ உந்தப்பட்டுத்‌ க 
வக்கு! ாற்றுவதற்கரகவே தங்கள்‌ இன்றியமையாத நி ப 
வேந்தர்‌ 2. சமயத்தை வற்புறுத்திக்‌ கூற நேர்ந்தது. மறுப 
பட ட பினர்‌ தமது வீரத்தாலேயே மக்கள்‌ காக்கப்படுவதனா 
தத்துவ ஏ. றியில்‌ உய்க்கப்படுவதனாலும்‌, மற்றும்‌ பல 
இயஃபை ' ன்களிலும்‌ வன்மையிலும்‌ திண்மையிலும்‌ ' ந்த 
டம்‌ தேர மல்கு அறிந்துள்ளபடியாலும்‌ சடங்கு வகைமுறை பத்‌ 
ட்ட டத இந்தக்‌ குருமார்களுக்கே முதலிடம்‌ அளிக்க கா 
துடை டுத்‌ என்று கருதவில்லை. இதுவும்‌ தவிர, இந்த இர 
களிலும்‌ பயின்று வந்த ஒரு குமுவினரும்‌ உண்டு. தத்துவ 
டம்‌ டங்கு புரிவோரும்‌ இவர்களுடைய நகையம்புக்கு 
ர்‌. இவர்கள்‌ ஆன்மிகத்‌ துறை, உலகை வன்னி 
பார்க ஒருமார்கள்‌ வகுத்த சூழ்ச்சியே வ ந்‌ ள்‌ 
வாழ்‌; 3 இம்மை இன்பங்களைப்‌ பெற்று அவற்றில்‌ திளைப்பஜே 
லி நகையின்‌ குறிக்கோள்‌ என்று தீர்மானித்தார்கள்‌ ; வெறுஞ்‌ 
களால்‌ அயர்வுற்றார்கள்‌ ; தத்துவத்தை நோக்கி வியப்பெய்தி 
எண்ட அதனால்‌, உலகாயதர்களையே திரள்‌ திரளாகப்‌ ப தத 
ர்கள்‌, இந்நாள்வரை தீராத பிரச்சினையாய்‌ இருப்பது முக்‌ த்‌ 
“ சச்சுரவே. இது சடங்கு, தத்துவம்‌, உலகாயதம்‌ வன்‌ 
ஒற்றைப்‌ பற்றின சர்ச்சை காரணமாகவும்‌ தொடக்கமாகவு 
“ந்குள்ளது. டி 
கி இந்த இன்னல்‌ தரும்‌ நிலைகளையெல்லாம்‌ டக்க பக்கப்‌ 
ப மேதல்‌ வழி யாதெனில்‌, பண்டு தொட்டே ஒரே உ ட்‌ 
வேறு உடைகளில்‌ “காட்சி அளிப்பதை INE 
“குகுல திலகராய்‌ அரச குலத்துத்‌ தோன்றிய கண்ணள்‌ எல 
த த்தம்‌ பெருமை வாய்ந்த கீதையில்‌ அறிவுரையாய்‌ ரம்‌ 
ஓர்‌. வரே புத்தர்‌ சமணர்‌ முதலியவர்களின்‌ அர நிலை 
யர டங்கிளர்ச்சிகளயும்‌ எதிர்த்துப்‌ போராடிப்‌ னன்ன. 
வ, கட்‌ கட அறி ண்டர்‌ லன்ச்‌ தத்துவத்‌ 
தி. வி கீதையும்‌ மிக்க பெருமை வ ல்க வடட அத்து 
கீ மெளலியெனப்‌ போற்றப்பட்டது. றிது 


152 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 


இறுக்கம்‌ தளர்ந்து வந்த போதிலும்‌, அது சமூகத்‌ நப அரி 
நிறைவேற்றி மக்கட்கு இன்பத்தை நல்கவில்லை. இக்குறைவுகள 
மக்கள்‌ மதக்குருமார்மீது கொண்ட வெறுப்பிற்கும்‌ வேந்தர்‌ இன்த 
தினரை முதன்மையாகக்‌ கருதுவதற்கும்‌ ஏதுக்களாயின்‌- CI 
பிரானார்‌, ஆடவர்‌ பெண்டிர்‌ என்னும்‌ வேறுபாடின்றி) சாதிமதபேத 
மின்றி, ஆன்மிகச்‌ செல்வக்‌ கருஷலத்தின்‌ கதவுகளை “தா்‌ 
திறந்துவிட்டு மோட்ச நெறியை அனைவருக்கும்‌ காட்டி வந்தாரென! 
னும்‌, சமூகப்‌ பிரச்சினையை முன்‌ நிலையிலேயே விட்டுவிட்டார்‌. இப்‌ 
பிரச்சினை தரும்படி இன்னும்‌ பெளத்தரும்‌, வைணவரும்‌ மாபெரு 
முயற்சி செய்த போதிலும்‌ யாவர்க்கும்‌ சமூக சமத்துவ நிலையோ 
உரிமையோ அருளப்படவில்லை. 7 
இக்கால இந்தியா, “எல்லா ஆன்மாக்களும்‌ சமமே,” என்னும்‌ 
கொள்கையை ஏற்றுக்கொண்டு, ௪மூக வேற்றுமை முழுவதையும்‌ 
அப்படியே வைத்திருக்கிறது. 
கி. மு. 7-ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ தொன்றுதெட்டு வந்த 
முறையை மாற்றி அமைக்கும்‌ போராட்டத்தை நாம்‌ கண்ணுறு 
கின்றோம்‌. கி. மு. 6-ஆம்‌ நூற்றாண்டில்‌ பழைய ஒமுங்கு முறை 
சாக்கிய முனிவரான புத்தபிரானாரடிக்கீழ்‌ ஆழ்ந்து குலைந்து 
விட்டது. மத குருக்களின்‌ சிறப்புரிமையைக்‌ களைய விரும்பிய 
பெளத்தர்கள்‌ வேதங்களின்‌ பழமையான சடங்கு முறைகளனைத்‌ 
தையும்‌ அழித்துவிட்டு, வேதங்களில்‌ கூறியுள்ள தெய்வங்களையும்‌ 
தம்‌ மனித முனிவர்‌களுடைய . தொண்டர்களின்‌ நிலைக்குக்‌ 
குறைத்துவிட்டு, படைப்புக்‌ கடவுள்‌_-உலகத்தை ஆள்கின்ற 
கடவுள்‌ மூட நம்பிக்கையின்‌ உருவமென்றும்‌; மத குருவின்‌ 
*ற்பனையென்றும்‌ மிகக்‌ கடுமையான சொற்களால்‌ கண்டித்‌ 
தார்கள்‌. ல ம்‌ 
பட்டு பத்த தருமத்தின்‌ சிறந்த நோக்கம்‌ சில வகைகளில்‌ 
பவ க்க மன்‌ வரக 
பரிந்த தத்‌ காள்‌ை 
பிணை அகற்றுதல்‌, தனிப்பட்ட மதக்‌ குரவரின்‌ குழுவினையேற்க 
என்ற நம்பிக்கையினை 


அ 
இந்தியாவின்‌ வரலாறு வளர்ந்த முறை 153 


2 பக்‌ 2. 
உந்த விளங்குவ உ. யாசிகளின்‌ குழுவாக நிறுவிற்று ; வேள்விச்‌ 
4 விட்டது ஐற்குரிய இடத்தில்‌ முனிவர்களின்‌ உருவங்களை 
ல்‌ - 
இந்து மக்க ண்டுகளாகச்‌ சீர்திருத்தவாதிகள்‌ பெரும்பாலாரான 
மூற்றும்‌ ஓ ல்‌ ஆதரவைப்‌ பெற்றார்கள்‌. பண்டைய சத்திகள்‌ 
வளர்ந்த அந்‌ “ப்படரது போயினும்‌, அவை புத்த சமயம்‌ ஓங்கி 
இல்‌ பலப்பல மாறுதல்களோடு அமைந்தன. 
அரசியல்‌ பற்றிட “தீது நாட்டு வாழ்க்கையின்‌ இதயத்‌ துடிப்புகள்‌ 
இன்றன. "2 டலாவாய்‌ இல்லை; ஞான ஆன்மிகங்களையே சார்ந்து 
ஞான ஆன்ம. போன்றே பண்டும்‌ அரசியல்‌-சமூக சக்திகள்‌ 
காட்டின்‌ விடட. ளின்‌ பொன்னடிக்‌ கீழே அமர்ந்திருந்தன. 
களையும்‌ மக்கைக்‌ கடலாம்‌ எழுச்சி, இருடிகளின்‌ ஆச்சிரமங்‌ 
விசிற்று. பி்‌ போதகர்களின்‌ இல்லங்களையும்‌ சுற்றி அலை 
“ஆராய்க, இரக சமிதிகளும்‌ (பட்டி மண்டபங்களும்‌), காசி 
ஆன்மிகப்‌ ப) மகங்களும்‌, மிதிலைத்‌ திறனாய்வுச்சாலைகளும்‌ சிறந்த 
களாய்‌ அ௱பாட்டிற்கும்‌ ஆன்ம தத்துவத்திற்கும்‌ இருப்பிடங்‌ 
பின்னர்‌ குந்து வந்தமையை உபநிடதங்கள்‌ உரைக்கின்றன. 
பராகைப்மு டங்களே ஆரியர்களுள்‌ பல பிரிவினர்களின்‌ 
AE பய்‌ தலை விரித்தாடும்‌ நிலைக்களங்களாய்‌ அமைந்து 
பேரர்‌ திகாசுமான மகாபாரதம்‌ நாட்டின்‌ மேலதிகாரம்‌ பற்றிய 
பவட கெளரவர்களுக்கும்‌ பாண்டவர்களுக்கும்‌ எ 
ஒருவ உ விவரிக்கின்றது. அப்போரில்‌ இரு திறத்தினரும்‌ ஒருவர்‌ 
மகத ர வெட்டி மடிந்தனர்‌. ஆன்மிக ஆட்சி குணதிசையிலுள்ள 
நாட்‌, மதிலியர்களிடம்‌ நிலவியிருந்து, அங்கே தன்னை நிலை 
ஈக்கொண்டது. கெளரவ-பாண்டவர்‌ போருக்குப்‌ பின்னர்‌ 
வலது. பான்‌ மேலதிகாரம்‌ மகத வேந்தர்களால்‌ அடைய! 
அதே மதத்தினரின்‌ சீர்திருத்தமும்‌ அதன்‌ DA 
நிங்க மை வட்டாரத்திலேதான்‌ இலங்கின. , மெளரிய அரசர்க௦ 
புதிய மிச பரம்பரைக்கு ஏற்பட்ட தீமை மிக்க ம ப 
து இயக்கத்திற்கு ஆதரவு காட்டி, அதைச்‌ செயல்‌ முறை” ப 
டட தாங்கி நடத்தியுங்‌ காட்டினார்கள்‌. புதிய குருமார்‌ சத்தி, 
யாம்‌ ிபுத்திரப்‌ பேரரசின்‌ சத்தியுடன்‌ ஓற்றுமை கொண்டு வினை 
றியது. புத்த மதத்தின்மேலுள்ள மக்களன்பும்‌ அதன்‌ புதி 


154 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 
பதக்‌: கர்ப : ்‌ டு வத்தி 
ஆற்றலும்‌ மெளரிய மன்னர்களை இந்தியாவில்‌ ஆண்டு “5 
- . . A ல - 2 ம்படீ 

எல்லாப்‌ பேரரசர்களிலும்‌ சிறந்தவர்களாகக்‌ கொண்டாடு ம்‌ 
செய்துவிட்டன. மிகுந்த வலிமை வாய்ந்த மெளரியப்‌ பேரச்‌ ச்‌ 
ஆற்றலே புத்த மதத்தை உலக முமுதும்‌ அத்துணைப்‌ பெரிதா. 
செய்துவிட்டது. அந்நிலையை இப்பொமுதும்‌ காண்கின்றோ!”- 
அம்மதம்‌ உலக முமுதும்‌ பரவியதன்றோ ? வடி 

புராதன வேத சமயங்கள்‌, எதனையும்‌ புறத்தினின்று ஏற்க? 
தனி இயல்‌ கொண்டனவாதலின்‌, புறத்தினின்று யாதொரு ன்‌ 
யிலும்‌ உதவி பெற இயலாமல்‌ தடைபட்டுக்‌ கிடந்தது ; ஆனா? 
அதே சமயத்தில்‌ இத்தகைய தனி இயல்பு அவ்வேத சமயங்களை 2 
தூய்மை உடையனவாகவும்‌ கீழ்த்தரமான பண்புகளிலிருற்& 
விடுபட்டனவாகவும்‌ திகழச்‌ செய்தது; ஆனால்‌, புத்த மதந்தா! 
தீவிரமாய்ப்‌ பரவ வேண்டுமென்ற ஆர்வத்தால்‌ கீழ்ப்பட்டவற்று எ 
சிலவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டுவதாயிற்று. நாளடைவில்‌ 
புத்த மதத்தின்‌ இத்தகைய தீவிர இணக்கத்தன்மை அதன்‌ தனிப்‌ 
பெற்றியை இழக்கச்‌ செய்தது. மேலும்‌, மக்கட்சமயமாக மிளிர 
வேண்டுமென்ற அதன்‌ ஆகை, தாய்ச்சமயமாகிய வேத சமயத்தின்‌ 
ஆற்றலை எதிர்க்க வல்லமையற்றதாகச்‌ சில நூற்றாண்டுகளுக்குள்‌ 
வர்கவே செய்துவிட்டது. இதற்குள்ளாக வைதிக மரபினர்‌ குழ; 
எதிர்க்கக்கூடிய இழிவான பான்மைகளை விலக்கிவிட்டது. இழி 
வான செயல்‌ உயிர்ப்பலியேயாகும்‌. வைதிகக்‌ குமு தன்னிடம்‌ 
முளைத்த எதிர்சமயமாகிய புத்த மதத்தினின்று உருவ வழிபாடு 
கள்‌, கோயில்‌ வழிபாடுகள்‌ முதலிய கவர்ச்சிகரமான செயல்களை 
ஏற்றுக்கொண்டது. தன்‌ அணைப்பில்‌ இந்திய புத்த மதத்தினர்‌ 
அனைவரையும்‌ தமுவிக்கொள்ள ஆயத்தமாகிவிட்டது. அந்தப்‌ 
புத்த சமயமோ, ஏற்கெனவே தட்டுத்தடுமாறி விமும்‌ நிலைக்கு வந்தி! 
விட்டது. 

சிதியர்கள்‌ படையெடுத்ததும்‌ மெளரிய சாம்ராச்சியம்‌ நிலை, 
குலைந்தது. அதனுடன்‌ பாடலிபுத்திரப்‌ பேரரசே மண்ணோடு 
மண்ணாய்‌ மடிந்து புதைந்துவிட்டது. 

படையெடுத்து வந்தவர்கள்‌ முன்னரே தங்கள்‌ மத்திய ஆசிய 
உறைவிடத்துப்‌ புத்த மதப்‌ பணியாளர்கள்‌ i 
கண்டு வெகுண்டமையால்‌, 
னுக்கு ஆற்றி வந்த பூசனை 
குரிய ஞாயிறு வழிபாட்டோ 


i வந்து புகுந்தமையை* 
இங்கு அந்தணர்கள்‌ செஞ்சுடரோ 
யக்‌ கண்டு மகிழ்ந்தார்கள்‌. தங்களுக்‌ 
டூ அவ்வழிபாடு ஒத்திருந்த காரணத்‌ 


இந்தியாவின்‌ வரலாறு வளர்ந்த முறை 155 
நால்‌ பிராட்‌ 
வாகவே உணரின்‌ பழக்க வழக்கங்களையும்‌ தங்களுடையன 
பழக்க வ “ாண்டார்கள்‌ ; புதியவர்களாய்‌ வந்தவர்களுடைய 
ுழுவிக்‌ எங்களுக்கு ஆன்மிக முத்திரை அளித்து அவற்றையும்‌ 
ட. காண்டார்கள்‌ 
ற்‌ க ர 
தும்‌ நீண்ட ரே இருள்‌ திரை விரிந்தது! அசைந்தாடி அச்சுறுத்‌ 
கள்‌ இலை நிழல்கள்‌, போர்க்‌ குழப்பங்கள்‌, படுகொலைச்‌ செய்தி 
பட்டது, மற்றுப்‌ பெற்ற பின்னர்‌ ஒரு புதுத்‌ தோற்ற 52 
லப்‌ ம . ப்‌ 4. 
இடைய 4 ஆட்சி மறைந்து விட்டது. வடவிந்தியா, தங்களுக்குள்‌ 
ஆட்சிக்‌ பெரிதும்‌ போரிட்டுக்கொண்டு வந்த தலைவர்‌ சிலரது 
வின்‌ ெ..-பட்டது. கிழக்கிலும்‌, இமய வட்டத்திலும்‌, இந்தியா 
பாலும்‌ பட எடுயிலும்‌ சில பகுதிகளிலிருந்து புத்தமதம்‌ பெரும்‌ 
தரின்‌ றைந்துவிட்டது என்றே கூறலாம்‌. பரம்பரைப்‌ புரோகி 
கடும்‌ ஈத்திகளினின்றும்‌ பல நூற்றாண்டுகளுக்குப்‌ பின்னர்க்‌ 
பரம்பு “மத்தினால்‌ விடுபட்ட நாடு விழித்தெமும்டோக்‌ 
துற ல்‌ தி பிராம்மணர்களும்‌ புது ஆட்சியாளர்களாகிய முற்று 
ட்‌ 5 முனிவர்களும்‌ சேர்ந்து நடத்தும்‌ ஆட்சிக்குட்படுதலை அறிந்‌ 
லி கள்‌. இவ்வாட்சி முறையிலும்‌ பெளத்தர்களுடைய குமுவி 
ரக தது. மக்களிடம்‌ சிறிதும்‌ 
ய திண்மையாலும்‌ குருதி 
ணி தோன்றிய புதிய இந்தியா, வரலாற்றுப்‌ புகழ்‌ வாய்ந்த 
லா நகரத்துப்‌ பிராம்மணர்களின்‌ 


தரவ களும்‌ சேர்ந்து வகுத்த புதுத்‌ தத்துவத்‌ 
ட பரத்‌ உந்தப்பட்டது; மாளவ நாட்டின்‌ க 
ய i சிதைவினின்றும்‌ கிளர்‌ 

தது, அறிவினாலும்‌ பழைய த 
டி. அப்புதிய இந்தியாவின்‌ அக்காலத்து மக்கள்‌, ஆற்ற ட்ட 2 
ருந்த பணியோ, மிகவும்‌ விரிவானது. அதற்கு முன்‌ க னன்‌ 


-ய முன்னோர்கள்‌ தகைய பெரும்பிரச்‌ 
ஆ னோர்கள்‌ காணாத அத்த ௬ 
ர்கள்‌ மூல்‌ . ந்தன; ன ஒரு சிறு 
வர்க மூன்னர்க்‌ காட்சி அளித்தன; அடக்கமா ட அர ந்‌ 


ர மொழியும்‌ பெற்றுப்‌ ' 
க்கங்களையும்‌ மத சம்பந்தமான 
தம்‌ ஒற்றுமைகளை வலிவடை 


உடடத்தின ர்‌ ஒரே குருதியும்‌ ஓ? 
ட ; ஒரே விதமான சமூக நோ 
றிக்கோள்களையும்‌ கொண்டனர்‌ 5 


156 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-! 


யச்‌ செய்ய வேண்டிய கோட்பாடுகளை யாவரும்‌ டக க கி்‌ 
நீள்‌ மதிள்கள்‌ போல நிறுவிக்கொண்டனர்‌. புத்தமதம்‌ ஓங்‌? 
ஆணை செலுத்துங்கால்‌ இக்குமு இனத்தாலும்‌, மொழியா லு, 
வருணத்தாலும்‌ ஆன்மிக உணர்ச்சியினாலும்‌, சமூகப்‌ பற்றால்‌ 
விளைந்த பேராசைகளாலும்‌ மிகப்‌ பெரிதும்‌ வேறுபட்டுத்‌ EE 
சச்சரவு புரிந்து வந்த ஒர்‌ இனமாய்‌ விரிந்துவிட்டது. இத்தனை 
வேறுபாடுகளுற்ற மக்கள்‌ ஒன்றுபட்டு ஒரே நாட்டினர்களாய்‌ 
மிளிர்தல்‌ வேண்டும்‌. இது இயலுமா ? இதே பணியைத்தான்‌ புத்த 
“மயம்‌ செய்ய முயன்றது. அது முயன்ற பொமுது மக்கட்‌ 
அவ்வளவு மிகுதியாய்‌ இல்லை. இதுதான்‌ தீர்க்க வேண்டியுள்ள 
பிரச்சினையாகும்‌. 

இதுகாறும்‌ ஐரியர்களாக்குமாறு விருப்பத்துடன்‌ வந்த த 
களைத்‌ தம்முடன்‌ சேர்த்துக்கொண்டு வேறு மக்கட்கூட்டங்களை 
யும்‌ ஒன்றுபடுத்தி ஆரியர்களாக்கிக்கொள்ளுவதே பிரச்சினையா 
இருந்தது. சலுகைகள்‌ அளித்து விட்டுக்கொடுக்க வேண்டிய 
பான்மையை மேற்கொண்டிருந்த போதிலும்‌, பெளத்த ஆட்சி மிக 
வும்‌ வெற்றிகரமாகவே நடந்து வந்தது. புத்த சமயமே நாட்டுச்‌ 
“மயமாயிற்றென்றே மொழிய வேண்டும்‌. ஆனால்‌, ஐம்புல 
உணர்ச்சியினால்‌ தூண்டப்பெற்று மதிமயக்கம்‌ எமுப்பும்‌ பூசனை 
AE வகைகள்‌-கண்ட கண்ட கீழ்த்தரமான சாதியினரிடமிருந்து 
ஐந்து யோசனையின்றிக்‌ கொள்ளப்பட்ட பூசனையின்‌ வகைகள்‌-- 
அரியப்‌ பண்பாட்டின்‌ இதயத்திற்கே இன்னல்‌ விஜவிக்கக்கூடியன 
வாய்த்‌ தோன்றிவிட்டன ; இனியும்‌ தொடர்ந்து வந்தால்‌, ஆரியர்‌ 
களுடைய நாகரிகமும்‌ பண்பாடுமே வேரோடும்‌ கெடும்‌ என்ற 


இந்தியாவின்‌ வரலாறு வளர்ந்த முறை 157 
அலைகள்‌ பொங்கி 
முதலில்‌ வேர்‌ 

கொண்டுவர ஹி 
தத்துவங்கஷ... 
து; இவ்விரு 


எமும்‌ இந்த எதிர்வினை இயக்கமானது; முதல 
முறைகளையெல்லாம்‌ மீண்டும்‌ வழக்குககுஃ 
விரும்பியது ; இது இயலாவிட்டால்‌, வேதாந்தத்தின்‌ 
்‌ உபநிடதங்களை--ஆதாரமாகக்‌ கொள்ள விழைந்‌ 
மீமாஞ்சை த பத்தை நிறைவேற்றும்‌ பொருட்டு வியாச பகவானின்‌ 
அ 5 தத்துவ ஒழுங்கையும்‌ கண்ணபிரானாருடைய கீதை 
ன நிவுரையையும்‌ முன்னணிக்குக்‌ கொணர்ந்துவிட்டது- 
(ரீ சங்க எள இயக்கங்கள்‌ யாவுமே இதனைப்பின்பற்றி வந்துள்ளன - 
ரவி கலு இயக்கம்‌ பமுத்த உயர்சுடர்‌ ஞானம்‌ வாயிலாக வலியப்‌ 
இல்லை தாலும்‌, அது பொது மக்கட்கு அதிகம்‌ பயன்படூவதாய்‌ 
்‌ ்‌ இதன்‌ முறைகள்‌ வகுப்புவாரிச்‌ சட்டங்களை மிகுதியும்‌ 
யைப்‌ க இருந்தன. சாதாரண மக்களுக்குத்‌ தங்கள்‌ உணர்ச்சி 
வடமெ. வோ அதனைப்‌ பெறவோ இடம்‌ அளிக்கவில்லை. தவிர, 
ர தடட அவே அது பரவும்‌ வாயிலாய்‌ இருந்து வந்தது. மீ த 
உ. 2... நடைமுறைக்கான தத்துவத்தை ஏற்றார்‌. ௫ 
ய்‌ து வேகத்திற்குப்‌ பெரியதோர்‌ இடமளிக்கப்பட்டிருந்ததி” 
புரியை -வயப்படவும்‌ ஒரு நெறி திகழ்ந்தது. அதில்‌ டக 
தின்‌ “ளுக்கு இடமே இன்றித்‌ தாய்‌ மொழியிலேயே இன்ப, 
கே ர்வு போற்றப்படுவதைக்‌ காணலாம்‌. இப்படி அது மக்‌ 
த்‌ பெரும்பாலும்‌ வைதிக தருமத்திற்கே மீட்டுக்கொணரு2 
பில்‌ முழு வெற்றி பெற்றது என்று மொழியலாம்‌. 1 
*டங்குகளின்‌ ஆக்கத்திற்கான வடதிசை எதிர்‌-விலை இயஃ 


ல மாளவப்‌ பேரரசின்‌ இடையே தோன்றும்‌ சிறப்பால்‌ 
மாடரப்பட்டது; அந்த மாண்பு சிறிது காலத்துக்குள்‌ மண்டக்க 
டன்‌ வடவிந்தியா நீண்ட காலம்‌ உறங்கச்‌ சென்றதென்றே 


ம்புதல்‌ வேண்டும்‌. அது விழித்தெழுந்த பொழுது அப்சல்‌ 
Q ன்‌ கணவாய்‌ வழியாகப்‌ புகுந்த மகமதியரின்‌ குதல்‌ ன 
வள்ளத்தின்‌ பேரிடிக்குரல்‌ செவியில்‌ பாய்ந்தது ்‌ ஆனால்‌; க 
லா எனின்‌, ஸ்ரீ சங்கர ராமானுஜர்களுடைய அன்பில்‌ pr 
3 பின்‌ இனவொற்றுமையும்‌; ஆதிக்கம்‌ செலுத்தும்‌ 55 
ரூம்‌ எப்போதும்‌ போலத்‌ தோன்றின. வடவிந்தியா ய 
௫ கடலுக்கும்‌ இடையே திகமும்‌ வடவிந்தியா முழுதும்‌ ப 
சிய வெற்றி வீரர்களின்‌ காலடிக்கீழ்க்‌ கட்டுண்டு மூ ற 
டந்தபோது தென்னிந்தியா இந்திய சமயத்திற்கும்‌ பத்‌ 
ம்‌ உறைவிடமாய்‌ விளங்கிற்று. மகமதியர்கள்‌ பல நூறு 


158 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-! 


களாகத்‌ தென்பகுதியை அடக்கி வைக்க முயன்று வழ்தாம்்‌ 
ஆனால்‌, அவர்களுக்கு அடித்தளமாக வலிமை வாய்ந்த ஓரிடமும்‌ 
கிடைக்கவில்லை என்றுதான்‌ உரைக்கவேண்டியிருக்கிறது- த்‌ 
ஆற்றல்‌ படைத்து ஒற்றுமையுடன்‌ விளங்கிய முகலாய சாம்ராச&்‌ 
யம்‌ தென்னாட்டின்மீது படையெடுத்து வெற்றி வாகை சூடூவதற்ஞ்‌ 
முன்னரே, குதிரைப்படை வீரர்களான உறவர்கள்‌ தெறியு 
முது குன்றுகளிலிருந்தும்‌ பீடபூமிகளிலிருந்தும்‌ இராமதாசர்‌ வ 
வுரை வழங்கி வந்த--துகாராமர்‌ இசைத்து வந்த--நற்சமயத்திற்‌ 
காக உயிரையும்‌ விடுவதாக வெள்ளம்‌ வெள்ளமாகப்‌ பெருகி 
வந்தார்கள்‌. இறுதியில்‌ சிறிது காலத்திலேயே மிகப்‌ ரு பறை 
சாகிய மொகலாய சாம்ராச்சியம்‌ வெறுங்கனவாய்‌, வெறும்‌ பெய 
ராய்ப்‌ போய்விட்டது. 

மகமதிய அரசாட்சியின்‌ போது, வடவிந்தியாவில்‌ தோன்றிய 
இயக்கங்களெல்லாம்‌ வெற்றியாளரின்‌ சமயத்தைப்‌ பொது (நட்டமா 
கைக்கொள்ளாமல்‌ காப்பாற்றப்படவேண்டும்‌ என்ற ஓர்‌ இலட்சியத்‌ 
தினால்‌ எழுந்தனவே ஆகும்‌, அம்முயற்சிகளின்‌ விளைவாகச்‌ 
SER சமத்துவமும்‌ ஆன்மிகச்‌ செல்வத்தின்‌ பொது உடைமை 
பும்‌ அவர்களுக்கு நல்கப்பட்டன. 

] இராமானந்தர்‌, கபீர்‌, தாது, சைதன்னியர்‌, நானக்கு என்ப 
களால்‌ நிறுவப்பட்ட ௪ந்நியா௪ ஆச்சிரமங்களைச்‌ சார்‌ ந்தவர்கள்‌ 
அவரவர்‌ தத்துவ போதனைகளில்‌ எத்துணை வேறுபட்டவராயிருந்த 
போதிலும்‌, மனிதரின்‌ சமத்துவ இயலை விரிக்கும்‌ முறையில்‌ ஒன்று 
“ட்டிருந்தார்கள்‌. அவை இந்த அறிவுரையின்‌ பாதையில்‌ 
குறுக்கே இடறுகட்டாய்‌ நிற்கவில்லை. பொது மக்களிடையே மகமதி 
யர்‌ சமயம்‌ மிக விரைவாய்ப்‌ பரவி வந்தமையைத்‌ தடுக்கவே அவர்‌ 
ப்‌. சத்திகளெல்லாம்‌ 

ஆகவே த்த த ன்‌ ல்‌ ல்‌ 
களையும்‌ ட்ட... ட மது வும்‌: ஆர்வங்‌ 


ப மெய்ம்‌... $ மகமதியர்களின்‌ மத 
வெறியைத்‌ தணித்தார்கள்‌ என்பதும்‌ உண்மையே. அவர்கள்‌ 


வேண்டுகோள்‌ முறையிலேயே மக்களுக்கு நியாயம்‌ எடுத்துச்‌ 

சொல்லி வாழ்வு பெற அனுமதியை வேண்டி நின்றாந்கள்‌. அவர்‌ 

“ன்‌ உயிருக்கே மன்றாடினார்களென்றால்‌, அது மிகையாகாது. 
எனினும்‌, ஒரு பெரிய தீர்க்கதரிசியான குரு கோவிந்தர்‌ என்ற 


பெரும்பாலும்‌ வழங்கப்பட்டன. 


வாய்த்‌ 5 ப ஈன்றினர்‌. அவர்‌ சீக்கியருடைய தலைசிறந்த குரு 
த்‌ திகழ்ந்து ம்‌ 
அதன்‌ வ; ப ஆன்மிகத்‌ துறையில்‌ நீண்டகாலம்‌ உழைத்தார்‌. 
i உலகம்‌ போற்றும்‌ சீக்கியர்கள்‌ என்ற கூட்டத்‌ 
அறியாதார்‌ ஆன்மிகப்‌ பணியைப்‌ பின்பற்றினர்‌. அது (பற்றி 
பாவர்‌ ? ஆன்மிகக்‌ கிளர்ச்சி நேர்ந்த போதெல்லாம்‌; 
றோம்‌. இந்‌. 5 பரவிய அரசியல்‌ ஒற்றுமைப்பாடு மலரக்காண்கின்‌ 
அறைக்‌ ட்‌ அரசியலொற்றுமைப்பாடு தன்னை ஈன்ற ஆன்மிகத்‌ 
கியது 5 நலஞ்‌ செய்யும்‌ முறையில்‌ அதனை வலிமையுடையதா 
சாம்ராகத னால்‌, மராட்டியர்‌ சாம்ராச்சியமோ, அல்லது. என்க 
எதிர்த்‌ 'பமோ ஏற்படுவதற்கு முன்னர்‌ இருந்த ஆர்வம்‌ முற்று 
ம ல்‌ கவே வந்துளது. பூனா அல்லது இலாகூர்‌ அரண்‌ 
விரிவை மொகலாய சாம்ராச்சியத்தை அடுத்திருந்த அம 
எப்ப பும்‌ மாண்பையும்‌ நாம்‌ காண்பதரிது. அப்படியிருக்க, 
வாவ்‌ வித்தியா நகரின்‌ கழிபெரு மேன்மையை அங்குக்‌ 
ண இயலும்‌! இந்திய வரலாற்று நூலிலேயே அது மிகமிக இருள்‌ 
, அதகாலம்‌--அஞ்ஞான இருள்‌ எங்கும்‌ குடிகொண்ட காலம்‌. 
ட்‌ இரண்டு பேரரசுகள்‌-கணப்பொமுதே தோன்றி மறையும்‌ 
டெ. மீன்போலக்‌ காட்சி அளித்த பேரரசுகள்‌--மக்கட்கூட்ட மத 
ப யினைக்‌ குறைத்தனவேயன்றிப்‌ பண்பாட்டை வரவேற்கவில்லை. 
வனப்‌ பெருக்கவே செய்தன என்பது மிகையாகாது. வெறுக்‌ 
ஜ்‌ ட்ட மகமதிய அரசைக்‌ குலைத்ததும்‌ அவை தம்‌ ஊக்கம்‌ மூழு 
மாட்‌ யும்‌ கைவிட்டன. ஊக்கம்‌ அளித்த இலட்சிய சத்தி அடியோடு 
ஈய்ந்தே போயிற்று. ர்‌ மட்ட 
்‌ பின்னர்‌ மறுமுறையும்‌ ஒரு குழப்பமான காலம்‌ வந்துதறதி- 
ஃட்பினர்‌, பகைவர்‌, மொகலாய அதிகாரிகள்‌, அவர்களுடைய i 
லற அதுகானும்‌ அமைதியுற்றிருந்த அயல்நாட்டு ஆங்கில நரகன்‌ 
பரத்தகர்‌ அத்தனை பேரும்‌ போரில்‌ குதித்துக்‌ கலந்து டன்‌ 
“னர்‌. அறை நூற்றாண்டுக்கு மேலாகச்‌ சண்டையும்‌ க்‌ 
எம்‌ படு அழிவுமே நிகழ்ந்தன. கலகம்‌ கலவரம்‌ ர 
டப்‌ புகையும்‌ போரின்‌ ஆரவாரமும்‌ ஓய்ந்தபின்‌' ஆ ட 
ய்‌ மற்றவரைத்‌ தோல்வியுறும்படி செய்து கா்‌. ன 
இன்பமுற்றுத்‌ திரிந்தார்கள்‌. அவர்களுடைய ஆட்‌ யம்‌ 
காற்றாண்டாக அமைதி நிலவிற்று; ஒழுங்கும்‌ சட்ட 6 ற 
றந்‌ ற்றப்‌ லது வேறொன்றோ 
திகழ்ந்தன. இது முன்னேற்றப்‌ பாதையோ, அல்லது 


கா 


160 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-1 
யார்‌ அறிவர்‌! காலந்தான்‌ தீர்ப்பு அளிக்கக்கூடும்‌. ட்‌ 
ஆட்சிக்‌ காலத்தும்‌ இந்திய மக்களிடையே மத சம்பந்தமான 49 
இயக்கங்கள்‌ நிகழ்ந்தன. a 
இவை டில்லி சாம்ராச்சியத்தில்‌ வடவிந்தியப்‌ பிரிவினர்‌ 
மேற்கொண்ட முறையைப்பற்றி எமுந்தன.. இவை இறந்தவர்‌ 
களின்‌ அல்லது கொல்லப்படூபவர்களின்‌ குரலை--வாழ அனுமத்‌ 
கோரிப்‌ பல்லைக்காட்டி இறைஞ்சும்‌ மக்களின்‌ மங்கிய குரலை-ஓத்‌ 
திருந்தன. அவர்கள்‌ எப்போதுமே வெற்றி பெற்றவர்களுடைய! 
உள்ளங்கோணாது தங்கள்‌ ஆன்மிகச்‌ சூழல்களயோ சமூக? 
சூழல்களையோ அமைத்து உயிர்‌ தப்பிப்பிழைப்பவர்களே றப்‌ 
பாக உயிர்வாழமட்டும்‌ உரிமைபெற வேண்டும்‌. அவ்வளவே அவர்‌ 
களுடைய விருப்பம்‌. அதுவும்‌ ஆங்கில ஆட்சியில்‌ இந்நிலை ஏற்பட்டு - 
விட்டது; ஏனெனில்‌, அங்கே சமூகப்‌ பிரச்சினைகளின்‌ வேறுபாடு 
களே, ஆன்மிகத்தைக்காட்டிலும்‌ விரிவாகக்‌ காணக்கூடியன. அற்‌ 
நூற்றாண்டிலிருந்த இந்துப்‌ பிரிவினர்கள்‌ ஒரே வாய்மையின்‌ குறிக்‌ 
கோளைக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அது அவர்களுடைய ஆங்கிலத்‌ 
தலைவர்களின்‌ சம்மதமே, அன்பேயாகும்‌. அவர்களுக்கு நாய்க்‌ 
குடைகளின்‌ ஆயுள்‌ போன்ற ஆயுளே உளதென்பதில்‌ ஐயமே 
இல்லை. இதில்‌ வியப்புமிலலை. இந்திய மக்களுள்‌ பெரும்பாலார்‌ 
அவர்களிடத்தினின்றும்‌ விலகியே நின்றனர்‌. அவர்கள்‌ இறக்கும்‌ 
போது மக்கள்‌ மகிழ்ச்சிக்‌ குறி காட்டுவதே அவர்கள்‌ பெற்ற சிறப்‌ 
பாகம. அனால்‌, சிறிது காலத்திற்கு வேறு விதமாய்‌ இருந்திருக்க 
இயலாது போலும்‌ ! 


இக்கால இந்தியா 


ஆண்டு, மார்ச்சுத்‌ இங்கள்‌, * உதீபோதன்‌ ப்‌ 
கள்‌ வங்க மொழியில்‌ வழங்கிய கட்டுரையின்‌ மொழி 


(இது 2899-_- 

ன்‌ -ஆம்‌ 

பத்திரிகைக்கு சுவாமி 
பெயர்ப்பரகும்‌ ] A 


நகலை வைதிக பிராம்மண குருக்களின்‌ வலிமை மேலானதே; 
வ்‌ 


" அறிந்திருந்தமையே. (யாக காலத்தில்‌ திதா 
5 குருக்கள்‌ உச்சரிக்கும்‌ வேத மந்திரங்க பரத 
3 அங்களே பாக மந்திரங்களாகும்‌.) இம்மந்திரங்களின்‌ சத்தி வ 
கெட லதினின்றும்‌ தேவரைக்‌ கீழிறங்கி வரச்செய்கின்றது; அவரக 
யா்‌ காடுக்கப்படும்‌ பானங்களையும்‌ உணவுல ச்‌ 
கபடி செய்கிறது; யாகஞ்செய்வோராகிய “எஜமான ப ந 
எக்‌ கொடுக்கக்‌ செய்கிறது. இக்காரணத்தால்‌ SUEY த்‌ 
பகி ல தங்களுக்கு உலக வாழ்வில்‌ நன்மை தகரம்‌ 
த்‌ ட்டு இக்குருக்களையே எதிர்பார்த்து நவக்‌ ய்‌ த்‌ 
வாகத்‌ , ஹோமத்தை வழிபடுவார்கள்‌; (இது வேதங்களிற்‌ ந்‌ 
கக்‌ கூறப்படும்‌ ஸோமம்‌ என்னும்‌ செடியாகும்‌. யாககாலத்‌ ப்‌ 
மந்‌ கடியின்‌ சாற்றைத்‌ தேவர்க்குக்‌ குருக்கள்‌ வழங்குவர்‌.) தம்‌ 
ப கிரங்களின்‌ சக்தியால்‌ அதைச்‌ செழிக்கச்‌ செய்வர்‌. பணக்‌ 
கொடுக்கும்‌ இச்சோமரஸம்‌ தேவர்க்கு விருப்பமா வ க்‌ 
னல்‌ தேவர்‌ குருக்கள்‌ மீது எப்போதும்‌ அன்பாயிருப்பர்‌ i இதக்‌ 
அரும்பும்‌ வரங்களை ஈவர்‌. இவ்வாறு தெய்வீக அருளால்‌ ய்‌ 
அம்‌ கருக்கள்‌ மக்களின்‌ எவ்வித எதிர்ப்பையும்‌ பப ன 
ரின்‌ வலிமைக்கு எதிராக மக்களின்‌ வலிமை யாது செய்ய இயது ர்‌ 
லக வலிழை முமுதற்கும்‌ அச்சாயிருக்கும்‌ அரசனும்‌ வ்‌ 
ளுடைய வாயில்‌ முன்பு இரவலனாய்‌ நிற்பான்‌. பழக்க அதி 
“ஈடு நாக்குவாராயின்‌, அரசனுக்கு அது த்தில்‌ றல்‌ 
த யாகும்‌. அவர்களுடைய வாழ்த்துரையொன்றே அகன்‌ 
க றெதனினும்‌ சிறந்த நன்கொடையாகும்‌. ஒரு ன்‌ ப 
வையும்‌ கேட்டையும்‌ விளைக்கும்‌ காரியங்களைச்‌ டத ட 
ராஜ வார்கள்‌ ; இன்னொரு சமயம்‌ அரசனுக்கு விரை 
ல்‌ அருகு நின்று, அன்பும்‌ ஞானமும்‌ ததும்பும்‌ ந 


i ல i ம்‌ வாய்ந்த 
வார்கள்‌; மற்றொரு சமயம்‌ நுட்பமும்‌ சாதுரியமு 


162 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---௬டர்‌- | 


௫ ம்‌ 
அரசியற்குழ்ச்சி வலையை வீசி அரசனை அதில்‌ எளிதாக விஜி? 
வார்கள்‌. இவ்வாறு பல முறை குருக்கள்‌ அரச வலிமையையும்‌ க்‌ 
அடிக்கீழ்‌ முழுதும்‌ அடக்கிவைப்பதைக்‌ காணலாகும்‌. ந்த்‌ 
திற்கும்‌ மேலாக, அரசர்களை மிகமிக அஞ்சக்‌ செய்வது ஒன்றி 
உண்டு; அது யாதெனில்‌, தம்‌ முன்னோராகிய அரசர்க்கு” 
தமக்கும்‌ தம்‌ குடும்பத்தார்க்கும்‌ உரிய பேரும்‌ புக 
குருக்களது எமுதுகோலின்‌ தயவைப்‌ பொறுத்திருப்பதே: 
குருக்களே சரிதம்‌ எமுதுபவர்கள்‌. அரசன்‌ உலகத்தைக்‌ 
தன்‌ குடைக்‌ கீழ்‌ ஆக்கி, அதனாலே தன்‌ ஆட்சியில்‌ ஆன்ற 
பெருமையைப்‌ பெற்றிருக்கலாம்‌ ; தன்‌ குடிகட்கு ஒருங்கே தாயும்‌ 
தந்தையும்‌ ஆகலாம்‌; ஆயினும்‌ குருக்கள்‌ திருப்தியடை 
யாது போவாராயின்‌, அவனது புகழெனும்‌ ஞாயிறு அவனது அய 
ளோடே என்றைக்கும்‌ மறைந்துவிடும்‌ ; உலகெலாம்‌ புகழத்தகும 
அவனது மதிப்பும்‌ நன்மையும்‌, கடலில்‌ மெல்லென விமும்‌ ப 
போலக்‌ காலத்தின்‌ பெருவயிற்றில்‌ மறைந்துவிடும்‌. பிறர்‌ பலி 
ஆண்டுகளாகத்‌ தொடர்ந்து நிகமும்‌ அசுவமேதம்‌ போன்ற பெரிய 
வேள்விகளைத்‌ தொடங்கியிருப்பர்‌ ; மாரிக்‌ காலத்து விடாது சொரி 
யும்‌ மழையைப்போல, கணக்கற்ற செல்வத்தைக்‌ குருக்கள்‌ மீதி 
பொழிந்திருப்பர்‌; இவர்களுடைய பெயர்களோ,குருக்களது தயவின்‌ 
மகிமையால்‌, “சரித்திர நூலிலே அணிகளாய்த்‌ திகழ்கின்றன- 
தேவர்க்குப்‌ பிரியமான ₹ பிரிய தரிசி தர்ம அசோகர்‌ ? என்னும்‌ 
பெயர்‌ (புத்த மதத்தைத்‌ தமுவிய பின்பு பேரரசர்‌ அசோகர்க்கு 
இடப்பட்ட பெயர்‌ இது) குருக்களது உலகத்தில்‌ ஒரு பெயரேயன்றி 
வேறில்லை ; ஆனால்‌, பரீக்ஷித்தின்‌ மகனாகிய ஜனமேஜயனது (மகா 
பாரதத்துக்‌ கூறப்படும்‌ பெரும்பாம்பு யாகத்தைச்‌ செய்தவனது) 
பெயரை அறியாதார்‌ எந்த இந்து குடும்பத்திலாயினும்‌ எவரேனும்‌ 
உளரோ 2 

அரசன்‌ நாட்டைக்‌ காக்க வேண்டும்‌ 
பரிவாரத்திற்கும்‌ தனித்தனியே வேண்டிய வாழ்க்கை வசதிகட்கும்‌ 
ர த்‌ பொருளைத்‌ தேடவேண்டும்‌ ; அனைத்‌ 
ற்கும்‌ மேலாக, எல்ல ல்ல ட 5 
ண்‌ அதர்‌ டக்க பைம்‌! தயக்க யப்‌ _பெறுத? 
டல்‌ ்‌ ்‌ 2 வழியச்‌ செய்ய 
ர்‌, இஃாயிபங்‌ களுக்காக அரசன்‌ தன்‌ குடிகளுக்குரிய' 
பொருஞூற்றுகளை இறைக்க வேண்டியவனாகிறான்‌. கதிரவன்‌ பூமியி 
அள்ள ஈரத்தை உறிஞ்சுவது போல, அரசனும்‌ ஓயாது குடிகளின்‌ 


; தனக்கும்‌ தனது பெரும்‌ 


163 
இக்கால இந்தியா 
்‌ செல்வத்தை ன்‌ 


3 க்குச்‌ சிறப்‌ 
-றிஞ்சிக்கொண்டேயிருக்கிறான்‌. அவனுக்கு 
பாக இரையா 


ந்‌ தெரியவில்லை. 
தாரு தொடர்பும்‌ வைத்துக்கொண்டதாகத்‌ த 
ஞாவகத்துரு 


| ந போய்ப்‌ பார்க்கிறார்‌ என்‌ 
பட ன்றி, குத்திரர்களின்‌ வீடுகளையும்‌ போய்ப்‌ 
ப்து உண்மை 
கட்டும்படி மில 
. ப ப்ப HJ க்கவும்‌, 
டோ ! குடிகள்‌ சிதையின்‌ ஒமுக்கத்தைப்‌ பழி 
காட்டிந 
'டுகின்றார்‌ 
மது கருத்‌ 2 
தை எல்‌ மின்றி ஓமுங்‌ 
பொது மக்களது சத்தி என்பது யாதொரு க்‌ போராடிக்‌ 
ன்‌ 5 ரானை வெளிப்படுத்த வ) 
நிறு வழிகளில்‌ தன்‌ சத்தியின்‌ இருப்‌ 
கொ பெ அருக்கின்றது. அம்மாதிரியான ன்னும்‌ ஏற்படவில்லை: 
அறிந்திருப்பதான்‌ உணர்ச்சி மக்‌ அதன்‌ மூலமாகப்‌ 
அச்சுத்தியை ஒழுங்காக ஒரு வழிப்படுத்தி, ற்சியும்‌ மக்களிடம்‌ 
லர்‌ ஒன்று கூடி ஒரு செயலைச்‌ செய்யும்‌ ன ட பிரிந்து கிடக்‌ 
இல்லை ; அவ்வாறு செய்யும்‌ மன par தொகுப்புச்‌ ல்‌ 
கும்‌ சிறு சத்தி நிஜயங்களை ஒன்று தல்‌ ஆற்றலை உண்டாக்கும்‌ 
பாக்கி, அவ்வழியாக வெல்லுதற்கரிய ந்த ஆற்றல்‌ மக்களிடம்‌ 
கிறமை ஒன்றுண்டு; இம்மியளவும்‌ இந்த அ; 
3 . ட 
காணப்படுவதில்லை, ப்‌ காரணமா? அன்2; 
தக்க சட்டங்கள்‌ இல்லாமையே இதன்‌ ளையும்‌ நடத்துதற்‌ 
அதுவன்று, அரசியலின்‌ வெவ்வேறு ல்‌ விதிகளும்‌ முழை 
கென வெவ்வேறாகச்‌ சிறப்பாக த்தா தரக்க ஆளுதல்‌, 225 
களும்‌ உள்ளன; தீர்வை வத கக ஓவ்வொன்றிற்கு?்‌ " ய்‌ 
செலுத்துதல்‌ தண்டனை, கொடை பி தன அனைத்திற்க 
விவரமாக விதிகள்‌ அமைக்கப்‌ |; முனிவரது i 
வராயிருப்பது நிஷியின்‌ கட்டளை ந்‌ ச்‌ 
தெய்வ ஆணையால்‌ எமும்‌ கொல்‌ வமல்‌ இவ்விதிகளில்‌ நீக்கு 
வர்‌ மூலமாக வெளிப்படும்‌ அருள்‌ 
1—13 


164 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-சுடர்‌-! 


போக்கு இல்லையெனல்‌ சற்றேறக்‌ குறைய முழுதும்‌ பொருந்தும்‌. 
இந்நிலையில்‌ குடிகளுக்குத்‌ தம்‌ உரிமையை வற்புறுத்தும்‌ வலை 
அறியவும்‌ -வழி இல்லாது போகிறது. பொதுமக்கள்‌ தாங்களே 
ஒன்று கூடி, தங்கள்‌ பொது நன்மைக்காகும்‌ ஒரு செயலை நிறை 
வேற்றுதற்காக மனம்‌ ஒன்றுபட்டு நிற்கப்‌ பழகுதல்‌ இயலா 
தாகிறது; அரசன்‌ குடிகளிடமிருந்து திரட்டும்‌ நிதிகளில்‌ குடி 
களுக்கு உரிமையுண்டு என்ற கருத்து உதித்தற்கு வேண்டிய 
ஒழுங்கான அறிவைத்‌ தரும்‌ கல்வியைக்‌ குடிகள்‌ பெறுதலும்‌ மூடி 
யாததாகின்றது; அரசாங்க வரவு செலவுகளை அடக்கியாளும்‌ 
துறையில்‌ பிரதிநிதித்துவ உரிமையைப்‌ பெறும்‌ ஆசைக்கனலைக்‌ 
குடிகளிடத்து மூட்டும்‌ கல்விக்கும்‌ வழி இல்லாமற்‌ போகிறது. 
ஆனால்‌, குடிகள்‌ இச்செயல்களைச்‌ செய்ய வேண்டிய அவசியம்‌ 
யாது? குடிகளின்‌ செழிப்பிற்கும்‌ முன்னேற்றத்திற்கும்‌ உள்ள 
பொறுப்பு “ரிஷியின்‌ அருட்பரவ௪ நிலையைச்‌ சார்ந்ததன்றோ ? 
மேலும்‌, அவ்விதிகள்‌ யாவும்‌ நூல்களில்‌ வரையப்பட்டுள்ளன. 
நூல்களிலிலே செவ்வையாகத்‌ தொகுக்கப்பட்டுள்ள விதி முறை 
கட்கும்‌, அவ்விதிகளை வாழ்க்கையிலே பின்பற்றும்‌ நடை முறை 
கட்கும்‌ உள்ள வேறுபாடு உலகினும்‌ பெரியதாகும்‌. ஆயிரம்‌ அக்‌ 
கினி வர்ணர்களின்‌ காலத்திற்குப்‌ பின்பு ஒர்‌ இராமசந்திரரின்‌ 
அவதாரம்‌ ஏற்படுகிறது. (அக்கினிவர்ணன்‌ சூரிய வமிசத்து 
அரசன்‌; அந்தப்புரத்தை விட்டு ஒரு கணமும்‌ வெளிவராது வாழ்நீ 
பட்டார்‌ மிதமிஞ்சிய போகத்தில்‌ மூழ்கி நோயுற்று மாண்டவன்‌.) 
சண்ட அசோகரது வாழ்க்கையைப்‌ பின்பற்றும்‌ அரசர்‌ பலர்‌ ; 
தர்ம அசோகரைப்‌ போல வாழ்தலோ, அரிது! (அசோகர்‌ என்னும்‌ 
பேரரசர்‌ தம்பியைக்‌ கொன்று முடி சூடியதாலும்‌, வேறு பல 
கொடுமைகளைச்‌ செய்தமையாலும்‌ முதலில்‌ £ சண்ட அசோகர்‌? 
அதாவது மூர்க்க அசோகர்‌ என்னும்‌ பெயரைப்‌ பெற்றார்‌. ஒன்பது 
அண்டுகள்‌ அரசு புரிந்த பின்‌ புத்த மதத்தைத்‌ தமுவி, திருந்திய 
ஒழுக்கமுடையராகி, பல நற்செயல்களை புரிந்து தர்ம அசோகர்‌? 


அரசர்‌, யுதிஷ்டிரரையோ, இராம௫ ர்‌ 
ப்‌ ரை ர்‌ சோ 
தம்‌ அக்டா ப்பர்‌ க்‌. ண்பன்‌ அட 


இக்கால இந்தியா 165 
மின்றியும 2 அவரது அருள்‌ மிகுந்த ஆட்சியின்கீழ்க்‌ குடிகள்‌ பய 
்‌ “ மிப்பாகவும்‌, வாழ்ந்தும்‌ வரட்டும்‌; குடிகளை அரசர்‌ 
தி ஆதரித்தும்‌ வரட்டும்‌. அப்போதும்‌, பிறனொரு 
கா பதும்‌ ஊட்டப்‌ பெறுபவனது கை; உணவை வாய்க்‌ 
உண்மைய டாகும்‌ திறனையும்‌ படிப்படியாக 'இழந்துவிடுவது 

டது பிறனொருவனால்‌ எவ்விதத்தும்‌ எப்போதும்‌ 

பபேவனிடம்‌ தற்காப்புத்‌ திறமை முழுதும்‌ வெளிப்‌ 
பெ இம்‌ இயலாதன்றோ ? மிக்க பலமுள்ள காளையேயா 
பாதுகா ; றோர்‌ அவனைக்‌ குழந்தையாகப்‌ பாவித்து எப்போதும்‌ 
பால்‌ து வருவராயின்‌, அவன்‌ ஒரு குழந்தையாகவே இருப்‌ 
பவத்‌ தன்மை வாய்ந்த அரசரது ஆட்சியிலே, குடிகளுக்கு 
றை அளித்துப்‌ பாதுகாக்கும்‌ கடமை முமுவதும்‌ அவ்‌ 
சார்கின்றது ; அம்மாதிரியான ஆட்சிக்கு எப்போதும்‌ 
சமயமும்‌... சுய ஆட்சியின்‌ கொள்கைகளை அறிதற்கு ஒரு 
குடிகள்‌ கடிகளுக்கு வாய்க்காது போகிறது. அவ்வாறு வாழும்‌ 
பொது எதற்கும்‌ அரசனையே முமுதும்‌ சார்ந்த அது 
மயந்த பெ. மைக்காகவோ, தற்பாதுகாப்புக்காகவோ ப்‌ ம 
ல்‌ _ய்வதில்‌ ஒருபோதும்‌ கவனம்‌ செலுத்தமாட்டார்‌ ; இத 
சிறித. டன்‌ அடங்கியிருக்கும்‌ ஆற்றலையும்‌ பலத்தையும்‌ சிறிது 
பிறர * இமந்துவிடுபவராகின்றனர்‌. பிறரைச்‌ சார்ந்த வாழ்வும்‌; 
தொட ரதுகாப்புக்குட்படுதலும்‌ ஆகிய இந்நிலை நெடுநாள்‌ 
கின்ற திகழின்‌, அது அக்குடிகளின்‌ த்‌ ற்குள்‌ ர 
வதில்து,, அந்நாடு அழிவை அடைய நெடூந்தொலை செல்‌ 
வாழ்‌ அல்‌, ஒரு கேள்வி பிறக்கலாம்‌. ப்ப கவோ பட்‌ 
அறிவு மூனிவரின்‌ தெய்விகப்‌ பேரறிவினின்றும்‌ அருளால்‌ டன்‌ 
யாகக்‌ லா பயனாக உண்டாயின ; அந்தச்‌ சாத்திரங்களில்‌ ஆ ல்‌ 

“ காணப்படும்‌ விதிகளின்‌ தொகுதிகளைத்‌ துணேக்கொண்டே 
அம்‌ நாட்டின்‌ ஆட்சி நடைபெற்று வருகின்றது ; அப்பம்‌ 
லில்‌ அரி ஆட்சியினால்‌ செல்வர்‌ ஏழைகள்‌, அறிவாளிகள்‌ i 

லாதார்‌, அரசன்‌ குடிகள்‌ ஆகிய அனைவர்க்கும்‌ வேய 
விந பத நன்மை விளையவேண்டும்‌ என்று முடிவு த்‌ ன்‌ 
பந்‌ கப்‌ பொருத்தமான தன்றோ 2 எனினும்‌, அந்த வ பி 
பட கல்‌ அனுபவ வாழ்க்கையில்‌ எந்த அளவிற்கு இயல்வதி 


i பி ழ்‌ 4 ட்‌ ள்‌ 
யும்‌, இயலக்கூடும்‌ என்பதையும்‌ யாம்‌ முன்னமே கண்டு 


166 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌- 1 


ளோம்‌. ஆளப்படுவார்க்குத்‌ தமது நாட்டின்‌ ஆட்சியில்‌ அதி 
உண்டு என்பது இக்கால மேற்றிசை உலகினரின்‌ கொள்கை ; து 
கொள்கை கடைசியாக வெளி வந்த வடிவத்தின்‌ எதில 
அமெரிக்க அரசாங்கத்தாரின்‌ * உறுதி மொழி அறிக்கையில்‌ ள்‌ 
போன்று முழங்குகின்றது ; அந்த அறிக்கை கூறும்‌ மொழி க 
“இந்நாட்டு மக்களின்‌ ஆட்சி அம்மக்களாலேயே அம்மக்க௦ 
நன்மைக்கென்றே நிகழ வேண்டும்‌,?? என்பன. இக்கொள்ட்‌ 
பழைய இந்தியாவில்‌ மக்களின்‌ அறிவுக்குக்‌ சற்றும்‌ எட்டாம்‌ 
போயிற்று என்று சொல்ல முடியுமா? கிரேக்க நாட்டுப்‌ பிரயா 
களும்‌ பிறரும்‌ இத்தேசமெங்கும்‌ அங்கங்கே பிரிந்து கிடந்த ஜு 
சிறு சுதந்தர நாடுகளைக்‌ கண்டுள்ளனர்‌. புத்த மத நூல்களில்‌ ர்‌. 
விடங்களிலும்‌ காணப்படும்‌ குறிப்புகளும்‌ இவ்வுண்மையை வல 
யுறுத்துகின்றன. இன்றைக்கும்‌ இந்தியாவில்‌ பலவிடங்களிலும்‌ 
£ கிராமப்‌ பஞ்சாயத்து? என்ற முறை வழங்கி வருவதைக்‌ காண்‌ 
லாம்‌; இம்முறையின்‌ வடிவத்திலேனும்‌ சுய ஆட்சியின்‌ மூளை 
இருந்ததென்பதைப்பற்றிய ஐயங்கொள்ள இடமில்லை. ஆனால்‌, 
அம்முளை என்றைக்கும்‌ முலையாகவே இருந்தது; விதை நிலத்தில்‌ 
இருந்ததெனினும்‌, அது மரமாக வளர்ந்தது எந்நாளும்‌ இல்லை. 
சுய ஆட்சி என்னும்‌ கருத்து, “கிராமப்‌ பஞ்சாயத்து முறை?யாகிய 
மூளை நிலையைக்‌ கடந்து அப்பாற்சென்றது ஒரு காலும்‌ 
இல்லை. 

சமயக்‌ குமுவினர்க்குள்‌, சான்றாக, புத்த மடங்களில்‌ வாழ்ந்த 
திறவியர்க்குள்‌, சுய ஆட்சி முற்றிய வளர்ச்சியடைந்திருந்தது என்‌ 
பதற்குச்‌ சான்று நமக்கு நிறையக்‌ கிடைத்துள்ளது. இன்றைக்கும்‌ 
பஞ்சாயத்து முறையென்னும்‌ சுய ஆட்சிக்‌ கொள்கையின்‌ சத்தி 
“நாக? பரம்பரைத்‌ துறவியர்க்குள்‌ நன்றாக வேலை செய்து வரு 
கின்றது ; “ஐவரது ஆட்சி? (பஞ்சாயத்து) முறையின்‌ மீது அவர்‌ 
மிகப்பெரிய மதிப்புடையவராகின்‌ றனர்‌ ; ஓவ்வொரு 
தம்‌ சொந்தக்‌ கூட்டத்தார்க்குள்‌ 
களை வெற்றி பெறச்‌ செலுத்தி 


நாகரும்‌ 
அவரவர்க்குரிய தனி உரிமை 
வருகின்றனர்‌; ஒன்று கூடிச்‌ 
சங்கமாகி ஓத்துழைப்பதன்‌ சத்தி அவர்களுக்குள்ளே மிக 
மேன்மையாக வேலை செய்து வருகின்றது. இவையனைத்தையும்‌ 
காணும்‌ ஒருவன்‌ இன்றும்‌ வியப்படைகிறான்‌. 

புத்தமத வெள்ளம்‌ நாட்‌ 


டில்‌ பாய்ந்தோடிய பின்‌ மார 
தற்‌ அறய்வா ந்து. தாடி , குரு 


வேந்தரது அதிகாரம்‌ ஒங்கலாயிற்று. 


இக்கால இந்தியா 167 
புத்தம்‌ ப A 
ல்‌ சிந்த க்கள்‌ உலகத்தைத்‌ துறந்தவர்கள்‌ ; உலக அலுவல்‌ 
பவர்கள்‌. யற்ற, வீடு வாசலற்ற முனிவராய்‌ மடங்களில்‌ வாழ்‌ 


முயற்சியோ 
எண்ணம்‌ 
அதை 
ஏனெ வேற்று தல்‌ அப்போது முடியாத காரியமாகிவிட்டது- 


னின்றும்‌ அரியணை களையும்‌ குலுக்கி, தேவலோகப்‌ பத்‌ 
“ல பிரம்‌ தேவர்களைக்‌ கீழே வீழ்த்திவிட்டது. ஒரு புத்தரது பத்‌ 
தாயிற்‌ ம பதவிகளையும்‌ இந்திர பதவிகளையுங்காட்டிலும்‌ மேலான 
ச ஈசனது தன்மையை எய்திய மனிதராகிய புத்தரது 
ப்ப: மூடியை வைத்து வணங்குதற்காகப்‌ பிரம்மாக்களும்‌ 
ஒருவரோடொருவர்‌ போட்டி போடுகின்றனர்‌ ! இந்தப்‌ 
யை அடையும்‌ உரிமை எம்மனிதனுக்கும்‌ உள்ளது; 
தேவர்களில்‌ வம்‌ அது அனைவராலும்‌ ட்யத்‌ ட 
ளால்‌ ன்‌ விழ்ச்சி முதலே, அதன்‌ இயல்பான பயனாக; 


விட்டது... ரிக்கப்பட்டு வந்த குருக்களின்‌ மேன்மையும்‌ ஒழிந்த 


கிருவடிகளி 

நதிரரும்‌ 
புத்த பதவி 
இவ்வாழ்க்‌ 


இதனால்‌ க்ஷத்‌ : ஐ என்னும்‌ ஆற்றல்‌ வாய்ந்த வேள்விக்‌ 
கதையில்‌ அரகர சத்தி எனத சருவின்‌ உறுதியான அடிய 
க்குள்‌ அகப்பட்டுக்கொள்ளாமல்‌ இருந்தது; அக்குதிரை க்‌ 
டது விடுதலை பெற்றுள்ளமையால்‌, கட்டுக்கடங்காது அல க 
த யே எங்கும்‌ திரியக்கூடியதாயிற்று. இக்காலத்தில்‌ சத்‌ 
வே. பிருப்பவர்‌, சாம கீதங்களை உச்சரித்துக்கொண்டூ க 
ல முறைப்படி யாகங்களை இயற்றும்‌ கருதத்‌ த 

ராது பிரிந்து, தத்தம்‌ சிறிய சுதந்திர நாடுகளை ஆ 
ப 


நில . ~ ன்‌ ட க்‌ லவர்‌ சுவா 
மி  ப்குதிகளின்மீது பரவியிருந்தது. இத்தாக்த்த்‌ பகர்‌ 


்‌ ்‌ ர்‌ ற்‌ ந நாளில்‌ 
சிதலான பேரரசரேயாவர்‌. புத்தமதம்‌ நிலைபெற்ற இந்ந 


ச 


168 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--ச௬ுடர்‌-1 


இந்தியா முழுவதையும்‌ ஒரு குடைக்கீழ்‌ ஆண்ட பெருமன்னை 
போன்றவர்‌ அது வரை இந்தியாவில்‌ முடி சூடியவரில்‌ ஒருவ 
இலரானார்‌. அந்நாட்டின்‌ புகழை உச்சநிலைக்குக்‌ கொண்டு வந்2 
வரும்‌ அப்பெருமன்னரேயன்றி வேறெவரும்‌ அல்லர்‌. இப்பு2 ந 
“மதக்‌ காலத்தின்‌ முடிவிலே இராஜபுத்திரரது சத்தி காட்சியளிக 
தொடங்கிற்று. இக்கால இந்து மதமும்‌ தஜைதூக்கிற்று- 2? 
மதம்‌ தலைசாய்ந்த பின்‌, இராஜபுத்திர சத்தி மேலெமுதக!? 
இந்தியப்‌ பேரரசு ஒரு நாயகமாய்‌ ஆண்ட வல்லரசரது கையி 
னின்றும்‌ நமுவி, மீண்டும்‌ ஆயிரந்துண்டுகளாய்ப்‌ பிரிந்து, வலிமை 
யற்ற சிற்றரசர்‌ பலர்க்கு உரியதாயிற்று. இச்சமயம்‌ பிராம்மண 
சத்தி மறுபடியும்‌ மேற்கிளம்பியது ; ஆனால்‌, மூன்போன்று அகி? 
அரசனது தலைமையதிகாரத்திற்கு எதிரியாகாது, அதற்கு உதவி 
யாய்‌ நின்றது. 
குருக்களது வகுப்பிற்கும்‌ அரசரது வகுப்பிற்கும்‌ உண்டான 
தலைமையதிகாரத்தைப்பற்றிய ஓயாதபோர்‌, வேத காலம்‌ தொடங்கி? 
நெடுங்காலம்‌ தொடர்ந்து நிகழ்ந்து வந்தது ; சமண மதப்‌ புரட்சிக்‌ 
காலத்திலும்‌ புத்தமதப்‌ புரட்சிக்‌ காலத்திலும்‌ அது உயர்ந்த 
மர ததை அடைந்தது; அப்போர்‌ முன்கூறிய இப்புரட்சியில்‌ 
மீளாது ஒழிந்துவிட்டது. வலிமையுற்ற இவ்விரு வகுப்பினரும்‌ 
இப்போது ஒருவரோடொருவர்‌ நேசமாயுள்ளனர்‌ ; ஆனால்‌; 
அரசரது மாட்சிமை மிக்க க்ஷத்திரிய வீரியமோ, பிராம்மணர்க்குச்‌ 
சிறப்புரிமையான ஞான விளக்கமோ இன்று தோன்றுவதில்லை ; 
1 தத்தம்‌ முன்னாளய இயல்பான வலிமையை இழந்து 
டனர்‌. வல்லாரான இவ்விருவரும்‌ புதிதாக ஒன்று சேர்ந்ததன்‌ 
ரன நாம்‌ எதிர்பார்க்கக்‌ கூடியதே. விரைவில்‌ ஒருவர்‌ மற்‌ 
ப அணி த்‌ உதவியாயினர்‌ ; தமக்குப்‌ பொது 
அ யோடழிப்‌ வ்‌ ன ன்‌ 
ட்ட -விப்பதிலும்‌ இன்னும்‌ , இதுபோன்ற செயல்களிலும்‌ 


0 பி கதைக்‌ 

கொள்ளையிடுதல்‌ முதலிய பல தீய க்ளு சொத்தை 

ன த பல்‌ இிராஜசூயம்‌ முதலிய வைதிக வேள்விகளை 
மற ஊக முயன்று, பிறரது கேலிக்கும்‌ நகைப்புக்கும்‌ 


இக்கால இந்தியா 169 
தெதிரே புக ாக்கினர்‌. இதனால்‌ விளைந்தது யாதெனில்‌, முகத்‌ 
அக்க்டத ம்‌ காவலாளரது பெருங்கூட்டம்‌ இவரைப்‌ புடைசூழ; 
இம்‌ இவர்‌ கும்‌ அவர்‌ கூறிய இழிவான வெறும்‌ புகமுரை5 
மும்‌ அதுபே கட்டுப்படலானார்‌ ; மேலும்‌, இவர்‌ மந்திர ம்‌ 
வலையிற்கிக ஓட. பிறவும்‌ அமைந்த முடிவில்லாத கிரியைகளின்‌ 
மகமதியர்க்குஷ்‌ மையின்‌, மேற்றிசையினினி க பறம 
இிரையாயினர்‌. றிதுகாலத்திற்குள்‌ எளிதாகவும்‌ எதிர 
கருதிப்‌ ஒட லம்‌ தொட்டு அரசசத்தியை எதிர்த்து அதனை வெல்லக்‌ 

ராம்ம, "ராடிப்‌ பல காலம்‌ அதைத்‌ தொடர்ந்து நடத்தி கல்‌ 
ட்ட. *த்தியே; இந்தச்‌ சத்தியையும்‌ க்ஷத்திரியர்‌ பீதி 
நிறுத்தி அவ்வெம்பகையையும்‌ அப்போதைக்காவது தடுத்து 
வாழ்‌ வடவர்‌ ஸ்ர கிருஷ்ண பகவானே. இவர்‌ தாம்‌ பூலோகத்து 
தந. அ காலத்திலேனும்‌ அவற்றை அடக்குவதில்‌ வெற்றி பெற்ற 
ஊமானது இவரது தெய்விகப்‌ பேரறிவே. பிராம்மண 
0 மத புத்த மதப்‌ புரட்சிக்‌ காலங்களில்‌, இந்தியாவில்‌ 
செய்துகொண்டிருந்த வட்டாரத்திலே சற்றே குறைய 
துடைத்தழிக்கப்பட்டது; அன்றேல்‌, ஒருகால்‌ ஆற்றல்‌ 
கன்ணி2 திரி மதங்கட்கு அடங்கியிருந்தமையால்‌ சாகமாட்டாதி 
வ ட யிலே நின்றது எனலாம்‌. மிஹிர குல வமிசத்தின்‌ கிமும்‌ 
ஆ , வமிசங்களின்‌. கீழும்‌ இந்தியாவின்‌ மீது ஆட்சியைச்‌ 
அ. திய இராஜபுத்திர சத்தி உதித்தநாள்‌ முதலாக; பிராம்மண 
அகாரம்‌ கம்‌ யே மீண்டும்‌ பெறக்‌ கடைசி 
மூ தனது இழந்த பெருமையை ட்‌ 
றத யாக முயன்றது; தனது தலைமையை நிலைநாட்ட க 
த பயனாய்‌, அது மத்திய ஆசியாவினின்றும்‌ புதிதாகத்‌ 
கெட மற்ற மூர்க்கத்‌ திரளின்‌ காலடியில்‌ தன்னையே வழ்க ்‌ 
பட ளலாயிற்று ; மேலும்‌, அம்மூர்க்கரின்‌ பிரியத்தைப்‌ பத 
ட்டு அவருடைய வெறுக்கத்தக்க பழக்க வழக்‌ 
அறிய ள்‌ புகுத்திற்று. பின்னும்‌ அந்தப்‌ பிராம்மி க்‌ 
படு வில்லாத அநாகரிகரை ஏமாற்றுதற்குரிய எளிய வழி ம்‌, 
௮ ய்‌ தொழிலாகக்‌ கொண்டு; இரகசியமான செ ற 
வற்றிற்கு ஆதரவாகப்‌ புது மந்திரங்களையும்‌, அலை 


்‌ மறையும்‌ 2 ட்‌ தன்‌ 
வற்‌ யும்‌ பழக்கத்திற்‌ க கொணர்ந்தது; இச்‌ செயலால்‌ தீ 
A பதக்‌ ப்பையும்‌; பன்னாளாக 


இவ்வாறு 


ப வற்றை இடம 


மைய ஞானத்தையும்‌, முன்னாளைய சுருசுரு 


3 5 ர) ப்‌ ட்‌ ௫. ட்‌ 2 
டிப்‌ பெற்ற ஐன்‌ தூய பழக்கங்களையும்‌ இழந்தது. 


170 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 


்‌்‌ 55 
அது ஆரியவர்த்தம்‌ முழுதையும்‌ மிகக்‌ கெட்ட, மிக நங்க தத 
மிக வெறுக்கத்தக்க, நாகரிகமற்ற பழக்கங்களென்னும்‌ பக்க 
அகன்ற நீர்ச்சுழியாக மாற்றியது. இம்மாதிரியான அருவறு க 
தக்க பழக்கங்களையும்‌ மூடக்‌ கொள்கைகளையும்‌ ஆதரித்ததல்‌ 
விளைந்த தடுத்தற்கரிய பயன்‌ யாதெனில்‌, அது தனக்குரிய பன்‌ 
வலிமையையும்‌, தாங்கும்‌ சக்தியையும்‌ முற்றும்‌ இழந்து, பல அச்‌ 
மானவற்றிற்குள்‌ மிக்க பலவீனமுற்றதாயிற்று. இந்நிலையில்‌ ப்பு 
சத்தி, மேற்றிசையினின்றெமுந்த முசல்மான்‌ படை து 
என்னும்‌ புயல்‌ காற்றுப்பட்டதும்‌, ஆயிரம்‌ துண்டுகளாகச்‌ சிதி த 
வீழ்ந்தது என்பதில்‌ வியப்பு யாது ? பெருமையுற்ற பிராம்மண, 
இவ்வாறு வீழ்ச்சியுற்றது, இனி என்றைக்கேனும்‌ மீண்டும்‌ எம 
வழியுண்டோ ? இதை யாரே அறிவார்‌? க 

முசல்மான்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ பிராம்மண சத்தி முன்னைய நி& 
யினை அடைதல்‌ என்பதோ, சற்றும்‌ இயலாத காரியம்‌ ஆயிற்று: 
மகமது நபி என்பவரே எவ்விதத்திலும்‌ குருமாரது வகுப்‌ 
பைச்‌ சுகியாதவர்‌ ; அவ்வகுப்பினரது சத்தியைத்‌ தாம்‌ ஏறி 
படுத்திய விதிகளாலும்‌ கட்டகாகளாலும்‌ முமுதும்‌ அழிக்க, இயல! 
மட்டும்‌ முயன்றவர்‌. முசல்மான்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ அரசரே மிக 
வுயர்‌ ந்த குருவானார்‌ ; அவரே மத சம்பந்தமான காரியங்களில்‌ முக்‌ 
கியமான துணையாயினர்‌ ; அவர்‌ மன்னர்க்கு மன்னரானபோதி, 
“மூசல்மான்‌ உலகம்‌ ? முழுமைக்கும்‌ எல்லாக்‌ காரியங்களிலும்‌ 
தனித்தலைமை வகிக்கும்‌ காலத்தை எதிர்பார்த்து நிற்பார்‌. மூ௪ல்‌ 
மானுக்கு யூதனோ, கிறித்தவனோ, வரம்பற்ற வெறுப்புக்குரிய ஒரு 
பொருளாகான்‌ ; அவர்‌ இருவரும்‌ மிகத்‌ தாழ்ந்த நிலையிலும்‌ 
குறைந்த நம்பிக்கையுடைய மனிதராக மட்டுமே கருதப்பட்டார்‌. 
“ஆனால்‌, இந்துவை அவன்‌ 
கிரகங்களை வணங்குபவன்‌ ; மகமதிய மதத்திலே நம்பிக்கையற்றவ 
னாதலின்‌, வெறுப்பிற்கே உரியவன்‌ : 


அவன்‌ பலியாவதற்கே தகுதியுடையவன்‌ ;இறந்த பின்‌ மீளா நரகில்‌ 


யக்கூடிய மிகப்‌ பெரிய உதவியாவது, எவ்விதத்திலாவது அவர்‌ 
தமது வாழ்நாளை அமைதியாகக்‌ கழிக்கும்படிக்கும்‌, மரணத்தை 
எதிர்பார்க்கும்படிக்கும்‌ விட்டுவைத்தலே, சில சமயம்‌ இச்‌ 
செயல்‌ அளவு மீற, அன்பாகக்‌ கருதப்படுவதுமுண்டு. எந்த 


இக்கால இந்தியா 171 


ராயின்‌, நம்பி... அதிற்குச்‌ சற்றே மிகுந்த மத ஊக்கமுடைய 
பெரிய யாக க்கையற்ற மூடரைக்‌ கொலை செய்தல்‌ என்னும்‌ 


ஒரு க 25 நடத்த உடனே ஏற்பாடுகள்‌ செய்யப்படும்‌ ! 
தழுவி பே... "இல்‌ க்ஷத்திரிய சத்தி இப்போது அன்னிய மதத்தைத்‌ 
அள்ள ட்ட வழக்கங்களைப்‌ பின்பற்றும்‌ அரசரிடத்தே நிலைத்‌ 


அடக்கிய றொரு பக்கத்தில்‌, பிராம்மண சத்தி சமுதாயத்தை 
நிலையில... எம்‌ அதற்குச்‌ சட்டங்களை விதித்தும்‌ வந்த மதிப்பான 
ள்‌ முழுதும்‌ தள்ளப்பட்டது. குர்‌-ஆனும்‌, அதில்‌ 
சாத்திரங்கள்‌. ளின்‌ தொகுதியும்‌, மனு முதலியோருடைய தும்‌ 
குப்‌ பதிலாக... இடத்திலே அமர்ந்தகொண்டன. வடமொழிக்‌ 
வல்லப்பூ,* ப்‌ பாரசீக, அராபிய மொழிகள்‌ இடம்‌ பெறலாயின. 
ல்‌ வெறுக்கப்பட்ட இந்துவின்‌, முற்றிலும்‌ மத சம்பந்த 
ல்கட்கும்‌ காரியங்கட்கும்‌ பயன்படும்‌ எல்லைக்குள்‌ மட்டும்‌, 


கூறப்படும்‌ 


பறலாயிர்‌ 
ரும்‌, பபற்று, பிராம்மண சத்தியின்‌ சின்னமாக மிஞ்சிய குருமா 
களை ஊம்‌ முதலிய அவ்வளவு முக்கியமல்லாத குடும்பக்‌ கிரியை 


வா்‌ நடத்துதலயே தமது வாழ்விற்கு வழியாகப்‌ பற்ற 
இடம்‌ ப அதுவும்‌ ஆட்சித்தலைவரான மகமதியர்‌ இரக்கத்தால்‌ 
மட்டும்‌ ன காலம்‌ வரைக்கும்‌, இடம்‌ கொடுத்த அளவிற்கு 
அரத 
று த தினால்‌ க்ஷத்திரிய 
சத்தி தலை ்‌ 1 
ம்க்‌ 
விலே எரி 


காம்‌ 
யப்‌ 6 


ன்ட்‌ க முயன்றதையும்‌ அதில்‌ தோல்வியடைந்ததையும்‌ 
ளாம்‌, இத்‌ ௪ ஆ ஸ்‌ 
A த்தோல்விக்கு மூலமான தும்‌, 
யும்‌ 2 ர்ந்த) காலத்தை உம்‌ 
பஷ ணர்ந்து அதற்குப்‌ புத்துயிர்‌ ல்‌ ன்‌ செய்த த 
டைய முயற்சியே என்பதை ்‌ க டத்‌ 
பிராம்மணரது தலைமையதிகாரத்தை 5 


ஆராய்ச்சியால்‌ அறியல. 
க்‌ காலின்கீழ்‌ 


172 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌- 1 


முசல்மான்‌ அரசன்‌ பேரரசு வமிசங்களின்‌ இழந்த பெரு திரி 
நெடுந்தூரம்‌ மீண்டும்‌ நிலைநாட்ட வல்லவனானான்‌ ; இம்மா ர்‌ 
மேன்மை பெற்றவை, மெளரியர்‌, குப்தர்‌, ஆந்திரர்‌, க்ஷாத்திரி 
(ஆரியாவர்த்தத்திலும்‌ குஜராத்திலும்‌ ஆட்சி செலுத்திய பார” 
அரசப்‌ பிரதிநிதிகள்‌) என்னும்‌ வமிசங்களே. 

குமாரிலர்‌, சங்கரர்‌, இராமானுசர்‌ போன்ற முனிவர்‌ ம 
மண சத்தியை மீண்டும்‌ நிலை நாட்ட முயன்றனர்‌ ; சிறிது ட்ட ்‌ 
அச்சத்தி இராஜபுத்திர அரசரது வாளின்‌ ஆதரவையும்‌ பெற்றதி ? 
சமண பெளத்த எதிரிகளின்‌ வீழ்ச்சிக்குப்‌ பின்‌ அது க 
அமைப்பை மறுபடியும்‌ புதுப்பிக்கவும்‌ முயன்றது. ப பவ்ய 
அது மகமதியரது ஆட்சியின்கீழ்‌ விழித்தெழ முடியாதபடி, 675 
றைக்கும்‌ உறங்கும்படி செய்யப்பட்டது. இக்காலத்தில்‌ பகை 
மையோ போராட்டமோ அரசர்க்கும்‌ குருக்களுக்கும்‌ உண்டாக 
வில்லை; அரசர்க்கும்‌ அரசர்க்கும்‌ நிகழ்ந்தது. இக்காலத்தின்‌ 
முடிவில்‌ இந்து அதிகாரம்‌ மறுபடியும்‌ தலை தூக்கிற்று ; மராட்டியர்‌: 
உமர்‌ மூலமாக ஓர்‌ அளவிற்கு இந்து மதத்திற்குப்‌ புத்துயிரளிப்‌ 
பதில்‌ வெற்றியும்‌ பெற்றது ; ஆயினும்‌, இப்புத்துயிரளிக்கும்‌ முயற்சி 
களில்‌ பிராம்மண சத்தி மிகுதியாக வேலை செய்ததாகக்‌ காணப்பட 
வில்லை. அம்மட்டோடு நில்லாது, அதற்கு மாறாக, சீக்கியர்‌ 
யாரேனும்‌ ஒரு பிராம்மணனைத்‌ தமது சமூகத்திற்‌ புகுத்தியபோது; 
அவனது முன்னைய பிராம்மண அடையாளங்களைப்‌ பகிரங்கமாக 
அட்டவிட்டுத்‌ தமது மதத்திற்குரிய, அனைவரும்‌ ஒப்புக்கொண்ட 
அறிகுறிகளைப்‌ பற்ற வேண்டும்‌ என்று சீக்கியர்‌ அவனை முதலில்‌ 
கட்டாயப்படுத்தலாயினர்‌. 

இவ்வாறாக, இவ்விரண்டு சுத்திகட்கும்‌ உள்ள போராட்டத்தில்‌ 
ட்ட எதிர்ச்‌ செயலும்‌ மாறி மாறித்‌ தொடர்ந்து பன்னெடுங்‌ 

க ன்‌ பில்‌ 2 ர கந்த 

தல்‌ லட பின்‌ இறுதி வெற்றி க்ஷத்திரிய சத்திக்கே 
இவ்வெற்றிக்குக்‌ 


பிராம்‌ 


ஆனால்‌, இம்மகமதியரது ஆட்சிக்குப்‌ பின்‌, இன்னொரு புத்தம்‌ 
புதிய அதிகாரம்‌ அரசியல்‌ அரங்கத்தில தோன்றி, இந்திய உல௫& 
அலுவல்களில்‌ தனது வல்லமையை ழ்‌ 
தொடங்கியது, 

இந்த அதிகாரமோ, மிகப்‌ 


மெதுவாக வற்புறுத்தத்‌ 


புதியது ; இதன்‌ இயல்பும்‌ இதி 


173 


யினர்‌ 9 


நாம்‌ ௨. 
ட்‌ அப்ட ன்‌ ம்‌ லி 2 
பற்றியதேயாகும்‌, ௫ குறிப்பது, இந்தியாவை இங்கிலாந்‌ 


நெடுங்‌ 


து கைப்‌ 


பண்டம்‌ பலமாகவே, இந்தியாவின்‌ பரந்த செல்வத்தையும்‌ 
பல வலிய றைந்த களஞ்சியங்களையும்‌ பற்றிய புகழினைக்‌ CA 
மூளப்பெற்று ல்‌ நாட்டினர்‌ இந்நாட்டை வெல்லும்‌ ஆனைக்‌ தி 
டும்‌ வெ ருந்தனர்‌. அயல்‌ நாட்டினரால்‌ இது மீண்டும்‌ த 
லாந்து தை பட்டிருப்பதும்‌ உண்மையே. அப்படியிருக்க; இங்‌ 
தனா ஒண்ட றியது இந்தியரது மனத்திற்குப்‌ புதியதும்‌ அயலது 
முற்‌ றாயிந்று என்பது நாம்‌ கூறுவதேன்‌ ? ்‌ 
ன்‌ மூற்கால ன்‌ னது அற்று திரில்‌ 
] கான வலிமையையும்‌, பரந்த மத நூற்கல்வியறிவையும்‌ 
கொண்டிருந்தனர்‌; அதற்கும்‌ மேலாக, முட்டு 
யாகப்‌ ாலத்துக்‌ கோபத்தோடு சபிக்கும்‌ ஆற்றலையும்‌ 55 
நோக்கு, ருந்தனர்‌. இக்காரணத்தால்‌, அக்குருமார்‌ தினக்‌ 
தெவன்‌; அகந்தை மிகுந்த க்ஷத்திரிய சத்தியும்‌ நடுங்க. 
காட்‌ நினைவுக்கெட்டாத காலம்‌ முதல்‌ இந்தியா கண்டு ந்த 
கொல பயங்கரமான ஆயுதங்களையும்‌ சேனைகளையும்‌ அன்‌ பத்‌ 
50 அத்த எல்லாம்‌ வல்ல அரசர்‌ முன்பு, குடிமக்கள்‌; வ்‌ 
கட்ட ஆட்டு மந்தைகளைப்‌ போன்று அடி பணிந்து, க்கட 
ள்ள கட்கு மெளனமாகக்‌ கீழ்ப்படிதலையும்‌ இந்தியா 2 
யொ ௮. ஆனால்‌, இப்போதோ, இது வரை காணாத புதுமை 
தொழு தோன்றுகிறது. ஒரு நாட்டிலே வைசிய (வியா 
யி மிலுடைய) வகுப்பினர்‌, இணையற்ற செல்வம்‌ படைத்த 4 
நடம்‌, அரசர்க்கு மட்டுமன்றி, அரச வமிசத்தினரில்‌ எவர ரு 
இங்கி முழந்தாட்படியிட்டு மிகமிக இழிவாகப்‌ பத்‌ ்‌ 
கில அ வழக்கமாயிருந்தது 5 இந்நாட்டிலிருந்து ளன 
ஐம்‌ சொந்தக்‌ கடல்களையும்‌ கடந்தி நெடுந்தொ ட 
நாட்டிற்‌ ந செய்யும்‌ கருத்தோடு வருகின்ற 
ர்‌. டிற்கு வியாபாரம்‌ ' 1 ட்டும்‌ ஆங்‌ 
$ மது புத்தி கூர்மையாலும்‌ செல்வத்தாலும்‌ 


il 


174 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-1 
திய வமிசங்‌ 
கின்றனர்‌ ; 
அவரைப்‌ 
நில்லாது 
ஈரிகளின்‌ 
செல்வத்‌ 
அவ 
பயன்‌ 


- குள்ள நிலை பெற்றிருந்த பழமையான இந்து மகம 
களைத்‌ தம்‌ பக்கம்‌ இமுத்துக்கொள்ளும்‌ திறமை பெறு 
இறுதியில்‌ படிப்படியாக அவரை ஏமாற்றிவிடுகின்றனர்‌ ; 
பொம்மைகளாக ஆட்டி வைக்கின்றனர்‌. அம்மட்டோடு 
அவர்‌ தமது தாய்‌ நாட்டிலே ஆட்சி செலுத்தும்‌ அதிக 
பணியையும்‌ விலைக்கு வாங்குகின்றனர்‌ ; தமது சொந்தச்‌ 
தைப்‌ பெருக்குவதற்குப்பலமான ஓர்‌ உபாயமாக உதவுமா, 
வதிகாரிகளின்‌ ஆயுதங்களையும்‌, வீரத்தையும்‌, அறிவையும்‌ ! ட்‌ 
படுத்துகின்றனர்‌. இந்நாட்டில்‌ குலப்பெருமை எந்நிலையிலிருநீதகி * 
இதில்‌ வாழ்ந்த கவியரசரது தெய்விக எமுதுகோலால்‌ சித்திரிக்கப்‌ 
பெற்ற பெருமை வாய்ந்த ஒரு பிரபு ஓர்‌ உயர்குடிப்பிறப்பின 
னிடம்‌ வெட்கமற்ற துணிவோடு ஓமுகிய ஒரு சாதாரண மனிதனை 
எச்சரிக்கும்பொருட்டு, அவனை நோக்கி, “ சாணக்‌ குவியலே, 
வெளியேறு ; உயர்குடி மக்களுள்‌ ஒருவனையும்‌ எதிர்க்கத்‌ துணி 
வுற்றனையோ 33? என்று வெருட்டினார்‌. அவ்வளவு சத்தி வாயன்‌ 
உயர்குடி மக்களின்‌ ௪ந்ததியாரே, பின்பு சிறிது காலத்திற்குள்‌ 
“கிழக்கிந்திய சங்கத்தார்‌? என்னும்‌ பெயர்‌ புனைந்த ஒரு வியாபாரக்‌ 
கூட்டத்தாரின்‌ கீழ்‌ நியமிக்கப்பட்ட பவேலைக்காரராய்‌ இந்தியா 
விற்கு வருவதில்‌ உள்ள தாழ்வையும்‌ கவனியாதவரானார்‌ ; அம்‌ 
மட்டோ ! அவ்வேலையை மனிதர்‌ ஆசையோடு முயன்று அடைவ 
தற்குரியவற்றுளெல்லாம்‌ தலைமையானதொரு பதவியாக மதிக்கவும்‌ 
தலைப்பட்டார்‌. இம்மாதிரிக்‌ காட்சி உண்மையாகவே இந்தியர்க்கு 
து வரை தோன்றாததொரு புதுமையாயிற்று ! 

மனிதனிடத்துச்‌ சாத்துவிகம்‌, ராஜஸம்‌, தாமஸம்‌ என்னும்‌ 
முக்குணங்களின்‌ அளவுகள்‌ ஒரே மாதிரி எங்கும்‌ இல்லாமல்‌, 
கூடியோ குறைந்தோ காணப்படுகின்றன ; இவ்வேறுபாடுகட்கு 
ஏற்ப, பிராம்மணர்‌, க்ஷத்திரியர்‌, வைசியர்‌, சூத்திரர்‌ என்னும்‌ 
IED வருணங்களின்‌ வேறுபாடுகளும்‌ எங்கும்‌ எல்லாக்‌ காலங்‌ 
களிலும்‌ நாகரிகமுற்ற சமூகங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ உளவா 
கின்றன. காலத்தின்‌ வலிய கரத்தினது செயலால்‌ அவ்‌ 
வருணத்தாரின்‌ தொகையும்‌ சத்தியும்‌ கால வேறுபாட்டாலும்‌ 
தேச வேறுபாட்டாலும்‌ வேறுபடுகின்றன. சில நாடுகளில்‌ இற்‌ 
நான்கில்‌ ஒரு வருணத்தாரின்‌ எண்ணிக்கையோ சொற்௪த்தியோ 
றைவர்க்குரியவற்றை விடக்கூடியிருக்கலாம்‌; ஏதேனும்‌, ஒரு 
காலத்து ஒரு வகுப்பினர்‌ மற்ற வகுப்பினரைவிட மிக்க சத்தி 


இக்கால இந்தியா 175 
ஆரா வராகலாம்‌, ஆனால்‌, உலக சரித்திரத்தை உற்று நோக்கி 
ட்‌ வார்க்கு ஓர்‌ உண்மை புலனாகின்றது. அதாவது, இயற்கை 
ஜாதிகள்‌ இணங்க, பிராம்மண; க்ஷத்திரிய, வைசிய, சூத்திர 
முறையே அொன்கும்‌ ஓவ்வொரு சமூகத்திலும்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாக 
உலகத்தை ஆண்டு வருகின்றன. 
ர்‌. மை வாய்ந்த சுதி உதாரணமாகக்‌ ல 
ரேஷ்‌ OTD சுமேரியர்‌, பாபிலோனியர்‌ எகிப்தியர்‌, ல்‌ 
வரது பகி யூதர்‌, அராபியர்‌--இவர்‌ அனைவர்க்குள்ளும்‌ ஓவ்‌ க 
கதிரத்தின்‌ முதற்பகுதியிலும்‌ சமூகத்திற்கு வழிகாட்ம 
கையில்‌ ரன சத்தி பிராம்மணர்‌ அல்லது குருமார்‌ பன்னாட 
ள்தந்‌ & ருந்தது, இரண்டாம்‌ பகுதியில்‌, ஆட்சி புரியும்‌ ட 
வண்‌ அரசின்‌ வடிவாகவோ, தேர்ந்தெடுக்கப்படும்‌ ஒரு லர்‌ 
ஆத்‌ நடத்தும்‌ அரசியல்‌ வடிவாகவோ இருப்பினும்‌, NS 
கலி இங்கிலாந்தின்‌ தலைமைக்குட்பட்ட இக்கால க 
வப. க்குள்‌, சமூகத்தை அடக்கியாளும்‌ சத்தி தன்‌ 
நடத்‌ யர்க்கு வந்துள்ளது ; வைசியராவார்‌ அடத ண 
அன மூலமாகப்‌ பெருஞ்செல்வரான வியாபார 
பண்டை 
“ரூம்‌, அவை. 
ம்தலான (6 
சக்‌ 


க்கால நகரங்களான திராய்‌, கார்த்தேஜ்‌ தம்‌. 
களோடு ஒப்பிடின்‌ இக்கால நகரங்களாகும்‌ க 
வறு சிலவும்‌ வியாபாரத்தால்‌ மேன்மை இ 
வாய்ந்த நகரங்களாயின ; எனினும்‌, அவற்றுள்‌ உ 
யாண வைசிய சத்தியின்‌ எழுச்சி இல்லாது போயிற்று. ர்க 
உள்ளதை உள்ளவாறு உரைப்போமாயின்‌, அரச ம்‌ னி 
தைச்‌ சார்ந்தவரே பண்டை நாளில்‌ வியாபாரஞ்‌ வய ம்‌ 
உரிமையைப்‌ பெற்றிருந்தனர்‌. இவர்‌ பொதுமக்களையும்‌ ற 
வலைக்காரர்‌ களை யும்‌ தமக்குக்‌ கீழ்‌ நியமித்துக்கொண்டு நரக 
மாக வியாபாரத்‌ தொழிலை நடத்தி, அதனால்‌ விளையும்‌ இலாப்‌ றி 
மக்கே பயன்படுத்திக்‌ கொண்டனர்‌. இம்மாதிரியான னில்‌ 
விர, வேறெவரும்‌ நாட்டின்‌ ஆட்சியிலும்‌ அதை தத ற்‌ 
ளிலும்‌ தலையிடவோ, தம்‌ கருத்தை இவன்‌ த ன்‌ 
வில்ல. எகிப்கு போன்ற மிகப்‌ பழைய நாடுக தன ன றுத்‌ 
க்கி ஒரு சிறிது காலத்திற்கே தொத்தரவின்றித்‌ க தாகி, 
ஜட அதன்‌ பின்‌ அது க்ஷத்திரிய என்‌ ஷத்திரிய சத்தி 
தற்குத்‌ தணையாகவே வாழ்ந்தது; சீனாவிலே, ௯9; 


176 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 
கன்பூஷியஸ்‌ என்னும்‌ ஞானியாரின்‌ பேரறிவாலே ஓரிடத்தில்‌ 
தொகுக்கப்பட்டு, தனது முமுச்சுயேச்சையின்படி, இருபத்தை தக்‌? 
நூற்றாண்டுகளாகப்‌ பிராம்மண சத்தியை அடக்கி நடத்தி வந்தி 
ளது; கடைசி இரண்டு நூற்றாண்டுகளில்‌ திபெத்தில்‌ வாட்‌ 
அனைத்தையும்‌ உறிஞ்சும்‌ இலாமாக்கள்‌, அரச குடும்பத்தார்‌ 28 
ஞான குருக்களாயிருந்தும்‌, எல்லா விதத்திலும்‌ சீன சக்கரவர 5 
திக்கு அடங்கியே தமதுகாலத்தைக்‌ கழிக்கும்படி கட்டாயப்படுத்த! 
பட்டனர்‌. க்‌ 

இந்தியாவிலே க்ஷத்திரிய சத்தி பிராம்மண சத்தியை வென்று 
தனது தடையற்ற அதிகாரத்தைச்‌ செலுத்துவதில்‌ வெற்றி பெற்றதி; 
ஆனால்‌, மற்றப்‌ பழைமையான நாகரிகமுற்ற நாட்டினர்‌ அவ்வாறு 
செய்த காலத்திற்கு நெடுநாளைக்குப்‌ பின்பே இது நிகழலாயிற்று. 
இக்காரணத்தால்‌ இந்திய சாம்ராஜ்யத்தின்‌ தொடக்கம்‌; பப்‌ 
எகிப்திய பாபிலோனிய மற்ற சாம்ராஜ்ஜியங்களின்‌ தொடக்கத்திற்‌ 
கும்‌ நீண்ட காலத்திற்குப்‌ பின்பே உண்டாயிற்று.  யூதரது சரி 
தத்தில்‌ மட்டும்‌, க்ஷத்திரிய ௪த்தி பிராம்மண சத்தியை முழுதும்‌ 
அடிப்படுத்த வருந்தி முயன்ற போதிலும்‌ அம்முயற்சியில்‌ முழுத்‌ 
தோல்வியை அடையவேண்டியதாயிற்று. யூதர்கள்‌ ஆட்சி புரியும்‌ 
அதிகாரத்தை வைசியரேனும்‌ பெற்றாரல்லர்‌. இதற்கு மாறாக, சாதா 
ரண மக்களாகிய குடிகள்‌ பிராம்மண சத்தியின்‌ அதிகார ஆசை 
வலைக்குள்‌ வீழாது தப்பித்துக்கொள்ள முயன்ற போது உயிரை 
இழக்கலானார்கள்‌. கிறிஸ்தவ ௪மயம்‌ போன்ற புற மதக்கிளர்ச்சி 
களின்‌ குழப்பம்‌ உள்ளே நெருக்க, பெரு வலிமையுற்ற உரோம 
இராச்சியம்‌ வெளியே நெருக்க, இரண்டிற்கும்‌ இடையே குடிகள்‌ 
நசுக்குண்டு மாண்டார்கள்‌. 

பண்டைக்‌ காலத்தில்‌ பிராம்மண சத்தி நெடுங்காலம்‌ 
தொடர்ந்து போராடியும்‌, முடிவில்‌ அதனினும்‌ வலிமை மிகுந்த 
க்ஷத்திரிய சத்தியால்‌ அடக்கப்பட்டதைக்‌ கண்டோமன்றோ ? அது 
போலவே இக்காலத்திலும்‌ புதிதாகக்‌ கிளம்பிய வைசிய சத்தி 
மும்மூரமாகத்‌ தாக்கியபோது, அரசர்‌ முடிகள்பல படிமீது வீழ்ந்து 
கிடக்கலாயின ; செங்கோல்கள்‌ பல துண்டு துண்டாக முறிந்து 
வாயின ஒரு சல அரவா சனங்கள்‌ நாகரிக நூல்களான 
பின்‌?ஆடம்பர க மம க sls பது ன்‌ 
ம்‌ தையும்‌ பெருமையையும்‌ பலரறிய எடுத்துக்‌ காட்‌ 

௮ம்‌ அனுமதியைப்‌ பெற்றுள்ளன ; ஆனால்‌, அவை யாவும்‌ உப்பு, 


இக்கால இந்தியா 177 


ன்‌ ம்‌ ்‌ i s. 3 ௫. 
ய்து சர்க்கரை, சாராயம்‌ விற்போரான வைசியக்‌ கூட்டத்‌ 
ட மர்‌ 1} “டூம்‌ போற்றப்பட்டு 
ர சத்‌ i களாலே மட்டும்‌ ற்ற. 
வருகின்ற ந்த பணக்குவியல்‌ 


யாளம்‌. அந்த ஆதரவும்‌, உண்மையாகப்‌ பின்னின்றுஅடக்கி 
ட்டி “ட்டத்தினரான வைசியர்க்கு ஒரு னன்‌ ர்‌ 
ரப மான மன்னா அவை விளங்குவதற்கும்‌ பில்‌ அ 
“ரது புகழை நாட்டும்‌ ஒரு கருவியாதற்குமே உதவுகின்றது: 
வலிமையுள்ள புதிதாகக்‌ கிளம்பிய இவ்வைசிய சத்தியின்‌ 

ட்‌ லை என்னென்பது ! "இதன்‌ கட்டளையாலே மின்சாரம்‌ செய்தி 
ல ருகணத்தில்‌ ஒரு துருவத்திலிருந்து மற்றொரு துருவத்திற்கு 
விச்‌ செல்கின்றது ; மலையென உயர்ந்த அலைகளையுடைய 
பாத்த கடலே இது செல்லுதற்குரிய வீதியாகின்றது ; இதன்‌ விருப்‌ 
பதினாலே சரக்குகள்‌ உலகத்தின்‌ ஒரு மூலையிலிருந்து மற்றொரு 
மலைக்கு மிக எளிதிற்‌ கொண்டு  போகப்படுகின்றன ்‌. இதன்‌ 
ஆணைக்கே மிகப்‌ பெரிய மன்னரும்‌ அஞ்சி நடுங்குகின்றனர்‌. இன்‌ 
ட்‌ கூறுவதேன்‌ ? அனைத்தையும்‌ வெல்லும்‌ இவ்வைசிய சத்தி 
னும்‌ பேரலையின்‌ வெண்மையான நுரை மயமான முகட்டி 
என்றோ, இங்கிலாந்தின்‌ கம்பீரமான சிங்காதனம்‌ அதன்‌ முமுச்‌ 
பும்‌ தோன்ற நில நாட்டப்பட்டுள்ளது ? ட்ட 
மைப்‌ லால்‌, இந்தியாவின்மீது இங்கிலாந்து பெற்ற வெற்றி நம்‌ 
ப்‌ ப 


தும்‌ அன்று ; இயேசுநாதரின்‌ பெயர்‌, பைபிள்‌, சிங்கார. அரண்‌ 
மனைகள்‌, தேர்‌, யானை, குதிரை, காலாள்‌ என்னும்‌ நால்வகைப்‌ 
படைகள்‌ குவலயங்குலுங்கத்‌ தரைமீது மிதித்து நடக்கும்‌ க்‌ 
பார்க்குரிய பல்லியங்கள்‌, ஊது குழல்கள்‌, பேரிகைகள்‌ இவற்றி ட்‌ 
யவக்கம்‌, அரச சிங்காதனத்தின்‌ ஆடம்பரக்‌ காட்சி ப 
"த்திற்கும்‌ பின்னே, எப்போதும்‌ உண்மையாக நிற்கும்‌ டு 
பத்து எத்தன்மையது ? அந்த இங்கிலாந்தின்‌ போர்க்கொடி ட்‌ ்‌ 
யின்‌ புகை போக்கியே : அதன்படைகள்‌ வியாபாரக்‌ கட்த 
தன்‌ போர்க்களங்கள்‌ உலகமெங்கும்‌ சந்தை கூடும்‌ இடங்க க 
ன்‌ பேரரசி ஒளிவிசும்‌ இலக்குமி தேவியே! இக்காரணமி த்‌ 
றியே இந்தியாவின்‌ மீது இங்கிலாந்து கொண்ட வெற்றி ல்ல 
ப்‌ யாகவே இது வரை இங்குக்‌ காணப்படாத ஒரு ன ராம 
ன்னர்க்குறித்தேன்‌. இந்தியா இப்புதிய இராக்கத சத்‌ 


178 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-! ' 

ஊயுமோ, 
யமாறு 
திரத்தி 


போராடுவதன்‌ பயனாக நாட்டில்‌ என்ன புதிய புரட்சி வி 
அப்புரட்சிமின பயனாக வருங்கால இந்தியாவில்‌ என்ன புதி! 
தல்‌ உண்டாகப்‌ போகின்றதோ, அதை அதன்‌ பழைய சரித்‌ 
லிருந்து ஊகித்தல்‌ இயலாது. i 
பிராம்மணர்‌, க்ஷத்திரியர்‌, வைசியர்‌,சூத்திரர்‌ எனும்‌ நால்வடை 
வருணத்தாரும்‌ ஒருவர்க்குப்பின்‌ ஒருவராக முறையே உலகினை 
ஆண்டு வருவார்‌ என்று முன்னரே கூறியுள்ளேன்‌. இவ்வமுண 5 
தாரில்‌ ஒவ்வொருவரும்‌ தலைமை அதிகாரம்‌ செலுத்தும்‌ காலத்திலே 
குடிகளின்‌ பொதுநலத்திற்கு உதவியாகும்‌ செயல்கள்‌ சிலவும்‌; ௮ 
நலத்திற்குக்‌ கேடு விளைக்கும்‌ மற்றவையும்‌ இயற்றப்படுகின்றன , 
பிராம்மண சத்திக்கு அடிப்படையாவது அறிவின்‌ வலிமையே 
யல்லாது போர்க்கருவிகளின்‌ ௪டவலிமையன்று. ஆதலால்‌, பிராம்‌ 
மண சத்தி தலைமை எய்தும்போது, அறிவின்‌ பயிற்சியும்‌ இலக்‌ 
கியப்‌ பயிற்சியும்‌ பெரிதும்‌ வளரத்‌ தலைப்படுகின்றன. ஒவ்வொரு 
மனிதனது நெஞ்சிலும்‌,புலன்கட்கப்பாலான ஞான உலகத்தினோடு 
தொடர்பு வைத்துக்கொள்ளவும்‌, அதினின்றும்‌ உதவி பெறவும்‌, 
ஆவல்‌ எப்போதும்‌ குடிகொண்டுள்ளது, அவ்வுலகிற்புகுதல்‌ மக்‌ 
களிற்பெரும்பாலார்க்கு இயலாததொன்றே ; தம்‌ இந்திரியங்களை 
முற்றவும்‌ அடக்குவதில்‌ வெற்றி பெறக்கூடியவரும்‌, சாத்துவிகக்‌ 
குணத்தின்‌ சாரம்‌ மேலோங்கும்‌ இயல்புடையவரும்‌ ஒரு சில பெரி 
யோரேயாவர்‌ ; பிரகிருதி என்னும்‌ தகர்த்தற்கரிய சுவரைக்‌ 
குடைந்து, அதற்கப்பாலுள்ள உலகை நேரே காணும்‌ வல்லமை 
பெற்றவர்‌ சிலரே; அவ்வுலக நிகழ்ச்சிகளை அறிந்து, அங்கிருந்து 
பெருஞ்செய்திகளைக்‌ கொணர்ந்து, பிறர்க்கு அவ்வுலகைச்‌ சேரும்‌ 
வழியைக்‌ காட்டுபவர்‌ இவரே. இப்பெரியாரே மனித சமூகங்கட்குக்‌ 
இருமாரும்‌, ஆதியில்‌ வழிகாட்டுவோரும்‌, தலைவரும்‌, அவற்றை 
ஆட்டி வைப்போருமாவார்‌. 
ஆதலின்‌ ஓ குரு, மன்‌ வம்‌ அவரோடு நேரிற்பழகுவார்‌ ; 
கக்‌ ்‌ ர தய்வத்‌ த்‌ பட்‌ வழிபாடு பெறுகிறார்‌. உலகச்‌ 
ந்‌ களைக்‌ கைவிட்ட அவர்‌, நெற்றி வியர்வை நிலத்தில்‌ விழ 
உணவுகள்‌, பரக்கும்‌ முயற்சியில்‌ ஈடுபட வேண்டுவதில்லை: 
ப்ள சிறந்தாமுதன் ம்‌ 
இத்தேவரின்‌ க ப்‌ தற ல க 1 
மாரே. இவர . A நிதிகள்‌-நிலத்தேவர்‌- இக்குரு 
து வாய்‌ வழியாகவே தேவர்‌, தமது ஊணை உண்கின்‌ - 


ந 


இக்கால இந்தியா 179 


னர்‌. அறிந்தோ 


க த ந்‌ 
4 கம்‌ குருமார்க்கு ஏராளமா 
அவகாசத்தை ம றியாமலோ, சமூ குரு 


அளிக்கின்றது. அவர்‌ தியானபரராதற்கும்‌ மேன்‌ 
ப அத்‌ கருத்துகளைச்‌ அந்திக்‌ வாய்ப்பைப்‌ பெறுகின்ற 
மூ ஆதலால்‌, பிராம்மண சத்தியின்‌ தலைமைக்‌ காலத்திலிருந்தே, 
கிஷ தலாக ஞான வளர்ச்சியும்‌ கல்வி முதிர்ச்சியும்‌ தொடங்கு 
புத்தி ஒரு புறம்‌ பயங்கரமான சிங்கமாகிய அரசனும்‌, மறு 
அஞ்சி நடுங்கும்‌ ஆட்டு மந்தையாகிய பொதுமக்கள்‌ என்னும்‌ 
முடிகளும்‌ நிற்க வ பரத யே குருமார்‌ நிற்கின்றனர்‌. 
சிங்கக்‌: ு இருவர்க்கும்‌ இடை ்‌ நன்‌ 
ந த்தின்‌ கொலைப்‌ பாய்ச்சலைக்‌ குருமாரது கையிலுள்ள ஞூ 
பரம்‌ அம்‌ அடக்குங்கோல்‌ தடுத்து வைக்கிறது. அரசனது 
நட சையெனும்‌ தீயும்‌, அவனது பொருளாலும்‌ ஏவலாலும்‌ விளை 
ந இறுமாப்பு வெறியும்‌, அவனது வழியிற்‌ குறுக்கிடும்‌ எதனையும்‌ 
பெத்துச்‌ சாம்பலாக்கும்‌ திறமை வாய்ந்தன ; ஆனால்‌; பின்‌ தாங்கப்‌ 
ரூம்‌ ஏவலும்‌ அற்றோராயினும்‌, ஞான சத்தியைத்‌ தமது 
கனிப்பலமாகக்‌ கொண்ட குருமாரது மொழியொன்றே, சுயேச்சை 
ல ஒழுகும்‌ அரசனது ஆணையையும்‌ தணிக்க வல்லதாகும்‌. ல்‌ 
ராம்மண சத்தியின்‌ தலைமை ஓங்கும்போது, பல நன்மைகள்‌ 
ாணப்படுகின்றன. அப்போது நாகரிகம்‌ முதன்முதலாகத்‌ 
கான்றுகிறது ; தெய்வத்தன்மை மிருகத்தன்மையின்மீது முதன்‌ 
ல்‌ வெற்றிபெறுகின்றது ; சித்துப்‌ பொருள்‌ முதன்முதலாகச்‌ 
_ப்பொருள்மீது வெற்றி கொண்டாடுகின்றது ; இயற்கையின்‌ 
மிமையாயும்‌, ஊன்‌ பொதியாயும்‌ உள்ள இம்மனித ட்‌ 
உள்ளடங்கியிருக்கும்‌ தெய்விகச்சத்தி முதன்முதலாக வ த்‌ 
கான்றுகிறது. வைதிகக்‌ குருவே சட்ப்பெறகுளினி பொல்‌ i 
ம! பொருளை முதன்முதலாகப்‌ பிரித்தறிபவர்‌ ; இவ்வுலகை ப்ப 
த்‌ மேலுலகோடு நெருங்கிய பழக்கமுடையதாக்க முதல்‌ து Se 
ர்‌; தேவரிடமிருந்து மக்களுக்குச்‌ செய்தியைக்‌ கொணர? ப 
காதர்‌ : அரசரை அவர்‌ தம்‌ குடிகளோடு ஒன்றாக இணைக்கும்‌ 4 
பாலம்‌ போன்றவர்‌. அவரது ஞான சத்தியும்‌, கல்வி வனக்கம்‌ 
வின்ள ஈடுபாடும்‌, அவர்தம்‌ வாழ்க்கைக்‌ கொள்கையான ன்‌ 
மக்கட்‌ பொதுநலம்‌ எனும்‌ முதற்குருத்தைப்‌ பேணி ர பும்‌ 
றன. அம்மட்டோ ! தம்முயிர்க்கு இன்றியமையாத குருதி? ல்‌ 
அகத்தை வல்‌ ல்‌ சர்க்கம்‌ அப 
வாரு நாட்‌ i ்‌ லாக வணங்கப்‌ ்‌ 1 
A த்வம்‌ அவரைப்பற்றிய நினைவும்‌ நமக்கு! 
ரி. 


180 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—ச௬டர்‌-1 


புனிதமாகின்றது ! 

ஆனால்‌, கேடுகளும்‌ உள. வாழ்வு வளரும்‌ போதே மர 
ணத்தின்‌. விதையும்‌ விதைக்கப்படுகிறது. இருளும்‌ ஒளியும்‌ எப்‌ 
போதும்‌ ஒன்றாய்‌ இயங்குகின்றன. ஆதலால்‌, கேடுகளும்‌ உண்மை 
யாகவே உண்டாகின்றன ; இவற்றைத்‌ தக்க காலத்தே தடுக்காவிட்‌ 
டால்‌, இவை சமூகத்தின்‌ அழிவிற்கே காரணமாகின்றன. பருப்‌ 
பொருள்‌ வழியாக வெளிப்படும்‌ சத்தியின்‌ இயக்கம்‌ அனைவரது 
அனுபவத்திற்கும்‌ இலக்காகின்றது. போர்க்‌ கத்தி வீச்சிலும்‌ வாள்‌ 
வீச்சிலும்‌ தீ மின்னல்களின்‌ எரிக்கும்‌ குணங்களிலும்‌ நன்கு 
விளங்கும்‌ பரும்பொருட்சத்தியின்‌ காட்சியைப்‌ பாராதார்‌ எவர்‌ ? 
அறியாதார்‌ எவர்‌? இவற்றை ஐயுறுபவரும்‌ இலர்‌. இவற்றின்‌ 
உண்மையைப்‌ பற்றிய ஐயம்‌ என்றேனும்‌ எழலும்‌. இயலாது. 
ஆனால்‌, எங்கே சத்தியின்‌ களஞ்சியமும்‌ அதன்‌ இயக்க மையமும்‌ 
முழுதும்‌ மனத்திலிடம்‌ அமையுமோ, எங்கே சில சிறப்பான 
மொழிகட்கு மட்டும்‌, அவற்றை உச்சரிக்கும்‌ சிறப்பு முறைகட்கு 
மட்டும்‌, வியத்தற்குரிய சொற்பப்‌ பகுதிகளை மனத்துட்‌ கூறி உரு 
வேற்றுதற்குமட்டும்‌, மற்றும்‌ இவை போன்ற மன முயற்சிகளுக்கும்‌ 
ட மனத்‌ தொழில்களுக்கும்‌ மட்டும்‌ சத்தி உரியதாகுமோ, அங்கே 
ஒளி நிழலோடு கலந்துள்ளது; அங்கே மற்றைய வழிகளால்‌ 
அசைக்கவொண்ணாத நம்பிக்கைக்கும்‌, பொங்குதல்‌ வடிதலாகிய 
பீடை இயல்பாகவே ஏற்படும்‌ ; அங்கே, நேருக்கு நேராகக்‌ கண்‌ 
(ணாரக்‌ காட்சிகள்‌ காணப்படும்போதும்‌, சில சமயம்‌ அவற்றின்‌ 
நிகழ்ச்சியைப்பற்றிய ஐயம்‌ நிகமும்‌. எங்கே துயரம்‌, அச்சம்‌, 
சினம்‌, கேடிலமுக்கும்‌ நினைவு; பழி வாங்கும்‌ இயல்பு இவையும்‌, 
இவை போன்ற வேறு மனித உணர்ச்சிகளும்‌, குறித்த நோக்கத்‌ 
-.தை நிறைவேற்றும்பொருட்டு, அனைவரும்‌ அறியக்கூடிய தூலமான 
ஆயுத சத்தியையும்‌ பருப்பொருள்களையொட்டிய முறைகளையும்‌ 
கைவிட்டு, அவைகளுக்குப்‌ பதிலாக மந்திர சத்தியின்‌ மூலம்‌ ஸ்தம்‌ 
பனம்‌ (உடற்சத்திகளில்‌ ஏதேனும்‌ ஒன்றைக்‌ கையாளவொட்டாது 
தடுத்துவைத்தல்‌), உச்சாடனம்‌ (பிறனுக்கு அழிவை உண்டு 
பண்ணல்‌), வசீகரணம்‌ (யாரேனும்‌ ஒருவனை அடக்கி அடிமைப்‌ 
படுத்தி வைத்தல்‌), மாரணம்‌ (பிறனைக்‌ கொல்லல்‌) போன்ற ஆச்‌ 
சரியமான மனோ சத்தி முறைகளைப்‌ பயன்படுத்துமோ, அங்கே 
இருள்‌ கூர்ந்த ஆச்சரியமான மானதசத்தி வழங்கும்‌ அத்தகைய 
தெளிவற்ற உலகங்களில்‌ அடிக்கடி வாழ்ந்தும்‌ ௪ஞ்சரித்தும்‌ வரும்‌ 


இக்கால இந்தியா 61 


அம்மனிதரின்‌ மன வெளியைப்‌ புகை மறைத்தது போன்ற தெளி 
வின்மையாகிய மேகம்‌ இயல்பாகவே சூழ்ந்துகொண்டிருக்கும்‌. 
அம்மாதிரியான மனத்திற்கு நேர்‌ வழியான செயலொன்றும்‌ புலப்‌ 
படாதொழியும்‌ ; புலப்படினும்‌, மனம்‌ அதைக்‌ கோணலாகத்‌ 
திரித்துவிடும்‌. இவையனைத்தின்‌ முடிவான பயன்‌ யாதெனில்‌, உள்‌ 
௫ம்‌ புறமும்‌ வேறுபட்டிருக்கும்‌ தன்மையே ; நெஞ்சின்‌ மிகக்‌ குறு 
கிய பான்மையே ; அனைத்திற்கும்‌ மேலாக, பேராபத்தை மிகமிக 
விளைப்பது எதுவெனின்‌, பிறரது உயர்வான மேன்மையைப்‌ 
பெறாத தீய நெஞ்சப்‌ புமுக்கத்தினின்றும்‌ பிறக்கும்‌ அளவு கடந்த 


பாறாழையே. 
வைதிக குரு தனக்குள்ளே பின்‌ வருமாறு சொல்லிக்கொள்வது 
இயல்புதான்‌ : “எந்தச்‌ சத்தியால்‌ தேவரும்‌ எனக்கு அடங்கிய 


வரானாரே £, எந்தச்‌ சத்தியால்‌ யான்‌ உடலைப்பற்றியும்‌ மனத்தைப்‌ 
“ற்றியும்‌ வரும்‌ நோய்களை வென்றவன்‌ ஆனேனே, எந்தச்‌ சத்தி 
பால்‌ பேய்‌ பிசாசுகளும்‌ மற்றும்‌ அசுத்தமான பேயினங்களும்‌ 
எனக்குத்‌ தொண்டு புரியும்‌ பேற்றைப்‌ பெற்றேனோ, அந்தச்‌ சத்தி 
அயவிட்டு நான்‌ எதற்காகப்‌ பிரியவேண்டும்‌? அளவு கடந்த துறவை 
அரிய விலையாகக்‌ கொடுத்து இச்சத்தியை யான்‌ பெற்றுள்ளே 
அன்றோ ? எதைப்‌ பெறுவதற்காக எனது செல்வம்‌ பெயர்‌ புகழ்‌ 
என்பவற்றையும்‌, சுருங்கச்‌ சொல்லின்‌, என்‌ உலக சுகங்களையும்‌ 
ஷி ன்பத்தையும்‌ கைவிட நேர்ந்ததோ, அதைப்‌ பிறர்க்கு வழங்குவா 
னன்‌?” மேலும்‌, அச்சத்தி முழுதும்‌ மனோமயமானது. அதனை 
ரூ முமு இரிய வைத்திருக்கஎத்தனை வாய்ப்புகள்‌ உன்ன 
அவ்வாறு ௪ந்தர்ப்பங்களின்‌ சுழலிலே சிக்கிக்கொள்ளும்‌ மனித 
அயல்பு தடுக்க வொண்ணாதவாறு எப்படி ஆதல்‌ வேண்டுமோ, அப்‌ 
பரியே ஆகின்றது ; இடையறாது தன்னை ஒளித்தலையே பழகிவரும்‌ 
வக்கமுடைமையின்‌, அது அளவிற்கு மிஞ்சிய தன்னயம்‌ வெளி 
டப்‌ எனும்‌ இரண்டிற்கும்‌ இரையாகின்றது ; இறுதியில்‌, இவற்‌ 
ஐப்‌ பின்‌ தொடர்ந்து வரும்‌ நச்சுப்‌ பயன்கட்கு அடங்கிவிடுகிறது: 
ரிய காலத்தில்‌, ஒளிப்பதில்‌ உள்ள இவ்வாசையின்‌ எதிர்‌ ல்‌ வ 
எ. மனிதன்மீதே மாறித்‌ தாக்குகின்றது. அறிவும்‌ பகன்‌ 
லாம்‌, தக்க பயிற்சிமின்மையாலும்‌ போதியவாறு பரத்‌ 
மயாலும்‌, ஏறக்குறைய மறைந்துவிடுகின்றன ; ஏதாகன்‌ வ 
ய யிருப்பினும்‌ அது ஏதோ ஓர்‌ இயற்கைக்கு ன்‌ தக 
ஜ்‌ பெறப்பட்டதாகக்‌ கருதப்படுகிறது. ஆதலால்‌, பு; 


1 82 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---சுடர்‌- | 


மையைக்‌ கண்டு பிடிப்பதற்கும்‌, புதிய விஞ்ஞான நூல்களைப்பற்றிய 
அறிவைத்‌ தேடுவதற்கும்‌ மறுபடியும்‌ முயற்சி செய்தல்‌ என்பது 
அரிதாகிறது. அது போகட்டும்‌ ; பழைய அறிவில்‌ மிஞ்சியிருப்‌ 
பதற்குள்‌ கேடடைந்த பகுதிகளை நீக்கி அதைத்‌ தூயதாக்கிச்‌ 
சீர்திருத்தமடையச்‌ செய்யும்‌ முயற்சியும்‌ பயனற்றதாயும்‌ வீணா 
யும்‌ ஒழியும்‌ என்றும்‌ கருதப்படுகிறது. இவ்வாறு வைதிக குரு 
பழைய ஞானத்தையும்‌ சலிப்பற்ற தற்சார்ந்தொமுகும்‌ தன்மை 
யையும்‌ இழந்துவிடுகிறான்‌ ; தன்‌ முன்னோரின்‌ பெயர்களைக்‌ கூறும்‌ 
அளவிலே தன்னைப்‌ பெருமைப்படுத்திக்கொள்ளுகிறான்‌ ; தன்‌ 
பெருமை பெற்ற முன்னோர்‌ நுகர்ந்த அதே புகழையும்‌ அதே 
உரிமையையும்‌ அதே மதிப்பையும்‌ அதே தலைமைப்‌ பதவியையும்‌ 
சிறிதும்‌ குறையாது தானும்‌ அனுபவிக்க வீண்‌ பாடு படுகிறான்‌. 
இக்காரணத்தால்‌ அவன்‌ மற்ற வருணத்தாரோடு மிக்க வலிவுடன்‌ 
மோதுதல்‌ இயல்பாகின்றது. 

புதிய, முன்னிலும்‌, ஆற்றல்‌ மிக்க வாழ்வொன்று விழித்தெழும்‌ 
இடத்தெல்லாம்‌, அது பழைய சீர்‌ கெட்ட வாழ்வை வெல்லவும்‌; 
அதன்‌ இடத்துத்‌ தான்‌ அமரவும்‌ முயல்கின்றது ; இதுவே இயற்கை 
விதியாகும்‌. வாழத்‌ தகாதன இறந்தொழிவதற்கும்‌, தக்கன எஞ்சி 
வாழ்வதற்கும்‌, இயற்கையே உதவி புரிகின்றது. குருமாரது வகுப்‌ 
பிற்கும்‌ பிற வகுப்பினர்க்கும்‌ இடையே மூண்ட அத்தகைய 
போராட்டத்தின்‌ அறுதியான முடிவு இன்னதென்பது முன்னரே 
கூறப்பட்டுள்ளது. 

குருமார்‌ வளர்ச்சியடைந்து வந்த காலத்து அவர்தம்‌ துறவும்‌ 
தன்னடக்கமும்‌ தவமும்‌ முழுமனத்தோடு மெய்ப்‌ பொருளாராய்ச்‌ 
சித்‌ துறைக்கே பயன்படுத்தப்பட்டன ; ஆனால்‌, அவரது அழிவு 
காலத்துக்கு. முன்பு அக்குணங்கள்‌, சுகசாதனப்‌ பொருள்களைத்‌ 
தொகுத்தலிலும்‌, தமது உரிமையாகக்‌ கருதியே மேன்மையைப்‌ 
பெருக்கி வருவதிலும்‌ புதிதாகச்‌ செலுத்தப்பட்டும்‌ 
படுத்தப்பட்டும்‌ வோல்‌ எந்தக்‌ சத்தியைத்‌ தம்மிடம்‌ குவியச்‌ 
செய்ததன்‌ பயனாய்‌ எல்லா மதிப்பையும்‌ வணக்கத்தையும்‌ பெற்ற 
னரோ, அந்தச்சத்தி அதன்‌ உயர்ந்த தெய்விகப்‌ பதவியிலிருந்து 
நரகப்படுகுழிக்கு இப்போது கீழ்நோக்கி இமுக்கப்படலாயிற்று- 
பிராம்மண சத்தி தனதுகுறிக்கோளைமறந்து, கண்டமட்டும்திரிந்து 
அதன்‌ விளைவாகச்‌ சிலந்தியைப்‌ போலத்‌ தான்‌ பின்க்‌ 
லேயே தான்‌ சிக்கிக்கொள்ளலாயிற்று, பிறர்‌ கால்களைப்‌ பிணிப்‌ 


முழுதும்‌ பயன்‌ 


இக்கால இந்தியா 183 
பதற்காகத்‌ தலைமுறைதோறும்‌ மிக விழிப்பாகச்‌ செய்யப்பட்டு 
வந்த சங்கிலி, தன்‌ கால்களைச்‌ சுற்றியே ஆயிரம்‌ முறை வளைத்து 
வளைத்து இப்போது இறுகப்பிணித்துள்ளது. அதனால்‌ தனது இயக்‌ 
எல்க்‌ நூற்றுக்கணக்கான வழிகளில்‌ தடுத்து வரலாயிற்று. 
முன்பு அது உடலையும்‌ உள்ளத்தையும்‌ தூய்மைப்படுத்துதற்குப்‌ 
ற சாதனங்களாகக்‌ கங்கு கரையற்ற கிரியைகளையும்‌ கருமங்களை 
லி பழக்கங்களையும்‌ ஏற்படுத்தி, அவ்வலையை எல்லாப்‌ பக்கங்களி 
தப்பி வந்தது. மக்கட்‌ சமுதாயத்தை அத்தகைய கணக்கற்ற 
விலங்குகளின்‌ இரும்புப்‌ பிடிப்புக்குள்ளே வைப்பதே அதன்‌ நோக்க 
யிற்று. இப்போதோ, பிறர்க்கென விரித்து வைத்த வலையின்‌ முடி. 
வற்ற நூலிலே தானே , அகப்பட்டுக்‌ கொண்டு; அந்தப்‌ பிராம்மண 
த்தி இவ்வாறு ' உள்ளங்கால்‌ வரை தப்ப வழியின்றிச்‌. 
சிக்கிக்கொண்டு, இன்ன செய்வதென அறியாது, உறங்கிக்கொண்‌ 
ருக்கிறது ! இப்போது அதை விட்டூ வெளியேறுவது அதற்கு இய 
அவ்வலையை அறுக்கத்துணிந்தால்‌, வைதிகக்‌ குருமாரின்‌ 
ஷீ. மணத்துவமும்‌ அடிவரை அசைக்கப்படும்‌! ஒவ்வொரு மனித 

“த்தும்‌ இயல்பாகவே முன்னேற்றத்தில்‌ வலிவான ஆசை குடி. 
அாண்டுள்ளது; பிராம்மண த்துவ விலங்குகளால்‌ஒருவன்பிணிக்கப்‌ 
படும்வரை முன்னேற்ற ஆசையை நிறைவேற்றுவது இயலாத காரி 
த என்பதை உணர்ந்தோர்‌; இவ்வலையை அறுத்தெறிந்து, பொரு 
ட்‌ ட்டூவதற்காகபு க்‌ வருண த்தாரின்‌ தொழில்களைக்‌ கைப்பற்று 
கின்றனர்‌, உடனே ரகம்‌ அவரிடமிருந்து அவர்தம்‌ பிராம்மண 
ளைப்‌ பறித்துவிடுகிறது. பிராம்மணர்‌ சைவ மதன்‌ 
. ப பதிலாகத்‌ தலையை மொ க வளர்த்து இரு ௪ ன்‌ 
ட்‌ (ரி பழக்கங்களையும்‌ ம னததி 

ப்‌ டயை ௮ 
ம்‌ கைவிட்டு, அரை ர்க ணர்‌ மறக்க 
டப ததானர்‌ கும்‌ போதும்‌, பெய 
TR Da ம்மண்யத்தில்‌ சமூக 
அ ராம்மணராகும்‌ அன்னாரகி ம்‌, பத்க்‌ புகுந்த 


ஆங்கில .. காள்ளாது போ வவ புதிய கல்வி வகைகளைப்‌ 
ஒவ்‌ 2. 


று உச்சி முத 


த்தமா 


ப்‌ 3) பெருக்குதற்க ்‌ 
ஈருளப்‌ பெருக்க பகுதிகளில்‌ 


184 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-1 

வாக பிராம்‌ 

முன்னோரிட 
பறக்க 

கொண்‌ 


செல்வராகவும்‌ முயன்று வருகின்றனர்‌; இதன்‌ விளை 
மண வகுப்பினர்க்கு நெடுத்தொலையிலுள்ள தம்‌ 
மிருந்து வழிவழியாக வந்த பழக்க வழக்கங்கள்‌ காற்றில்‌ 
விடப்பட்டனவாகி, நாட்டினின்றும்‌ விரைவில்‌ மறைந்து 
டிருக்கின்றன. 
குஜராத்திலே பிராம்மணர்க்குள்‌ மட்டமான பிரிவு ஒவ்வொன்‌ 
நிலும்‌ இரு உட்பிரிவுகள்‌ உள்ளன ; அவற்றுள்‌ ஒன்றில்‌ பிராம்‌ 
மணர்க்குரிய வைதிகத்‌ தொழிலை விடாது பின்பற்றி வருவோரு 5 
மற்றொன்றில்‌ பிற தொழில்களால்‌ வாழ்வோரும்‌ உளர்‌- இவ்விரு 
வகையினருள்‌ வைதிகத்தொழிலை நடத்தி வரும்‌ முதல்‌ வகுப்பினரே 
“பிராம்மணர்‌ ? எனப்படுகின்றனர்‌ ; மற்றொரு - வகுப்பினர்‌; ! 
பரையால்‌ பிராம்மணத்‌ தந்தையரின்‌ வழியினராயினும்‌; முந்திய 
வர்‌ பிந்தியவரோடு மணச்‌ சம்பந்தமான உறவு வைத்துக்‌ 
கொள்வதில்லை. சான்றாக, பிச்சையேற்று வாமும்‌ வைதிகரான 
பிராம்மணரே ₹நாகரப்‌ பிராமணர்‌? எனப்படுவர்‌; அரசியலார்க்குக்‌ 
கீழ்‌ வேலை ஓப்புக்கொண்டவரும்‌, வைசியரது தொழிலை நடத்தி 
வருபவருமான பிராம்மணர்‌ “ நாகரர்‌ ? என்று மட்டும்‌ வழங்கப்‌ 
படுவர்‌. ஆனால்‌, குஜராத்தில்‌ இவ்வேறுபாடுகள்‌ நீண்ட காலம்‌ 
நீடித்து நில்லாவென்று தோன்றுகிறது. நாகர பிராம்மண ருடைய 
பிள்ளைகளும்‌ இந்நாளில்‌ ஆங்கிலக்‌ கல்வி பெற்று, அரசியலைச்‌ 
சார்ந்த வேலையில்‌ அமர்ந்தும்‌, அன்றேல்‌ வியாபாரத்‌ தொழிலைக்‌ 
கைக்கொண்டும்‌ வருகின்றனர்‌. பண்டைய வைதிக முறைமையி 
னின்றும்‌ வமுவாத பண்டிதரும்‌ பண முட்டூப்பாட்டிற்குஉள்ளாகித்‌ 
தம்‌ பிள்ளைகளை ஆங்கிலப்‌ பல்கலைக்‌ கழகங்களைச்‌ சார்ந்த கல்லூரி 
£ட்ஒ அனுப்பியோ, வைத்தியர்‌, காயஸ்தர்‌ முதலிய பிராமண 
ரல்லாத வகுப்பினரின்‌ தொழில்களைக்‌ கைக்கொள்ளுமாறு அவர்‌ 
ளக தூண்டியோ வருகின்றனர்‌. காரியங்கள்‌ இவ்வழியில்‌ 
சன்றுகொண்டே வருமாயின்‌, இன்னும்‌ எவ்வளவு காலம்‌ 
பிற்கு பிராம்மணரது வகுப்பு இந்திய நாட்டிலே நிலைக்கும்‌ 
என்பது மிகக்‌ கடுமையாக ஆழ்ந்து சிந்தித்தற்குரிய ஒன்றாகும்‌ 
என்பதில்‌ ஐயமில்லை. பிராம்மண வகுப்பைத்‌ தலைமைப்‌ பதவியி 
இன்றும்‌ கீழ்க்‌ கொணர முயன்ற குற்றத்தை அவ்வகுப்பின 
ல்லா த. வேறு குறிப்பிட்ட ஒருவர்‌ மீதோ ஒரு கூட்டத்தார்‌ மீதோ 
சாட்டூவார்‌ அறிய வேண்டுவதாகிய உண்மையொன்று உள்ளது, 
விலக்க வொண்ணாத இயற்கை விதிக்கு இணங்கப்‌ பிராம்மண 


பரம்‌ 


ட்‌ 


இக்கால இந்தியா 185 
வகுப்பே குல்‌ 
தோண்டு. கைகளால்‌ தன்னைப்‌ புதைக்கும்‌ குழியைத்‌ 
யன்றோ ? ௨ றது என்பதே அது; உண்மையாதற்குரியதும்‌ அதுவே 
யையும்‌ உட பிறப்பையும்‌ உரிமையாகக்‌ கொள்ளும்‌ மேன்மை 
சிதையை னல ஓவ்வொரு வருணமும்‌ தன்கைகளால்‌ தனக்குரிய 
க்ன்றேயா டுக்குதலைத்‌ தன்‌ முக்கியக்‌ கடமையாகக்‌ கொள்ளுதல்‌ 

பக்த த்‌ பொருத்தமுமாகும்‌. 1 
வு அர்க்க தொகுத்தல்‌ எவ்வளவு இன்றியமையா ததோ, அவ்‌ 
தொகுத்த ப்‌ பரப்புதலும்‌ இன்றியமையாததாகும்‌ 5 அன்றி, 
பைக்குள்‌ , னும்‌ அதிக அவசியமாம்‌. மார்பிலுள்ள ரகக்‌ 
ய்மையா இரத்தம்‌ தொகுக்கப்படுதல்‌ உயிர்‌ வாழ்வதற்கு இன்றி 
டப்பா ற்கு ஒரு நிலையாகும்‌; அதுபோல உடல்‌ முழுதும்‌ இரத்த 
தின்‌ நண்‌ கழாது போயின்‌, மரணமே விளையும்‌. மக்கட்சமூதாயத்‌ 
மட்டப்‌ பல்‌ கருதிக்‌ அலு காலங்களில்‌ அறிவையும்‌ சத்தியை 
பிப அணு சில குடும்பங்களிலோ வருணத்தாரிடத்தோ மடல்‌ 
அவ்வா A வைத்தல்‌ முற்றிலும்‌ இன்றியமையா ததே 5 ஆனால்‌, 
மயல்‌ தரகு யை இரியத்தே தொகுத்துக்‌ குவித்து வைப்பது ௮8° 
வ 52 ற்கேதான்‌; அதுவும்‌ பின்புள்ள காலத்துச்‌ சமூக மூடு 
தரல்‌ அச்சுத்தியை வீசிப்பரப்புவதற்கேயாகும்‌. இவ்வாறு பர? 
விட்ட பபட்டுவிடின்‌; அந்த மக்கட்‌ சமூகத்தின்‌ அழிவு கிட்ட 

இ தன்பதைப்‌ பற்றி ஐயம்‌ வேண்டா. ஸ்கில்‌ 
தைப்‌ டு மற்றொரு பக்கத்தை நோக்குவோம்‌: அரசன்‌ சிங்கள்‌ 
இயல்‌ பான்றவன்‌ ; அவனிடம்‌ விலங்கரசாகிய அதற்குரிய நல்ல 
கன்ஸ்‌ வல்‌ கிய இயல்புகளும்‌ அமைந்துள்ள ட்‌ சிங்கம்‌ க்‌ 

போ வேண்டி, சமயம்‌ வாய்க்கு 
9 அ புற்பூண்டுகளை உண்டு வாமும்‌ குற்றமறியா விலங்குகளின்‌ 
த்‌ துண்டு துண்‌ 
ம்‌ தயங்கு 
ரடுமையால்‌ 
ன்‌ கையில்‌ 


வள 


க கிழித்தெறிய ஓருகணமேனும்‌ என்றைக்கேனு 

இறக எறியும்‌, அது மூப்புக்குள்ளாகிப்‌ பசிக்‌ கெ 

வீழ்தல்‌ அமயத்திருப்பினும்‌, காத்தருள வேண்டித்‌ த 
து சரண்‌ புகும்‌ மிக மெலிந்த நரியையும்‌ 


டட 2 
இஷ வவதில்லையென்பது கவிக்கூற்று. அரசு சிங்கத்தின்‌ த்‌ 
ப நுகர்ச்சி நெறியிலே குடிகளாயுள்ள வகுப்பினர்‌ டுக்க 


மே ம ட ்‌] 
அம்‌ குறுக்கிடுவராயின்‌; அவர்களை அழிவு காலம்‌ தனக 


இவனை 
சூட்‌ வாணாதவாது வந்தடையும்‌ 5 அக்குடிகள்‌ அரசனதி 
ப்‌ பணிந்து நடப்பார்களாயின்‌; அவர்களுக்கு ஓ 


186 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌- 1 
ப ்‌ ட ந 3 டைய 
இன்னல்‌ இல்லாது போம்‌. அது மட்டும்‌ அன்று. பண்டை. 
நாளைப்பற்றிய பேச்சை விடுவோம்‌ ; இக்காலத்திலாவது எற்நா! 
டிலும்‌, பலரது நன்மைக்காகத்‌ தனி மனிதனது தன்னில மறுப்‌! 
ஒரு சமூகத்தின்‌ பொதுநலத்திற்காக அதன்‌ அங்கத்தினர்‌ TA 
வரையும்‌ இயக்கும்‌ தனித்தனியான நோக்க முயற்ச்சிகள்‌ பலவு! 
ஒன்றுபடும்‌ தன்மை, இவ்விரண்டினாலும்‌ விளையக்கூடிய பயனை 
முழுவதும்‌ அடைந்துள்ள எந்தச்‌ சமூகமும்‌ காணப்படுவதில்‌?”: 
இதனால்‌, அரசர்‌ உண்டாதற்கு அவசியம்‌ ஏற்படுகின்றது; சமூகமே 
அரசரைப்‌ படைக்கின்றது. அரசர்‌ இல்லாவிடில்‌ சமூகத்தின்‌ 
சக்திகள்‌ யாவும்‌ பிரிந்து சிதறிக்‌ கிடக்கும்‌; இவை யாவும்‌ ௭ 
விடத்தே ஒன்றுகூடிக்‌ குவியும்படிச்‌ செய்யப்படுமோ, அம்மையமே 
அரசன்‌; அரசர்களாகிய மையங்களிலிருந்தே இவை கிளம்பி? 
சமூக உடல்‌ முழுதும்‌ பரவியோடிச்‌ சமூகத்தை உயிர்ப்பித்த! 
ஊக்குகின்றன. * 
பிராம்மண ௪த்தி தலைமை செலுத்தும்‌ நாளில்‌ முதன்முதலில்‌ 
அறிவை நாடும்‌ முதல்‌ தூண்டுதல்‌ உதிக்கின்றது; பிற்காலத்தி? 
முளைத்த பருவத்திலேயே அப்போதும்‌ உள்ள அத்தாண்டுதலி 
வளர்ச்சியடையுமாறு அதைத்‌ தொடர்ந்து சிரத்தையோடு பேணி 
வருதல்‌ நிகழ்கின்றது ; அதுபோல, க்ஷத்திரிய ௪த்தி முதன்மை 
செலுத்தும்‌ காலத்தில்‌, முதன்முதலில்‌ இன்பத்தை நாடும்‌ முயற்சி 
களில்‌ பலமான இச்சை தோன்றியுள்ளது; பின்னர்‌ அந்த 
இச்சையை நிறைவேற்றுதற்குரிய சாதனங்களாகப்‌ புது மூறை 
களும்‌ கலைகளின்‌ வளர்ச்சியும்‌ விஞ்ஞான சாத்திரங்களின்‌ முன்‌ 
னேற்றமும்‌ உண்டாகின்றன. மேன்மையின்‌ சிகரத்தே நிற்கும்‌ 
அரசன்‌, ஏழை மக்கட்குரிய தாழ்வான குடிசைக்குள்‌ தனது 
பெருமையுற்ற தலையை மறைத்துக்‌ கொள்ளக்கூடுமா ? அன்றியும்‌; 
ஸ்ப பல ணி சாதாரண உணவு என்றைக்கேனும்‌ 
னது அரசு இயல்பிற்கேற்ற பசி i த ற்‌! 
ட அட இ கேற்ற யைத்‌ திருத்திகரமாக ஆற்ற 
மண்ணுலகில்‌ எவனும்‌ தனக்கிணையாகா 
வனும்‌, மனித உடலாம்‌ கோயிலில்‌ வாமு 
அரசனே அல்லவா ? அத்தகைய அரசனுை 
களைச்‌ சாதாரண மனிதன்‌ நோக்குதலும்‌ 0 
ராயின்‌, அவற்றை எப்பொமுதேனும்‌ பெற 
பேசல்‌ வேண்டுமோ ? அரசனது ETS 


த மதிப்பைப்‌ பெற்ற 
ம்‌ தெய்வமானவணும்‌ 
டய இன்பப்‌ பொருள்‌ 
பரும்பாவமே ; அவ்வா 
நினைத்தலைப்‌ பற்றிப்‌ 
ற்ற மக்களின்‌ உடல்‌ 


இக்கால இந்தியா 157 
க a 
பைப்‌ ன்றதன்று] எவ்வகை மாசினாலும்‌ அமுக்கேறவொண் 
அது அ அவ்வளவு தூய்மை வாய்ந்தது அது; யமனது ஆட்சிக்கு 
ட யாதும்‌ உள்ளாவதில்லை, என்ற நம்பிக்கையும்‌ சில நாடு 
அரசிடை ன்றது. அதற்குச்‌ சமமான தூய்மையின்‌ ஒளி 
ட அவது ஆழ்ந்து விளங்குகின்றது. இதனால்‌, சாதாரண 
பாதுகாக்‌ பார்வைக்கும்‌ இலக்காகாதபடி அரசியைக்‌ குறைவறப்‌ 
பார்க்க து வருகின்றனர்‌ ; கதிரவனும்‌ அவளது அழகை எட்டிப்‌ 
இருந்‌ விடார்‌ ! இக்காரணத்தால்‌ கூரை வேய்ந்த குடிசைகள்‌ 
2 ட இடத்தே சிறப்பு மிக்க அரண்மனைகள்‌ கிளம்பலாயின. 
நடம்‌ இசையமைதியும்‌ கலைத்திறமையும்‌ நிரம்பிக்‌ ங்‌ 
கீழ்‌ ப்படூத்தும்‌ இசை வெள்ளம்‌, தேவகானமோ எனப்‌ பெருக்‌ ்‌ 
டட என்‌ ஒழுங்கற்ற பேச்சினால்‌ எழும்‌ ஓசையை அமர்த்த 
ட்ட மகிழ்ச்சியூட்டும்‌ தோட்டங்களும்‌; இனிய சோலைகளும்‌, 
ஈன மாடங்களும்‌, மனங்கவரும்‌ சித்திரங்களும்‌, மேன்மை 
நிருத்த ப வகைகளும்‌, விலையுயர்ந்த சிறந்த ஆ) 
ன தப்படாத காடுகளின்‌ இயற்கையழகையும்‌, எளிய கிராமத்தா 
இ கரடுமுரடான உடையையும்‌ படிப்படியாக வெளியேற்றத்‌ 


க்க முயற்சியைக்‌ கைவிட்டு, அழகுக்‌ கலைகள்‌ என்னும்‌ 


பமைப்புக்‌ i வழிகளில்‌ தமது அறிவின்‌ நுட்ப 
ந க்கா வங ர எண்ணினர்‌. கிராமங்கள்‌ 
து முதன்மையை இழந்தன; அவைகட்குப்‌ பதிலாக நகரங்கள்‌ 
ட ஆத்‌ ப்‌ A 
மேலும்‌, இந்தியாவிலேதான்‌ இன்னொரு காட்சியையும்‌ காண்‌ 
றோம்‌ : இங்கே அரசர்‌, சிறிது காலம்‌ உலகபோகங்களை மனமார 
அகர்ந்த பின்‌, தம்‌ வாழ்நாளின்‌ பிற்பகுதியில்‌ உலக வாழ்வில்‌ 
காங்கற்கரிய பெருஞ்சலிப்புற்றனர்‌ ; மிதமிஞ்சிய போக பலா 
“குப்பின்‌, இது எழுவது திண்ணமன்றோ? இவ்வாறு அவர்‌ னர்‌ 
இன்பங்கஜு வெறுத்து, முதுமைப்‌ பருவத்தே தன்‌ 
எனங்கட்கேகி, வாழ்க்கையைப்‌ பற்றி எழும்‌ அரிய ப்‌ ப்‌ 
ஆழ்ந்து சிந்திக்கத்‌ தொடங்கினர்‌. அத்தகைய துற கறி 
ஆழ்ந்து சிந்தனையாலும்‌ உண்டான விளைவுகளில்‌ இரண 
கறிகள்‌ தோன்றலாயின 5 அவையா 


சட்‌ பும்‌ ங்கள்‌, கீதை; சமண 
ளின்மீது பலமான வெறுப்பும்‌, உபநிடதங்கள்‌, 9 


188 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ௬டர்‌- | 


உ ரூ 
பெளத்த சமய நூல்கள்‌ ஆகியவற்றில்‌ அடங்கியுள்ள மிகவுயர்‌ 2 
ஞான உண்மைகளிடத்து மிக்க ஈடுபாடுமாம்‌. இது பற்றிய ்‌ 
பிராம்மண எத்திக்கும்‌ க்ஷத்திரிய சத்திக்கும்‌ பெரும்‌ போராட்‌ 
நிகழ்ந்தது. விரிவான கிரியைகளை ஓழித்தல்‌ பிராம்மணரது தொ ன்‌ 
லைக்‌ கொல்லுதலேயாகும்‌. இக்காரணத்தால்‌, ஒரு பக்கம்‌ த 
பாகவே எல்லாக்‌ காலத்தும்‌ ஒவ்வொரு நாட்டிலும்‌ வைதிகக்‌ கு த்‌ 
மார்‌ கங்கணங்‌ கட்டிக்கொண்டு, பழைய வழக்கங்களையும்‌ ன்‌ 
ரணைகளையும்‌ இயன்ற வரை பாதுகாக்க முயல்கின்றனர்‌ ; மறு 1 
கத்தே அவர்க்கு எதிரியாக க்ஷத்திரிய வீரியத்தையும்‌ ஞான சத்தி 
யையும்‌ ஆதரவாகப்‌ பூண்ட ஜனகர்போன்ற அரசர்‌ நிற்கின்றன? - 
இவ்விரு கட்சிக்காரர்க்கும்‌ இடையே மூண்ட கடும்பகைமையை:! 
பற்றி முன்னரே விரிவாகக்‌ கூறியுள்ளேன்‌. 
பிராம்மண குரு எல்லா அறிவையும்‌ கல்வியையும்‌ ஒரு பொதி 
மையத்தினிடத்தே அதாவது தன்னிடத்தே தொகுத்து வைப்பதில்‌ 
எருசுருப்பாயிருப்பான்‌; அதுபோல, அரசனும்‌ உலகியற்‌ சக்திகளை 
யெல்லாம்‌ திரட்டுதற்கும்‌, அவற்றை ஒரு மையத்தினிடத்தே--அதா 
வது தன்னிடத்தே--குவியச்‌ செய்தற்கும்‌ எப்போதும்‌ உழைத்தி 
வருவான்‌. இரண்டும்‌ சமூகத்திற்கு நலம்‌ விளைப்பன என்பதும்‌ 
வெளிப்படை, ஒரு காலத்து இருவரும்‌ சமூகத்தின்‌ பொது நன்‌ 
மைக்காக வேண்டியவராகின்றனர்‌. ஆனால்‌, அக்காலம்‌ சமூகத்‌ 
தின்‌ குழந்தைப்‌ பருவமன்றோ? ஆயினும்‌, சமூகம்‌ குழந்தைப்‌ பரு 
வத்தைத்‌ தாண்டி, ஆற்றலும்‌ இளமையும்‌ கிளரும்‌ நிலையினை 
டைந்துள்ளபோது, குழந்தைப்‌ பருவத்தில்‌ அதற்கிசைவாயிருந்த 
ஆடையைப்‌ பலவந்தமாக அதற்கு உடுத்தவும்‌, குறுகிய எல்லைக்‌ 
குள்‌ அதனைக்‌ கட்டுப்படுத்து வைக்கவும்‌ முயற்சி செய்தல்‌ நன்‌ 
றன்று; அவ்வாறு செய்யின்‌, அது தனது சுய பலத்தினால்‌ அக்கட்டு 
களை அறுத்தெறிந்து முன்‌ செல்ல முயலும்‌; அதைச்‌ செய்யத்‌ தவ 
இடை அது பின்னடியிட்டுச்‌ சென்று மெல்ல மெல்லப்‌ படிப்படியா 
ஃத தனது ஆரம்ப அநாகரிக நிலைக்கு மீளும்‌. 
அரசர்‌ தம்‌ குடிகட்குப்‌ பெற்றோரைப்‌ போன்றவர்‌. குடிகள்‌ 
ன்‌ ப குழந்தைகளைப்‌ போன்றவர்கள்‌. குடிகள்‌ ஒவ்வொரு 
விஷயத்தும்‌ ரசனையே எதிர்பார்த்து நின்று, வரையாத கீழ்ப்படி 
ம்‌ தடம்‌ எல்‌ வேண்டும்‌; அரசனும்‌ நீதியிற்‌ 
சொல்‌. ஆடசி புரிந்து, குடிகளின்‌ நலத்தையே கோரி, தனது 
குழந்தைகளிடத்துப்‌ போன்று அவர்கள்மீது அன்பு 


i க்தி 159 
இக்கால இந்தியா 


்‌ i (. ட 
ரட்‌ வேண்டும்‌ ஆனால்‌, தனித்தனிஇல்லங்கட்குப்‌ பொருத்த 
்‌ i 3 ௯ . 4. ட 
ப தித்‌ எதுவோ, அதுவே சமூக முழுவதற்கும்‌ தகட்க 
த்‌ லங்கள்‌ சேர்ந்த தொகுதியே சமூ 
5 தனித்தனி இல்லங்கள்‌ க 


கவும்‌ தனக்குச்‌ சமானமானவனாகவும்‌ கருதி அவ 


எப்போதாவ 
காலத்தில்‌ 
தற்கும்‌, அப்போது ஆட்சிபுரியும்‌ வர்க்கத்தினர்க்கும்‌ ன்‌ 
குறி மக்கட்கும்‌ பெரும்போராட்டம்‌ நிகழ்கிறது எண்ட னக 
நாலே சான்றாகின்றது. அந்தச்‌ சமூகத்தின்‌ வாழ்வும்‌ ர்க்‌ 
பக்கமும்‌ அதன்‌ நாகரிகமும்‌ இப்போராட்டத்தில்‌ அதற்கு வி 
i வெற்றியையோ தோல்வியையோ பொறுத்துள்ளன. ene 
மக்கட்சமூக வாழ்க்கையிற்‌ புரட்சியை உண்டாக்கும்‌ - 
கய மாறுபாடுகள்‌ இந்தியாவிலே மீண்டும்‌ மீண்டும்‌ நட்‌ 
பெ ன்டே வந்துள்ளன ; இந்நாட்டில்‌ மட்டும்‌ அவை கட்ட து 
றால்‌ உண்டாக்கப்பட்டன ; ஏனெனில்‌ சமயமே (ஞா & 
வாழ்க்கையே) இந்தியாவுக்கு உயிராய்‌ அமைவது சமயமே ப 
காட்டின்‌ மொழியாகிறது; அதனிடத்துத்‌ தோன்றும்‌ எல்லா இய 
சங்கட்கம்‌ அறிவதில்‌ அற்றது சர்வா னை பெளத்த, சங்கை 
ராமாது ்‌ க்‌ சைதன்னிய, பிரம்ம : ட்‌ 
ஆரிய ண ம, ணம்‌ போன்ற பிறவற்றையும்‌ 
கவனிப்போம்‌. இவற்றுள்‌ ஒவ்வொன்றும்‌ ப வடட 
பேனும்‌ அலை... நுரையோடும்‌ இரை த a 
காடும்‌ முன்னால்‌ உடைகின்றது. பின்னால்‌ “மி டட 
விள்ள ்‌ ப்ப செய்தல்‌ தொடர்ந்து வரு ன்ற்தி: 
குறைகளைப்‌ பூர்த்தி பஃப்‌ ப. 
பொருளற்ற சில மொழிப்பகுதிகளை உச்சரிப்பதினால்‌ க 
எல்லா ஆசைகளையும்‌ நிறைவேற்றிக்கொள்ளல்‌ இண தத்த 
எவன்தான்‌ தனது இச்சையைப்‌ பூர்த்தி பண்ணும்‌ பெ 2 
கன்னை வருத்தியும்‌ உழைக்க முன்வருவான்‌ ? இந்நோய்‌ 


கட சோம்பற்குள்ளாகி, Rs முயற்சி ல க்கொள்ளும்‌ 
லாத திஆயெய்தி, விரைவில்‌ தனது அழிவைத்‌ 52 


ப ப்‌: பால்‌ யாவும்‌ 
இதனாலன்றோ, ஐம்புலக்‌ காட்சிகளே மெய்‌; அப்பா 


190 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சடர்‌-! 
பொய்‌,” என்ற கொள்கையைப்‌ பின்பற்றிச்‌ சார்வாகர்‌ சவக்‌ 
போன்ற கேலிக்‌ விடுத்தனர்‌ ! மிருக பலி முதலிய பலிகளே ன 
கலந்த எல்லா வகைப்பட்ட கிரியைமயமான சடங்குகளின்‌ பெரு 
சுமை இந்திய மக்கட்சமூதாயத்தின்‌ உயிரையே ஏறக்குை 
நசுக்கி வந்த போது, தூய நீதிகளிலும்‌, ஞானவிசார உண்மை” 

a 200 ட்‌ 5 2 5 யா, 
லும்‌ மட்டும்‌ பலமாக வேரூன்றியிருந்த ஜைனப்‌ புரட்சியை ப 
வேறு யாது அந்த மக்கட்‌ சமுதாயத்தைக்‌ காப்பாற்றி இருஃ 
கூடும்‌? பெளத்தப்‌ புரட்சி நிகழ்த்திராது போயின்‌, வேறு எது; 3 ன்‌ 
ரத்தில்‌ ஆழ்ந்த இலட்‌௪க்‌ கணக்கான கீழ்‌ வகுப்பு மக்களைச்‌ பத்த 
சுத்தி வாய்ந்த உயர்‌ ந்தவருணத்தாரது கடுமையான கொடுங்கோ 
மையினின்றும்‌ உய்வித்திருக்கக்‌ கூடும்‌? நாளடைவில்‌ புத்த ன்‌ 
மெலிவுற, அதன்‌ அளவு மிக்க தூய அறநெறி ஒழுக்கத்திற்கு 
பதிலாக அதேயளவு சீர்கெட்ட, மாசுற்ற அறத்திற்கு மாறா?! 
பழக்கங்கள்‌ பெருகிய போதும்‌; உலகப்‌ பொதுவான அனைத்‌ 
துயிரையும்‌ உள்ளடக்கிய சமத்துவத்‌ தன்மையெனும்‌ கோட்பாட 
டின்‌ மகிமையால்‌ புத்தமத சமூகத்துள்‌ புகவிடப்பெற்ற பற்பல 
அநாகரிக ஜாதியாரின்‌ நரக வெறிக்கூத்தினால்‌ இந்திய மக்கட 
சமுதாயம்‌ நடுநடுங்கியபோதும்‌; சங்கரரும்‌ பின்பு இராமாநுஜரும்‌ 
அன்றோ இந்திய அரசாங்கத்திலே தோன்றி, சமூகத்தை மீண்டும்‌ 
தன்‌ பழைய புகமுற்ற நிலைக்குக்‌ கொணர்ந்து, அதன்‌ இழந்த 
மதிப்பை மறுபடியும்‌ நிலைநாட்ட இயன்ற வரை முயன்றனர்‌; 
இன்னும்‌ மகம்மதியரது ஆட்சிக்‌ காலத்தில்‌ கபீர்‌, நானக்கு 
சைதன்னியர்‌ மூவரும்‌, இக்காலத்தில்‌ பிரம்ம சமாஜம்‌, ஆரிய 
சமாஜம்‌ இரண்டும்‌ தோன்றியிராவிடின்‌, இந்நாளைக்குள்‌ மகமதி 
யரும்‌, கிறித்தவரும்‌, இந்தியாவில்‌ உள்ள இக்கால இந்துக்களை 
எண்ணிக்கையில்‌ நெடுந்தாரம்‌ மிஞ்சியிருப்பார்கள்‌ என்பதும்‌ 
ஐயமற்ற உண்மையே. 

பல வகைப்பட்ட மூலப்‌ பொருள்களால்‌ படைக்கப்பட்ட 
உடலையும்‌, வரையறையற்ற நினைவு அலைக வெளியே அனுப்பும்‌ 
மனத்தையும்‌ உண்டாக்க, வலுக்‌ கொடுக்கும்‌ உணவினும்‌ சிறந்த 
பொருள்‌ வேறு யாது உள்ளது ? ஆனால்‌, 
தைப்‌ பலப்படுத்தும்‌ அதே உணவு 


தன்றோ ? 


சட 


இக்கால இந்தியா 191 
ணி. 

கிறது; ட தி வாழ்வு சமூகத்தின்‌ மூழு வாழ்வில்‌ அடங்கு 
கிறது; தொ அனது இன்பம்‌ சமூகத்தின்‌ இன்பத்தில்‌ அடங்கு 
சாது வர்க்‌ வாழ்க்கையினும்‌ வேறாகப்‌ பகுதியின்‌ தனி மனித 
உண்மை; உட. கருதுவதும்‌ இயலாது--இதுவே ஓர்‌ அழிவற்ற 
இதுவே. க த்‌. கட்டடத்தைத்‌ தாங்கும்‌ அடிப்படைப்‌ பாறை 
றும்போது கனு தொகுதி (மூமுமை)யாம்‌ சமூகம்‌ இன்‌ 
துயருந்து, எனும்‌ இன்புற்று, “அது தயி போது தானும்‌ 
வளர்த்து ௮௫ ஒன்றுபட்ட உணர்ச்சியை ஓய்வின்றி 
இவ்வாறு 5 இடு ஒத்த உணர்வைத்‌ தீவிரமாக உடையவனாகி, 
பகுதியான ல்ல மெல்ல அகண்ட வாழ்வை நோக்கி அணுகுதலே, 
யாகும்‌ எ தனி மனிதனது முமுக்கடமையுமாகும்‌. அது கடலை 
பருண்‌ எபதுமட்டுமன்றி, அதை மீறுவான்‌ மாய்வான்‌; இப்‌ 
விண்‌ இணங்கி வாழ்வான்‌, இறவாப்‌ பெருவாழ்வை 
த்தி ட்‌ இஃது இயற்கையன்னையின்‌ முறைமை; என்றும்‌ 
ஏமாற்‌ ருக்கும்‌ அவள்‌ கண்களில்‌ மண்ணைப்‌ போட்டு அவளை 
எல்லி யார்க்கு இயலும்‌ ? சமூகத்தின்‌ கண்ணை மறைத்து அதனை 
பெ திவ்‌ அப்ல ஒருவர்க்கும்‌ ஆகாது. சமூகத்தின்‌ 
ன ரர. கழிவும்‌ மண்ணும்‌ குவியல்‌ குவியலாக எவ்வளவு 
கெட முந்தாலும்‌, அக்குவியல்களின்‌ அடியிலே அனைவர்மீதும்‌ 
இரக்க என்பும்‌ அனைவரிடத்தும்‌ காட்டும்‌ தன்னலமறுக்கும்‌ 
துக்‌ மூம்‌ உண்டாகும்‌ அதிர்ச்சியால்‌ சமூகத்தின்‌ மூச்சுத்‌ குடித்‌ 
யும்‌ காண்டிருப்பதைக்‌ காணலாம்‌. தனக்கு இடைவிடாது செய்‌ 
ற தீங்குகளையும்‌ பொறுமையோடு தாங்கி வரும்‌ பூமியைப்‌ பேரன்‌, 
ன சமூகம்‌. ஆனால்‌, அஃது ஒரு நாள்‌ விழிப்பது உண்ட; எவ்‌ 
விஜ நெடுங்காலத்திற்குப்‌ பின்‌ அந்நாள்‌ வருவதா சரி, அது 
A கும்போது நிகமும்‌ குலுக்கத்தின்‌ அதிர்ச்சிச்‌ சத்தி, பொறு 
மயாக மெளனமாக இலட்சக்கணக்கான ஆண்டுகளிலே அதன்‌ 
க குவிக்கப்படும்‌ தன்னலங்கருதும்‌ இழிவாகிய அமுக்கின்‌ 
ல்‌ நெடுந்‌ தொலைக்கு அப்பால்‌ தாக்கி எறிந்துவிடுதின்‌ 
Q இவ்விமுமிய வன்னியை நாம்‌ கவனியாதொழிகிறோம்‌ ; இப்‌ 
பதைமையால்‌ நாம்‌ஆயிரம்‌ முறை துயரப்பட்டாலும்‌; இகழத்தகக 
ம்ம EAT ட்‌ ௯ ங்கியலின்‌ 
து மடத்தனத்தால்‌, நம்மிடத்து அடங்கியுள்ள விலா | 
காண்‌ 2 அதர 3 - ௨.௮3 Q ள்வதில்லை. நாம்‌ 
ன்‌ 'டூதலால்‌, இவ்வுண்மையில்‌ நம்பிக்கை இல்‌ ரத 
மாற்ற முயல்கிறோம்‌ ; ஆனால்‌, நாமே ஏமாற்றமடைவதை ஆயிரம்‌ 


நீ 
= 


192 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-1 


முறைகாண்கிறோம்‌; பின்னும்‌ நாம்விலகுவதில்லை! பித்துக்கொள்? 
நாம்‌ இயற்கையன்னையை ஏமாற்றக்கூடும்‌ என்று கருதுகிோ ம்‌ 
நமது கிட்டப்‌ பார்வையால்‌, எதை இழந்தாயினும்‌ தன்னல. 
பேணலே வாழ்க்கையின்‌ பண்பும்‌ பயனும்‌ என்று 2 
கிறோம்‌. 2 
ஞானம்‌, அறிவு; செல்வம்‌, மக்கள்‌, பலம்‌, வீரியம்‌ என்னு! 
இவையும்‌, இன்னும்‌ நமக்கு இயற்கை திரட்டி அளிக்கும்‌ பிறவு? 
பிறர்க்குத்‌ தேவையாகும்‌ ௪மயம்‌ அடுத்துள்ள போது, எல்லா!? 
பரப்புவதற்கேயாகும்‌. நாம்‌ இவ்வுண்மையை அடிக்கடி மறந்த? 
நம்மிடம்‌ நம்பிக்கையாகக்‌ கொடுத்து வைக்கப்பட்டவறிறில்‌? 
“எனக்கு மட்டும்‌? என்ற முத்திரையை அடித்து, அதே த்‌ 
அதேயளவிற்கு நமது அழிவிற்குரிய விதையையும்‌ விதைத்து விடு 
றோம்‌ ! 

குடிகளாகிய தொகுதியின்‌ சத்திகட்கெல்லாம்‌ மைய நிலைய! 
மாய்‌ விளங்கும்‌ அரசன்‌, அச்சத்திகள்‌ தன்னிடம்‌ தொகுக்கப்பட்‌ 
டிருப்பதன்‌ கருத்தை விரைவில்‌ மறக்கிறான்‌. அவன்‌ அவற்றைப்‌ 
பெருக்கியும்‌, ஆயிரமடங்கு அவற்றின்‌ வலிமையை உயர்த்தியும்‌ 
அவர்க்கே திரும்பக்‌ கொடுத்தற்பொருட்டும்‌, அதன்‌ பயனாக அவை 
சமூக முமுவதும்‌ பரவி நன்மையளித்தற்பொருட்டும்‌ என்பதே அக்‌ 
கருத்தாகும்‌. (பாகவதத்திற்‌ கூறப்படும்‌) வேனன்‌ என்னும்‌ மன்ன 
னைப்போலச்‌ செருக்கு மிகுதியால்‌ தன்னிடமே ஈச௪த்‌ தன்மையை 
ஏறிட்டுக்கொண்டு, அவன்‌ பிற மக்களைத்‌ தன்முன்‌ வீழ்ந்து பணி 
யத்தக்க மக்கட்பதராகக்‌ கருதுகிறான்‌ ; நன்றேயாயினும்‌,தீதேயாயி 
னும்‌, தனது ஆணையைச்‌ சற்றேனும்‌ எதிர்ப்பராயின்‌ ' குடிகள்‌ 
பெரும்பாவம்‌ செய்தவரேயாவர்‌ என்பான்‌. (வேனன்‌ தன்னை மூவ 
ரினும்‌ உயர்ந்த ஈசனென எண்ணி, அணைவரும்‌ தன்னை வணங்கல்‌ 
வேண்டும்‌ என்று கூறலானான்‌. அச்செயல்‌ அடாததென முனிவர்‌ 
நன்மதி புகட்டியபோதும்‌ அவன்‌ அவரை அவமதித்துப்‌ பணியு 
மாறு கட்டளையிடவே, முனிவரது சினத்தீக்கு அவன்‌ இரையாகி 
அழிந்தான்‌.) இதனால்‌ காத்தலுக்குப்‌ பதிலாகத்‌ துன்புறுத்தலும்‌, 
போற்றுதற்குப்‌ பதிலாகக்‌ குடிகளின்‌ உயிரை உறிஞ்சலும்‌ நிகழ்‌ 
கின்றன. ‘pals மெலிவுற்றும்‌ பலங்குன்றியும்‌ இருப்பின்‌, அரச 
னது தகாத ஒமுக்கத்தையும்‌ மெளனமாகப்‌ பொறுத்து வருகிறது ; 
இதன்‌ இயல்பான முடிவு யாதெனில்‌, அரசனும்‌ குடிகளும்‌ மேலும்‌ 
மேலும்‌ கீழ்‌ நோக்கிச்சென்று, மிக இழிந்த நிலையாகிய குழியில்‌ 


இக்கால இந்தியா 193 


ஐமமினும்‌ வலிமை மிக்க ஒரு நாட்டினர்க்கு எளிதே 

உள்ள தா. னர்‌. ஆனால்‌, எங்கே சமூகம்‌ நலமும்‌ ஆற்றலும்‌ 

 காகுமோ, , அங்கே அரசனுக்கும்‌ குடிகட்கும்‌ இடையே 

பெருங்‌ ளும்‌ ; இதிலிருந்து விளையும்‌ எதிர்ச்‌ செயலாலும்‌ 

oj ம்‌; னம்‌ சாலும்‌ செங்கோலும்‌ முடியும்‌ அப்பாற்‌ பற்றத்‌ 

பாந்நி 4 ஆடம்பரங்கள்‌ யாவும்‌ பொருட்காட்சிச்‌ சாலைகளிலே 
_ அக்கப்படும்‌ பமைமையான வினோதங்களாகிவிடும்‌. 


டட பாரின்‌ விளைவாக இதன்‌ எதிர்ச்‌ செயலாக, வைசியரது 
ஞசத்‌ ன்‌ 2 ண்டு 
என்னே த தோன்றுகிறது. இதன்‌ பெருமை இருந்தா ்‌ 


j இவரது சீற்றப்‌ பார்வைக்கு முன்‌ முடியுடை ம 2 
ன தலைவரும்‌ அறியாத்‌ நக தங்மியே கிடுகிடென நடுங்கு 
$ இவரது கையிலுள்ள பொற்காசுகளைப்‌ பெறும்‌ விணான அவா 
ர்க இவரை ஆண்டிகளும்‌ அரசரும்‌ பணிவோடு பின்தொடர்வர்‌. 
ட்டம்‌ அம்‌ எட்டிப்பிடிக்க முயல்வார்முன்‌ எப்போதும்‌ எட்ட 
சென்றுகொண்டே இருக்கும்‌. 
சத்து மணன்‌, “கல்வியே சத்திகள்‌ அனைத்துள்ளும்‌ உயர்த்த 
க்‌ யாம்‌; அக்கல்வி என்னைப்‌ பொறுத்து நிற்கின்றது ; த்‌ 
பி உடையவன்‌ யானே; ஆதலின்‌, சமூகம்‌ எனது கட்டளையை 
அப்‌ பற்ற வேண்டுவது கட்டாயம்‌,” என்று கூறினன்‌. 0 
பி டியே ஆயிற்று. க்ஷத்திரியன்‌; “எனது வாள்‌ வலி இல்லையேல்‌, 
சாம்மணனே, உனது கல்வியின்‌ சத்தி முமுதும்‌ இருந்தும்‌, உன்‌ 


இ ன னாம்‌ ? - 4 பி கி - ற இ . 
LD செ ரி ல நீ இ ல ன்று ருந்த 
டம்‌ 2 கணப்பொப றதி வவு னி ம்‌ ல 
அ மறைந்தழிவ யன்‌ றோ ர்‌ ஆதலின்‌; மேல வன்‌ 


க்‌ ்‌ ்‌ i ந சுடர்வாள்‌. 
2. என்று நவின்றான்‌. வெளிப்‌ பறந்தது வாள்‌; சலக்‌ 
ஷு, ல ள்‌ ல்‌ ட்‌ 

பார்த்த கூட்டினின்றும்‌; சமூகம்‌ தலை குனிந்த , வண்ணமா த்‌ 


மை விஞ்ச அதன்‌ சத்தியை ஒப்புக்கொண்டது. கல்விப்‌ 


பனு பரந்த தெய்வமென 
கையில்‌; பார்‌! எப்போது 


194 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌ 1 


ஓள்ள இப்பொன்னின்‌ அருளால்‌ யான்‌ விரும்பும்‌ காரியங்கள்‌ 
நிறைவேற்றுதற்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌. அதோ உள்ள உயர்‌ 22, 
பரந்த ஆலைகளைக்‌ காண்கின்றாயா ? அவை என்‌ தேன்‌ ௬ be 
இலட்சக்கணக்கான தேனீக்களின்‌ கூட்டங்களான சூத்திரர்‌ ர்‌ 
கூடுகளில்‌ தேனே இடையறாது திரட்டிக்கொண்டிருப்பதைப்‌ டம்‌ a 
யாருக்காக அவர்‌ உழைக்கின்றனர்‌ என்பதை நீ அறிவாயோ 
எனக்காகவே-இந்த எனக்காகவே ! நாளடைவில்‌ பின்னிருந& 
அத்தேனின்‌ ஒரு சொட்டும்‌ விடாது என்‌ பயனுக்காகவும்‌ இலாப்‌ 
திற்காகவும்‌ யானே பிழிந்துகொள்வேன்‌,?? என்கிறான்‌. 2 

பிராம்மணனும்‌ க்ஷத்திரியனும்‌ தலைமை செலுத்தும்‌ நாளில்‌ 
கல்வியும்‌ நாகரிக முன்னேற்றமும்‌ ஓரிடத்தே குவிவது போலவே, 
வைசியன்‌ தலைமை செலுத்துவதன்‌ பயனாகச்‌ செல்வம்‌ ஒரு பக்கத்‌ 
துக்‌ குவியும்‌. வைசியனின்‌ சத்தி நாணய உடைமையில்‌ அமைத்‌ 
துள்ளது ; அந்நாணயத்தின்‌ “கிண்‌” எனும்‌ ஒலியினது மாயம்‌ 
நான்கு வருணத்தாருடைய மனத்திலும்‌ புகுந்து தடுக்கவொண் 
த கவர்ச்சியை எழுப்பி வேலை செய்யும்‌. வைசியன்‌ தனது ஒரே 
உடைமையான இதைத்‌ தன்னிடமிருந்து பிராம்மணன்‌ வஞ்சனை 
யால்‌ பறித்துவிடுவானோ என்றும்‌, க்ஷத்திரியன்‌ தனது உயர்ந்த 
ஆயுத வலிமையைத்‌ துணைகொண்டு வலியப்‌ பற்றிக்கொள்வானோ 
என்றும்‌, எப்போதும்‌ அஞ்சிக்கொண்டே இருப்பான்‌... தற்காப்புக்‌ 
கருதி வைசியர்‌ இக்காரணத்தால்‌ ஓருடல்‌ போல ஒன்றாகி, மன ஒற்‌ 
முமையோடு வாழ்வர்‌. வைசியன்‌ பணத்தை ஏவல்‌ கொள்கிறான்‌ 5 
பிறர்‌ தனது பணத்தைப்‌ பயன்படுத்துவதற்காக, கையில்‌ சவுக்‌ 
கைக்‌ கொண்டவன்‌ பய-ழறுத்திப்‌ பெறுவது போல, அம்மக்களிட 
மிருந்து மிகுதியான வட்டியை வற்புறுத்தி வாங்கல்‌ வைசியனுக்கு 
இயலும்‌; இவ்வட்டியெனும்‌ ஆயுதத்தால்‌ அவன்‌ எல்லோருடைய 
உள்ளத்தும்‌ பேரச்சத்தை விளைக்கிறான்‌. தனது பணத்தின்‌ வலி 
மயால்‌ அவன்‌ அரசனது சத்தியை அடக்குவதில்‌ எப்போதும்‌ 
எருசுருப்பாயிருக்கிறான்‌. தனக்குப்‌ பணம்‌ ஓடி வரும்‌ வழியில்‌ 
அரசனது சக்தி குறுக்கிடாதபடி பார்த்துக்கொள்வதில்‌ வியாபாரி 
எப்போதும்‌ விழிப்பாயிருக்கிறான்‌. ஆனாலும்‌, சத்தி க்ஷ்த்திரியனிட 
மிருந்து சூத்திர வகுப்பினரிடம்‌ செல்வதில்‌ அவன்‌ சற்றேனும்‌ 
விருப்பமற்றவனாகவே எப்போதும்‌ இருக்கின்றான்‌. 

வியாபாரி செல்லாத நாடு எது ? அவன்‌ தொழிலை நடத்தும்‌ 


போதே தான்‌ அறியாதே ஒரு நாட்டின்‌ கல்வி ஞானம்‌ கலை விஞ்‌ 


0 
இக்கால இந்தியா 195 


மண உ அவற்றை இன்னொருநாட்டில்‌ நட்டு வைக்கிறான்‌. பிராம்‌ 
ர்வ. அரிய சத்திகள்‌ முதன்மை செலுத்தும்‌ நாளில்‌ சமூக 
இரத்தப்‌ பையிலே சேர்த்துவைக்கப்பட்ட ஞானமும்‌ 
ட ணம்‌ வியாபர 023 5 ல்‌ ல்‌ 
3 ப பல சந்தைகளை நோக்கி எல்லா, - 
ட பரப்பப்பட்தல்‌ றல ண் சத்தி கிளம்பியிரா 
ரத்‌ உலகத்து ஒரு மூலையில்‌ உள்ள பயிற்சியும்‌, கல்வியும்‌, 
கன்ன வம்‌, உணவுகளும்‌, இன்பபோகத்துக்கு உதவும்‌ 
எடு உள்களும்‌ ஆகியவற்றை மற்றொரு மூலைக்கு இன்று வேறெவர்‌ 
த்துக்‌ சென்றிருப்பர்‌ » Fo 
oe கிடக்கட்டும்‌ ; எவருடைய உழைப்பினால்‌ மட்டும்‌ 
வைசி மணனது செரற்சத்தியும்‌, க்ஷத்திரியனுடைய வீரியமும்‌, 
்‌ வனி செல்வமும்‌ இயலுவனவாகுமோ, அவ்வகுப்பினர்‌ 
யாயி 1எளனர்‌ ? சமூகத்தின்‌ உண்மையான னம்‌. 
பி மறந்தும்‌, எல்லாக்‌ காலத்தும்‌ எல்லா நாடுகளிலும்‌ மான 
நட, படையோர்‌?? என்றே வழங்கப்பட்டு வரும்‌ அவக 
ப வரலாறு யாது? 4 அவனது நாக்கை அறுத்து விடுங்கள்‌ ! 
போதி உடலை  அரிந்துவிடுங்கள்‌ ! ? என்பதையும்‌, இவை 
வடம்‌ பிறவற்றையும்‌ மெல்லிய தண்டனைகளாக எண்ணி, 
வ பார்ந்த இந்தியா யார்க்கு விதித்ததோ,- அதுவும்‌ எதற்‌ 
ர தம்முடைய உயர்ந்த வகுப்பினரால்‌ தனியுரிமைகளாகப்‌ 
றப்பட்ட அறிவு ஞானம்‌ இவைகளில்‌ தமக்கும்‌ பங்கு பெறச்‌. 
நிதாயினும்‌ முயலுதல்‌ என்னும்‌ மிகப்‌ பெருங்குற்றத்திற்காக 
விதித்ததோ, இந்தியாவின்‌ “நடமாடும்‌ பிணங்கள்‌? மற்ற நாடு 
களின்‌ 6 பாரம்‌ சுமக்கும்‌ விலங்குகள்‌ ?? சூத்திரர்கள்‌--என்று 
மங்கப்படும்‌ அவ்வகுப்பினருக்கு வாழ்க்கையிலே கதி, என்ன : 
இந்தியாவைப்‌ பற்றி யான்‌ என்ன இயம்புவது ! அந்நாட்டின்‌ 
கத்திர வகுப்பைப்‌ பற்றிய பேச்சை விடுவோம்‌. ஞான நூற்கல்‌ 
வியை முன்புஉரிமையாகப்‌ பெற்றுவந்த அந்நாட்டின்‌ ப 
இந்நாளில்‌ அயல்‌ நாட்டுப்‌ பேராசிரியரே ; அதன்‌ க்ஷதி, ப 
ட ஒனையாளும்‌ ஆங்கிலேயரே; அதன்‌ வைசியரும்‌ வ ல்‌ 
“1ம்‌ இயற்கை உடம்பிலே ஊறிக்கிடக்கும்‌ ஆங்கிலேயரே. . ப்‌ ட்‌ 
ட சூத்திரத்‌ தன்மையொன்றே, அதாவது ணட சிமிருக்‌ 
விலங்குத்‌ தன்மையே, இப்போது இந்தியரிடத்தே மிஞ்‌ 
கின்றது. 
1—15 


காகரிகமும்‌ 
வழியாக வை 


196 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_— ௬டர்‌-1 


ல 
ஊடுருவிச்‌ செல்லற்கரிய இருளென்னும்‌ மேகம்‌ இந்தாள்‌ 
நம்மனைவரையும்‌ ௪ம அளவு சூழ்நீதுகொண்டுள்ளது. இப்‌ சி 
நம்மிடத்து, எண்ணியதை முடிக்கும்‌ திண்மையோ, புது க 
யில்‌ துணிவோ, நெஞ்சில்‌ தீரமோ, மன வலிமையோ, பிறர்‌. எல்‌ 
மிடம்‌ முறை கெட ஒமுகும்போது வெறுப்போ, அடிமைத்தன பா 
அருவருப்போ, நெஞ்சத்து அன்போ, ஆசையோ, ஆண்மை ன்‌ 
இல்லை. ஆனால்‌, இந்தியாவில்‌ நம்மிடம்‌ உள்ளவை, வேரன்‌ 
நிய பொறாமை, ஒருவர்மீதொருவருக்குப்‌ பலமான வெதுப்‌ ப்‌ 
எவ்வாற்றானும்‌ எளியாரை அழிப்பதிலும்‌ வலியாரது காலை ப்‌ 
போல நக்கிச்‌ சுவைத்தலும்‌ உள்ள நோய்‌ கொண்ட அவா துச்‌ 
பனவே. இன்று மிக உயர்ந்த திருத்தி செல்வத்தையும்‌ சத்தி 
யும்‌ ஆடம்பரமாக வெளிக்காட்டுவதில்‌ அடங்கிவிடுகிறது. பதித 
தன்‌ விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்வதிலும்‌ ஞானம்‌ அழியும்‌ 
பொருள்களைத்‌ தொகுப்பதிலும்‌ அடங்கியிருக்கின்றன ; யோகம்‌ 
அருவருப்பான மிகக்‌ கெட்ட பழக்கங்களிலும்‌, கருமம்‌ பிறர்௫0 
அடிமையாவதிலும்‌ அடங்குகின்றன ; நாகரிகம்‌ அயல்‌ நாட்டின்‌ 
ரின்‌ வழக்கங்களைப்‌ பின்பற்றும்‌ இழிவிலும்‌, சொல்வன்மை பழி 
மொழிகளைப்‌ பயன்‌ படுத்துவதிலும்‌, இலக்கிய மாண்புப்‌ பொருள்‌ 
படைத்தோரைப்‌ பற்றிய அளவு கடந்த புகமுரையிலும்‌ நடுங்கச்‌ 
செய்யும்படி அருவருப்பானவற்றை பரப்புவதிலும்‌ அடங்கி நிற்‌ 
கின்றன ! நாட்டின்‌ மக்கள்‌ தொகை முமுவதும்‌ அனுபவத்திலே 
குத்திரரது மட்டத்திற்கு இறங்கிவிட்டபோது, வேறான சூத்திரரது 
வகுப்பைப்பந்றித்‌ தனித்துக்‌ கூற யாது உள்ளது ? இந்தியா ஒழிந்த 
மற்றைய நாடுகளில்‌ உள்ள சூத்திரர்‌ ஒரு சிறிது விழித்திருப்‌ 
பதாகத்‌ தோன்றுகிறது. ஆனால்‌, தக்க கல்வி பெறாத குறை 
அவரிடம்‌ உள்ளது. அவ்வகுப்பினர்‌ ஒருவர்மீது ஒருவர்‌ கொள்‌ 
ளும்‌ பகையை மட்டும்‌ பெற்றுள்ளனர்‌. இது சூத்திரர்க்குப்‌ பொது 
வாக ஏற்பட்ட இயல்புதான்‌. மற்ற வகுப்பினரைவிட அவர்‌ பெரி 
தும்‌ தொகையில்‌ மிஞ்சியவராயிருத்தலினால்‌ யாது பயன்‌ ? பத்தி 
மனிதர்க்குப்‌ பத்து லட்சம்‌ மனிதரது ஆற்றலைத்‌ திரட்டிக்‌ கொடுக்‌ 
கும்‌ அந்த ஒற்றுமையுணர்ச்சி இன்னும்‌ சூத்திரர்க்கு நீண்ட 
தொலையிலுள்ளது. இக்காரணத்தால்‌, இயற்கை விதிக்கு இணங்கச்‌ 
சூத்திரர்‌ தவறாது எங்கும்‌ அடிமை வகுப்பினராகின்றனர்‌. 
பட்டத மகவு தற்காலம்‌ வரும்‌ என்ற நம்பிக்கைக்கு இட 
2 த்தின்‌ பலம்‌ வாய்ந்த போக்கிலே, பிராம்மணரும்‌ 


இக்கால இந்தியா 197 


வகுப்பினரும்‌ சூத்திரரது தாழ்ந்த நிலைக்குக்‌ கீழ்க்‌ 
கின்றனர்‌; சூத்திரரும்‌ மேலான பதவிகட்கு உயர்த்‌ 
னர்‌, உரோமாபுரியால்‌ அடிமையாக்கப்பட்ட, சூத்திர 
” முன்பொரு காலம்‌ இருந்த ஐரோப்பா, இப்போது 
வீரியம்‌ நிரம்பியுள்ளது. நம்‌ கண்‌ முன்னே வலிமை 
ந்‌ "நாடு வெகு விரைவாகச்‌ சூத்திரத்தன்மையை நோக்கித்‌ 
ஆகா வருகின்றது ; அதற்கு மாறாக, அற்பமான ஜப்பான்‌ 
இ. வாணத்தைப்‌ போலத்‌ திடீரெனப்புறப்பட்டு, மேற்கிளம்பித்‌ 
உரிமைகளில்‌ இயல்பை உதறி எறிந்துவிட்டு, உயர்வகுப்பினரின்‌ 
இக்கால டதத மெல்ல மெல்லப்‌ படையெடுத்து வருகிறது. 
வதும்‌ ரீஸ்‌ இத்தாலி நாடுகள்‌ க்ஷத்திரிய இயல்பைப்‌ பெறு 
2. துருக்கி ஸ்பெயின்‌ முதலிய நாடுகள்‌ தேய்வடைவதும்‌ 


மற்ற உயர்‌ 

கொணரப்படு 
அப்படுகின்ற 
து நாடாக 
ஷத்திரிய 
பெற்ற ௫ 
தாழ்‌ 


இங்குக்‌ கவனிக்கத்‌ நட்டி 
uy டட வம்‌, சூத்திர வகுப்புத்‌ தனது சூத்திரத்தன்மையோடே 
அடையும்‌ காலம்‌ வரும்‌ ; அதாவது சூத்திரர்‌, வைசியரது, 


வரும யாது சிறப்பியல்களைப்‌ பெறுவதனால்‌ பெருமையடைந்து 
ட்‌ சாலத்துப்‌ போலன்று; ஒவ்வொரு நாட்டிலுமுள்ள குத்தி 
வ்‌ பிறவியிலே அமைந்த சூத்திர இயல்போடும்‌ வழக்கங்‌ 
ok a வைசியராகவோ க்ஷத்திரியராகவோ உள்ளியல்பில்‌ 
கல சூத்திரராகவோ இருந்து, ஒவ்வொரு சமூகத்திலும்‌ மூடல்‌ . 
கயம்‌ செலுத்தும்‌ காலம்‌ வரும்‌. இப்புதுச்‌ சத்தியின்‌ அருணோ 
தோல்‌ மேலையுலகத்தாரது வானத்திலே முன்னமே மெல்‌ 
பாதத்‌ தொடல்கிலிட்டது; இப்புதிய தோற்றத்தின்‌ அய 
ம்‌ விளைவு யாதாகுமோ எனச்‌ சிந்தனையுடையாரும்‌ ன்‌ 
இட டாது திகைக்கின்றனர்‌. சமூகநல வாதமும்‌; டக்‌ 
ப்பு வாதமும்‌, அனைத்து மறுப்பு வாதமும்‌; “இலை 
£ன்ற பிறவும்‌ இனி வர இருக்கும்‌ சமூகப்‌ புரட்சியின்‌ 
19 னணியிலே உள்ளன. [கி. பி. 1835-ல்‌ சமூக நல வாது, 


l | ம்‌ 
ட்டில்‌ பிறந்த ஒருவரால்‌ ஆட்சியொழிப்பு வாதமும்‌; 1862-ல்‌ 
யாவில்‌ மூதன்முதலாக அனைத்து மறுப்பு வாதமும்‌ தேனை 

க்கம்‌ கொடுங்‌ 


ரம நினைவுக்கெட்டாக்‌ காலமுதல்‌, சமட்டும்‌ அமுக்க க்‌ 
உட ன்மையெனும்‌ இரண்டின்‌ பயனாகச்‌ சூத்திரர்‌ உயர்லி்‌ இன்‌ 

அ காலை நாய்‌ போல நக்கி வாமும்‌ மிக்க இழிதகவுடையாரா ஷ்‌ 
இனர்‌; அன்றேல்‌, கொடிய விலங்குகளைப்‌ போல மனிதத்தை 


“ந்றவராகின்றனர்‌- இதுவே பொது விதி என்னலாம்‌. இன்னும்‌, 


198 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--ஈடர்‌- | 


எல்லாக்‌ காலங்களிலும்‌ அவர்‌ எதிர்பார்ப்பனவும்‌ ஆசைப்படு? 
வும்‌ நிறைவேறாது போகின்றன; நோக்கத்தில்‌ உறுதியும்‌ செய?” 
விடாமுயற்சியும்‌ அவரிடத்துச்‌ சற்றும்‌ இல்லை. 

மேலை நாடுகளில்‌ கல்வி பரவியிருந்தும்‌, சூத்திர வகுப்பு 27 
வதற்கு ஒரு பெரிய இடையூறு குறுக்கிடுகிறது. அது யாதெ 5 
ஏறக்குறைய நல்ல குணங்களோ, தீய குணங்களோ உள்ளமை 
திருத்தலைப்‌ பொருத்து ஏற்படும்‌ சாதியை ஓப்புக்கொள்ளுதலே 
பண்டைய நாளில்‌ இந்தியாவில்‌ வழங்கிய இந்தக்‌ குணத்தைப்‌ 
பற்றிய சாதி முறையே சூத்திர வகுப்பைக்‌ காலையும்‌ கையையி!? 
கட்டி வைத்துக்‌ கீழே அமுக்கி வந்தது. முதலாவதாக பொருளை 
சேர்க்கவோ, தக்க கல்வியையும்‌ அறிவையும்‌ தேடிப்‌ பெறவோ; 
குத்திரர்க்கு ஒர்‌ அமயமும்‌ கிடையாது போயிற்று. இக்குறை 
யோடு இன்னொன்றும்‌ சேரலாயிற்று. சூத்திர வகுப்பிலே அசாதா 
ரணமான திறமைகளோடும்‌ இயற்கையறிவோடும்‌ ஒரு மனிதன்‌ 
என்றேனும்‌ பிறந்தானாயின்‌, சமூகத்திலுள்ள சொற்சத்தி வாய்த்த 
உயர்வகுப்பினர்‌ அவன்மீது உடனே பட்டங்களையும்‌ மதிப்பையும்‌ 
சொறிந்து, அவனைத்‌ தமது வகுப்பாகிய வட்டத்துக்கு உயர்த்தி 
வந்தனர்‌. அவனது செல்வமும்‌ அவனது ஞானத்தின்‌ சத்தியும்‌ 
அயற்சாதியின்‌ நலத்திற்காகப்‌ பயன்படுத்தப்பட்டன; அவனதி 
இனத்தவர்‌ அவனுடைய பேறுகளின்‌ பயனைப்‌ பெறாது போயினர்‌ - 
இதுமட்டுமன்றி, ஒன்றுக்கும்‌ உதவா மக்களும்‌, உயர்ந்த சாதி 
களின்‌ கழிவும்‌ அமுக்கும்‌ ஆகும்‌ மக்களும்‌ விலக்கப்பட்டுச்‌ சூத்திர 
வகுப்பில்‌ தள்ளப்பட்டு, அவ்வகுப்பினரின்‌ தொகையை மிகச்‌ செய்‌ 
தனர்‌. 

வசிஷ்டர்‌, நாரதர்‌, சத்தியகாம ஜாபாலர்‌, வியாசர்‌, கிருபர்‌, 
துரோணர்‌, கன்னன்‌ முதலிய ச ந்தேகத்திற்கிடமான பெற்றோரை 
யுடையோர்‌ அவர்தம்‌ மேன்மையான படிப்பையோ கல்வியையோ 
கருதி,பிராம்மணரது பதவிக்கோ க்ஷத்திரியரது பதவிக்கோ உயர்த்‌ 
தப்பட்டனர்‌; ஆனால்‌, இவ்வாறு உயர்த்தப்பட்டமையால்‌, பரத்தை 
பணிப்பெண்‌, செம்படவன்‌ தேர்ப்பாகன்‌ என்னும்‌ வகுப்புகள்‌ எவ்‌ 
வாறு பயன்‌ பெற்றன என்பது இது வரை அறியப்படவில்லை. 
மேலும்‌, இதற்கு மாறாக, பிராம்மண க்ஷத்திரிய வைசிய வகுப்பி 
விருந்து வீழ்ந்தோர்‌ சூத்திரரது வகுப்பிற்கே எப்போதும்‌ தள்ளப்‌ 
பட்டு அதை-நிரப்பலாயினர்‌. 

இக்கால இந்தியாவில்‌, சூத்திரப்‌ பெற்றோர்க்குப்‌ பிறந்த ஏவ 


யர்‌ 


இக்கால இந்தியா 199 


ஹும்‌, இலட்ச 


சரி, கன பக பிரபுவாயினும்‌ சரி, ஒரு பெரும்பண்டிதனாயினும்‌ 
னல்லன்‌; ந்த வகுப்பை விட்டு வெளியேறும்‌ உரிமையுடையவ 


ஞானமோ இதன்‌ பயனாக, அவனது செல்வமோ, அறிவோ, 
பட்டுக்‌ ன்‌ அதன்‌ சத்தி அவனது இனத்தின்‌ எல்லைக்குள்‌ அடை 
படுத்தப்படுது. அவன்‌ வகுப்பினரின்‌ முன்னேநத்திற்காகப்‌ பயன்‌ 
சாதி மு ஐது. இந்தியாவிலே பிறவியையொட்டி வரும்‌ இந்த? 
இயலாமை இவ்வாறு தனக்குரிய எல்லையைத்‌ தாண்டிச்‌ செல்ல 
னேற்றத்துந தே வட்டத்துக்குள்‌ திரியும்‌ மக்களின்‌ முன்‌ 
புறிந்து வத 2 மேல்ல மெல்ல--ஆனாலும்‌ உறுதியாக, உதவி 
. படுத்தா ருகின்றது. சாதி பதவி என்னும்‌ வேறுபாடுகளைப்பொருட 
இந்தியா , குடிகளை நடத்திவரும்‌ ஓர்‌ அரசாங்கத்தாரின்‌ கீழ்‌ 
வண்ண இருக்கும்‌ வரை இந்தியாவிலுள்ள கீழ்‌ வகுப்பினர்‌ இவ்‌ 
உ௨௰ மேன்மேலும்‌ திருந்தி வருவர்‌: 

ல டட ன தலைமைப்பதவி கல்வியைத்‌ தமது சுய உரிமை 
ஆயுத வு எாடாடுவாரது கையிலோ, செல்வத்தின்‌ சத்தியையோ 
சுத்திக்‌ லிமையையோ ஆள்வாரது கையிலோ இருப்பினும்‌, அதன்‌ 
சமக்‌ 6 மூலம்‌ எப்போதும்‌ குடிகளேயாவார்கள்‌. அதிகம்‌ 
விள ட வகுப்பு இந்ந மூலத்தினின்றும்‌ பிரிந்து போகும்‌. அதே 
விற்கு அது மெலிவடைவதும்‌ திண்ணம்‌. ஆனால்‌, விதியின்‌ 
புது க, கேலியை என்னென்பது! மாயை வேலை செய்யும்‌ 
வழியா இவ்வண்ணம்‌ உள்ளத! அந்தச்‌ சத்தி யாரிடமிருந்து தல 
பெ யாலோ கெட்ட வழியாலோ நேராகவோ சுற்றிய முறையிலோ 
னே தேர வஞ்: தந்திரம்‌, வலியுறுத்தல்‌ இவை 
வு லா; மனமிசைந்த கொடையாலோ பெறப்படுகிறதோ- அவி 
னைத்‌ தலைமை செலுத்தும்‌ வகுப்பினர்‌ விரைவில்‌ பொருட்‌ 
படூத்தாதொழிகின்றனர்‌. நாளடைவில்‌ பிராம்மண சத்தி 92 
இ பயக்‌ நிலைக்களனாகிப்‌ பொதுமக்களிடமிருந்து முழுதும்‌ 
நத னை விலக்கிக்கொண்ட போது, குடிகளின்‌ ஆற்றலை அடி 
நண்டு நின்ற அப்போதைய க்ஷத்திரிய சத்தியால்‌ ம 
கள்ளப்பட்டது. பின்னும்‌, க்ஷத்திரிய சத்தி தன்னை முழுக்‌ கம்‌ 
“முள்ளதாகக்‌ கருதி, தனக்கும்‌ குடிகளான பொது மக்களுக்கு 
அடையே வாயகன்ற பெரும்பள்ளத்தை உண்டுபண்ணிய போது, 
அதன்‌ பயனாக அதுவும்‌ அழிவடையலாயிற்று; அதாவது; பொது 


200 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சுடர்‌-1 


பொம்மையேயாயிற்று. வைசியர்‌ இவ்வாறு தமது கோரிக்கையை 
நிறைவேற்றவே, இப்போது அவரும்‌ பொது மக்களான குடிகளிட 
மிருந்து உதவி பெறுதலை இழிவாகக்‌ கருதியும்‌, அதனால்‌ தம்மை 
அவரிடமிருந்து வேறாக்கிக்கொள்ள இயன்ற மட்டும்‌ முயன்றும்‌ 
வருகின்றனர்‌; இதன்‌ பயனாக, இச்‌௪த்தியின்‌ அளவிற்கும்‌ விதை 
ஊன்றப்பட்டு வருகின்றது. 

பொது மக்களான குடிகள்‌ தாங்களே எல்லாச்‌ சுத்திகட்கும்‌ 
களஞ்சியமாயிருந்தும்‌, தமக்குள்‌ ஒருவரை விட்டு ஒருவர்‌ விலகி 
வாழ்தலையே விடாது எப்போதும்‌ மேற்கொண்டிருத்தலின்‌, தமக்கு 
ஏற்பட்ட நியாயமான உரிமைகளையும்‌ பரிகொடுத்து நிற்கின்றனர்‌. 
இம்மாதிரி விலகிய வாழ்வு நடைபெற்று வரும்‌ வரை அவர்‌ அவ்‌ 
வண்ணமே இருப்பார்‌. 

பொதுவான ஓர்‌ இன்னலோ, சில வேளைகளில்‌ வெறுப்புக்கோ 
அன்புக்கோ உண்டாகும்‌ ஒரு பொதுக்காரணமோ, மக்களை ஒன்‌ 
ரகப்‌ பிணைக்கும்‌ சுத்தியாகின்றது. ஊனுண்ணும்‌ விலங்குகட்கு 
இரையாகும்‌ விலங்குகளை மந்தையாகக்‌ கூடி வாழச்‌ செய்யும்‌ 
விதியின்படியே, மாந்தரும்‌ ஒன்றாகக்‌ கூடித்‌ தமக்கென ஒரு வகுப்‌ 
பையோ; ஒரே நாட்டினர்‌ எனும்‌ உறவையோ, உண்டாக்கிக்‌ 
கொள்கின்றனர்‌. தம்‌ சொந்த மக்களின்மீதும்‌ நாட்டின்‌ மீதும்‌ 
கொள்ளும்‌ ஊக்கமான அபிமானம்‌; அயல்‌ மக்களின்மீதும்‌ 
நாட்டின்மீதும்‌ காட்டும்‌ வெம்பகையாக உருக்கொள்கின்றது; ஒரு 
நாடு மற்றொன்றின்மீது கொள்ளும்‌ பகைமையால்‌ தனக்குள்‌ ஒற்று 
மையை விளைத்தல்‌ மூலமாகத்‌ தான்‌ அதனினும்‌ முன்னேற்றமடை 
தற்கு முக்கியமான காரணங்களில்‌ ஒன்று இதுவே என்பதில்‌ ஐய 
மில்லை. சான்றாக, பெர்சியாமீது கிரீசுக்கும்‌, கார்த்தேஜின் மீறு 
உரோமுக்கும்‌, காபியர்மீது அரேபியர்க்கும்‌, மூர்‌ என்பவர்மீது 
ஸ்பெயினுக்கும்‌, ஸ்பெயின்மீது பிரான்சுக்கும்‌, பிரான்சின்மீது 
இங்கிலாந்து ஜெர்மனி இரண்டிற்கும்‌, இங்கிலா ந்தின்மீது அமெரிக்‌ 
காவுக்கும்‌ உண்டான பகைமையைக்‌ காண்க. 

தன்னை நேசித்தலே தன்னைத்‌ துறத்தல்‌ என்னும்‌ நிலையைப்‌ 
போதிக்கும்‌ முதற்குருவாகும்‌. தனது சுயநன்மையொன்றையே 
பாதுகாக்கும்பொருட்டு, ஒருவன்‌ தொகுதியின்‌ (சமூகத்தின்‌) நண்‌. 
மையை முதலில்‌ கருதுகிறான்‌. ஒருவனது அய நாட்டினரின்‌ நன்‌ 
மையிலே அவனது சுய நன்மையும்‌ அமைந்துள்ளது; ஒருவ 
னுடைய நாட்டினரின்‌ செழிப்பிலே அவனது செழிப்பும்‌ அமைந்‌ 


இக்கால இந்தியா 201 


துள்ளது. பலருடைய ஒத்துழைப்பின்றிப்‌ பெரும்பான்மையான 
வேலைகள்‌ எவ்வழியிலும்‌ முன்‌ செல்லமாட்டா ; தற்காப்பும்‌ இய 
லாத காரியமாய்விடூம்‌. இந்தச்‌ சுய நன்மையைப்‌ பாதுகாக்கும்‌ 
பொருட்டு நண்பர்‌ ஒருவர்க்கொருவர்‌ உதவிக்காகக்‌ கைகோத்து 
ஒன்றாயிருத்தல்‌ ஓவ்வொரு நாட்டினரிடத்தும்‌ ஒவ்வொரு நாட்டிலும்‌ 
அாணப்படுகின்றது. இச்சுய நன்மையெனும்‌ வட்டத்தின்‌ சுற்றளவு 
மக்கட்குத்‌ தக்கவாறு வேறுபடுகிறது. இனம்‌ பெருக்கலும்‌, ஒரு 
நிலையான வழியின்றி அன்றாடம்‌ வயிறு வளர்த்து வாழ ஓர்‌ 
அமயத்தைப்‌ பெறுதலும்‌, இதற்கு மேலாக, உயர்ந்த வகுப்புகளின்‌ 
ஞான முயற்சிகளுக்கு யாதொரு தீங்கும்‌ வாராத ஒரு நிலைமையை 
அடைதலுமே இந்தியர்க்கு மிகவுயர்ந்த இலாபமும்‌ நன்மையு 
மாகும்‌! இக்கால இந்தியாவிற்கு இதனினும்‌ மேலான ஒன்றை 
பகிர்பார்த்தலைக்‌ கருதவும்‌ வழியில்லை. இந்தியாவின்‌ வாழ்க்கை 

“பணியின்‌ இறுதிப்படியும்‌ இதுவே! 1 
இந்தியாவின்‌ இக்கால அரசாங்கத்தின்‌ சார்பாக எழுந்த சில 
கேடுகள்‌ உள : ஆனால்‌, அவற்றில்‌ மிகப்‌ பெரிய நன்மையான சில 
“குதிகளும்‌ ல்‌ ன்‌ நமக்கு அவற்றில்‌ மிகவுயர்ந்த நன்மையை 
ட ளிப்பது இது--பாடலிபுத்திரப்‌ பேரரசின்‌ வீழ்ச்சி முதல்‌ இது 
விரை, ஆங்கில ஆட்சியைப்‌ போன்று நாடு முழுவதும்‌ செங்‌ 
உல்‌ செலுத்திய, சக்தி வாய்ந்த; இயந்திரம்‌ போன்ற ஓரரசாங்‌ 
தின்கம்‌ இந்தியா ஒரு நானும்‌ இருந்ததில்லை. இந்த வைசியத்‌ 
அலைமையாட்சியின்கீழ்‌ வைசியருக்கு இயற்கையாயுள்ள கடுமை 
ன்‌ துணிவான முயற்சிகளின்‌ பயனாக, உலகத்தின்‌ ஒரு கக்‌ 
ப ந்து மற்‌ கோடிக்கு வியாபாரச்‌ சரக்குகள்‌ கொண்டு 
போவது மந்தத்‌ அதே சமயம்‌ அச்செயலின்‌ இயல்பான வினை 
யு ப்பட ஜு க்களின்‌ கருத்துகளும்‌ எண்ணங்களும்‌ இந்திய 
க்களின்‌ எலும்பிற்குள்ளும்‌ இரத்தத்திற்குள்ளூம்‌ வலியப்‌ புகுந்து 
உடகின்றன, இந்தக்‌ கருத்துகள்‌ எண்ணால்‌ 
க்‌ இந்தியாவிற்கு மிக்க நன்மையளிக்கக்‌ கூடியன? 
கேடு ப்ர ; ஆனால்‌, மற்றவை, இந்நாட்டில்‌ வாழ்‌ 
வார 0 விகாக்கக்கூடியன ; 2 க H யது இன்னது 
என்பு உண்மையாகவே ந அவத ட) தங்க்கும்‌ 

ப அத்‌ தீர்மானித்தல்‌ அக பத 
தென்பதை வெளியிடு டோ எதுவாயிருப்பினும்‌, அத்‌ 
தொல்‌, நன்மையோ, ns வின்‌ வருங்கால நலத்‌ 
தி . ௨ வத்கொண்டு இந்தியால நல; 
யைத்‌ துனோத்துக 


202 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ௬டர்‌- | 


ர்‌ 
திற்குத்‌ திண்ணமான அறிகுறி எமுவது காணப்படுகின்‌ சய 
அது யாதெனில்‌, அந்நாட்டிற்குச்‌ சொந்தமான பழைய 

இலட்சியங்கள்‌ ஒரு பக்கமும்‌ அன்னிய நாட்டினர்க்குரிய புதி ப்‌ 
புகுத்தப்பட்ட விந்தையான இலட்சியங்கள்‌ மற்றொரு ட்டது 
மாறிமாறி ஒன்றையொன்று தாக்க, அப்போது நிகமும்‌ சென 
எதிர்ச்செயல்களின்‌ முடிவாக அந்நாடு, தனது நீண்ட ப 
உறக்கத்தினின்றும்‌ மெல்ல மெல்லக்‌ கண்‌ விழித்து வரு தில்‌ 
றது என்பதே. தவறுகள்‌ அது இழைக்கும்‌ ; இழைக்கட்டும்‌ ; ௮ 5 
யாதொரு தீங்கும்‌ இல்லை; நம்‌ எல்லாச்‌ செயல்களிலும்‌, பிழை 
வறுகளும்‌ மட்டுமே நமக்கு ஆசிரியர்களாகின்றன. வக்‌ 
இழைப்பவன்‌ எவனோ, அவனொருவனாலேயே உண்மை கண்க 
டையப்படுகின்றது. மரங்கள்‌ தவறு இழைத்தல்‌ ஒரு போதி 
இல்லை ; கற்களும்‌ பிழைக்கு ஆளாவதில்லை ; மாறாத |, 
விதிகளை விலங்குகள்‌ மீறுதலும்‌ காண அரிதாகின்றது ; த்த 
மனிதனோ, தவறும்‌ இயல்புடையவன்‌. அம்மனிதனே மண்ணகத்‌ 
செய்வமாகிவிடுகிறான்‌. தொட்டிற்பருவமூதல்‌ இறக்குமளவும்‌ நபி 
செயல்‌ ஒவ்வொன்றும்‌, பொமுது புலரும்‌ வேளையில்‌ எழுந்திருந்ததி 
மூதல்‌ நள்ளிரவில்‌ உறங்கப்போகும்‌ வரை நமது நினைவு DS 
வொன்றும்‌, நமக்காக நுட்பமான விவரங்களோடு பிறரால்‌ 
கட்டளையாக விதிக்கப்படுமாயின்‌, அவ்வாறு ஏற்படுத்தப்பட்ட 
விதிகளின்‌ இறுகிய பிடிப்புக்குள்‌ நம்மை வைத்திருக்கும்பொருட்டு 
அரசனது வாள்‌ வலிமையையும்‌ துணைக்கொள்வதாயின்‌, பின்‌ நாம்‌ 
நமக்கெனச்‌ சுதந்தரமாக நினைப்பதற்கு மிஞ்சுவது யாதேனும்‌ 
உண்டோ ? ஒரு மனிதனைப்‌ பேரறிஞனாகவும்‌ ஞானியாகவும்‌ 
செய்வது யாது ? அவன்‌ தானாக நினைப்பதும்‌ ஆராய்வதும்‌ சங்கற்‌ 
பிப்பதுமே அவ்வாறாதற்குக்‌ காரணமல்லவா ? பயிற்சி இன்றேல்‌, 
அந்து சிந்திக்கும்‌ சத்தியை இழக்க நேரும்‌; தமோ குணம்‌ 
தலையெடுக்கும்‌ ; மனம்‌ மமுங்கிச்‌ சோம்பலடையும்‌ ; உயிர்‌ ௪டப்‌ 
பொருளின்‌ மட்டத்திற்குக்‌ கீழ்க்‌ கொணரப்படும்‌. இது உண்மையா 
யிருந்தும்‌, இன்றைக்கும்‌ ஒவ்வொரு மதப்‌ போதகரும்‌ ஒவ்வொரு 
ஈத தலைவரும்‌ சமூகத்தாரை வழி நடத்துதற்காகப்‌ புதிய 
”டடங்களையும்‌ கட்டுப்பாடுகளையும்‌ அமைப்பதில்‌ பரபரப்புக்‌ 
கொள்கின்றனரே ! நாட்டிற்கு விதிகள்‌ தேவையா ? போதுமான 
அளவு அவை அங்கில்லையா ? விதிகளால்‌ நசுக்குண்டு இந்திய 
“5கட்சுமுதரயம்‌ முழுமையும்‌ தனது அழிவை நோக்கி அணுகி 


ரகப்‌ 


இக்கால இந்தியா 203 


கட்டு ்‌ நிதான நின்‌ னை அறிவார்‌ யார்‌ : 
“ஐ ம்‌ மாக நி6 ர்‌ ர்‌? 
பப்பா நின்று இத 


ல்‌, வெல்‌ டின்றித்‌ தன்‌ விருப்பப்படி ஒமுகும்‌ அரசனது ஆட்சி 
இழிய நடும்‌ மக்களினம்‌ ஆட்சியதிகாரிகளால்‌ அவ்வளவு 
ஆட்சியில்‌ அதிப்படுவதில்லை. அம்மாதிரியான இச்சாதிகார 
ம்க்‌ குடிகள்‌ அனைவரும்‌ சம உரிமையராகின்றனர்‌ . 
யில்லை 5; அதிகாரியை வினவவோ அடக்கவோ எவர்க்கும்‌ உரிமை 
ப அத்து சாதி பற்றியும்‌ அது போன்ற பிறவற்றாலும 
“ஆளும்‌ ப உரிமைகளை நாட இடமில்லாது போகிறது. 2 
படத்து “களின்‌ சமூகம்‌ தனது வாக்கால்‌ அரசனை எங்கே ம்‌ 
து வெல்லப்பட்ட சமூகத்தார்‌ எங்கே குடியரசு ஆட்‌ ப்பட்‌ 
டை றனரோ, அங்கே ஆளுவார்க்கும்‌ ஆளப்படூவார்க்கும்‌ 
வி நெருங்கிய உறவின்றி ஒருவர்க்கொருவர்‌ நெடுந்தொலை 
ப ப வாழ்கின்றனர்‌ ; அங்கே. ஆட்சி புரிவோர்‌ தம்‌ சத்தியிற்‌ 
கட பகுதியை ஆளப்படுவாரது நன்மைக்கென்றே : முழுதும்‌ 
லா துவராமின்‌, சிறிது காலத்தில்‌ அவர்க்குப்‌ பெருநன்மை பிரி 
த எனினும்‌, அச்சத்தியை அவர்‌ அடிமைப்பட்ட மக்கள! 
வி அம்‌ அடக்கி வைப்பதற்குரிய முயற்சிகளிலும்‌ முறைகளிலும்‌ 
உட குகின்றனர்‌. இக்காரணத்தினால்‌ அன்னியரான குடிகள்‌ 
இடை ச குடியரசு ஆட்சியின்கீழ்ப்‌ பெற்றதைவிட மிகுதியான 
வரண்‌ வாழ்வை உரோமப்‌ பேரரசரது ஆட்சியின்கீழ்ப்‌ த 
எ இர்‌. இதே காரணத்தினால்‌, கிறித்தவ மத டர நாம்‌ 
இ னும்‌ ஞானியார்‌, வெல்லப்பட்ட யூத சமூகத்திற்‌ தல்‌ 
பினும்‌, தம்மீது சாட்டப்பட்ட குற்றங்களைப்‌ பற்றித்‌ த 
ட்‌ வதற்காக உரோமப்‌ பேரரசர்‌ சீசரது மேல்‌ விசார ர 
த. கொடுக்கும்‌ அனுமதியைப்‌ பெற்றனர்‌... அ ளு 
பட்ட முறையில்‌ நம்மைச்‌ சுதேசிகள்‌? என்றும்‌; ம்‌ 
னிதர்‌: என்றும்‌ வழங்குவதனாலும்‌, கலவ அன்ட்‌ 
நமக்‌ 


> 


கஷ்டமோ இல்லை, ண வேறுபாடுகள்‌ காரணமாக 
அள்ளேயே ணத க்‌ காட்டும்‌ பகைமையுணர்ச்சியும்‌ ன 
புணர்ச்சியும்‌ ஆங்கிலேயரது உணர்ச்சிகளினும்‌ மிகமிகத்‌. தீ ன்‌ 
மாகின்றன; பிராம்மணர்‌ தமக்கு ஆதரவாக அவ்‌ 
க்ஷத்திரிய அரசனொருவனைப்‌ பெறுவராயின்‌, மறுபடியும்‌ ப க 
காக்கைத்‌ துண்டிக்கவும்‌; அங்கங்களை வெட்டவும்‌ ௬ 


த] 
“யாடு முயலமாட்டார்‌ என யார்‌ கூற மூடிய 


204 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--அடர்‌- 


தின்‌ கிழக்குப்பகுதியிலே அண்மைக்‌ காலத்திற்‌ பற்பல வருண? 
தாரும்‌ தமது இக்காலச்‌ சமூக நிலையினைச்‌ சீராக்கும்‌ நோக்கத்‌ 
தோடு தமக்குள்‌ ஒற்றுமையையும்‌ ஒத்த உணர்க சியுடையர்்‌ 
தன்மையையும்‌ வளர்த்து வருபவராகத்‌ தோன்றுகின்றனர்‌ எழத 
பதும்‌, மராட்டியதே௪ த்திலே பிராம்மணர்‌ “மராட்டிய? சமுகத்தை 
புகழ்ந்து கீதங்கள்‌ பாடத்‌ தொடங்கிவிட்டனர்‌ என்பதும்‌ உ 
களே ; ஆனால்‌; இச்செயல்கள்‌ தூய தன்னலமற்ற அயல்‌! த 
எமுந்தவையெனக்‌ கீழ்‌ வருணத்தார்‌ இப்போதும்‌ நம்பக்கூடுமா - 
ஆனால்‌, ஆங்கிலப்‌ பொது மக்களின்‌ மனங்களிலே மெள்ள 
மெள்ள ஓர்‌ எண்ணம்‌ உண்டாகிவருகிறது; அதாவது, இந்திய 
இராச்சியம்‌ அவரது ஆட்சியை விட்டு விலகுமாயின்‌, அது 
அவர்க்குப்‌ பேரின்னல்‌ விரைவில்‌ விளைத்து, அழிவுக்கும்‌ காரண 
மாகும்‌ என்பது. ஆதலின்‌, எவ்வழியாலேனும்‌ இங்கிலாந்தின்‌ 
தலைமைப்‌ பதவியை இந்தியாவில்‌ போற்றி வரல்‌ வேண்டும்‌. அதை 
செய்யும்‌ வழியாவது, இந்தியன்‌ ஒவ்வொருவனுடைய நெஞ்சிலும்‌ 
பிரிட்டிஷ்‌ மக்கட்சமூகத்தாரது பெருமதிப்பையும்‌ புகழையும்‌ 
பற்றிய நினைவுகள்‌ ஒங்கி நிற்க ஏற்பாடு செய்தலே என்று அவர்‌ 
நினைக்கின்றனர்‌. இம்மாதிரியான இழிவான இரங்கத்தகும்‌ 
IS ஆங்கிலேயர்க்குள்ளே வலுத்து வரும்‌ வகையையும்‌, 
தள்‌, செயலாக மாற்றும்பொருட்டு அவர்‌ தமது செயல்முறையை 
ஒழுங்காக விரிவாக்கி வரும்‌ வகையையும்‌ உற்று நோக்கும்‌ போது, 
சிரிப்பு ஒரு பக்கமும்‌ கண்ணீர்‌ ஒரு பக்கமும்‌ தோன்றுகின்றன. 
இந்தியாவில்‌ வாமும்‌ ஆங்கிலேயர்‌ பின்வரும்‌ உண்மையை மறந்து 
வருவது போலத்‌ தோன்றுகிறது. ஆங்கிலேயர்‌ இந்த இந்திய 
இராச்சியத்தைச்‌ சம்பாதித்தது, தம்‌ தீரத்தாலும்‌ விடாமுயற்சி 
க்‌ “மூகத்திற்குரிய திவிரமான கருத்தொருமைப்பாட்டாலுமே 
கயிங்கல்‌ கவாத்து. முக்கிய, அங்கமாய்‌ விளங்கிய இந்தியா 
விஞ்ஞான நாகத்‌ கத தன சந்தைக்குட்புகும்படிசெய்தது , 
RE யு அணக்கொண்ட அவரது எப்பொழுதும்‌ விழிப்‌ 
ற்ற வியாபாரப்‌ பேரறிவே; இவ்விரு வகைச்‌ சிறப்பியல்புகளும்‌ 
ம்‌ வாழ்க்கையினின்றும்‌ பெயர்ந்து செல்லா திருக்கும்‌ 
ர இந்தியாவில்‌ அவருடைய செங்கோல்‌ அசைக்கவொண்ணாத 
ர பட்டிஷாரது ஒழுக்கத்திலே இக்குணங்கள்‌ அமைத்‌ 
்‌ 7 ஈயும்‌ ஆயிரக்கணக்கானவற்றை அவர்‌ 


வ்‌ இக்கால இந்தியா 205 
ப ற்றுவிடுவர்‌ 


பெருக்குக்‌ ஓடையின்‌ 


்‌ ஆனால்‌  அக்குணங்களென்னும்‌ 
ந்து வருமாயின்‌; பிரிட்டிஷாரதி மதிப்பையும்‌ 
கை அதது வைப்பதனால்‌ மட்டும்‌ ஓர்‌ இராச்சி 
நற்‌ ஈளக்கூடுமா ? ஆகையால்‌, அத்தகைய மேன்மை 
ரிடத்துத்‌ லவ அகன்‌ இன்றும்‌ சமூக வாழ்க்கையில்‌ ஆங்கிலேய 
காப்பாற்று யெடுத்து நிற்கும்போது, பொருளற்ற “மதிப்பை! க்‌ 
செலலித ற்காக மட்டும்‌ அவ்வளவு திறனையும்‌ சத்தியையும்‌ 
நன்மையின்‌ ௦ அம்‌ பயனற்றதாம்‌. ஆளப்படும்‌ மக்களின்‌ 
இனத்தார்‌ பாருட்டு அச்சத்தி பயன்படுத்தப்படின்‌, ஆளும்‌ 
பெருத்த ந,“ ப்படும்‌ இனத்தார்‌ ஆகிய இரு திறத்தார்க்கும்‌ ௮8 
வெளி அாபமாகும்‌ என்பது திண்ணம்‌. 
மித்து வட்டாரோடு உரசுதலினால்‌ இந்தியா மெதுவாகக்‌ கண்‌ 
விழிப்பிஷ்‌ றது என்பது முன்னரே கூறப்பட்டூள்ளது ; இச்சிறு 
விடுதலை எ பயனாக ஓரளவு இக்கால இந்தியாவில்‌ சுதந்திரம்‌ 
ஞாயிற்று... கருத்துக்கள்‌ உதித்துள்ளன. ஒரு பக்கத்தே, கோடி 
விஞ்ஞானம்‌ ஒளியால்‌ கண்களைப்‌ பறிக்கும்‌ இக்கால மேற்றிசை 
சத்திகத, |. மெர்முகமாக வேலை செய்யும்‌ கண்‌ கண்ட கூரிய 
A கழ்ச்சிவ. பாகிப்பதால்‌ திரட்டப்படும்‌ கடுமையான உண்மை 
பக்கத்தே வற தேரின்மீதேறி ஓட்டி வருகின்றது; மற்றொரு 
அதன்‌ “ட இந்தியாவின்‌ புகழ்‌ உச்ச நிலையிலிருந்த காலத்து 
பண்டைய முன்னோரால்‌ வழங்கப்பட்டூள்ள நம்பிக்கை 
கிஷ்‌... வலிமையையும்‌ ஊட்டும்‌ ஞான சம்பிரதாயங்கள்‌ நிற்‌ 
வு அதன்‌ சொந்த நாட்டிலும்‌ வெளியிலும்‌ வாழ்ந்த 
பட்டுச்‌ வரால்‌ அதன்‌ சரிதப்‌ பகுதிகளினின்றும்‌ திரட்டியளிக்கப்‌ 
பர அத்த இச்சம்பிரதாயங்கள்‌ ; இவை அனைத்துயிரின்‌ மீதும்‌ 
இரத்தக்‌, அன்பால்‌ விளையும்‌ பேரூக்கமுற்ற சத்தியோடு அதன்‌ 
களா வாய்‌ ஒவ்வொன்றின்‌ வழியாகவும்‌ எண்ணிறந்த ஆண்டு 
வ ப காமு ன்ற பவல்‌ வருவனவாகும்‌ ! தேவரையும்‌ 
மனித ம கொள்ளச்‌ செய்யும்‌ குணங்களான மிஞ்சப்படாத வீரம்‌, 
வெளிக்‌ எல்லை கடந்த பேரறிவு, மிகவுயர்ந்த ஞானம்‌ என்பவற்றை 
ந்‌ காட்டுவன இவை ;- இவையே வருங்காலத்து இந்தியா 
உலோட அபிக்கையை ஊட்டுகின்றன. ஒரு பக்கம்‌, தீ தக்‌ 
வியூ ஈயத வாதமும்‌, செல்வ நிறைவும்‌, ஏராளமான த்‌ 
இலக்கிய” தீவிரமான போக முயற்சிகளும்‌ 
$ நூல்கள்‌ மூலமாக மிகப்‌ பெரிய கிளர்‌ச்‌ 


வாய்ந்த 


சியை உண்டு 


206 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--தடர்‌-1 


பண்ணியுள்ளன; மற்றொரு பக்கம்‌ இசையினிமையற்றி 
வொலிகள்‌ யாவும்‌ கலந்த பேரோசைக்‌ குழப்பத்தினூடே; 21 
தாயினும்‌ பிழைபடக்‌ கருத முடியாத குரலில்‌ இந்தியா 
பண்டைய தெய்வங்களின்‌ நெஞ்சைப்‌ பிளக்கும்‌ அமுகை 
கேட்டுப்‌ பெரிதும்‌ மனம்‌ புண்ணாகின்றது. அந்நாட்டின்‌ 
மேற்றிசை நாடுகளிலிருந்து புகுத்தப்பட்ட பல வகையான 14 
போகப்‌ பொருள்கள்‌ உள்ளன; அவையாவன, தேவலோ 
பானங்கள்‌, சுவையாகச்‌ சமைக்கப்பட்ட விலையுயர்ந்த ன்ப 
நேர்த்தியான ஆடை, மேன்மை வாய்ந்த அரண்மனைகள்‌, 17 ட 
வாகனங்கள்‌ என்பவை, இன்னும்‌, புதிய நாகரிக உடைக்‌ 
அணிந்துகொண்டு நாணமற் ்‌ நே யும்‌ நன 

ற்ற சுதந்தரத்தோடு திரியு கந்தி 
கல்வி கற்ற சிறுமியிடம்‌ இவை யாவும்‌ இதற்கு முன்பு உணர்‌ 
ராத ஆசைகளைக்‌ கிளப்பிக்கொண்டிருக்கின்றன; மறுபமியி்‌ 
காட்சி மாறுகிறது. அதே இடத்தில்‌ கடுகடுத்த தோற்றமளிக்க 
புதுக்காட்சி விரிகின்றது. சீதை, சாவித்திரி, கடுமையான ஞா 
சம்பந்தமான விரதங்கள்‌, பட்டினிகள்‌, வனத்துள்ள தனியிடம்‌?! 
பாதி நிர்வாணியான துறவியின்‌ சடை முடியும்‌ காவியாடைய/12; 
சமாதியும்‌ பிரம்மத்தைத்‌ தேடும்‌ முயற்சியும்‌, ஆகிய இக்காட்சி 
களே தோன்றுகின்றன. ஒரு பக்கம்‌, தன்னயத்தை அடிப்படை 
யாகக்‌ கொண்ட மேலை நாட்டுச்‌ சமூகங்களின்‌ சுதந்தரம்‌; மற்றொரு 
பக்கம்‌, ஆரிய மக்கட்சமூகத்தினது தன்னல மறுப்பின்‌ எல்லை: 
இவ்வாறான மும்முரமான போராட்டத்தில்‌ இந்திய மக்கட்‌ சமுதா 
யம்‌ மேலும்‌ கீழும்‌ தூக்கியெறியப்படுவதில்‌ புதுமை யாது உள்‌ 
எது ? மேலை நாட்டின்‌: இலட்சியம்‌, தனிமனிதன்‌ சுதந்தரம்‌; அதன்‌ 
மொழி, பணந்திரட்டும்‌ கல்வி; அதற்கு நெறி, அரசியல்‌. இந்தியா 
வின்‌ இலட்சியம்‌ முத்தி; அதன்‌ மொழி, வேதம்‌,. அதன்‌ நெறி, 
இறவு. ஒரு சிறிது நேரம்‌ இக்கால இந்தியா, “(இனி வரப்போகும்‌ 
நிச்சயமற்ற ஞான நலத்தின்‌ கவர்ச்சிக்கு யான்‌ உள்ளாகி, 
அதனை வீணாக எதிர்‌ பார்த்து இந்த எனது உலக வாழ்க்கையைப்‌ 
பாழாக்கிக்கொண்டு வருகிறேன்‌,” என்று நினைப்பது போன்று 
உள்ளது; ஆனால்‌, என்ன ஆச்சரியம்‌ ! மறுபடியும்‌ அது, மரண 
மூம்‌ மாறுபாடும்‌ நிறைந்த பிறவியாகிய இதிலே, மனிதனே, . 
உனக்கு மகிழ்ச்சி எவ்வாறு உண்டாகும்‌??? என்ற வாக்கியத்தைக்‌ 
கேட்டு, மந்திரத்தாற்‌ கட்டுண்டவரைப்‌ போன்று அதைக்‌ கூர்ந்து 
கவனிக்கின்றது. 


ல்லிய 

தத 
யைக்‌ 
முன 
திய 


கப்‌ 


இக்கால இந்தியா 207 
ய்‌ ஞ்‌ 
வதில்‌ எட்‌ கியா ஒரு பக்கம்‌, “தணவனையும்‌ மனைவியையும்‌ தேர்‌ 
எமது வருஷ... ம சுதந்தரம்‌ இருத்தல்‌ வேண்டும்‌ ; ஏனெனில்‌, 
னகத்தே ௮ ல்‌ வாழ்க்கையில்‌ நேரும்‌ இன்ப துன்பங்களைத்‌ தன்‌ 
மின்படி -க்கிக்கொண்டிருக்கும்‌ மணவினையை எமதுசுயேச்சை 
வேண்டு ்‌ கீர்மானித்துக்கொள்ளும்‌ உரிமை எமக்குக்‌ கட்டாயம்‌ 
இந்தியாவே என்று கூறிக்கொண்டிருக்கிறது. மறு பக்கம்‌ பழமை 

்‌ £; “மணம்‌ ப்ரிந்துகொள்ளுதல்‌ போக துகர்ச்சிக்‌ 
புரிதலைப்‌ பர றையாது என்றும்‌ நிலைக்கச்‌ செய்தற்கே. மணம்‌ 
ப்றுவத ற்றி இந்தியா கொண்ட கருத்து இதுவே. மக்களைப்‌ 
விவ நீர்‌ சமூகத்தின்‌ வருங்கால நன்மைக்கோ தீமைக்கோ 
“நீர்‌ ரந்க்கம்‌ ; அதற்குப்‌ பொறுப்புடையவருமாவீர்‌. ஆதலின்‌, 
தல்‌ தக ரை மணந்துகொள்ளல்‌ வேண்டும்‌, இன்னாரை மணத்‌ 
உள 2 என்று உமக்குக்‌ கட்டளையிடும்‌ உரிமை சமூகத்திற்கு 
சமூகத்தாரது நன்மைக்கு மிகவும்‌ ஆதரவான மண 
மூகத்தில்‌ வழங்குகின்றது. பலரது! நன்மையைக்‌ கருதி 
இன்பத்திலுள்ள இச்சையைக்‌ கைவிடூவீராக,? என்று 
றது. 
யும்‌ 14 இந்தியா ஒரு பக்கம்‌, மேலை நாட்டினரின்‌ கருத்துகளை 
நாம்‌ மாழியையும்‌, உணவையும்‌; உடையையும்‌, நடையையும்‌ 
லும்‌ கைப்பற்றினால்தான்‌, மேலை நாட்டாரைப்‌ போன்று. ஆற்ற 
சத்தியும்‌ உடையவராவோம்‌,?? என்று கூறிக்கொண்டிருக்‌ 
து. பழைய இந்தியாவோ; மறுபக்கத்தில்‌,  பேதையீர்‌; நடிப்‌ 
வ பிறருடைய கருத்துகள்‌ ஒருவனுக்கு ஒரு நாளும்‌ று 
ல கருத்துகள்‌ ஆவதில்லை- உழைத்துப்‌ பெறுவதனால 


மது தனி 
ட்டனையிடு 


பார்‌ 


1 t ; ்‌ ன்‌ 
க... கழுதை சிங்கமாவதுண்டோ ??? என்று மறுத்துரை 


ன்றது. 
புது இந்தியா ஒரு பக்கம்‌; “மேலை நாட்டினர்‌ செய்வது நன்மை 


்‌ தகன அச்ச * அவ்வளவு பெருமையை எல்‌ 
து திண்ணம்‌ ; அன்றேல்‌, அவர்‌ பக்கல்‌ பக்கம்‌, 


யாவ 


ல அடைந்தனர்‌??? என்று கேட்க; பழைய இந்தியா மறு! க 

ல்‌ ன்னலின்‌ ஒளி மிக மிகச்‌ சுடர்‌ விடுகின்றது. ஆனால்‌; க்ப்‌ 

படத்திற்கே; சிறுவர்களே; பாருங்கள்‌ : அது உங்கள்‌ தத்‌, 
றிக்கின்றது. விழிப்பாயிருங்கள்‌ !”? என்று என்த த த்‌ 

ஆடி அவ்வாறாமின்‌, மேற்றிசையாரிடமிருசல்‌ கற்றுக்கொள்ள 
து நமக்கு யாதொன்றும்‌ இல்லையா ? பெற்றுள்ளவை 


208 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌- | 


ந தேனை 
மேலானவற்றை அடைய நாம்‌ முயல்வதும்‌ உழைப்பதும்‌ மூகம்‌ 
யல்லவா ? நாம்‌ பூரணத்தை அடைந்துவிட்டோமா? நமது ட தால 
யாதொரு குற்றமுமின்றி முற்றிலும்‌ மாசற்றதாய்‌ ஒளிர்‌ கின்‌ ன 
இல்லை, இல்லை. நாம்‌ கற்றுக்கொள்ள வேண்டுபவை பல உள்‌ 
நாம்‌ சாகுமளவும்‌ புதிய (முன்னைக்காட்டிலும்‌) மிக உ 
பொருள்களைப்‌ பெறக்‌ கட்டாயம்‌ பாடு படல்‌ வேண்டும்‌. 8, 
வாழ்க்கையின்‌ பயனாவது பாடு படுதலே. 4 வாமுமளவும்‌ சது 
கற்கிறேன்‌;?? என்று சொல்வர்‌ ஸ்ரீராமகிருஷ்ணர்‌. கற்றற்கு ஓ? டர 

பு ப்‌ பம ன்ன 

மற்ற மனிதனோ, சமூகமோ, மரணத்தின்‌ வாய்க்குள்‌ ம நாம்‌ 
புகுந்துவிட்டதாக அறிக. ஆம்‌, மேலை நாட்டாரிடமிருந்தி : ல்‌ 
கட்டாயம்‌ கற்றுக்கொள்ள வேண்டுபவை பல உள்ளன ; ஆன்‌”? 
அஞ்சவேண்டுவனவும்‌ உள்ளன. ன்‌ 

அற்ப அறிவுள்ள ஒரு சிறுவன்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணரது ம க்‌ 
னிலையில்‌. இந்து சாத்திரங்களை எப்போதும்‌ குறை கூறுவது க 
கம்‌. அன்னான்‌ ஒரு நாள்‌ பகவற்கீதையைப்‌ புகழலானான்‌. அதை? 
கேட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌, £ யாரோ ஓர்‌ ஐரோப்பியப்‌ பண்டித? 
கீதையைப்‌ புகழ்ந்துள்ளனர்‌ போலும்‌ ! அதனால்‌ இவனும்‌ அவ்வ! 
ணம்‌ செய்யலானான்‌?” என்றனர்‌. 

ஓ இந்தியாவே, உன்னை அச்சுறுத்தும்‌ இன்னல்‌ இதுவே- 
மேலை நாட்டாரைப்‌ பின்பற்றி நடிக்கும்‌ மயக்கத்திற்குள்‌ நீ மூழ்கி 
பிருத்தலின்‌, இனி நன்றோ தீதோ அறிவாலும்‌ ஆராய்ச்சியின்‌ முடி 
வாலும்‌ சாத்திரங்களை எடுத்துக்காட்டியும்‌ உன்னால்‌ தீர்மானிக்கப்‌ 
படுவதில்லை. வெள்ளையர்‌ புகழ்வனவோ, எக்கருத்துகளாயினும்‌, 
எவ்வித நடைகளாயினும்‌, அவை நல்லனவாகின்றன ; அவர்‌ 
வெறுப்பனவோ, இகழ்வனவோ, எவையாயினும்‌, அவை தியனவா 
கின்றன ! அந்தோ ! இதைக்காட்டிலும்‌ மிகத்‌ தெளிவான சான்று 
வேறெது அறிவீனத்தை நிலை நாட்டக்‌ கூடியது ? 

மேலை நாட்டு மங்கையர்‌ இச்சைப்படி எங்கும்‌ திரிகின்றனர்‌ ; 
ஆகையால்‌, அது நன்று; அவர்‌ தாழே தம்‌ கணவரைத்‌ தெரிந்‌ 
தெடுக்கின்றனர்‌, ஆகையால்‌, அதுவே முன்னேற்றத்தின்‌ மிக 
உயர்ந்த படி. மேலை நாட்டினர்‌ நமது உடை, அணிகள்‌, உணவு, 
வாமும்‌ முறைகள்‌ இவற்றை ஓப்புக்கொள்வதில்லை ; ஆகையால்‌; 
அவை மிகக்‌ கெட்டவையாதல்‌ வேண்டும்‌. மேஹ நாட்டார்‌ உருவ 
வழிபாட்டைப்‌ பாவமானதெனக்‌ கண்டிக்கின்றனர்‌ ; அக்காரணத்‌ 
தால்‌ உருவ வழிபாடு மிகப்‌ பெரும்பாவம்‌ என்பது உறுதி. அதைப்‌ 


இக்கால இந்தியா 209 


பற்றி ஐயமே இல்லை ! 
மேலை ந ப்‌ வழிபாடு மிகவுயர்ந்த தன்மையைத்‌ தருமென 
விய ர்‌ கூறுகின்றனர்‌ ; ஆதலின்‌, நம்‌ தேவரையும்‌ 
- பாடுக ப கங்கையில்‌ எறிந்துவிடுவோமாக ! வருண வேறு 
“ஆதலின்‌ அல்கு தக்கனவாக மேலை நாட்டார்‌ கருதுகின்றனர்‌ ; 
விடல்‌ வேல்‌ விவ்வேறான சாதிகளையெல்லாம்‌ ஒன்றாகக்‌ கலந்து 
பருவத்‌ ஊடும்‌ ; எல்லாக்‌ கேடுகட்கும்‌ வேராயிருப்பது குழந்தை! 
தலி வ மணம்‌ புரிதலே என்கின்றனர்‌ மேலை நாட்டார்‌. 
து அதுவும்‌ மிகக்‌ கெட்டதே ; உறுதியே அது! 

எண்ட வழக்கங்கள்‌ கொள்ளத்‌ தக்கவையா தள்ளத்‌ க்‌ 
பி இங்கே யான்‌ வழக்காடவில்லை; ஆனால்‌, மே 


£ல்‌ ஒப்புக்கொள்ளப்படாமையே தம்‌ ஓமுக்க வழக்கங! 


கஷிஃ 
டை வெறுக்கத்‌ தகும்‌ . இயல்பிற்கு அளவுகோல்‌ ஆமாயின்‌, 
அ ர்த்து i; க மாடிப்‌ கடமையா 
ன்றது. எத்து அழுத்தமாகக்‌ படல்‌ நமது கட 


பபண்‌ எமுதுமெனக்கு ஓரளவு மேலை நாட்டுச்‌ சமூகத்தாரைப்‌ 
என ட! நேரான அனுபவம்‌ உண்டு. அந்த அனுபவத்தின்‌ பயனாக 
க ஏற்பட்ட நிலையான மூடிபாவது, மேலை நாட்டுச்‌ சமூகத்‌ 
பந்‌ ம்‌ இந்திய சமூகத்திற்கும்‌ சமூகத்தின்‌ ஆதிப்‌ போக்கைப்‌ 
கயம்‌ குறிப்பைப்‌ பற்றியும்‌ உள்ள வேறுபாடு மிகப்‌ பெரிது என்‌ 
5: ஆதலின்‌, மேலை நாட்டு மாதிரியைக்கொண்டு இந்தியாவில்‌ 
வமைக்கப்பரும்‌ எந்த (சமூக) உட்பிரிவும்‌ தனது குறிப்பினின்றும்‌ 
லகிவிடும்‌. மேஷ நாட்டுச்‌ சமூகத்தின்‌ நடுவே வாழ்த்திய தத்‌ 
அக்காரணத்கால்‌ ஆங்கே ஆண்களும்‌ பெண்களும்‌ நெருங்‌ ய்‌ 
மகும்போது பின்பற்றும்‌ விதி விலக்குகள்‌ இன்னின்னவை என்‌ 
ஒட தயும்‌, அவை மேலை நாட்டுப்‌ பெண்களின்‌ தூய்மையைப்‌ 
டமி வரும்‌ காப்புகளாவதையும்‌ சுற்றும்‌ அறியாதாராகின்ற 
யூ. அன்னார்‌ நமது சமூகத்திலும்‌ ஆண்களும்‌ பெண்களும்‌ 
னர கட்டுப்பாடுமின்றிக்‌ கலந்து உறவாடும்படி தாராளமா 
ெங்கொடுப்பதை யான்‌ சிறிதும்‌ ஒப்புக்கொள்ளேன்‌. ஆத்த 
, மேலை நாட்டிலும்‌ யான்‌ ஓர்‌ உண்மையைக்‌ கவ்வ ல்‌ 
அங்கே வலிமையற்ற சமூகத்தாரின்‌ குழந்தைகள்‌, இங்கிலாத்‌, ன 
'றந்தவராயின்‌, தம்மை முறைப்படி கிரேக்கரென்றோ தள்‌ 
சியரென்றோ, ஸ்பானியரென்றோ, வேறொரு சமூகத்தின டம்‌ 
“மங்குவதற்குப்‌ பதிலாக ஆங்கிலேயரென்றே தம்மைச்‌ சொல்‌ 


210 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌! 


கொள்கின்றனர்‌. எல்லோரும்‌ வலியாரை நோக்கியே க்‌ 
செல்லப்படுகின்றனர்‌ : காரணம்‌, மேன்மையுற்றாரிடத்துத்‌ ண்ட 
மேன்மையொளி தமது சொந்த உடலிலும்‌ எவ்வாறேனும்‌ ட்‌ 
அதைத்‌ திகழச்‌ செய்யலாம்‌ என்பதே ; அதாவது, வலியாரதி oN 
யைக்‌ கடனாகப்‌ பெற்றேனும்‌ தாம்‌ ஒளிர்தலே எளியாரது ப்‌ r 
ஆசையாகின்றது. இந்தியர்‌ ஐரோப்பியரின்‌ தத 
ஆடைகளை நாகரிக முறைப்படி அணிந்து வருதலை யான்‌ வ 
போது, அவர்‌ தாம்‌ இன்ன சமூகத்தைச்‌ சார்ந்தவர்‌ ப க்கத்‌ 
அறிவற்ற ஏழைமையான கல்வியற்ற நசுக்குண்ட இந்தியமக்களின்‌ 
உறவினர்‌ என்பதையும்‌ ஒப்புக்கொள்ள ஒரு வேளை வெட்கப்டப்‌ 
கின்றனரோ என்ற எண்ணம்‌ என்‌ உள்ளத்தே பட்ட 
சென்ற ஈரேமு நூற்றாண்டுகளாக இந்துவின்‌ இரத்தத்தால்‌ ஊட்‌ 
டம்‌ பெற்று வந்த பார்சி * சுதேசி? அல்லவாம்‌ ! வருணமற்றவராயி 
னும்‌, தம்மைப்‌ பிராம்மணராகப்‌ பாவித்தும்‌ தாம்‌ பிராம்மணராத 
லைப்‌ புகழ்ந்தும்‌ வருவாரது அகந்தையின்‌ முன்பு, பண்டைய வீர்‌ 
உயர்குலப்‌ பிராம்மணரது உண்மையான மேன்மை கரைத்து 
மறைந்துவிடுகின்றது. மேலும்‌, இடுப்பில்‌ மட்டும்‌ துணி சுற்றி 
யுள்ள அந்த அறிவற்ற கீழ்ச்சாதியைச்‌ சேர்ந்த கோடிக்கணக்‌ 
கான இந்திய மக்கள்‌ ஆரியரல்லாதார்‌ என மேலை நாட்டினர்‌ 
நம்க்கு இப்போது போதித்துள்ளனர்‌ ! ஆதலால்‌, அவர்‌ இனி 

மது உறவினராகார்‌ ! 
இந்தியாவே, பிறர்‌ மொழிகளைக்‌ கிளிப்பிள்ளைப்போல இவ்வாறு 
சொல்லுதலும்‌, பிறரைப்‌ போல நடிக்கும்‌ இவ்விழிவான செயலும்‌, 
பிறரைச்‌ சார்ந்து வாமும்‌ இவ்வாழ்க்கையும்‌, இந்த அடிமைத்தன 
மான பலவீனமும்‌, இந்த மிகக்‌ கெட்ட வெறுக்கத்தக்க கொடுமை 
யும்‌--இவைகளை மட்டும்‌ கட்டுச்சோறாகக்‌ கொண்டு நீ நாகரிகம்‌ 
அருமை என்பவற்றின்‌ உயர்ந்த சிகரத்திற்கு ஏற விரும்புகின்‌ 
ல யா : பழிக்கத்‌ தக்க உன்‌ கோழைத்தனத்தைத்‌ துணைக்‌ 
கொண்டு, துணிவுடையோராலும்‌ வீரராலும்‌ மட்டும்‌ அடையத்‌ 
இருத்த சுதந்தரத்தை அடைய நீ விரும்புகின்றனையோ ? இந்தி 
தம்‌ டட துத்‌ இலட்சியம்‌, சீதை சாவித்திரி 
தலைவரான மா வரும்‌ Ti வி வி்‌ 
கப ர்க்‌ ரும்‌ அனைத்தையும்‌ துறக்கும்‌ சங்கரரும்‌ 
என்பதை மறவாதே; உன்‌ மனமும்‌, உன்‌ 


ர 2 ்‌ க 
சல்வமும்‌, உன்‌ வாழ்க்கையும்‌ ஐம்புல இன்பத்திற்காக 


இக்கால இந்தியா ்‌ 211 
அல்ல 
டன்‌ தனிப்பட்ட சுய ஆனந்தத்திற்காக அல்ல என்பதை 
உனது பிறப்பு, தேவியின்‌ பீடத்தே நீ பலியாதற்கே 
றவாதே; உன்‌ சமூக அமைப்பு முறை அகண்ட 
ன்‌ அன்னை இயல்பின்‌ பிம்பமே என்பதை மறந்து 
* தாழ்ந்த வகுப்பினரும்‌, அறிவிலாதாரும்‌, கல்லாதாரும) 
த்‌ தைப்போரும்‌, வீதியைச்‌ சுத்தம்‌ செய்வோரும்‌, உன்‌ 


சகோதரன்‌, என்று பெருமையோடு பறை 
“அறிவிலா இந்தியனும்‌, ஏழையும்‌ அனாதையுமா்‌ 
ம்‌, பிராம்மண இந்தியனும்‌, பறையனான இந்தியனும்‌- - 
தியனும்‌ என்‌ சகோதரனே)?” என்று கூறுக! அரையிற்‌ 
“யை மட்டும்‌ சுற்றியுள்ள நீயும்‌ உனக்கு இயன்ற உரத்த கூர 
0, இந்தியன்‌ என்‌ சகோதரனே; இந்தியன்‌ என்‌ உயிரே ; 
இந்தியாவின்‌ ட்ட டட . இந்திய மக்கட்‌ 
௯ ஸா தேவரும்‌ தேவியரும்‌ எலா கடவுளரே; இந்திய - 
டம எனது குழந்தைப்‌ பருவத்‌ தொட்டிலாவதி ; என்‌ காளைப்‌ 
ப வத்தில்‌ இன்பம்‌ தரும்‌ மலர்‌ வனமாவதுி) என்‌ முதுமை 
௭ த்துப்‌ புண்ணியம்‌ மிக்க பரலோகமும்‌ வாரணாசியுமாவதி) 
அறு கூறுக !? சோதர; “ இந்தியாவின்‌ மண்ணே எனது ரி 
ர்ந்த விண்ணுலகம்‌; இந்தியாவின்‌ நன்மையே எனது நன்மை; 
என்று கூறி, ££ கெளரி௫;. ஜகதாம்பிகே; எனக்கு ஆண்மையை 
ளித்தருளுக ! சத்தி தேவி, என்‌ பலவீனத்தை ஓழித்தருன்‌ : 
என்‌ ஆண்மைமின்மையைப்‌ போக்கியருள்க ! என்னை த 
டையோனாக்குக 1 என்று அல்லும்‌ பகலும்‌ அவர்‌ திரு நாமம்‌ இ? 
இறஞ்சுவாயாக ! 


1—16 


“இந்தியப்‌ பணிக்கு ஒரு திட்டம்‌ 


[இது 1895-ஆம்‌ ஆண்டு, ஜனவரித்‌ திங்கள்‌, மூன்றாம்‌ நாள்‌, சிக்காகோவி 
லிருந்து நீதிமன்றத்‌ தலைவர்‌ ஸர்‌. சுப்பிரமணிய ஐயரவர்கட்கு எழுதப்பட்ட து] 


உஇரின்பு, நன்றியுணர்வு, நன்னம்பிக்கை--இவற்றால்‌ நிறைவு 
பெற்றுள்ள இதயத்துடனே உங்கட்கு எழுதுமாறு 
பேனாவைக்‌ கையில்‌ எடுத்திருக்கிறேன்‌. முதலில்‌ நான்‌ உங்கட்கு 
மொழியவேண்டுவது கருத்தொற்றுமையுடைய மன உறுதி வாய்ந்த 
ஒரு சிலருள்‌ நீங்களும்‌ ஒருவர்‌ என்பதே. உணர்ச்சி வேகமும்‌ 
ஞானத்தின்‌ உயர்வும்‌ பெரிதும்‌ பெற்ற நீங்கள்‌ மேன்மையான 
கருத்துகளைச்‌ செயல்முறைக்குக்‌ கொணர்ந்து முடித்துக்‌ காட்டும்‌ 
ஆற்றல்‌ பெற்று உருவாகி மலர்ந்து காட்சி அளிக்கும்‌ பெற்றியை 
வியப்புக்குரிய வகையில்‌ ஒருசேரப்‌ பெற்றுள்ளீர்கள்‌. எல்லாவற்‌ 
திற்கும்‌ மேலாக நீங்கள்‌ உண்மையுள்ளத்துடன்‌ திகழ்கின்றீர்கள்‌. 
அக்காரணம்‌ பற்றியே நான்‌ உங்களிடம்‌ என்‌ கருத்துகளை 
ஒப்படைக்கப்‌ பெரிதும்‌ விழைகின்றேன்‌. 
தொண்டானது இந்தியாவில்‌ நல்லதொரு முறையில்‌ தொடங்கி 
யுள்ளது. அந்த நிலைமையில்‌ சீராக அதை வைத்திருப்பதோடு 
நில்லாது, மிக்க வலிவுடன்‌ அதனை முன்னேறச்‌ செய்யவும்‌ 
வேண்டும்‌. இப்போதே அதனை ஆற்றவும்‌ வேண்டும்‌. அன்றேல்‌ 
வேறொரு சமயம்‌ வாய்க்கப்பெறாது போய்விடலாம்‌. நான்‌ மிகுந்த 
தூரதிருஷ்டியோடு பொருள்களை விரிவாகத்‌ துருவி ஆய்ந்தே 
உரைக்கின்றேன்‌. பிண்‌ கூறப்படும்‌ திட்டத்தின்‌ மீதுதான்‌ என்‌ 
கவனம்‌ முமுதும்‌ பதிந்திருக்கின்றது. முதன்முதலாக இளைஞர்‌ 
களுக்கு ஆன்மிக ஆராய்ச்சி செய்வதற்குரிய ஒரு கல்லூரியைச்‌ 
சென்னையில்‌ நிறுவுவது சாலச்‌ சிறந்ததாகும்‌. அதனைப்‌ படிப்படி 
யாக விரியச்‌ செய்யவேண்டும்‌. வேதங்களிலும்‌, பற்பல பாஷியங்‌ 
களிலும்‌ (விரிவுரைகளிலும்‌), உலகத்திலுள்ள சமயங்களைப்‌ பற்றிய 
தத்துவங்களிலும்‌, அறிவிலும்‌ அவர்கட்கு ஆழ்ந்த பயிற்சி அளிக்க 
வேண்டும்‌. அதே சமயத்தில்‌ ஆங்கிலத்திலும்‌, தாய்மொழியிலும்‌ 
இரு செய்தித்தாள்கள்‌ கல்லூரியின்‌ ஆதரவில்‌ வெளியிடப்பட 
வேண்டும்‌. 
இதுதான்‌ நாம்‌ முதன்முதலில்‌ செய்யவேண்டிய பணி. இதன்‌ 
பின்னர்ச்‌ சிறிய தொடக்கங்களிலிருந்து பெரிய பயன்களை 


ட 


,வேறுபாரு (விசித்திரதா) என்றா 


இந்தியப்‌ பணிக்கு ஒரு திட்டம்‌ 213 


விளைக்கும்‌ அருஞ்செயல்களெல்லாம்‌ பிறக்கலாம்‌. சென்னையில்‌. 
இப்பொமுது பழமையையும்‌ இக்கால வாழ்க்கை நலனையும்‌ 
ஒருங்கே அறிந்து பாராட்டி நடுவு நிலையில்‌ நிற்கும்‌ பெற்றி 
பூரணமாய்‌ அமைந்துள்ளது ! நடுவுநிலை வகிப்பதில்‌ அவர்கள்‌ 
வல்லவர்கள்‌. 

இந்தியாவிலுள்ள கற்றறிந்த , அறிஞர்‌ கூறுவது போன்று 
சமூகத்தைப்‌ புரட்டிப்புரட்ட அலசிப்‌ பார்த்து மாற்றி அமைத்தல்‌ 
வேண்டும்‌, அதனை எவ்வாறு புரிவது ? சீர்திருத்தவாதிகளின்‌ 
அழிவை விளைக்கும்‌ திட்டங்களனைத்தும்‌ உருக்கொள்ளாது 
போயின. என்‌ திட்டம்‌ இதுவேயாகும்‌: சென்ற காலத்தில்‌ நாம்‌ 
ன்றாகவே வினையாற்றியுள்ளோம்‌. நம்‌ ச்மூகம்‌ கெட்டதன்று ; 
அது நல்லதே. ஆனால்‌, நாம்‌ விரும்புவது, அது இன்னும்‌ நன்றாக 
விளங்கவேண்டுமென்பதே. பிழையிலிருந்து உண்மைக்கன்று ; 
தீமையிலிருந்து நன்மைக்கன்று ; ஆனால்‌, உண்மையினின்றும்‌ 
மேலானதோர்‌ உண்மைக்கு; நன்மையினின்றும்‌ மேலான 
மன்மைக்கு ; அதினின்றும்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலான நன்மைக்கு 
லை நிலைக்கு நாம்‌ விரைந்து செல்லவேண்டும்‌. அவர்கள்‌ 
ஆற்றி வந்தவை யாவும்‌ நன்மையானவைகளே. இப்பொழு 
இன்னும்‌ நன்றாகச்‌ செய்யவேண்டிய அமயம்‌ வந்துவிட்டதென்து 
என்னுடன்‌ வாழும்‌ நாட்டு மக்களுக்கு நான்‌ அறிவுறுத்துகிறேன்‌. 
இப்பொழுது லு தருமத்தை எடுத்துக்கொள்ளுவோம்‌ 5 வட 
சாதி அதாவதி வரும வ்‌ இனம்‌ 1 தத 
அளிக்கும்‌. இதுவே படைப்பின்‌ முதல்‌ கருத்து 

க்கும்‌. ல்‌ சாதியைத்தான்‌ சுட்டும்‌. சாதி 
படைத்தல்‌ என்பதுதான்‌ -பொருளாகும்‌- 
இிவிடுகிறேன்‌.? (வேதங்களில்‌ பல இடா 
.) படைப்புக்கு முன்‌ இருந்தத 


நம்‌ சொல்லிற்கும்‌ 
களில்‌ ஒருவனே ; பலர்‌ ஆ 


ல்‌ ்‌ னின்றும்‌ தடை ன்‌ 
வ ட்‌ 
பாகும்‌ ப்பம்‌ இயற்க கின்றது. சாதியின்‌ ட்‌ 
“ரத்து, வ்‌ கின்‌ சுதந்தரத்தை வெளிப்படுத்துவதே: க. 
பல்பை, ல்‌ த தி தன்னுடைய சாதி இவற்றை--இ 
ரகிரு2ு 


214 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌- 
ஆண்டுகள்‌ 


- புலப்படுத்துகின்றான்‌. இந்நிலை பல்லாயிரக்கணக்கான 2: ல்‌ 
வந்த மூ 


அப்படியேதான்‌ இருந்து வந்தது. மிகவும்‌ பிற்காலத்து ட்ட 
களிலும்‌ ஒன்றாய்க்‌ கூடி இருந்து ஒன்றாய்‌ உண்பது தடு ர 
வில்லை. சாதிக்‌ கலப்பு மணங்களும்‌ பண்டைய நூல்களில்‌ ம்‌ தர 
கப்படவில்லை. பிறகு இந்தியாவின்‌ வீழ்ச்சிக்குக்‌ காரண ம்‌2 


யாது? இந்தச்‌ சாதிக்கட்டுப்பாட்டை விட்டதே. கீதை ண்ட 
போல, குலம்‌ நசிக்குமாயின்‌, உலகம்‌" அழிந்துவிடும்‌. ற்‌ 
துள்ள மாறுபாடுகளெல்லாம்‌ நின்றவுடன்‌ உலகமே மாய்த்தி 


போல இருக்கின்றதன்றோ ? இப்போதுள்ள சாதி உண்மையான 


சாதியன்று; அந்த உண்மைச்‌ சாதிக்கு ஒரு பெருந்தடையா 
யிருக்கிறது. சாதியின்‌ சுதந்தரமாயுள்ள அருஞ்‌ செயலை க 
தடுத்துவிட்டது. உண்மையில்‌ குலத்தின்‌ இனப்பெருக்கத்தை. 
வேற்றுமைகளை- தடுத்துவிட்டது. படிகம்‌ போன்று கெட்டியா! 
உறைந்து போன வழக்கமோ, உரிமையோ, : அல்லத ண 
பரையோ எமுமாயின்‌, எத்தகைய வடிவத்திலிருந்தாலும்‌ க 
சாதியின்‌ முழு அதிகாரத்தைச்‌ செலுத்துவதிலிருந்து தடுத்தி 
விடுகின்றது. எப்பொழுதெல்லாம்‌ ஒரு நாடு இந்தப்‌ பல திறப்பட்ட 
நிலைமையை உண்டு பண்ணுவதிலிருந்து மீண்டுவிடுகின்றதோ ; 
அப்பொழுதெல்லாம்‌ அது மரித்துவிடுகின்றது. ஆகவே, என 
தாய்‌ நாட்டினரே, நான்‌ உங்களுக்கு உரைக்கவேண்டுவது ஈதே. 
இந்தியா வீழ்ச்சியுற்றது ஏனெனில்‌, நீங்கள்‌ சாதியைத்‌ தடை 
செய்தீர்கள்‌ ; சாதியைத்‌ தொலைத்தீர்கள்‌ ; உறைந்து போன குல 
மக்களின்‌ தொகுதிகளும்‌ உரிமை பெற்ற பிரிவினரின்‌ கூட்டமும்‌ 
சாதியைத்‌ தாக்கும்‌ ஒரு பெரும்பகையே தவிரப்‌ பிறிதன்று; அது, 
சாதியாகமாட்டாது. சாதிக்குத்‌ தன்‌ ஆட்சி நிலையை அளியுங்கள்‌. 
அதற்குக்‌ குறுக்கே நிற்கும்‌ ஒவ்வொரு தடையையும்‌ உடைத்‌ 
தெறியுங்கள்‌. அப்பொழுதுதான்‌ நாம்‌ எமுச்சி பெறுவோம்‌: 
இப்பொழுது ஐரோப்பாக்‌ கண்டத்தைப்‌ பாருங்கள்‌. அது 
ஈாதிக்குப்‌ பெரிதும்‌ இடம்‌ கொடுத்துச்‌ சாதியை வளர்ப்பவர்‌ 
களுக்குக்‌ குறுக்கேயுள்ள தடைகளையெல்லாம்‌ அறுத்தெறிந்த 
டோ எமுச்சியுற்றது. அமெரிக்காவில்‌ உண்மையான சாதி 
ந்‌ றக்க வன்‌ ச்ம்‌ 
தான்‌ - திகழ்ந்திருக்கிறார்கள்‌. ஓர்‌ 
ஆண்‌ குழந்தையோ, ஒரு பெண்‌ குழந்தையோ பிறந்த உடன்‌ 
சோதிடர்கள்‌ அதன்‌ சாதியைக்‌ கண்டறிந்து முடிபு கூற முன்‌ 


இந்தியப்‌ பணிக்கு ஒரு திட்டம்‌ 215 
வருகின்ருர்‌ 2 
அடதக்‌ என்னும்‌ செய்தி இந்துக்கள்‌ நன்கறிந்ததே. 
பையும்‌ யோ சாரதி. ஓவ்வொரு மனிதனது தனி இயல்‌ 
க கர்வம்‌ வகுக்கின்றது. அந்தத்‌ தனி இயல்பு ஆட்சி 
விதமான இ; வாய்ப்பை அளித்தல்‌ வேண்டும்‌. இத்தகைய பல்‌ 
ஒரு தனிப்ப பல்புகள்‌ சமத்துவம்‌ இன்மையைக்‌ காட்டமாட்டா ; 
இதுவே த சிறப்புரிமையைச்‌ சுட்டமாட்டா. | 
இறக்கவே என்‌ செயலாற்று முறை. அவர்கள்‌ ஒன்றையும்‌ 
ல்‌ ங்கும்‌ முன்னோர்களாகிய முனிவர்கள்‌ வகுத்த பா்‌ 
புன்மை அ ண்டுமென்பதே என்‌ திட்டமாகும்‌. அதுமட்டுமன்று; 
ஊத்தால்‌ ல்‌ தொழிலைப்‌ பல நூற்றாண்டுகளாகப்‌ புரிந்த கார 
மூசல்மா பிறந்த மடியை--சோம்பலை--உதறித்தள்ள வேண்டும்‌. 
னேறிஃ ம , மன்னரின்‌ கொடுங்கோன்மையின்‌ கீழ்‌ நாம்‌ முன்‌ 
மூன்னேற் ல்‌ தடைப்பட்டுள்ளோம்‌. ஆனால்‌, ட்டன 
அல்லது மென்பது பிரச்சினை னம உயிர்‌ வாழ்‌ தா, 
விரிந்‌ மடிவதா என்ற பிரச்சினைதான்‌ இந்து மக்கள்‌ கண்முன்‌ 
க்‌ இப்பொழுது அந்த நெருக்கடி கடந்துவிட்டது. நாம 
பவ அதி நாம்‌ வகுத்த திட்டப்படி நமக்கெனத்‌ தேடிக்கொண்ட 
மாந்‌ லேதான்‌ முன்னேற வேண்டும்‌. பாதிரிமார்களும்‌ மத 
க்ஷி 21 செய்துவரும்‌ மதிகெட்டவர்களும்‌ 'நிறுவின அழிவுப்‌ பாதை 
பா ல்‌ நாம்‌ செல்லாமலிருப்பதே நலமாம்‌. கட்டடம்‌ மூடித்தி 
அலு பார்ப்பதற்கு எல்லாம்‌ கவினற்றன போலக்‌ காட்சி 
ற னறன. கொடுங்கோன்மை தலை விரித்தாடிய காலத்தில்‌ 
ட்ட மீம்‌ பணியை நிறுத்த வேண்டியதாயிற்று என்பது உ 
ரப்‌ கட்டட வேலயை முடித்துப்‌ பாருங்கள்‌. அது எழில்‌ 
நிஜ திமூரிதிமர்ந்து அந்தந்த இடத்தில்‌ நின்று அழகு சொரியும்‌ 
எட யக்‌ கண்களால்‌ பருகுவீர்கள்‌. இவை யாவுமே என்‌ திட்டங்‌ 
டம்‌. நன்னம்பிக்கையின்பேரில்‌ இவற்றைப்பற்றி நான்‌ உறுதி 
ந, ருக்கிறேன்‌. ஓவ்வொரு நாட்டின்‌ வாழ்விலும்‌ ஒர்‌ உயர்‌ 
அ பட்டத்தின்‌ இன்னிசையைக்‌ கேட்கின்றோம்‌. இந்தியாவில்‌ 
அ மதமாகும்‌. அதை உறுதிப்படூத்துவீர்களரக. இருமருங்கி 
ள்ள வெள்ள நீர்‌ அவற்றில்‌ அடங்கியேதான்‌ சென்று தீரவேண்‌ 
ஓ. இது என்‌ சிந்தையின்‌ ஒரு சாயலைக்‌ காட்டு. 
யூ ரங்கால்‌ அவற்றையெல்லாம்‌ புலப்படுத்தலாமென்ற இ 
க்‌, திகழ்கிறேன்‌. ஆனால்‌, இப்போது எனக்காக இந்நாட்டில்‌ 
௫ பணி காத்து நிற்கின்றது. மேலும்‌, இங்கே நான்‌ பொருளுத 


ம்பிக்கை 


216 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சடர்‌- | 
ப்‌ 
வியை எதிர்நோக்குகின்றேன்‌. ஆனால்‌, இன்றுவரை கருத்திற்‌ 
பரப்பி வருதல்‌ தவிர, நான்‌ வேறொன்றும்‌ செய்ய இயலவில்‌2- ன்று 
தகைய முயற்சி இந்தியாவிலும்‌ ஆற்றப்பட வேண்டும்‌ 67”. 
விழைகின்றேன்‌. டு 
நான்‌ எப்போது இந்தியாவிற்குத்‌ திரும்பிச்செல்லல்‌ தது 
மென்பது எனக்கு விளங்கவில்லை. நான்‌ என்‌ நாதனின்‌ 


௯. ம்‌ 
யைத்‌ தலைமேல்‌. தாஙிகி நடக்க ஆயத்தமாமிருக்கிறேன்‌- 227, 
அவன்‌ கையில்‌ திகழும்‌ ஒரு கருவிதானே ? ::பணப்பேய்‌ ப்‌ 

வ > 


அதனைத்‌ தேடித்‌ திரியும்‌ இந்தப்‌ பித்துலகில்‌ என்‌ ஆண்ட 
அண்ணலே; நீயே: என்‌ மேலான விலை மதிக்க வொண்டர்‌ 
மாதிலா! நன்மணியெனக்‌ கண்டுகொண்டேன்‌. நான்‌ என்னை 
உன்‌ பலிபீடத்தில்‌ அர்ப்பணம்‌ செய்துவிட்டேன்‌. அன்பிற்குரிப்‌! 
ஒரு நண்பனைத்‌ தேடித்திரியும்‌ என்‌ நீள்யாத்திரையில்‌, நீ ஒரு” 
நான்‌ அன்பு பூணுவதற்குரியவன்‌ என்பதையறிந்தேன்‌- ஈத 
என்னை உனக்கே அர்ப்பணித்து விட்டேன்‌? [யஜுர்வேத 
சங்கிதை] 

“ஆண்டவர்‌ உங்கள்மீது அருள்‌ மாரி பெய்வாராக ! 


த 
ய 


இந்தியாவுக்குத்‌ தேவையான கல்வி 
உட்பட கிலிக்கேகுந்து ஸ்ரீ சுவாமிகள்‌ 1897-ம்‌ ஆண்டு ஏப்ரல்‌ இங்கள்‌, 
“ன்‌, ஸ்ரீமதி கோசல்ஜி, பி, ஏ. வுக்கு எழுதிய கடிதம்‌] 


போல முறை பற்றி நீங்கள்‌ கேட்டுள்ள கேள்விக்கு விடை 
யாவற்று த நான்‌ கூறுவது இது: நான்‌ மொழிய விரும்பும்‌ 
தீக்கவா எனும்‌ முக்கியமானது நாம்‌ எதிர்பார்க்கும்‌ பயனுக்கு 
சினேகிது எவற்றை நாம்‌ தொடங்க வேண்டும்‌ என்பதே. இர 
பரிவு தி மாரி முல்லரிடமிருந்து நான்‌ உங்களுடைய ல 
பந்து பாய்‌. நாட்டுப்‌ பந்து, தளரா விடாமுயற்சி ஆகிய இவை 
வ; ' குந்த அளவில்‌ கேள்விப்பட்டுள்ளேன்‌. உங்களது புலமை 
இச்சிறிய 2. நெல்லிக்கனி போலத்‌ தெளிவாகத்‌ தெரிகின்றது. 
அறிய ய சீவன்‌ செய்யக்‌ கூடியதான சிறிய முயற்சி பற்றி நீங்கள்‌ 
பை விரும்புவது நான்‌ பெற்ற பெரும்பேற்றின்‌ பயனே என்‌ 
க உணர்கின்றேன்‌. என்னால்‌ இயலும்‌ வரையில்‌ அதனை 
இதுரைக்க முயல்வேன்‌. ஆனால்‌, முதன்‌ முதலில்‌ உங்களூுடை 
பி்‌ சிந்தனைக்காக யான்‌ கண்ட முடிவுகளை உங்களுக்கு எடுத்‌ 
கூறுகிறேன்‌ : 
அ நாம்‌ எப்போதுமே அடிமைகளாகவே இருந்துள்ளோம்‌: 
. ட வதி, தங்களுடைய பிறப்புரிமையானதொரு ஞான ஒளியை 
இட்டன புலப்படுத்தும்‌ பாக்கியம்‌ பெறாதவர்களாகிவிட்டார்கள்‌- 
ட்ட சில ஆண்டுகளாக மேலை நாட்டு மக்கள்‌ சுதந்தரத்தை 
மாக்கி மிக விரைவாக முன்னேறிச்‌ சென்றுகொண்டூள்ளார்கள்‌ . 
ட இந்தியாவிலோ, அரசர்களே, குல முறை முதற்கொண்டு எதனை 
ரவர்‌ உண்ணலாம்‌ எதனை உண்ணக்‌ கூடாது என்பதி வரை; 
சர்மானித்துச்‌ சொல்லியாக வேண்டும்‌. மேலை நாடுகளிலோ எல்‌ 
௦ மக்களே செய்துகொள்வது வழக்கம்‌. 
மாகா சம்பந்தமான எதைப்‌ பற்றிய 
= வதில்லை. ற்‌ மாறாக 3 - 
கை ப்‌ தித்‌ ஒரு தப்‌ தன்னம்பிக்கை இருப்‌ 
பதில்லை. வேதரந்தத்திற்கு அடிப்படையான தன்னம்பிக்கையை 
மடைமுறைக்குக்‌ கொண்டுவரவில்லை. ஆதலின்‌, முதலில்‌ வழுத்தி 
காண்ட விஷயம்‌ பற்றிய சிந்தனையும்‌, அதன்‌ பிறகு ர சர்ப 
தன்‌ பிறகு அதற்கு வேண்டிய சத்திகளையெல்லாம்‌ தொகுத்து? 


ம்‌ அரசன்‌ இப்போது 
இந்திய மக்களுக்கு? 


ன 

218 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-॥ i 
செயலாற்றலும்‌ ஆகிய இத்தகைய மேலைநாட்டு CD இந்தப்‌ 
இப்போதும்‌ பயன்படுவதில்லை. இதனாலேதான்‌ ச அயல்‌ த, 
ஆட்சியில்‌ நாம்‌ இவ்வளவு முன்னேற்றமற்றவர்களாயிருக்‌ ரு 
றோம்‌. இது உண்மையானால்‌, பொது மக்களின்‌ சர்ச்சையால்‌ 
மாபெருஞ்செயலைச்‌ சாதித்துவிடலாம்‌ என்பது இயலாத அர்த்‌ 
£ தலையே இல்லாதபோது தலைவலிக்கு வாய்ப்பு ஏது! ?? பொது மூ 
கள்‌ எங்கே ? உள்ளது எதையேனும்‌ துருவி ஆயப்‌ Fi அதுக்க ட 
தம்‌ சத்தியனைத்தும்‌ குன்றிப்‌ போய்‌ நமக்கு அயர்வும்‌ ஏற்பட்டு ்‌ ன்‌ 
கிறது. ஆகவே, செயலாற்றுதற்கு யாதொரு வலிமையும்‌ TE 
இருப்பதில்லை. ஆகையினாலேதான்‌ வங்காளத்திலுள்ள நாம்‌ 
பெரும்பாலும்‌ எப்போதும்‌, பேசுவது பெரிது; ஆற்றுவது மிகச்‌ 
சிறிதே. இரண்டாவதாக நான்‌ முன்னமே மொழிந்தவாறு;, இந்தி 
யாவிலுள்ள செல்வச்‌ செருக்குற்றவர்களிடமிருந்து நான்‌ எதனை 
யும்‌ எதிர்பார்க்கவில்லை. நம்முடைய இளைஞர்களிடையேதான்‌; 
பொறுமை, உறுதி, மோனம்‌, இவற்றோடு வேலை செய்வதில்‌ நம்‌ 
பிக்கை, ஆசையெல்லாம்‌ வைக்கவேண்டிருக்கிறது. ல்‌ 

இப்போது நாம்‌ செயலாற்றலைப்‌ பற்றிப்‌ பேச முயல்வோம்‌: 
கல்வியும்‌ கலாசாரமும்‌ மேன்‌ மக்களிடமிருந்து பாமர மக்களுக்கும்‌ 
படிப்படியாகப்‌ பரவி வரத்‌ தொடங்கியதிலிருந்து மேலை நாடு 
களில்‌ நிலவும்‌ இக்கால நாகரிகத்துக்கும்‌, இந்தியா எகிப்து ரோம்‌ 
முதலியவற்றில்‌ நிலவிய தொன்மை நாகரிகத்திற்கும்‌ உள்ள வேறு 
பாடு வளரத்‌ தொடங்கியது. ஒரு நாட்டின்‌ முன்னேற்றம்‌, அது 
பொது மக்களுக்குக்‌ கல்வியும்‌ ஞானமும்‌ பரப்புமளவிலேதான்‌ 
உள்ளது. இந்தியாவின்‌.அழிவிற்கு முக்கியமான காரணம்‌, செருக்‌ 
கும்‌ அரசியல்‌ அதிகாரமும்‌ கொண்ட சிலரிடமே தனி உரிமை 
என்ற நிலையில்‌ அவை குவிக்கப்பெற்றிருப்பதே. நாம்‌ மீண்டும்‌ 
உயரவேண்டுமானால்‌, அதேமுறையைத்தான்‌ பின்பற்ற வேண்டும்‌; 
அதாவது, பொது மக்களிடம்‌ கல்வியைப்‌ பரப்பி வரவேண்டும்‌. 
சமூகச்‌ சீர்திருத்தம்‌ பற்றிப்‌ பெருத்த ஆடம்பரமான கூச்சல்‌ 
வட்டித்‌ ஐம்பதாண்டுகளாக எழுப்பப்பட்‌ டிருக்கின்றது. பத்து 
ஆண்டுகளாக நாட்டின்‌ பல இடங்களில்‌ சுற்றி வந்ததில்‌, சமுதாயச்‌ 
சீர்திருத்தங்கள்‌ பல நிறுவப்பட்டிருப்பதனைக்‌ கண்டுள்ளேன்‌. 
“ஆனால்‌, அவர்களுடைய நலனுக்காக அமைக்கப்பட்ட ஒரு 
சங்கத்தையும்‌ கண்டிலேன்‌. அவர்களுடைய குருதியைப்‌ பருகியே 
பலர கனவான்களாய்த்‌ திகழ்கின்றனர்‌; கனவான்களாகவே 


இந்தியா வுக்கு தேவையான கல்வி 219 
ப க அகொண்டுது வருகின்றனர்‌. முசல்மான்கள்‌ 
தனை ஆங்க வீரர்களைத்‌ தம்முடன்‌ கொணர்ந்தார்கள்‌ : 
ல்‌ .  லையர்கள்‌ இப்போது உள்ளார்கள்‌ ? ஆறே ரூபாய்‌ 
ஆ பய்‌ தகப்பன்‌; தம்பிமார்‌ இவர்களுடைய 
லுக்கும்‌ இலட்சக்‌ கணக்கான மக்கள்‌ இந்தியாவில்‌ 
எங்கேதான்‌ இருக்கப்போகின்றார்கள்‌ ! எமுதூறு 
முசல்மான்‌ ஆட்சியில்‌ அறுநூறு இலட்சம்‌ முசல்‌ 
கிறிஸ்தவர்‌ உ. 2,91 ்றாண்டு ஆங்கில ஆட்சியில்‌ இருபது இலட்சம்‌ 
ரூம்‌ ஏற்படுவதற்குக்‌ காரணம்‌ என்ன? நாட்டைவிட்டு 
குந்த ers ஒன்றினைக்‌ கையானாம்‌ ஆற்றல்‌ அழிந்துவிட்டது; 
ஐரோப்பியர்‌ பட வாய்ந்த தொழிலாளர்கள்‌ நாளுக்கு நாள்‌ 
ஏன்‌? ஜெட்டா ஈட்டாமல்‌ மடிகிறார்களே ! இதி 
ர்ந்து ௮௮ ய்‌ உழைப்பால்‌ பல நூற்றாண்டுகளாக மூரி 
எந்தக்‌ சத்தியின்‌ தொழிலாளியின்‌ நிலை குலைக்கப்பட்டது 
ந, ல்‌? 
றன்ன ப்‌ கல்வியே, கல்வியே இதற்குக்‌ காரணம்‌ : ஐரோப்பா 
களின்‌ இன்ட நகரங்களையும்‌ நான்‌ போய்ப்‌ பார்த்ததில்‌ ஏழை ம& 
கள்‌ என்‌ நிலையினையும்‌ கல்வியறிவையும்‌ கண்ட என்‌ கண்‌ 
வடித்தன க ஏழை மக்களின்‌ நிலையை நோக்கும்போது நீர்‌ 
கல்வி பி ட்யூன்‌ தோன்றிய விடை (கல்வியே? என்பதுதான்‌. 
மேலம்‌ தம்‌ ய்‌ தம்மிடத்தேயுள்ள சொந்தமான நம்பிக்கையின்‌ 
க்கள்‌ ப 1 ஆர்வம்‌, பக்தி ஆகிய இவற்றால்‌ அவர்‌ 
டத்‌ றய பேரான்மா விழித்தெமுந்துவிட்டதி? நம்‌ 
இயக்க, இலங்கும்‌ பேரான்மாவோ, படிப்படியாக உறங்கி வரும்‌ 
1 க இழிவான நிலைக்கு இறங்கி வந்துகொண்டிருக்கிறத, 
I நகரத்தில்‌ அயர்லாந்திலிருந்து வந்தி குடியேறிய 
நகருக்‌ அறு நோக்கும்‌ பழக்கம்‌ எனக்குண்டு. அவர்கள்‌ அந்‌ 
வுற்றுப்‌ வ போது காலால்‌ மிதித்து நசுக்கப்பட்டு, கண குழி 
உண ல ணம்‌ போன்ற பார்வையோடுள்ள நிலையில்‌; வீட்டில 
மேனையுட க யாதொன்றுமின்றிக்‌ கையில்‌ காசின்றிக்‌ தமன்‌ 
கனியில்‌ ௦ தங்களுக்குச்‌ சொந்தமாக ஓரே தடியையும்‌ 
விக்‌ தாங்கவிடப்பட்ட கந்தலான மூட்டையையும்‌ கொண்டு 
ரட்‌ மிகுந்த அயர்வுடனும்‌ கண்க ம்‌ 
த்‌ வ்‌ உழலுவதைக்‌ - கண்டுள்ளேன்‌: ஆனால்‌; அது! 
ஞுக்குள்ளாக நான்‌ கண்ட வினோதக்‌ காட 


ட்டியைத்‌ தாங்கம 


220 விவேகானந்தரின்‌ ஞான திபம்‌--சுடர்‌-1| 


னென்று விளம்புவேன்‌ ! அந்த மனிதன்‌ நிமிர்ந்து நடக்கின்றான்‌. 
அவனது உடையும்‌ மாறிவிட்டது. அவன்‌ கண்களிலும்‌, நடை 
யிலும்‌ அச்சக்‌ குறி காண்பதரிது. இதற்குக்‌ காரணம்‌ என்ன ? 
அதை நம்‌ வேதாந்தமே அறிவிக்கின்றது. அயர்லாந்துக்காரன்‌ 
தன்‌ நாட்டில்‌ பெரிய இகழ்ச்சியால்‌ தாழ்ந்த நிலையில்‌ வைக்கப்பட்‌ 
டிருந்தான்‌. அவன்‌ நாட்டுக்குரிய சூழ்நிலை அவனுக்கு ஒரே குரலில்‌ 
பின்வருமாறு பறையறைந்துகொண்டிருந்தது, “பேட்டுத்‌ தம்பி, 
உனக்கு நற்கதிக்கு ஆசை இனிக்‌ கிட்டாது. நீ அடிமையாகப்‌ 
பிறந்துவிட்டாய்‌; அப்படியேதான்‌ இன்னும்‌ நீ இருக்கப்‌ போகின்‌ 
றாம்‌? என்று இப்படிப்‌ பிறப்புத்‌ தொட்டே உணர்த்தி வரப்பட்ட 
“பேட்ட? என்பவன்‌ இதனை நம்பித்‌ தன்னைத்தானே கீழ்ப்‌ 
பட்டவன்‌ என்ற மயக்கத்துக்கு உட்படுத்திக்கொண்டான்‌. அவன்‌ 
அகத்துறையும்‌ பேரான்ம ஓளியும்‌ சுருங்கிவிட்டது. எப்போது 
அமெரிக்காவில்‌ வந்து இறங்கினானோ; அப்போது அவனைச்‌ சுற்றி 
எழும்‌ | இன்னொலியைக்‌ கேட்டான்‌. “பேட்டே, கேள்‌: நீயும்‌ 
எங்கள்‌ எல்லோரையும்‌ போன்று ஒரு மணிதனே. எல்லாவற்றை 
யும்‌ ஆக்கியவன்‌ மனிதனே ! உன்னையும்‌ என்னையும்‌ போன்ற 
ஆண்டகை யாவற்றையும்‌ இயற்றக்கூடும்‌. உள்ளத்து ஊக்கத்தை 
விடாமற்‌ கொள்‌,?? என்னும்‌ குரல்‌ கேட்டது. பேட்டு நிமிர்ந்து 
பார்த்து இது உண்மையெனத்‌ தேர்ந்தான்‌. உள்ளே அவிந்து 
சாம்பற்பூத்த ஆன்மச்சுடர்‌ விழித்தெமுந்தது. இயற்கையே 
எழுச்சி பெற்றது போன்றதாயிற்று அவனுக்கு அது, “எழு ! விழித்‌ 
தெழு ! குறிக்கோளையடையுமளவும்‌ நில்லாதே ! உழைத்து வா !? 
என்ற அறிவுரையை (கடோபநிஷத்‌ 1: 40; 4) முழங்கிற்றுப்‌ 
போலும்‌ ! 

இது போலவேதான்‌ நம்‌ இளம்பிள்ளைகள்‌ பெறும்‌ கல்வியும்‌ 
மிகவும்‌ எதிர்‌ மறையானதாகவே (மறுப்பின்‌ முறையின தாகவே) 
உள்ளது. பள்ளிப்‌ பையன்‌ ஒன்றும்‌ கல்லாதிருப்பதுமன்றித்‌ 
தன்னுள்‌ இருப்பனவற்றையும்‌ கெடுத்துக்கொள்கிரன்‌. ஊக்க 
கேதார்‌ தக்கித்வமின்மையுமே இதன்‌ விளைவாகும்‌, வேதத்திற்கும்‌ 
வதாந்தத்திற்கும்‌ உயிர்‌ போன்ற உட்பொருளாய்‌ உள்ள 
சிரத்தை-ஆர்வம்‌- எந்த சிரத்தை நசிகேதனுக்கு எமஜயே நேரில்‌ 
கண்டு அவனையே துணிந்து எதிர்த்து வாதாடவேண்டிய துணிவு 
அருளியதோ, எந்தச்‌ சிரத்தையால்‌ இவ்வையகம்‌ ர்க்‌ வருகின்‌ 
றதோ, அத்தகைய சிரத்தையாம்‌ பெருஞ்சுடர்‌ அவிந்து போவதா ப்‌ 


இந்தியாவுக்குத்‌ தேவையான கல்வி 221 


அவனள எனா ண்டு 


“அறிவற்றவன்‌, சிரத்தையை இழந்த மனிதன்‌; ஐயுறுகிற மனிதன்‌, 
கெட்டே போகின்றான்‌ 2? அதனாலேதான்‌ நாம்‌ கேட்டின்‌ அண்மை 
யிலேயே இருக்கிறோம்‌. இதற்கு மாற்று, கல்வியைப்‌ பரவச்‌ 
செய்தலே. முதன்முதலாக ஆன்ம ஞான ஒளி வேண்டும்‌; 
இதனால்‌ நான்‌ சடைமுடி தறித்துத்‌ தண்டெடுத்துக்‌ கையில்‌ 
கமண்டல மேந்திக்‌ குகையில்‌ உறையும்‌ துறவியைக்‌ கூறுவதாகக்‌ 
கொள்ளலாகாது. வேறு எதனை நான்‌ கூற வருகிறேனென்று 
25ட்பிரேல்‌, அது இதுதான்‌ : “உலக வாழ்வினின்றும்‌ விடுதலை 
அளிக்கும்‌ ஞானமாம்‌ ஆக்கம்‌, சாதாரண வாழ்க்கை நலம்‌ (செல்‌ 
ம, சம்பத்து) அளியாதா என்ன ? திண்ணமாகவே அளிக்கும்‌. 
ஈதந்தரம்‌, பற்றற்ற நிலை, உயர்தியாகம்‌; பெருந்துறவு--இவை 
யாவும்‌ வானளாவும்‌ குறிக்கோள்களே-- 


கரன்‌ என என்‌ எனி NAIA 


னால்‌, இந்தத்‌ தருமத்தின்‌ ஓர்‌ அற்ப அளவும்‌ பிறப்பு 
மப்புகளையும்‌ களைந்து பெரியதோர்‌ அச்சத்தினின்றும்‌ காக்கு 
மென்பது உறுதியே. துவைதி, விசிஷ்டாத்வைதி, அதத 
சைவ, வைணவ, சாக்த, புத்த சைனமாகிய வப்‌ 
தத்தினரும்‌ இந்தியாவிலுள்ள எல்லா மதப்பிரிவினங்களும்‌ 
்‌ தில்‌ ஒன்றுபட்ட கருத்துடையவர்களாய்க்‌ காட்சி அளிக்‌ 
, எறார்கள்‌. அதாவது, சவான்மாவிடம்‌ அளவு கடத்தி ஆற்றல்‌ 
உளது. எறும்பு முதற்கொண்டு பூரண மனிதன்‌ ற்‌, 
ஒவ்வோர்‌ உயிரினிடத்தும்‌ ஒரே திகரான ஆன்மாவே க 
ல்‌ லங்குகின்றது. வேறுபாடு வெளித்தோற்றம்‌ ஒன்றிலேதா ம்‌ 
ள்ளது. குடியானவன்‌ நீர்‌ வாய்க்காலுக்கு ஏற்படும்‌ தகு, 
டை. அதெறிந்துவிடுவது போல (பதஞ்சலியின்‌ பொக அட 
ட்ட பதம்‌ 3) நாமும்‌ அஞ்ஞானத்‌ தளையை அக்‌ அதக்‌ 
்‌ வண்டும்‌. அந்தச்‌ சத்திக்கு வாய்ப்பு நேர்ந்த உட 2 
ழும்‌ காலமும்‌ நேர்ந்த அக்கணமே, அந்தச்‌ த்‌ ள்‌ 
ன்‌ சிப்பட்டூப்‌ பெருகும்‌ என்பது திண்ணம்‌: உயர்‌ ந்த த்‌ ர்‌ 
2 தலாகத்‌ தாழ்ந்த புல்லளவும்‌ ஒரே சத்திதான்‌ ns சரி 
1௮. அது வெளிப்பட்டாலுஞ்‌ சரி, வெளிப்படாவிட்டா ப்‌ ற 
பட அன்மைத்தான ஆற்றலை நாம்‌ வீடு வீடாகச்‌ செல்‌ 

யுமாறு மிக வருந்தி உழைத்தே தீர வேண்டும்‌: 


டடக்‌ ஆ ம்‌ 


222 ்‌ விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-.ஈடர்‌-1 


இரண்டாவதாக, இத்துடன்‌ கல்வியும்‌ பயிற்றுவித்தல்‌ வேண்‌ 
டும்‌. இது யார்க்கும்‌ சொல்லுவது எளிதே. அதன்படி ஓமுகுவது 
என்பதுதான்‌ பெரும்பிரச்சினையாகும்‌. நம்‌ நாட்டில்‌ ஆயிரக்கணக்‌ 
கான தன்னலமற்ற அனைத்தையும்‌ துறந்த-உள்ளப்பரிவுள்ள 
சான்றோர்‌ உளர்‌. அவர்கள்‌ நாடு முற்றிலுந்‌ திரிந்து சமய சம்பந்த 
மான அறிவுரைகளை வழங்கி வருவதைக்‌ காண்கின்றோம்‌. அப்‌ 
பெற்றியமைந்த பெரியோர்களுள்‌ பாதித்‌ தொகையினராவது 
ஆசிரியர்களாகப்‌ பயிற்றுவிக்கப்பட்டு வரலாம்‌. அவர்கள்‌ கல்வி 
ஒலியைப்‌ பரப்ப ஊர்‌ ஊராகச்‌ சென்று வருதல்‌ வேண்டும்‌. 
அதற்கு முதன்முதலாக ஒவ்வோர்‌ அரசாங்க மாவட்டத்திலு 
முள்ள தலைநகரை நடு இடமாகக்‌ கொண்டு, பின்னர்‌ இந்தியாவி 
வுள்ள ஒவ்வோர்‌ இடத்திற்கும்‌ பையப்‌ பையப்‌ பரப்புதல்‌ வேண்டும்‌ 
அண்மையில்‌ சென்னை, கல்கத்தா ஆகிய இரு நகரங்களிலும்‌ இத்‌ 
தகைய வட்டங்கள்‌ அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும்‌ சிறிது 
காலத்தில்‌ மற்றும்‌ பல நிறுவப்படும்‌. ஏழைகளுக்குக்‌ கற்பிக்கப்‌ 
படும்‌ கல்வியின்‌ பெரும்பகுதி வாய்‌ மொழியாகவே இருத்தல்‌ 
வேண்டும்‌. பள்ளியில்‌ நடத்தற்குரிய பரிபாகம்‌ (முதிர்ச்சி) இன்னும்‌ 
வரவில்லை. படிப்படியாக இந்த முக்கியத்‌ தாபனங்களில்‌ விவசாயம்‌ 
கைத்தொழில்‌ சம்பந்தமான கல்விகள்‌ கற்பிக்கப்பட்டு வருவதோடு 
அக்கலைகளை வளரச்‌ செய்வதன்பொருட்டுத்‌ தொழிற்சாலைகளும்‌ 
நிறுவப்படவேண்டும்‌. இப்போது போன்று சங்கங்கள்‌ அமைக்கப்‌ 
பட்டு அவை வாயிலாக இங்கே உற்பத்தி செய்யும்‌ பொருள்களை 
ஐரோப்பாவிலும்‌, அமெரிக்காவிலும்‌ விற்பனை செய்ய ஏற்பாடுகள்‌ 
செய்யப்பட வேண்டும்‌.” மங்கையர்‌ களுக்கும்‌, ஆடவர்களுக்கு 
வைத்தது போலவே மத்திய இடங்கள்‌-தாபனங்கள்‌-—அமைத்தல்‌ 
பெருநலமாகும்‌. ஆனால்‌, இந்த நாட்டில்‌ இவையெல்லாம்‌ எவ்வளவு 
கடினமானவை என்பது உங்களுக்கே தெரியும்‌. பின்னும்‌, (பிறரைத்‌ 
தீண்டும்‌ பாம்பும்‌ தான்‌ செலுத்திய நஞ்சைத்‌ தானேதான்‌ 
உறிஞ்சிவிட "வேண்டும்‌ !? இந்த ஆக்க வேலைகளுக்கு * வேண்டும்‌ 
போதுமான பொருளும்‌ மேலை நாட்டிலிருந்துதாண்‌ வந்தாக வேண்‌ 
டூம்‌ என்பது எனது உறுதியான எண்ணம்‌. அதற்காக 
சமயம்‌ ஐரோப்பாவிலும்‌ அமெரிக்காவிலும்‌ பிரசாரம்‌ செய்யப்பட 
வேண்டும்‌. இக்கால விஞ்ஞானம்‌ கிறித்தவ மதம்‌ போன்றவற்றின்‌ 
அடிப்படையைத்‌ தீகர்த்தெறிந்து, அதன்‌ ஆதாரத்தைக்‌ குலைத்து 
விட்டது. அதற்கு மேல்‌ இன்ப போகங்களின்‌ மிகுதியே மத 


நமது 


இந்தியாவுக்குத்‌ தேவையான கல்வி 223 

. உணர்ச்சியை மாய்க்க ஆயத்தமாய்‌ இருக்கிறது. ஐரோப்பாவும்‌ 

அமெரிக்காவும்‌ இந்தியாவையே மிகுந்த ஆர்வத்துடன்‌ எதிர்‌ 

நோக்கியுள்ளன. அவற்றினுடைய கொடையைப்‌ பெறுவதற்கு 

உரிய காலமும்‌ இதுவே. பகைவர்களின்‌ வலுத்த கோட்டைகளைப்‌ 
பிடிக்கும்‌ தருணமும்‌ இதுவேயாகும்‌. 


"மேலை நாடுகளில்‌ மகளிர்‌ ஆட்சி செலுத்துகின்றனர்‌; செல்‌ 
வாக்கோ, ஆற்றலோ, யாவும்‌ அவர்கள்‌ கையில்‌ உள்ளன. உங்‌ 
களைப்போன்ற தைரியமுள்ளவர்களும்‌ அறிவாற்றல்‌ உடையவர்‌ 
“ளும்‌ வேதாந்தத்தில்‌ மூழ்கியவர்களும்‌- இங்கிலா ந்திற்கும்‌ போய்‌ 
ஞானப்‌ பணி நடத்தினால்‌ ஒவ்வோர்‌ ஆண்டிலும்‌ நூற்றுக்‌ கணக்‌ 
கான ஆடவரும்‌ பெண்டிரும்‌-பாரத நாட்டுச்‌ சமயத்தைப்‌ போற்று 
ல்‌ மிகுதியான ஆசிகளைப்‌ பெறுவார்கள்‌. தம்‌ நாட்டினின்றும்‌ 

மலை நாடு சென்ற ஒரு பெண்மணி ரமாபாய்‌ என்பவர்‌ ஆவர்‌. 
அவருடைய ஞானம்‌, மேலை நாட்டுக்‌ கலை, விஞ்ஞானம்‌ ஆகியவற்‌ 
நின்‌ அறிவு மிகச்‌ சொற்பமே. ஆனாலும்‌, அவர்‌ தமதறிவால்‌ எல 
லாரையும்‌ திடுக்கிடச்செய்துவிட்டார்‌. மேலைநாட்டார்கள்‌ அவரத 
அறிவினைப்‌ பெரிதும்‌ வியந்து போற்றினார்கள்‌. உங்களைப்‌ போன்ற 
இருவர்‌ அங்குச்‌ சென்றால்‌, இங்கிலாந்தே கலக்கப்பட்டுவிடும்‌. 
ட்‌ திய மங்கையர்‌ ஒரு 
ப்‌ மலர்ந்துள்ள 


வெள்ளமிட்டுப்‌ பெருகப்‌ 
சாவித்திரி; ட 
நாட்டில்‌ இதனைச்‌ 
வா இல்லை! பரமன்‌ 
கிலாந்தை வென்று 
நிக்கொள்வோம்‌- 


டே ஒரு பேரலை வந்து உலகமனைத்தும்‌ 
பர ன்றது ! மைத்திரேயி, காணா, லீலாவதி, 
கெல என்பவர்களெல்லாம்‌ தோன்றிய நம்‌ 
அ பிமாற்றல்‌ பெற்ற மாதரார்‌ ஒருவர்‌ கூட 
வான்‌. ஆங்கில அறிவினால்‌ நாம்‌ இங்கி 
வோம்‌; இங்கிலாந்தையும்‌ நாமே கைப்பற கட்‌ 
டு வட்ல. இட்ட பயல்‌ இதனைத்தவிர்த்தி ட்ட டம்‌ 
ப மூன்‌ றில்லை. மோட்சம்‌ என்பது சங்கங்களால்‌ னமிகத்தா 
ஷேடங்களாலுமே அடையப்‌ பெறுவதொன்றா - தர ஆக்கவேண்‌ 
இழி தம்முடைய ஆட்சியாளர்களை நரம்‌ 62 
இங்கிலாந்து, ஐரோப்பா, அமெரிக்கா பப 
மைப்படுத்துவதே நமது மாபெரும்‌ 2 


விடு 


டர்‌- 1 


224 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ 4 
2 5 நம்‌ 
மந்திரமாக--இப்போதே செய்தல்‌ வேண்டும்‌. அதனாலேதான்‌ ளன 
விரிவே வாழ்க்கை 


நாட்டின்‌ நலம்‌ நிலைத்து இருக்கும்‌. ப ல்‌ 
அறிகுறி-நற்சின்னம்‌. நாம்‌ ம்ம்‌ ஆன்மிக இட்து 
களைக்கொண்டு பரவிச்‌ செல்லல்‌ வேண்டும்‌. அந்தோ! இத்தி. 
கூடு (உடற்கூடு) மிகவும்‌ நலித்திருக்கிறது 1! வங்காளியின்‌ உட 
நலியாமல்‌ என்ன செய்யும்‌ ! அதிலும்‌, ஒர்‌ அபாய டப்பில்‌ இன்னு 
தாக்கியுள்ளது. ஆனால்‌, நம்பிக்கைக்கும்‌ இடமில்லாமலில்லை. 
சரண்‌ AH வின்‌ aman: | 
கானி எச்‌ கரக ௮ ரி | ; 

“ என்னைப்‌ போன்ற ஒருவன்‌ எல்லையில்லாத காலச்‌ சூழலிலிருந்தி! 
மக்கள்‌ நிறைந்த மேதினியில்‌ பிறக்கப்‌ போகின்றான்‌. அவன்‌ 
எண்ணிய கருமத்தை முடித்தே தீருவான்‌.” 1 

காய்கறி உணவைப்பற்றி நான்‌ இதைத்தான்‌ னை 
போகின்றேன்‌ : என்னுடைய குருநாதர்‌ ஊன்‌ அருந்த மாட்டார்‌. 
தேவிக்கு அர்ப்பணம்‌ செய்யப்பட்ட ஊனை அருந்தாது, அதைத்தம்‌ 
சென்னியிலேதான்‌ தாங்கி நிற்பார்‌. ஓர்‌ உயிரை செகுத்து உண 
ணுதல்‌ பாவமேயாகும்‌ ; இதில்‌ யாதோர்‌ ஐயமுமில்லை. ஆனால; 
இரசாயன முன்னேற்றத்தினால்‌ காய்கறி உணவு மனித உடலுக்குப்‌ 
பொருந்தாது போனால்‌, வேறு வழியில்லை. ஊனை அருந்தியே தீர 
வேண்டும்‌. இப்பொமுது போல ரஜோகுணம்‌ நடமாடுகின்ற சூழ்‌ 
நிலையில்‌ ஊன்‌ உண்பதைத்‌ தவிர வேறு மார்க்கம்‌ இல்லை. மன்‌ 
னர்க்கு மன்னரான அசோகர்‌, உயிர்‌ செகுப்போர்‌ வாளுக்கு 
இரையாக்கப்படுவார்‌,? என்று அச்சுறுத்திப்‌ பல்லாயிரக்‌ கணக்‌ 
கான விலங்குகளின்‌ உயிர்களைக்‌ காப்பாற்றினார்‌ என்பது உண்‌ 
மையே. ஆனால்‌, ஓராயிரம்‌ அடிமை வாழ்வு இதைவிடப்‌ பயங்கர 
மான கொடுமை அன்றோ? ஒரு சில ஆடுகளை மாய்ப்பது பாவமா, 
மனைவி பெண்‌ இவர்களுடைய மானத்தைக்‌ காப்பாற்றும்‌ திறமை 
அற்று நிற்பது பாவமா? உங்கள்‌ கண்களின்‌ முன்னேயே பிறர்‌ 
உங்களுடைய சேய்களுக்குரிய உணவைக்‌ களவாடிச்‌ செல்வர்‌. 
நீங்கள்‌ செயலற்று நிற்பீர்கள்‌. மெய்‌ வருந்தி உழைத்து உண்‌ 
பதக்‌ மேலினத்தார்‌ ஊன்‌ அருந்தாமலிருக்கட்டும்‌. அல்லும்‌ 

ம உழைத்துப்‌ பாடு படுகிறவர்கள்மீது அவர்கள்‌ காய்கறி 
களைத்தான்‌ உண்ண வேண்டும்‌ என்னும்‌ கட்டளையைச்‌ சுமத்தும்‌ 
ஒரு கட்டாய நெறி, திச்செயலேயாகும்‌. நமது நாடு சுதந்தரத்தை 


இந்தியாவுக்குத்‌ தேவையான கல்வி 225 


அமந்ததற்குக்‌ 
வளர்க்கும்‌ ண 
கத்‌ தக்க கான்‌ 


காரணம்‌ இதுவே. நல்ல உணவை-உடலை 
வை-அருந்துவதால்‌ நாடு முன்னேறும்‌ என்பதற்‌ 
ஐய்‌ ஐப்பான்‌ திகழ்ந்து நிற்கின்றது. 

]வனங்களயும்‌ ஆளும்‌ எல்லாம்‌ வல்ல அன்னை, உங்‌ 


த “ஆர்வத்தை . a 3 
|) தையும்‌ இதயத்திற்குப்‌ பேரூக்கத்தையும்‌ அளிப்‌ 


இக்கால இந்தியாவின்‌ இடர்ப்பாடும்‌ 
அதை நீக்கும்‌ முறையும்‌ 


[1899-ஆம்‌ ஆண்டு, ஜனவரித்‌ திங்கள்‌, 14-ஆம்‌ நாள்‌, உத்போதனுக்கு 
ஸ்ரீ சுவர்மிகள்‌ எழுதியுள்ள கட்டுரையின்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பினின் றும்‌ 
கொண்டது இது. இப்பத்திரிகை முதலில்‌ இரண்டு வார முறைப்‌ 
பத்திரிகையாய்‌ விளங்‌இப்‌ பின்பு இராமகிருஷ்ண மடத்து மாதப்‌ பத்‌ திரிகை 
யாகிவிட்டத.] 


தீ நீழைய இந்தியாவின்‌ வரலாறு, தெய்விகம்‌ வாய்ந்த ஒர்‌ இனத்தா 

ருடைய பேரளவிலுள்ள ௪த்திகள்‌ (ஊக்கங்கள்‌), அவற்றின்‌ 
பற்பல பணிகள்‌, எல்லையில்லாத உற்சாகம்‌, பல படிப்பட்ட சத்தி 
களின்‌ (விசை) தடுக்கவொண்ணாத செயல்‌ ஆற்றலும்‌ அதனைத்‌ 
தாக்க எழும்‌ மாறுபட்ட எதிர்வினகளுமாகிய இவற்றின்‌ கூட்டம்‌, 
எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அவர்களுடைய மிகமிக ஆழ்ந்த சிந்தனா 
௪த்தி--இவற்றால்‌ நிரம்பியுள்ளது. அரசர்‌, பேரரசர்‌ இவர்களைப்‌ 
பற்றிய வெற்று வரலாறுகளும்‌, சிற்சில காலங்களில்‌ அத்தகைய 
அரசர்களின்‌ தீய விருப்பங்கள்‌, இறுமாப்பு, உலோபம்‌ முதலிய 
வற்றால்‌ ஏற்படும்‌ கொடுங்கோன்மைக்குட்பட்ட சமூகத்தின்‌ 
வரலாறுகளும்‌ அவர்களுடைய நலம்‌ படைத்த அல்லது தீய 
பண்புகளால்‌ விளைந்த செயல்களின்‌ பலன்கள்‌ சமூகத்தை எவ்‌ 
வாறு பாதித்துள்ளன என்பதுமே சரித்திரமாகக்‌ கொண்டால்‌, 
“£ இந்தியாவில்‌ இத்தகைய வரலாற்று நூல்கள்‌ இல்லை”? என்றுதான்‌ 
கூறவேண்டி வருகின்றது. ஆனால்‌, இந்தியாவில்‌ சமய சம்பந்த 
மாகக்‌ குவிந்து கிடக்கும்‌ நூல்களை இலக்கியச்‌ செல்வங்களெனக்‌ 
கொண்டால்‌, அவற்றின்‌ ஒவ்வொரு வரியும்‌ கவிதைக்‌ கடலைச்‌ 
சுட்டும்‌ என்பதில்‌ யாதோர்‌ ஐயமுமில்லை. அவர்களுடைய தத்துவங்‌ 
களும்‌ அவர்களுடைய பற்பல விஞ்ஞான நூல்களுமோ, வாழ்க்கை 
யின்‌ நிகழ்ச்சிகளைக்‌ காட்டும்‌ சரிதங்களாம்‌. 


| வேந்தர்களுடைய 
பரம்பரைகள்‌, மன்னர்க்கு மன்னராய்‌ விளங்‌ 


குபவர்களின்‌ குல 
முறைச்‌ சரிதங்கள்‌ ஆகிய இவற்றைக்காட்டிலும்‌ அவர்களுடைய 
முன்னேற்றத்தின்‌ ஒவ்வொரு படியையும்‌ நன்கு விளக்கிக்‌ காட்டு 
கின்றன என்பது உண்மை. அவர்கள்‌ நாகரிக வைகறைக்‌ காலந்‌ 
தொட்டே பசியாலும்‌, நீர்‌ வேட்கையாலும்‌, அடங்காப்‌ பால்‌ 
உணர்ச்சியாலும்‌ உந்தப்பட்டார்கள்‌. அவர்களுடைய உள்ளத்தை 


இக்கால இந்தியாவின்‌ இடர்ப்பாடும்‌...... முறையும்‌ 227 


எழில்‌ கொள்ளை கொண்டது. அவர்கள்‌ வெல்லுதற்கரிய அறி 
வாற்றல்‌ படைத்தவர்கள்‌. அவர்களுடைய உள்ளங்களில்‌ பல 
உணர்ச்சிகள்‌ அலை வீசின. அவர்கள்‌ பல வழிகளாலும்‌ பற்பல 
முறைகளாலும்‌ வாழ்க்கையின்‌ உயர்ந்த சிகரத்தை எட்டிப்‌ பிடித்‌ 
தார்கள்‌. அவர்கள்‌ இயற்கையுடன்‌ போராடி வெற்றி கொண்டு 
நாட்டப்பட்ட கொடிகளின்மீது பகைப்‌ புயல்களாம்‌ சந்தர்ப்பங்‌ 
கள்‌ மோதி அடித்ததால்‌, அவை கிழிந்து போயின; ஊழிக்‌ கால 
மாக மட்கி மடிந்துவிட்டன. 1 

இந்த மக்கள்‌ இனத்தார்‌ மத்திய ஆசியாவிலிருந்து வந்தார்‌ 
களா, அல்லது வடக்கு ஐரோப்பாவிலிருந்து பரவி ஓடினார்களா, 
வல்லது வடதுருவ வட்டங்களிலிருந்து வெள்ளமெனப்‌ பாய்ந்தார்‌ 
களா ? இப்படி வந்து புகுந்து தங்கி இந்திய நாட்டைப்‌ புனிதமாக்கி 
ஒர்களா, அல்லது இந்தப்‌ புண்ணிய பாரத நாடு அவர்களுடைய 
தாய்‌ நாடா ? இவ்விஷயங்களை அறிவதற்கு நமக்குப்‌ போதுமான 
தக்க சான்றுகள்‌ கிடைக்கவில்லை. அல்லது மிக விரிந்துள்ள 
இந்த இனம்‌ இந்தியாவிலிருந்தோ வெளி நாடூகளிலிருந்தோ க 
சாட்டினின்றும்‌ துரத்தப்பட்ட இயற்கையின்‌ சட்ட திட்டத்திற்‌ 
குட்பட்டு நாளடைவில்‌ ஒரோப்பாவிற்கும்‌ மற்றைய நாடுகளுக்கும்‌ 
கடிபுக வந்ததோ, அ து இவ்வின மக்கள்‌ சிவப்பு நிறமாய்‌ இருத்‌ 
தவர்களோ, அன்றிக்‌ கறுப்பாய்‌ இருந்தவர்களோ ? நீலக்‌ கண்கள்‌ 
அமையப்‌ பெற்றவர்களோ, அல்லது மை வண்ணக்‌ குஞ்சியைப்‌ 
படைத்தவர்களே 2 இவ்விவரங்களுக்கெல்லாம்‌ இக்காலத்தே 
இன்று. காட்ட இயலாது. அதற்குப்‌ புறநடை ஒன்றுள்ளது; 


அதாவது, வடமொழிக்கும்‌ சில ஐரோப்பிய மொழிகளுக்கும்‌ உள்ள 
தொடர்பு அல்லது உறவே. அதே போன்று இக்கால இந்தியர்கள்‌ 


இவ்வினத்‌ ம்‌ 5௫ றையான குருதி சம்பந்தம்‌ 
த்தூ வந்த முறை 3 
இ டவலில்‌ அங்க ருக்கத்தினரின்‌ எவ்வளவு இரத்‌ 
இம்‌ இவர்கஷிஃ Ss ரய்‌ வழியாகச்‌ சுரந்து பாய்கிறதோ, 
வந்ததை ரசம்‌ இக்குலத்துக்கு இருக 
தியாக அறிவது எளிதான காரிய 
மன்று. ்‌ 
டால்‌ நாம்‌ மிகுதியாக ன்‌ 
ஒன்றுமில்லை ்‌ நினைவில்‌ வைத்துக்கொள்ள 
்‌ ்‌ 5 மட்டும்‌ த ட So ப 
வேண்டும்‌, நாகரா ஞாயிற்றின்‌ முதற்சதிர ௭ ள்‌ 
டர்‌ ந்திருந்தனவேர ்‌எங்கிறாற்கி முதன்முதலாக ல்‌ 
117 7 


= 


ஆனால்‌, அத்தகைய ஐயப்பாட்‌ 


226 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌- 1 


சிந்தனை வெளிப்பட்டதோ, அங்கே முமுச்‌ சிறப்புடனும்‌ மாண்‌ 
புடனும்‌ இப்போதும்‌ நூறாயிரக்‌ கணக்கில்‌ மக்கள்‌--அதன்‌ மானச 
மைந்தர்கள்‌-அதன்‌ எண்ணங்களையும்‌ அதன்‌ கருத்துகளை 
யும்‌ கொண்டவர்கள்‌ -அவற்றையெல்லாம்‌ பரம்பரையாக வந்த 
குல தனம்‌ என்று போற்றிக்‌ கொண்டாடவும்‌ முன்‌ வருகின்றார்கள்‌. 
மலைகள்‌, காடுகள்‌, கடல்கள்‌ இவற்றையெல்லாம்‌ கடந்து, இடம்‌ 
காலம்‌ இவற்றின்‌ எல்லைகளனைத்தையும்‌ தாண்டி, சிந்தனையாகிய 
குருதி, உலக கோளத்தின்‌ பல இடத்திலுமுள்ள மற்ற நாட்டி 
னரின்‌ இரத்தக்‌ குழாய்களிலும்‌ ஓடியுள்ளது ; இன்னும்‌ ஓடிக்‌ 
கொண்டிருக்கிறது. அது சில நேரங்களில்‌ தெளிவான முறையி 
லும்‌, வேறு சில வேளைகளில்‌ யாரும்‌ அறியாத நுண்ணிய முறை 
யிலும்‌ ஓடுகின்றது. பண்டை ஞானச்‌: செல்வத்தின்‌ பெரும்பகுதி 

நம்மையே சார்ந்து நிற்கின்றது. 
மத்தியதரைக்‌ கடலின்‌ கீழை மூலையில்‌ ஒரு சிறிய நாடு திகழ்‌ 
கின்றது: அது மிகு வனப்பு வாய்ந்திருக்கிறது. இயற்கை அன்னை 
அதற்கு அணிகலன்களை அளித்திருக்கிறாள்‌. எழிலச்‌ சொரியும்‌ 
நன்கமைந்த பல தீவுகள்‌ அதைச்‌ எற்றி மாலைகளைப்‌ போல மிளிர்‌ 
கின்றன. இத்தகைய அழகினால்‌ போர்த்தப்பட்ட தீவில்‌ மிகச்‌ 
சிறிய மக்கள்‌ தொகுதியாகிய ஓர்‌ இனத்தார்‌ உறைந்து வந்தனர்‌. 
அவர்கள்‌ உள்ளங்கவரும்‌ தோற்றப்‌ பொலிவுள்ளவர்கள்‌ ;) மிகச்‌ 
சிறந்த உடல்‌ அமைப்புடையவர்கள்‌ ; தசையும்‌ நரம்பும்‌ தடித்தும்‌ 
கனமாயுமுள்ள வலிமை வாய்க்கப்‌ பெற்றவர்கள்‌. ஆனால்‌, அவர்‌ 
கள்‌ உடலோ இலேசாகக்‌ காட்சி அளிக்கும்‌. உறுதி உள்ளமும்‌ 
விடா முயற்சியும்‌ அவர்களிடம்‌ சுடர்‌ விட்டெமுந்தன. அவர்கள்‌ 
அழகுக்கலை ஆக்கப்‌ படைப்புகளில்‌ இவ்வையத்தில்‌ நிகரற்றவர்கள்‌; 
அறிவு நலமும்‌ செயலாற்றும்‌ தன்மையில்‌ வியத்தகு திறமையும்‌ 
பெற்றிருந்தார்கள்‌. பழமையான மற்றைய சாதியினர்‌ அவர்களை 
மு வழங்கினார்கள்‌. ஆனால்‌, அவர்களோ, தம்மைக்‌ 
கிரேக்கர்கள்‌! என்று கூறிக்கொண்டார்கள்‌. அந்தச்‌ சிறிய கூட்டத்‌ 
தினர்‌- வியக்கத்தக்க ஆண்மையுடனும்‌ வலிமையுடனும்‌ கூடிய 
அக்கூட்டத்தினர்‌- வரலாற்றிலேயே இணையற்ற சான்றாகத்‌ திகழ்‌ 
கின்றது என்று ஏற்பட்டால்‌ டன்‌ கல்ட்‌ டர ச 
ப பட ப உறுதியாகக்‌ | ந்‌ சின்‌ ௮ 
கூறலாம்‌. சமூகத்திலோ, 


> 


i 


இக்கால இந்தியாவின்‌ இடர்ப்பாடும்‌...... முறையும்‌ 229 


போர்‌ வீரத்திலோ, அரசியலிலோ, சிற்பத்திலோ, மற்றும்‌ எத்துறை 
யிலோ முன்னேற்றம்‌ இருந்தாலும்‌, இவ்வுண்மை பொருந்தும்‌. 
பழங்காலத்துச்‌ செய்திகளை விட்டுவிடுவோம்‌. இக்காலத்திலேயே 
வங்க மக்களாகிய நாம்‌ அந்த யவன குரவர்களை ஐம்பதாண்டு 
களாய்ப்‌ பின்பற்றி வருவதாலேதான்‌, இறுமாப்புடன்‌ இலங்கி, 
மிகுந்த அறிவாளிகளாய்த்‌ தற்பெருமை கொள்ளுகிறோம்‌; அவர்‌ 
களுடைய ஐரோப்பிய இலக்கியங்கள்‌ வாயிலாக வந்த ஒரு ஞான 
ஒளியால்‌ நம்‌ வீடுகளை ஒளிபெறச்‌ செய்துகொள்கிறோம்‌. 
இக்காலத்து ஐரோப்பியர்‌ எல்லா விதத்திலும்‌ பண்டைய 
கிரீசின்‌ சீடரே; அதன்‌ ஞானச்‌ செல்வத்தைப்‌ பெற்ற பரம்பரை 
யினரே.. அதன்‌ அளவு யாதெனில்‌, இயற்கையன்னை எவற்றை 
யெல்லாம்‌ செய்யா தொழிந்தாளோ, அவற்றையெல்லாம்‌ கிரீஸ்‌ 
“டைத்து முடித்துவிட்டது என்பதுதான்‌ ந்தம்‌. 1 
இவ்விரு பேராறுகள்‌ (ஆரியர்களும்‌ யவனர்களும்‌) பிகு ணி 
மையிலுள்ள வெவ்வேறு வரைகளினின்றும்‌ (இந்தியாவும்‌ கிரிஸ்‌ 
காடும்‌) வெளிக்கிளம்பி ஒன்றுடன்‌ மற்றொன்று கூட, அவ்வாறு 
கூடும்போதெல்லாம்‌ ஒரு மகத்தான பேரறிவுப்‌ பெருசிியனம்‌ 
அல்லது ஆன்மிகப்‌ பெருவெள்ளம்‌ பொங்கிவத்து நாகரிகத்தின்‌ 
எல்லையை விரிவடையச்‌ செய்கின்றது; அப்படிச்‌ செய்து மாந்தர்‌ 
களுக்குள்‌ ஒற்றுமை நலத்தை உலகத்தையே ஒரு சேரத்‌ AED 
சகோதர அன்பு என்னும்‌ பிணைப்பை லலியுள்ளதாக அமைக்‌ 
றது. ்‌ தத்துவ ஞானமும்‌ கிரேக்‌ 
மிகவும்‌ பண்டைக்‌ காலத்தில்‌ இந்திய தத்தி? S டார 
வரன்‌ ஆண்மையும்‌ ஒன்று கூடின; அதன்‌ எனக்கு அடிகோலப்‌ 
பத ஈமாபுரி முதலிய பற்பல பெரிய ர ம படையெடுப்புக்குப்‌ 
ண்டும்‌ ஒன்றோடொன்று 
த்தவ தத்துவம்‌ முதலிய 
விட்டன. பின்னும்‌ அதே 
ச்சிக்கும்‌ செழுமைக்கும்‌ 
த்துக்கு அடிப்படையா 
னளாவும்‌ மாபெருஞ்‌ 
வாய்ப்பு ஏற்பட்டிருக்‌ 


ற்‌ : ்‌ 2 ம்‌ 
உல. நம்‌ காலத்திலேயே இவ்விரண்டு ல்‌ 
ஜாயாடலுக்கு நடூநாயக 


அ களும்‌ மீண்டும்‌ ஒன்றாகக்‌ ௮ 
மட. இந்தத்தடவை இச்சத்தியின்‌ திரு 
யத்‌ திகழப்போகின்றது நம்‌ நாடு: 


230 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1' 


இந்தியாவின்‌ சூழ்நிலையே அமைதி நிலவுவதற்குரியது£ ய்‌ 
ருடைய பண்பு எஞ்ஞான்றும்‌ சத்தியை வெளியிட்டுக்கொண்டடு 
பதே. ஒன்று ஆழ்ந்த ஆன்ம சிந்தனையில்‌ நிலைத்திருக்கும்‌ இயர்‌ 
எது; மற்றொன்றின்‌ அறிகுறி சிறந்த அடையாளம்‌ எதிர்‌ 
வொண்ணாத கைவந்த கைத்திறனும்‌ சுறுசுறுப்புமேயாகும்‌. ட்‌ 
நின்‌ அறவுரை, துறவு மற்றொன்றின்‌ குறிக்கோள்‌, இன்பபோக 
ஓர்‌ இனத்தாருடைய சத்திகளெல்லாம்‌ அகத்தே திருப்பப்பட்டு? 
ளன; மற்றொருவருடைய ஆற்றல்கள்‌ யாவும்‌ புறத்தை நாடுகின்‌ 
றன. ஓர்‌ இனத்தாரின்‌ கல்விமுமுதும்‌ ஆன்ம அறிவில்‌ (அகல்‌ 
வில்‌) ஊன்றியுள்ளது. மற்றவரது மனம்‌ புறப்பொருள்களில்‌ (அழி 
யக்கூடிய படைப்புப்‌ பொருள்களில்‌) ஆழ்ந்திருக்கும்‌. ஒரு வது 
பினர்‌ இவ்வுலகப்‌ பொருள்களில்‌ விருப்பற்று மோட்ச விருப்பமுள்ள 
வர்களாய்‌ (ஆன்ம விடுதலைப்பேற்று நோக்கமுடையவர்களா 
அமைகிறார்கள்‌. மற்ற வகுப்பினரோ, அரசியலையும்‌ சுதந்தர? 
தையும்‌ அவாவுகின்றனர்‌. ஒருவருக்கு இவ்வுலகப்‌ பொருள்களில்‌. 
செல்வங்களில்‌ கருத்தே இருப்பதில்லை; மற்றவரோ; இவ்வையகதீ 
தையே அமர நாடாக்கப்‌ பெரிதும்‌ முயல்கின்றனர்‌. ஒருவர்‌ அழி 
வற்ற இன்பம்‌ வேண்டி இவ்வாழ்க்கையின்‌ மின்னின்‌ நிலையில்லா 
தனவாகிய இன்பங்களைப்‌ புறக்கணித்துவிடுகின்றனர்‌ ; மற்றவரோ; 
அழியாப்‌ பேரின்பத்தின்‌ உண்மையை ஐயுற்று, அல்லது அதை 
அடைவதரிது என்று எண்ணித்‌ தம்முடைய முழு ஆற்றலையும்‌ 
பயன்படுத்தி உலக இன்பங்களை வேண்டுமட்டும்‌ துய்ப்பதில்‌ திளைதீ 
தார்கள்‌. 
்‌ இக்காலத்தில்‌ இவ்விருவகைப்பட்ட இனத்தினர்‌ ஒழிந்தனர்‌- 
அவர்களுடைய பரம்பரையில்‌ வந்த மானத சேய்களே இருக்கின்‌ 
றார்கள்‌. அவர்கள்‌ ஆற்றிய அருஞ்செயல்களும்‌ ஆழ்ந்த சிந்தனை 
களுமே நிலவுகின்றன. 
பப்‌ அறிக கருத்ம்‌ . யவனர்களுள்‌ முன்னேறிய 
கர்ப, அவிய மூன்றுக்கும்‌. பெு்பகமை 
பருமல்கோ வென்‌, தங்‌ ட பபப தித்‌ அண 
ளாவெனின்‌, தங்கள்‌ முன்னோர்களுக்கு இத்தகைய 
மகிமை நல்க வல்லவர்களல்லர்‌; எனினும்‌ நீ ந்த நெருப்புப்‌ 
போல முன்னோர்களுடைய கனல்‌ ட ட்‌ ள்‌ க ல 
ம்‌ டட ப க ்தத ம சத்தியும்‌ இக்கா 
கடந்த ௪த்தியுடைய ஆண்டவ நு வட்‌ எ 
னுடைய அருளால்‌: தக்க காலத்தில்‌ 


இக்‌ ்‌ 1 
இட்‌ இந்தியாவின்‌ இடர்ப்பாடூம்‌ od முறையும்‌ 231 


a டர்‌ - 
டெரியும்‌ டமும்‌, அத்தகைய ஆன்மச்‌ சுடர்‌ கொழுந்துலிட்‌ - 
ன்‌ யாது நேரும்‌ என்பதனை யார்‌ இயம்ப வல்லார்‌ ? 
முழக்கத்துடன்‌ வைதிக வேள்வித்‌ தீயினின்றும்‌ 
திய வானத்தைப்‌ 
விசும்பில்‌ முகில்கள்‌ போலக்‌ காட்சி அளிக்குமா? 
டப்பட்ட ஓ ?வருடைய வேள்விப்‌ பெருமை முன்‌ 6 ர்‌ 
ற்று மண்ட வட்ட குருதியினின்றும்‌ புத்துயிர்‌ 
என்ற க்‌ தோன்றப்‌ போகின்றதா? பசு வதை பரி வதை 
றந்தவரி டைய வழக்கங்களோ அல்லது கணவரின்‌ உடன்‌ 
பர்துவதும்‌ டட குல முறையை வளர்க்கும்பொருட்டு மகப்பேறு 
புத்த ஈம அது போன்ற பிறவும்‌ திரும்ப வரப்‌ போகின்றனவா ! 
வதையும்‌ யப்‌ பிரசாரம்‌ முன்‌ போன்று வலுத்து இந்தியா மீ 
தரும சா அரு சந்நியாசி மடமாக்கப்‌ போகின்றதா ? மனுவின்‌ 
ரும்பூ தீதிரங்களெல்லாம்‌ பண்டைக்‌ காலத்து முறை ப்‌ 
வைப்‌ ட்‌ மலரப்போகின்றனவா ? விதிவரையறுக்கப்பட்ட உண 
பவர்‌ பொருள்களெல்லாம்‌ இக்காலம்‌ போன்று நாடுகளின்‌ 
அந்தந்த னைப்‌ பொறுத்து வேறுபாடூற்றுப்‌ பாகுபடுத்தப்பட்டு 
யின்றி அ நியதிகளுக்குத்‌ தக்கவாறு நாடு முழுதும்‌ இடைவெளி 
( ம ம்‌ செலுத்தப்போகின்றனவா ? சாதி ஒமுங்கு நிலைத்து 
cM து பிறப்புரிமை பற்றியே. - 
௭ சார்ந்தே இருக்குமா; அல்லது அவனது தகுதி பற்றித்‌ 
உண அந்தக்‌ குல தருமத்தின்‌ 
ட அவைப்‌ பற்றிய ஆய்வு தோன்றுமா? அது தொடக்கூடூமா, 
காடக்கூடாதா என்பது திண்டுபவனின்‌ தூய்மை மாசுகளைப்‌ 
ல்லது சென்னையைப்‌ போல 
போகின்றதா ? 
நீக்கப்‌ 


ஒரே வங்காளத்தும்‌ வேறு ENE 
வகுப்பிலுள்ள பல பிரிவினர்களுக்குள்‌ உள்ள்‌ ்‌ 
காருடனேதான்‌ நடக்கப்போகின்றதா, அதுவும்‌ சுறு ்‌ 
அளவிலுள்ள ஒரு சிறு எண்ணிக்கை உள்ளவர்களுடனேதான்‌ 


232 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-1 


நடக்குமா ? இவற்றிற்கெல்லாம்‌ முடிவான விடை பகர்வது எளி 
தன்று. நாட்டு முறைகளின்‌ வேறுபாடுகளை நோக்குங்கால்‌, இது 
இன்னும்‌ மிகுதியான இன்னல்களை நல்கக்கூடியதாயிருக்கிறது. 
ஓவ்வொரு வட்டத்திற்கும்‌ ஒவ்வொரு தனி வழக்கம்‌ உண்டு. அம்‌ 
மட்டோ? நாட்டின்‌ ஓரே பகுதியிலும்‌ தனி வகுப்பின்‌ வழக்கம்‌ 
குடும்ப வழக்கம்‌ என்றெல்லாம்‌ உள்ளன அல்லவா ? இவற்றிற்‌ 
கிடையே உள்ள வேறுபாட்டின்‌ அளவை யாரே விரித்துரைக்க 
வல்லார்‌ ! நடப்பதுதான்‌ யாதோ ? 

நமக்கு வேண்டுவது யாதெனின்‌, நம்மிடமில்லாத பொருளே-- 
நம்முன்னோரிடமும்‌ இல்லாத பொருளே-யவனர்களிடமிருந்த 
ஒன்றே ; எதன்‌ உயிர்த்‌ துடிப்பினால்‌ உந்தப்பெற்று ஒரு மின்சார 
உற்பத்தி நிலையத்திலிருந்து வெளிக்‌ கிளம்பி வருவது போன்று ஒரு 
சத்தி வெள்ளம்‌ உலகம்‌ முழுவதையும்‌ உயிர்ப்பித்து வருகிறதோ 
அதுதான்‌ நமக்கு வேண்டும்‌. அத்தகைய பேராற்றல்‌, அத்தகைய 
சுதந்தர தாகம்‌, அத்தகைய தன்னம்பிக்கை, அத்தகைய அசைக்க 
வொண்ணாச்‌ சகிப்புத்தன்மை, அத்தகைய செயலாற்றும்‌ திறன்‌ - 
இவைதாம்‌ நாம்‌ நாடுகின்ற பொருள்களாகும்‌. எப்போதும்‌ கழிந்த 
வற்றிற்கு நினைந்துருகும்‌ சிந்தனையைச்‌ சற்று அடக்கி வைத்து 
விரிந்த பார்வையை வருங்காலத்தை நோக்கிநெடுந்தூரம்‌ செலுத்த 
வேண்டும்‌. இன்னும்‌ நமக்கு வேண்டுவது, உச்சி மூதல்‌ உள்ளங்‌ 
கால்‌ வரை - அடி முதல்‌ முடிவரை -ஒவ்வோர்‌ இரத்தக்குழாயிலும்‌ 
அருஞ்செயல்களை விரும்பும்‌ ராஜச உணர்ச்சியேயாகும்‌. 

துறவேயன்‌ நி அமைதி.தருவது வேறு எது? ஒரு கணத்தில்‌ 
அழியக்கூடிய உலக இன்பம்‌ தருவதைக்காட்டிலும்‌, மாளாத 
பெருநலம்‌ அளிக்கும்‌ ஒன்று மிகவும்‌ சிறந்ததன்றோ ? இதில்‌ ஐயப்‌ 
பாட்டிற்கு இடமுண்டோ ? கலப்பற்ற தனி உள்ளத்‌ தூய்மை 
மைக்காடடிலும்‌ ச தீதுவகுணத்தைக்காட்டிலும்‌ வலிவுமிக்க ஆக்‌ 
கம்‌ உண்டோ? ஆன்ம ஞானப்பேரொளிக்கு மூன்‌ மற்றைய அறி 
என்பதுதான்‌ உண்மை- 

கீதில்‌ ப்‌ ர்கள்‌ 

பேறு பெற்றிருக்கின்றார்கள்‌ என்று ன்‌ ப்தி ற்‌ 
பாரத நாட்டில்‌ எத்தனை பேர்‌ இருக்கின்ற வின்‌ க 
என்னுடையது? என்னும்‌ எண்ணக்‌ 
எறிந்து, தங்களுக்குரிய எப்பொருளையும்‌ அரன்‌ 
வீரத்தைப்‌ பெற்றவர்கள்‌ எத்தனை கடட அறக்கக்கூடிய 2-1 


பேர்கள்‌ உள்ளார்கள்‌? பின்னர்‌ 


இக்கால இந்தியாவின்‌ இடர்ப்பாடும்‌...... முறையும்‌ 233 


வருவனவற்றைக்‌ குறித்து முன்னரே அறியக்கூடிய சத்தி படைத்த 
வர்கள்‌ எத்தனை பேர்கள்‌ இருக்கிறார்கள்‌ ? இத்தகைய வீர வாழ்வு 
நடத்தும்‌ சான்றோர்களே வையகத்தின்‌ இன்பங்கள்‌ கண்ணிமைப்‌ 
பொழுதில்‌ மறைவன என்றும்‌; அவை முற்றும்‌ வீண்‌ பெருமைகள்‌ 
என்றும்‌ அறிந்துகொள்வார்கள்‌. கடவுளின்‌ அளப்பரிய வனப்பை 
யும்‌ சொற்கடந்த மாட்சிமையையும்‌ சிந்தித்து, அவற்றில்‌ 
வேரூன்றித்‌ தங்கள்‌ மெய்யையே மறந்துவிடக்கூடிய ஆன்மாக்‌ 
கள்‌ -மேலான உள்ளம்‌ பெற்ற ஆன்மாக்கள்‌--எங்கே இருக்‌ 
கின்றன ? விரிந்த மக்கள்‌ தொகுதியினுள்‌ இத்தகையோர்‌ விரல்‌ 
விட்டு எண்ணக்கூடிய அளவுதான்‌ இந்தியா முமுதிலுமே 
இருப்பார்கள்‌. இச்சிறு தொகையினர்‌ மோட்சம்‌ அடைவதற்காகக்‌ 
கோடிக்கணக்கான ஆடவரும்‌ பெண்டிரும்‌ இக்காலச்‌ சமூகம்‌ 
சமயம்‌ இவற்றின்‌ சக்கரத்தில்‌ அகப்பட்டுக்கொண்டு அல்லலுற 
வேண்டுமா ? அதனால்‌ ஆகும்‌ பயன்‌ யாது ? ்‌ 
த்‌ மக்கள்‌ சத்துவம்‌ என்ற பெயரைச்‌ சொல்லிக்கொண்டு 
்‌ றிது சிறிதாக அஞ்ஞானம்‌ என்ற பேரந்தகாரத்தில்‌- - 
தமஸ்‌? என்னும்‌ மாபெருங்‌ கடலில்‌--மூழ்கிப்‌ போகின்றார்‌ 
ஊளைல்லவா ? அகா நீங்கள்‌ கண்‌ கூடாகக்‌ கண்ணுறவில்லையா ? 
அறிவு சிறிதளவும்‌ இல்லாத மூடர்களும்‌, தங்களுக்கு மேலான 
ன்‌ இருக்கிறது என்று இயம்பிக்‌ 

ப்‌ மறைப்பது உங்கள்‌ 
பெ க்குப்‌ புலப்படவில்லையா ? உளம்‌, 
லாம்‌ கடந்த பரம்பொருளை 


இருக்கிறதூரம்‌ | ல்ல உண்மையுடன்‌ கூடியது இது? பிறவி 


இயல்புள்ளவர்கள்‌ கடுந்தவ 


த த்‌ ்‌ றக்‌ குறியாகுமா ? ஒருவன்‌ 
தனக்கு ல ன்‌, முத்தும்‌, அது இருப்பது போலவும்‌ 
சவலை இல்லாமற்‌ பட்டயம்‌ மன்‌ வழவால 
க்ப்‌ க பாடம்‌ பண்ணுவதே ர்‌ ல்‌ 
மகளே மனம்‌ நத" அதிவென்பது.. மற்றவர்களின்‌ 
கருத்துகளேது. மல்‌, தெரிக்க போதுதான்‌ என்று அலி 

பகர்‌ ல்‌ னல்‌ நம்‌ முன்னோர்களின்‌ பெயரைப்‌ 


234 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ௬டர்‌- | 


பெருமையுடன்‌ முழங்கிக்கொண்டே இருப்பதுதான்‌ என்ட்‌ 
மானால்‌, தாடு முதிர்ந்த தமோ குணத்திலேயே நாளுக்கு “தும்‌ 
ஆழ்ந்துகொண்டு வருகிறதென்று மொழிய வேறு சான்று ஏதே 
வேண்டுமோ ? ற 
Ti i டபா- ue ; 1 

ஆதலால்‌, சத்துவம்‌ அல்லது கலப்பற்ற தூய்மை என்பதி ரு 
மிடமிருந்து நீண்ட தொலையிலுள்ளது. நம்மிடம்‌ யான்‌ 
திறமையுமில்லை; ஆனால்‌, தகுதி உள்ளவர்களாகத்‌ திகழ அர 
மட்டும்‌ இருக்கிறது; பரமஹம்ஸ நிலையை எய்தக்கூடிய ” ஸ்‌ 
விருப்பம்‌ சுடர்‌ விட்டுத்‌ திகழ்கின்றது. இத்தகையோர்கள்‌ 712 
குணத்திற்பழகி அருஞ்செயலில்‌ சுறுசுறுப்பாய்‌ ஈடுபடுவதி' விக 
மாகும்‌. ஒருவன்‌ ராஜஸம்‌ வாயிலாகச்‌ சென்றாலன்நிச்‌ சாத்தி 
நிலையை அடைவது என்பது இயலுமா ? போகத்தையோ இன்ப, 
தையோ முன்னரே துய்க்காமற்போனால்‌, யோகமோ அல்லத! 
கடவுளோடு இரண்டறக்‌ கலத்தலோ முடியாதென்பது திண்ண! 
போகத்தைப்‌ புறக்கணித்து அவற்றின்மீது வெறுப்பு ஏற்ட இ 
அவற்றின்‌ மோக வலைகளை அறுக்காமற்போனால்‌ துறவு வாழ்க்‌ 
எய்தப்‌ பெறுமோ ? உன்னிப்‌ பாருங்கள்‌ ! 

இதற்கு மாறாக, ரஜோகுணமோ, எழுந்தவுடன்‌ மாயக்கூடி!! 
இயல்புள்ளது; உலர்ந்த பனையோலைகளில்‌ தீப்பற்றி யெரியுமா2! 
கொழுந்து விட்டெறிந்து அக்கணமே அவிந்துபோய்விடும்‌. ௪த்‌ 
யத்தின்‌ இருப்பும்‌ நித்தியப்‌ பொருளின்‌--அதாவது அழியாத 
மெய்ப்பொருளின்‌ இருப்பும்‌-ஏறக்குறைய அண்மையிலேயே(அட2 
தடுத்தே) உள்ளன. இதற்கு மாறான ரஜோகுணம்‌ மேலோங்‌ 
நிற்கும்‌ நாடு அத்துணை ஆயுளுள்ளதாக இராது; ஆனால்‌, சத்துவ? 
மேலோங்கப்‌ பெற்றுள்ள நாடு, சொல்லப்போனால்‌ அமரத்துவம்‌ 
வாய்த்துள்ள தாகும்‌. இந்த உண்மைக்குச்‌ சான்று அவ்வந்தாட்டூ 
வரலாறுகளே. 

இந்தியாவிலே ரஜோகுணம்‌ 
அது போன்றே மேலை நாடுகளில்‌ 
தில்லை. ஆதலால்‌, இந்தியாவிலிரு ந்‌ 


நிகமும்‌; அதேபோல நம்‌ தாமசத்‌ த 
கணமான ராஜஸ குணத்தினால்‌ 
இவ்வுலக நன்மையையோ, இல்வ 


ன்மையை அதன்‌ எதிரிடைக்‌ 
வன்றாலன்றி, நாம்‌ ஒருபோதும்‌ 
1 மக்கையின்‌ நலத்தையோ, இப்‌ 


இக்கால இந்தியாவின்‌ இடர்ப்பாடும்‌...... முறையும்‌ 235 


ற இயலாது என்பதும்‌ திண்ணம்‌. இன்னும்‌ நம்‌ 
களையும்‌ ககையிற்‌ சம்பந்தப்பட்ட திற 
மாபேரி.. பப்பங்களையும்‌ அடையும்‌ பாதையில்‌ கணக்‌ ல்லாத 
5 சின்னல்களையும்‌ தடைகளையும்‌ நாம்‌ எதிர்கொள்ள நேரிடும்‌ 
ச தும்‌ நிச்சயமே. ம்‌ 
போதன்‌ ? ழ்‌ ப்‌ ே இலட்சியம்‌ மலே 
[8] 0 தன்‌ ? பத்திரிகையின்‌ , ஒரே யம்‌ 
டட தள்ள இரண்டாவ ௪த்திகளின்‌ பிணைப்பையும்‌ 
அ யன்ற அளவு ஆதரிப்பதே. ்‌ இன்‌ 
மை காது செய்வதில்‌ பெருங்கேடு உள்ளது வல்ல எம்‌, 
வ இந்த மேலை நாட்டு மாபேரலையாம்‌ ஊக்கத்தால்‌ மக்க ப்‌ 
சட போற்றப்படும்‌ சிறந்த நன்மணிகள்‌- ஊழிக்கால 5 
அடித்‌ மிகுதியான பெருமுயற்சிகளால்‌ ஈட்டிய செல்வமெல்லாம்‌ 
எல்‌. க்கொண்டு போகப்படுமோ என்னும்‌ அச்சம்‌ நமக்கு உளது. 
அ உண்மையே. அதன்‌ வலிய நீர்ச்சுழியில்‌ விழுந்து பபற்ற 
இன்னை மறந்து உலகப்‌ பொருள்களில்‌ காணும்‌ போராட்டத்‌ 
செருக்களமாகிலிடக்கூடாதே என்னும்‌ அச்சந்தான்‌ இரு 
௧ க) மேலும்‌, இந்நாடு அடையக்கூடாத அயல்‌ நாட்டு னர்‌ 
று ன்பற்ற நினைந்து அவற்றை நடித்துவிடக்கூடும்‌.. ந 
வ வழக்கங்களையும்‌ இலட்சியங்களையும்‌ வேருடன்‌ களைந்து 
படு இவ்வாழ்க்கையில்‌ நாம்‌ பெரியனவாக எண்ணியுள்ள யாவற 
றையும்‌ இழந்தும்‌ மறுமையிலும்‌ அழிவுற்றால்‌ என்ன செய்வம்‌ 
என்னும்‌ ஓர்‌ அச்சம்‌ மனத்தில்‌ குடிகொள்ளத்தானே ட்‌ 
தகைய இன்னல்களையெல்லாம்‌ விலக்கிவிட நம்‌ நாட்டின்‌ ப 
வு்‌ செல்வத்தை நாம்‌ எப்பொழுதும்‌ நம்‌ கண்முன்‌ வர்‌ 
வேண்டுவது முக்கியமாகும்‌: அவ்வாறு செய்யும்பொழுது பா ்‌ 
ல்லும்‌ முதற்கொண்டு எவனும்‌ தன்‌ பண்டைய பரம்பரை 
சொத்து என்ன என்பதைத்‌ தெரிந்துகொள்ள வகை எ ல 
லாம்‌. அவ்வாறு நாம்‌ செய்தல்‌ வேண்டும்‌. அத்துடன்‌ வெட At 
களினின்றும்‌ வரக்கூடிய எந்த ஓளியினையும்‌ விலக்க நினையாது ட்‌ ம்‌ 
வேற்க மனமூவர்‌ கதவுகளை அகலத்‌ திறந்து வைத்திருக்‌ 
(ON ந்து வு்‌ வேண்‌ 
அண்டும்‌ ; ஞானவொளிப்‌ பிழம்புகள்‌ ஏராளமாக பற்‌ ல்‌. 
டும்‌. ஒளிக்கதிர்க்‌ கற்றைகள்‌ நான்கு திசைகளினின்றும்‌ து 
என்று இரைந்துகொண்டும்‌ எழட்டும்‌. மேலை தாட்‌ ர 
அறிவொளிக்‌ க ப்‌ நெருங்கியும்பொழிய 
கதிர்‌ முகில்கள்‌ மிகுந்து பங்க 
“தனால்‌ என்ன ? வலியிழந்தி கெட்டுப்‌ போனவை மறை 


236 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௬டர்‌-1 


வனவே. அதற்காக நாம்‌ என்ன செய்ய வேண்டும்‌ ? அவ. 
கொண்டுதான்‌ நாம்‌ என்ன புரிய முடியும்‌? அவை மறை து? 
போகட்டும்‌! அதனால்‌ நமக்கு என்ன தீங்கு விளையப்‌ போகிற 
எது வன்மையுடன்‌ கூடியதோ, எது வலுத்தரத்தக்கதோ புக்க 
அமர முத்திரை பெற்றுத்‌ திகமும்‌. அதனை யாரால்‌ 
இயலும்‌ ? 

தெய்வப்‌ புனித ஆறான கங்கையினைப்‌ படைக்கத்‌ த டி 
கொப்பளித்து வெளிப்படும்‌ எண்ணிறந்த ஊற்றுக ம்‌, பேரி 

த்து றந்த றறுகளு 
டல த்‌ ்‌ த 7 பெரு 

போல முழங்கும்‌ பெரிய நீர்‌ வீழ்ச்சிகளும்‌, பனிக்கட்டிகளைப்‌ ந்து 
வாரியாக இழுத்துச்‌ செல்லும்‌ சிற்றாறுகளுமாகும்‌. எண்‌ கட்க 
இவை யாவும்‌ இமயப்‌ பெருவரையின்‌ பனிச்‌ சிகரங்களினின்‌ 2 | 
இழிந்து வந்து ஒன்றாய்ச்‌ சேர்‌ ந்துகலந்துவரவேண்டியிருக்கின்‌ 2 5 
இவை யாவும்‌ திரண்டு குமுறிக்கொண்டு கடுமையான விரைவ! 
பாய்ந்து கடலை நோக்கியே ஓடுகின்றன. அதுபோலவேதான்‌ ன 
வேறு எண்ணங்களும்‌ கருத்துகளும்‌ எத்தனையோ சத்திகளே! 
சேர்ந்து பாய்கின்றன. கணக்கிலாக்‌  கருத்தோட்டங்‌£ 
எண்ணரிய ரிஷிகளின்‌ இதயங்களிலிருந்து பெருகுகின்றன 
எத்தனையோ உலகப்‌ பேரறிஞர்களாகிய மலைகளினின்றும்‌ அறி 
வுரை யாறுகள்‌ வழிந்தோடி வருகின்றன. இவை பாய்ந்து வந்தி 
கரும பூமியாகவும்‌ மானுடப்‌ பெருமுயற்சிகள்‌ உருவாகும்‌ அரா 
காகவும்‌ அமைந்துள்ள இந்திய நாட்டினைச்‌ சூழ்ந்தும்‌ பரவியும்‌ 
உள்ளன. பெருவிந்தையிலும்‌ விந்தையைப்‌ பாருங்கள்‌ ! ஆங்கில 
அரசாட்சியின்‌ கீழ்‌ எப்படி மின்சாரம்‌, இருப்புப்‌ பாதை, நீராவிக்‌ 
கப்பல்‌--இவை விளங்கும்‌ நாட்டில்‌ பல திறப்பட்ட உணர்ச்சிகள்‌ 
பழக்க வழக்கங்கள்‌ நாட்டு முறைகள்‌ அறநெறிகள்‌ எல்லாம்‌ 
மின்னல்‌ விரைவில்‌ நாட்டில்‌ பரவி வருகின்றன ! அமுதம்‌ தோன்று 
கின்றது. அதனுடன்‌ நஞ்சுந்தான்‌ பிறக்கின்றது. நன்மையும்‌ தீமை 
பும்‌ கலந்தே வருகின்றன. சீற்றத்தில்‌ எமும்‌ பகையும்‌, இரத்தம்‌ 
சிந்துதலும்‌ நிகழத்தானே நிகமும்‌ ? இப்பேரலையைத்‌ தாண்டுவதி 
இந்துக்களால்‌ இயலாது. இயந்திரங்களாய்‌ வடிகட்டப்பட்ட நீரில்‌ 
தொடங்கி எலும்புச்‌ சாம்பரால்‌ சுத்தஞ்செய்யப்பட்ட சருக்கரை 
வரைக்கும்‌ வரும்‌ அப்பொருள்‌ பெரும்பாலாரான மக்களால்‌ தட்டுத்‌ 
தடங்கமின்றி அமைதியுடன்‌ பயன்படுத்தப்பட்டுதான்‌ வருகின்‌ 
அது. வாய்‌ ல்‌ மட்டும்‌ ஏதோ மறுப்பது போன்று , 
பாசாங்கு செய்யப்பட்டு வருகின்றது. பையப்‌ பையச்‌ சட்டத்தின்‌ 


க்கை, 


இக்‌ ்‌ - ்‌ 
கால இந்தியாவின்‌ இடர்ப்பாடும்‌...... முறையும்‌ 237 
வலுவி 


'த்துவிட 2 சத்‌ 
திவிடுமா £ யார்‌ கண்டார்கள்‌! மேலை நாட்டு ஆதிக்கம்‌ 


வு்‌ நாட்டுக்‌ கல்வி ஆகிய பெருவெள்ளத்தால்‌ அள்ளி 
ஒழுக்கங்கட டே போகப்பட அந்த ஆசாரங்களே கள்ள 
சாரங்‌ ளாய்‌ இருந்தனவோ, என்னவோ ! யார்‌ அறிவர்‌ ! இவை 


களல்ல; அனாசாரங்களாகவே இருக்கக்கூடுமல்லவா ? 
அயமும்‌ சிந்தனைக்கு உணவுதானே ? 


9418௭1௮௭௭8 
வ்‌ மக்களின்‌ நன்மையின்பொருட்டு; பலரது இன்ப வாழ்வுக்‌ 
அன்‌, அணைக்‌ குறியாகக்‌ கொண்டு தன்னலமற்ற முறையில்‌ 
க பும்‌ வணக்கமும்‌ மரியாதையும்‌ நிறைந்த உள்ளத்துடன்‌ 
க நம்தாய்‌ 
நாட்டை 


இந்த வி 


ப கதவு அம நேசிப்பவர்களாயுமுள்ள மாந்தரை, “பேல்‌ 
சிந்தித்‌... அவ்விஷயங்களை நன்கு ஆரா சல! தெரிந்து ஓர்ந்து 
ல பார்த்துப்‌ பிரச்சினைகளைத்‌ தீர்க்கும்‌ வழிகளைக்‌ காண 
வ மென்று வருந்தி அழைக்கின்றது. தன்னிடம்‌ யாதொரு 
மிழக பகையும்‌ இன்மையால்‌ தனி மனிதன்மீதோ வகுப்பின்‌ 
அவினர்மீதோ வசை மொழிவதினின்றும்‌ விலகியிமுப்ப 
ந தன்னையே எல்லா வகுப்பினரின்‌ தொண்டுக்கும்‌ அர்ப்‌ 
'ததுக்கொண்டிருக்கிறது. 
£ருமம்‌ புரிந்து வரவே நமக்கு உரிமையுண்டு ; 
மவன்‌ கையதே, நாம்‌ பின்‌ வருமாறு வேண்‌ 


அதன்‌ பலன்‌ 


க்‌ டிக்கொள்ளு 


ல்‌ “என்றும்‌ நிலைத்து நிற்கும்‌ முழுமுதற்‌ கடவுளே, எங்களை 
பி மிக மயமாகச்‌ செய்தருளும்‌; எல்லா வல்லமையுமுள்ள எம்‌ 
ரானே, எங்களை வலிவு படைத்த வீரர்களாகச்‌ செய்வீராக. 


ே ற்‌ 3. பு ட. ௪. 7 
வடட றறல்‌ அமைந்துள்ள கோவே, எங்களைப்‌ பேராற்றல்‌ உளள 
ர்களாகக செய்வீராக.?? 


நம்‌ இப்போதைய சமுதாய நலப்‌ பிரச்சினை 


; காரி 
[1900-ஆம்‌ ஆண்டு, டிசம்பர்த்‌ தங்கள்‌, 23-ம்‌ காள்‌, கு 

லிருந்து (வைத்தியமாதம்‌) வங்காளி மாதான ஸ்ரீமதி மிருணா 

வங்க மொழியில்‌ எழுதிய கடிதத்தின்‌ மொழிபெயர்ப்பு இது.] 


8 ஊனி னக: 


சொ ற்பதம்‌ கடந்த அன்பியல்‌ உள்ளவர்‌ ஆண்டவர்‌. ட 
ரால்‌ புலப்படுத்தப்பட்ட இந்த இறை இயல்பு ட்ட ன்‌ 
படுகிறது என்பது எல்லோராலும்‌ ஒப்புக்கொள்ளப்பட்டக்‌? 
இதுவே, என்‌ வாழ்வின்‌ அசையா நம்பிக்கையாகும்‌. பல 
தொகுப்பே “சமஷ்டி? எனப்படுவது. அச்சமஷ்டியிலுள்ள ன்‌. 
வொரு மனிதனும்‌ “வியஷ்டி? அல்லது பகுதி எனக்‌ கறப்பது 
நீ, நான்‌, விலங்கு, பறவை, புமு, பூச்சி, மரம்‌, கொடி, புல்‌, கோல்‌ ? 
விசும்பில்‌ தோன்றும்‌ விண்மீன்கள்‌ ஆகிய ஒவ்வொன்றும்‌ தனீ 
தனி வியஷ்டியே. இப்பிரபஞ்சம்‌ சமஷ்டி எனப்படுவது. க 
வேதாந்தத்தில்‌ விராட்டு, ஹிரணியகர்ப்பம்‌, ஈசுவரன்‌ என்னும்‌ 
பெயர்களும்‌, பிரம்மா விஷ்ணு தேவி என்னும்‌ திருநாமங்களும்‌ 
எிரணங்களில்‌ வழங்கிவருகின்றன. வியஷ்டிக்குத்‌ தனிச்‌ சுத 
தரம்‌ உண்டா; இல்லையா ? அப்படி உண்டானால்‌, அதன்‌ பம்‌ 
னென்ன ? “வியஷ்டி' தன்‌ முழுக்‌ சுதந்தரத்தையும்‌, சங்கற்ப நந, 
யையும்‌, விருப்பத்தையும்‌ சமஷ்டிக்காகவே துறக்க வேண்டாவர்‌ ' 
இவைதாம்‌ ஒவ்வொரு சமூகத்திலும்‌ கிளர்ந்தெமும்‌ நிலையான 
பிரச்சினைகள்‌. சமுதாயம்‌ எங்குமே இவற்றிற்கு விடைகள்‌ காண 
முயற்சிகள்‌ செய்துகொண்டே யிருக்கிறது. பெரிய பெரிய அலைகள்‌ 
போன்று இவை மேலைநாட்டூச்‌ சமூகத்தைக்‌ கலக்கிக்கொண் டர 
கின்றன. சமூக மேலதிகாரத்திற்குத்‌ தனி மனிதனது சுதந்தரத்‌. 
தைத்‌ துறக்குமாறு ஏவும்‌ கோட்பாட்டிற்கே “சோஷலிசம்‌ சம்‌ 
உடைமை? என்னும்‌ பெயர்‌ வாய்த்திருக்கிறது. 
பரம்பரையாக வரும்‌ சமயங்களின்‌ வற்புறுத்தலுக்கு இசை 
வது, கட்டுப்பாடுகளின்‌ மகிமையை உணர்வது--இவ்வண்ணம்‌ 
னலத்‌ தியாகத்தை வற்புறுத்தித்‌ தனி மனிதனை அழியாத 
அடிமையாதலின்‌ பயனாக வந்தவற்றிற்கு மேலான சான்றாசு 


ன்‌ இப்போதைய சமூதாய நலப்‌ பிரச்சினை 299 


மிளிர்‌ இஷ றது 
சாத்திர 

வாழ்க்கை 
விஷயங்க 


லட்‌ ட தாய்நாடு. இந்நாட்டில்‌ மாந்தர்‌ பிறப்பதும்‌ 
திப்படியே, அவர்கள்‌ இட்ட திட்டங்களின்படியே 


ளிலும்‌ விதிப்படியே ஒமுகி வருகின்றார்கள்‌. ஏன்‌ ? 
றார்கள்‌ ஏ 1, சாத்திரங்கள்‌ விதித்த ஆணைப்படியேதான்‌ இறக்‌ 
ன்றும்‌ கூறலாம்‌. கடுமையான இக்கட்டுப்பாடு ஒரு 
தாகவே ட ஆ விளைவிப்பதைவிட மிக்க கேட்டுடன்‌ கூடிய 

ளது. இதன்‌ நற்பயன்‌ யாதெனில்‌, வழிவழியாக--பல 
( பயின்று வருவதால்‌ 
ல்‌ ங்களை எளிமையாக மக்களால்‌ இயற்ற இயலுகிறது. 


கறி வ 
களையும்‌ அமுதம்‌ போன்ற ௮ 


பழங்காலத்து ஓரே ரூபாய்‌ பெறும்‌ 


எளிய இயலாது 
பால்‌ கால்களை ஒரு குழியில்‌ வைத்துக்கொண்டு துணி 
விஷ ) இந்நாட்டிலேயே கஜம்‌ ஒன்றிற்கு இருபது ரூபாய்‌ வீதம்‌ 


ந னங்களாலான பொருள்‌ 
ரண்டு த்திய வியக்கத்தக்க புலை வாய்ந்தவர்கள்‌ 

ல கு வனப்பற்ற கூன்‌ விழுந்த இல்லாளிடம்‌ 
அவது  பாறுமையுடன்‌ கூடிய பற்று 7 மடுத்த ன்‌ கணவனும்‌, 
வா பபுக்கே உரிய ஒரு கயவனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவனிடம்‌ 
வனி முழுதும்‌ அடிமை வாழ்க்கை வாழ்ந்த அன்புடைய மனைவி 
நல்ல காட்டகத்தேதான்‌ இருக்க இயலுமல்லவா ? இவற்றுடன்‌ 
உந்‌ பண்பின்‌ விரிவு முடிந்தது: உயிரற்ற பொறிகள்‌ போன்று 
பட்ட மக்களால்‌ இவையெல்லாம்‌ ஆக்கப்படுகின்றன- 
ட்டம்‌ உள்ளத்தில்‌ இயங்கும்‌ சுறுசுறுப்பில்லை; இதயத்தின்‌ 
ர்‌ உயிர்த்‌ துடிப்பில்லை. நம்பிக்கையின்‌ உயிரோட்டம்‌ 
அ சங்கற்ப சத்திக்கு வலிமைழூட்டி எழுப்பும்‌ தூண்டுதல்‌ 

. $ மிக்க இன்பமளிக்கும்‌ அனுபவம்‌ ஒன்றும்‌ இல்லை; ஆழ்ந்த 
ஒன்பத்தின்‌ அறிகுறியுமில்லை; புதுமை கா 


டட ஏங்கி நிற்கும்‌ விழைவுமில்லை; த 
£ன்றுவன வற்றிற்குப்‌ ஈட்டுமில்லை மன இருளாம்‌ முகில்‌ 
வக்‌ ்‌ வியம்‌ அவர்‌ 


கீள்‌ 
ள்‌ அகலுவதில்லை; இளம்பரிதியின்‌ ஒளி மிக்க ஓ 


240 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 


ள்‌ ்‌ மள்ள 
களுடைய இதய மாசை நீக்கவில்லை. இதனினும்‌ ப லட 
நிலை சுடர்‌ விட்டெமும்‌ என்னும்‌ உண்மை உள்ளத்தில்‌ தோன்‌ 


கட. ர ப்‌ ம்‌ 
தளிர்ப்பதில்ல; தோன்றினாலும்‌, பிறரை நம்புமாறு செ 
ஆற்றல்‌ அதற்கு இலதாய்விடுகின்றது; அப்படியே உறுதிய ம்‌ 
மனம்‌ இருப்பினும்‌, முயற்சி இருப்பதில்லை; முயற்சி இருந்தாலு? 


மடி-ஊக்க மின்மை-அம்முயற்சியை மாய்த்துவிடுகின்றது- 

விதி முறைப்படி நடப்பதால்‌ மட்டுமே மேன்மையடைவது! ஒய்‌ 
தலையெனின்‌; வழிவழியாகப்‌ பல தலைமுறைகளில்‌ வந்துள்ள 
வழக்கங்களையும்‌ விதிகளையும்‌ உறுதியுடன்‌ பின்பற்றுவது பத்‌ 
உயர்ந்த நன்னெறி எனின்‌, மரத்தைக்காட்டிலும்‌ அறவழியில்‌ 
நடப்பவர்‌ யார்‌? புகை வண்டியினும்‌ பத்தியுள்ள தூய்மை நிறைந்த 
ஞானியார்‌ ? ஒரு கல்லானது இயற்கையின்‌ விதியை மீறி ட 
பதை நாம்‌ என்றாவது பார்த்திருக்கிறோமா? ஆடு மாடுகள்‌ எப்போ 
தேனும்‌ பாவச்‌ செயலைப்‌ புரிந்து வந்ததை யாரேனும்‌ 
கண்டூள்ளனரா ? 

மிகப்‌ பெரிய நீராவிக்‌ கப்பல்‌-வலிமை மிகுந்த வியன்‌ பு 
வண்டியின்‌ இயந்திரம்‌ இவற்றிற்கு உயிர்ச்‌ சத்தி யாதொன்று 
மில்லை; எனினும்‌, இவை நகர்கின்றன; திரும்புகின்றன; 9௫ 
கின்றன. ஆனால்‌, இவை அறிவின்றியும்‌ இயங்குகின்றன. அதோ 
பாருங்கள்‌ ! அச்சிறு புமுவானது, தன்‌ உயிரைக்‌ காக்குமாறு 
இரும்புப்‌ பாதையினின்றும்‌ சற்று முன்‌ விலகிச்‌ சென்றதே ! அதி 
ஏன்‌ அறிவுடன்‌ கூடித்‌ திகழ்கின்றது ? இயந்திரத்தில்‌ சங்கற்பம்‌ 
செய்யும்‌ சத்தியின்‌ வெளிப்பாடு இல்லை; அது சட்டத்தினை மீற 
எண்ணுவதில்லை; புமு, சட்டத்தை மீறும்‌ நினைப்பைக்‌ கொள்ளு 
கிறது; ஆதலால்‌, அது அறிவாற்றலின்‌ ஒளியோடு இலங்குகின்றதி? 
வெற்றி பெறினும்‌, பெறாது போயினும்‌, சட்டத்தை மீறும்‌ 
நினைப்பைக்‌ கொள்ளுகிறது. இதனால்‌, இன்பம்‌ வளரும்போதி 
சங்கற்ப சத்தி தோன்றும்‌ அளவிற்குச்‌ சீவன்‌ உயிரையுடையதி' 
வப) பெறப்படுகிறது. எங்கும்‌ வெற்றிகரமாக மிகுதியாகத்‌ 
கொன்துமபோத அதத கல்வ உந்த ரக அன 
பயனுடையதாக-- இருப்பதால்‌, த்த ங்க ளடக்க டட 
மிகவும்‌ சிறந்தவர்‌. ற லம வடம்‌ 

» ப்‌ 2 ட 

ல பத்‌ பன்‌ ல்‌ அறிவு மட்டுமா ? அல்லது; 

.... ““அிவுமன்று. மனவுறுதியின்‌ 


நம்‌ இப்போதைய சமுதாய நலப்‌ பிரச்சினை ட்ட 

நாட்ல தையும்‌ அதனை வெளிப்படுத்துவதையும்‌ ஒரு கட்டும்‌ 
ட அணு ட்‌. வயமாக்கும்‌ பயிற்சியே கல்வி எனப்படுவது. இப்பொழுது 
பாகளிப்‌ பாருங்கள்‌. புறமன ஓட்டத்தைத்‌ தலைமுறை தலைமுறை 
பைல்‌ டுக்க உதவிய கல்வி பெரும்பாலும்‌ மாய்ந்துவிட்டது. 
கருத்‌ கருத்துகள்‌ ஒவ்வொன்றாக மறைந்து போயின. புதிய 
இயந்திர. ஆட்சியைப்‌ பற்றிக்‌ கூறவேண்டூவதில்லை. NAT 
பா. மாகச்‌ செய்யும்‌ கல்வி கல்வியாகுமா ? சிந்தித்துப்‌ 
ஓ WE ஓர்‌ இயந்திரம்‌ போல நல்லவனாயிருப்பதைவிட்‌, 
செய்ன்‌ தனது சுதந்தர சங்கற்பத்தால்‌ உந்தப்பட்டுத்‌ தீமை 
“தலும்‌ நலமே ஆகுமன்றோ ? இதுதான்‌ எனது எண்ணத்தின்‌ 


அதற்குப்‌ பதிலாக ஞானத்தின்‌ என்றும்‌ வற்றாத பேருற்றாய்‌ 
இருந்திருக்குமே ! ! 
ட தன்னல மறுப்பு _ஓர்‌ அறமன்றோ ? ஒருவருடைய 
ன்பம்‌, ஒருங்கு வ்‌ இவற்றைப்‌ பிறருடைய நலத்திற்‌ 
வத்‌ துறப்பது மிக உயர்ந்த அறமாயிற்றே! ஆம்‌ ்‌ ல்‌ 
வங்க மூதுமொழி கூறுவதைப்போல, “துடைத்துத்‌ தேய்ப்பதனால்‌ 
அழகு மலர்ந்துவிடுமா, என்ன !? முயற்சியினாலும்‌ வலுகட்டாயல்‌ 
னாலும்‌ அன்பு அரும்பிவிடுமா? என்றுமே வுல க 
வெடுத்த ஒரு பிச்சைக்காரன்‌ துறப்பதில்‌ ஏதேனும்‌ பொடு 
ரூண்டா ? ஐம்புலக்‌ ௪த்திகளையெல்லாம்‌ இழந்துவிட்டவன்‌ புலன்‌ 
டக்கம்‌ கொள்கின்றான்‌ என்று சாற்றுவதில்‌ ஏதேனும்‌ பொருளோ, 
புகழோ, புண்ணியமோ உண்டா ? மேலும்‌, உயர்கருத்தி இன்றி 
இளகிய நெஞ்சம்‌ பெற்றிராத--பெயரிலும்‌ புகழிலும்‌ பொருளி 
“ஆசை இல்லாத சமூகம்‌ என்பதனையே அறியும்‌ அந்ய ப 
இரு மனிதனின்‌ தியாகம்‌ திய்கமாகிவிடூமா ? கைம்‌ 
தியை உடன்கட்டை ஏறுமாறு வற்புறுத்துவதால்‌ அவளுக்குஃ த 
வனிடமுள்ள அன்பு விசுவாசங்கள்‌ வெளிப்படுமா மு ட 
கையை வளர்த்து வந்த மக்களைத்‌ தரும காரியங்கள்‌ ஆற்துமால 


242 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 


செய்வதேனோ? நான்‌ இயம்புகின்றேன்‌ ; அவர்களை விடுதலை செய்‌ 
வீர்களாக ! உங்களால்‌ இயன்ற மட்டும்‌ பிறருடைய தளைகளை 
அறுத்தெறிவீர்களாக ! மாசு, மலங்களை அகற்றிவிடுமா? ஒரு தளை 
மற்றொரு தளையை நீக்கிவிடுமா ? இதற்கு ஒரு சான்றேனும்‌ 
காட்டக்‌ கூடுமா? பொது மக்களின்‌ இன்பத்திற்காக, உங்களுடைய 
சுகத்திற்காக அமைந்த ஆசைகளைத்‌ துறப்பது எப்போது? அப்‌ 
போது நீங்கள்‌ ஒரு புத்தராய்விடுவீர்கள்‌. இது நெடுந்தொலையி 
லுள்ளது. கொடுமைதான்‌ இதற்கு வழியென நினைக்கின்‌ நீர்களா ? 
நம்‌ கைம்பெண்கள்‌ எவ்வளவு தன்னல மறுப்புள்ளவர்களாய்த்‌ 
திகழ்கின்றார்கள்‌ ! இளம்பெண்‌ மணங்கள்‌ எவ்வளவு வனப்பு 
வாய்ந்தவையாயும்‌ இன்பமுள்ளனவாயும்‌ இருக்கின்றன? இப்படிப்‌ 
பட்ட வழக்கம்‌ வேறெங்கேனும்‌ இருத்தல்‌ கூடுமா? இதில்‌ அருங்‌ 
காதலன்றி வேறெதுவும்‌ அமைதல்‌இயலுமோ! இப்படிப்பட்ட கடைப்‌ 
பட்ட நாயின்‌ மெல்லிய குரைத்தலே வெளியிலே பரவி வருகின்றது. 
ஆண்‌ மக்களைப்பற்றிய கவலையே இல்லை. அவர்கள்‌, அதிகாரம்‌ 
செலுத்தும்‌ ஆண்மையுடையவர்கள்‌ ஆயிற்றே ! அவர்களுக்குத்‌ 
தன்னல மறுப்பே தேவையில்லை. பிறர்க்குத்‌ தொண்டு செய்வதை 
விட வேறு அறம்‌ உண்டோ ? இது பிராமணர்களுக்கு வேண்டுவ 
தில்லை. இதை மற்றவர்கள்‌ ஆற்ற வேண்டும்‌. சமூகத்தோடு உறவு 
கொண்டாடூதற்பொருட்டூ இந்த நாட்டில்‌ பெற்றோர்களும்‌ உற 
வினர்களும்‌ தங்கள்‌ சேய்களின்‌ நலங்களை இரக்கமின்றி மாய்க்கின்‌ 
றார்கள்‌. தலைமுறைகளாகக்‌ கற்ற இந்தப்‌ பெருங்கல்வி அவர்க 
ஞடைய இதயத்தை இரும்பினும்‌ கடிதாகச்‌ செய்துவிட்டது. இவ்‌ 
வண்ணம்‌ நடந்து கொள்ளுவது பழக்கத்தால்‌ மிகவும்‌ எளிதாய்‌ 
விட்டதைக்‌ காண்கிறோம்‌. ஆண்தகையே தண்னல மறுப்புள்ளவ 
கைத்‌ திகழக்கூடும்‌. ஒருவன்‌ கசையடிக்குப்‌ பயந்து அருவியெனப்‌ 
மாவ்கின்ற கண்ணீரை ஒரு கையால்‌ துடைத்துக்கொண்டே மர்‌ 
ய ன்‌ ள்‌ ட ்‌ பிய பாருள்களை வழங்குவதால 
பயன யாது: மண்ணுயிரனைத்தையும்‌ அன்பால்‌ வக்க சா 
நிலை மிகவும்‌ சேய்மையிலுள்ளது இளஞ்‌ கட்டம்‌ த 
3 ல்‌ த்‌ ன்‌ உ ளைஞ்செடி வேலியிட்டுநன்க காக்‌ 
கப்படவேண்டும்‌. தன்னலமின்றி ஏதேனும்‌ ஒன்றின்மீது அன்‌ 
தட்ட னா கன கரப்ட்‌ படிப்படியாக வியன்‌ பிரபஞ்ச அன்‌ 
ர ரர லைத்துவியல்‌ அர பன்ரது பட வகி 
டக ட ப வாட்டின்மீதும்‌. எங்கும்‌ பரவிய. பரம்‌ 
பொருள்மீதும்‌--நம்‌ அன்பு விரியும்‌. 


த 


i 


நம்‌ இப்போதைய சமுதாய நலப்‌ பிரச்சினை 243 


மற்றொருவனுக்காக ஒருவன்‌ தன்னலத்தைத்‌ துறக்க ஆயத்த 
மாயிருக்கும்‌ தருணத்திலேதான்‌ அவன்‌ சமூகத்துக்காகத்‌ தான்‌ 
துறவு பூணப்போவதாகக்‌ கூறிக்கொள்ளலாம்‌. விருப்புள்ள செயலே 
பற்றற்ற செயலுக்கு ஏற்ற வழி. முதலில்‌ விருப்பமே இல்லாது 
போகுமாயின்‌ பற்றைத்‌ துறப்பது எப்படி இயலும்‌? அதன்‌ பொருள்‌ 
தான்‌ என்ன ? இருளே இல்லாமற்‌ போய்விடும்போது ஒளிக்குப்‌ 

பொருள்‌ உண்டோ ! 
அன்னையீர்‌, கவலைகொள்ளாதீர்‌. மாபெருமரத்தின்‌ கீழே கடும்‌ 
புயல்‌ மோதுகின்றது. தீயைக்‌ கிளறுவது அதனை நன்றாகக்‌ 
கொழுந்து விட்டு எரியச்‌ செய்வதற்காகவே. தலையில்‌ தாக்குண்ட 
அரவம்‌ படமெடுக்கின்றது. இப்படியே அடுககிக்கொண்டு போக 
லாம்‌. நெஞ்சு புண்பட்டு வேகும்‌ போதும்‌, துன்பம்‌ மனத்தைத்‌ 
திளைக்கும்போதும்‌ வெந்துயர்ப்புயல்‌ எங்கணும்‌ வீசி அடிக்கும்‌ 
போதும்‌, இனி ஒளியே மறைந்துவிடும்‌ போலத்‌ தோன்றும்‌ 
போதும்‌, நம்பிக்கைச்‌ சுடரும்‌ உள்ளத்து ர அக்க கதம்‌ 
இழந்துவிட்ட போதும்‌, அகத்துறையும்‌ பேரான்ம ஒளி இலங்கள்‌ 
தான்‌ இலங்குகின்றை செல்வச்‌ செழிப்பின்‌ மடியிலே தாலாட்டம்‌ 
பட்டவன்‌ “ரோஜா மலர்ச்‌ சேக்கைமிது அண்வளர்கிறவன்‌.. உல 
கத்துயர்‌ கண்டு கண்ணீர்‌ சொரியாதவன்‌- சிறந்த கான்றோனாய்த்‌ 
திகழக்கூடுமோ ? உள்ளப்‌ பேரான்ம ஒளியை வத்தல்‌ அறிவிய 
ல்மோ? நீங்கள்‌ அழுவதற்கு அனத அற த தான்‌ 
யுங்கள்‌. ர்‌ பய மாதை தக க ல தற்கு 
பெருக்குத்‌ மெய்ப்‌ பொருளின்‌ பெருக! லாம்‌ கரைந்து 
* மெய்ப்‌ பொரு மரம்‌ எல்லாம்‌ கரைந்து 


பேரொ ப விலங்கு; ப்‌ > 

மறக்க > மனிதன்‌; யொளி அரசு செலுத்தக்‌ காண்‌ 
்‌்‌ விவிடும்‌. எங்கும்‌ இறை 

பீர்கள்‌, 


பதால்‌ ஒன்று ஒன்றை நலிய 
ல்‌ ஒருவன்‌ தான்‌ அடைய 
ட நண்ணுகின்றான்‌. 


அக்கட “கும்‌ பார்ப்‌ 
கடவுளையே எங்கும்‌ ட! 

உ முண்டே? இப்படி நோக்குவதா 
வண்டிய எல்லையை. பேரின்ப வீட்‌ 


118 


பொது மக்களுக்கு நாம்‌ ஆற்ற வேண்டும்‌ கடன்‌ 


[7994-ஆம்‌ ஆண்டு, ஜூன்‌ இங்கள்‌, 28-ஆம்‌ நாள்‌, சிக்காகோவிலிருந்து 
மேன்மை தங்கிய மைகூர்‌ மகாராஜாவுக்குச்‌ சுவாமிகள்‌ எழு இயுள்ள கடிதம்‌.] 


ர ல்லாம்‌ வல்ல ஸ்ரீ நாராயணர்‌ உங்களுக்கும்‌ உங்களைச்‌ சார்ந்த 
வர்களுக்கும்‌ ஆசி பல அருள்வாராக ! மேண்மை பொருந்‌ 
திய உங்களுடைய அன்பார்ந்த உதவியாலேதான்‌ நான்‌ இந்நாட்‌ 
டுக்கு வரமுடிந்தது. இதற்கிடையே இங்கு நான்‌ அறியப்பட்டவ 
னாகிவிட்டேன்‌. இந்நாட்டில்‌ தரும சிந்தனையுள்ள மக்கள்‌ எனக்‌ 
குத்‌ தக்க ஆதரவையும்‌ நல்விருந்தையும்‌ நல்குகின்றார்கள்‌ ; என்‌ 
தேவைகள்‌ யாவற்றையும்‌ அளித்துப்‌ பூர்த்தி செய்து வருகின்றார்‌ 
கள்‌. இஃது ஓர்‌ அற்புதமான நாடு. இந்நாட்டினறாம்‌ பல வகை 
களில்‌ விசித்திரமானவர்கள்‌. நாள்தோறும்‌ நடக்கும்‌ செயல்களில்‌ 
இந்த நாட்டினர்‌ போல எந்த நாட்டினரும்‌ இயந்திரங்களைப்‌ பயன்‌ 
படுத்திக்கொள்ளவில்லை. இங்கு எல்லாம்‌ இயந்திர மயமே. தவிர; 
உலக மக்கள்‌ தொகுதியின்‌ எண்ணிக்கையில்‌ இவர்கள்‌ இருபதில்‌ 
ஒரு பங்கினர்களாகத்தானிருக்கிறார்கள்‌. என்றாலும்‌, இவர்க 
ளுடைய செல்வமோ, உலகச்‌ செல்வத்தில்‌ ஆறில்‌ ஒரு பங்கு 
ஆகும்‌. இவர்களுடைய பொருட்பெருக்கத்திற்கும்‌ போகப்‌ பொருள்‌ 
களுக்கும்‌ ஒர்‌ எல்லையே இல்லை போலும்‌! அவ்வாறிருந்தும்‌; 
பொருள்களின்‌ விலைவாசியோ, மிகவும்‌ அதிகம்‌, உழைப்பின்‌ கூலி 
உலகத்திலேயே இங்கேதான்‌ மிகுதியாயுள்ளது ; அப்படியிருந்தும்‌; 
தொழிலாளர்களுக்கும்‌ முதலாளிகளுக்கும்‌ உள்ள உறவு முறை 
அவ்வளவு சீராய்‌ இல்லை; மிகுந்த போராட்டத்துடன்‌ கூடின 
தாகவே இருக்கிறது. 
அமெரிக்காவில்‌ இருப்பது போன்‌ 
அவ்வளவு சுதந்தரம்‌ இல்லை. அவர்கள்‌ 
மெல்ல மெல்ல ஏற்று வருகிறார்கள்‌. 
தியன்றோ? கற்றுப்‌ பண்பாடுந்ற 
தகைய ஆடவர்‌ குறைந்த. அளவிலேதாவ 2 ள்‌ ்‌ 
மேதைகளின்‌--பேரறிஞர்களின்‌ எண்ணம்‌ ப்‌ “அனால்‌, பணத்த 
ஆடவர்களிடமே இருந்துவந்திருக்கின்றது ல, ரும்பாது! 
்‌ அ & நாட்டினர்‌ நம்மை 
எத்துணை குறை டதத அவர்கள்‌ தம்மினும்‌ பெரியதோரளவில்‌ 
வகுப்பு வேறுபாட்டூடனேதான்‌ உள்ளார்கள்‌. ஆனால்‌, அவர்க 


மு மகளிர்க்கு வேறெங்கும்‌ 
எல்லாவற்றையும்‌ தாங்களே 
அது ஒரு விசித்திரமான செய்‌ 
பண்டிரைக்காட்டிலும்‌ அத்‌ 


பொது மக்களுக்கு நாம்‌ ஆற்ற வேண்டும்‌ கடன்‌ 245 


ளுடைய வருணம்‌ செல்வத்தையே பொறுத்துள்ளது. அமெரிக்கர்‌ 
கூறுமாறு £ எல்லாம்‌ வல்ல டாலர்‌? எதனையும்‌ இங்கே செய்யக்‌ 
கூடும்‌. ஆழிசூழ்‌ உலகத்தில்‌ எந்த நாட்டிலும்‌ இத்தனை சட்டங்கள்‌ 
இல்லை ; ஆனால்‌, அதே சமயம்‌, அவற்றை வேறெங்கும்‌ இவ்வளவு 
புறக்கணிப்பதுமில்லை. மொத்தத்தில்‌ நம்‌ இந்துக்கள்‌ மேலைநாட்‌ 
டினரைக்காட்டிலும்‌ எத்தனையோமடங்கு நல்ல நெறியில்‌ வாழ்பவர்‌ 
கள்‌. சமயத்‌ துறையிலும்‌ இங்கே வஞ்சனை புரிகின்றார்கள்‌ ; உள்‌ 
ளொன்று வைத்துப்‌ புறமொன்று பேசுகின்றார்கள்‌; ஒழுங்கற்ற 
நடத்தையும்‌ இவர்கள்‌ வாழ்க்கையில்‌ புகுந்துவிட்டது; இவர்கள்‌ 
சமய நறவுண்டு பித்தேறிவிடுகின்றார்கள்‌. நிதானமுள்ளவர்கள்‌, 
அவர்களுடைய மூட நம்பிக்கையை வளர்க்கும்‌ மதத்தில்‌ வெறுப்புக்‌, 
கொண்டு புதிய அறிவொளியின்‌ பொருட்டு இந்தியாவையே நோக்கி 
யுள்ளார்கள்‌. தாங்கள்‌ நேரில்‌ காணாமையால்‌ அதன்‌ ஆழத்தை 
அளந்து அறிய இவர்களால்‌ இயலவில்லை. அத்துணை ஆவலுடன்‌ 
இவர்கள்‌ புனித வேதங்களின்‌ மிகவுயர்ந்த ஒளி பொருந்திய சிறு 
தணுக்குகளையும்‌ பற்றிக்கொள்ளுகிறார்கள்‌. இக்கால விஞ்ஞானங்‌ 
களின்‌ எண்ணிறந்த கொடுந்தாக்குதல்களையும்‌ எதிர்த்துப்‌ போராடி 
யாதோர்‌ இன்னலுமின்றிச்‌ சற்றும்‌ மாசுறாமல்‌ மறைகள்‌ திகழ்கின்‌ 
றன. பெரும்பாழிலிருந்து இந்த ஞாலம்‌ படைக்கப்பட்டிருப்பதென்‌ 
பதும்‌, ஆன்மா சமைக்கப்பட்டது என்பதும்‌, சுவர்க்கமென்னும்‌ 
இடத்தில்‌ ஒர்‌ அரியணைமீது ஒருகொடுங்கோல்‌ மன்னராகிய கடவுள்‌ 
அமர்ந்து ஆணா செலுத்துகிறார்‌ என்பதுமா ன்‌ பிப்‌ 
அறிஞர்கலயெல்லாம்‌ வெறுப்படையச்‌ செய்துவிட்டன. முடிவில்‌ 
லாத வெந்நரகத்தின்‌ கொடுந்தீயைப்‌ பற்றிய கருத்தும்‌ இவர்கள்‌ 
மனத்திற்கு உகந்ததன்று. படைப்பின்‌ அழிவின்மை, ஆன்மா 
வின்‌ அ டவன்‌ நம்‌ ஆன்மாவில்‌ உறைகின்ற 
த மறைகளுடைய மாண்புள்ள 
எண்ணங்கள்‌ ஆகிய இவை எந்த உருவில்‌ தோன்றினாலும்‌ மேலை 
இன்னும்‌ ஐம்பது 

கடவுள்‌, ஆன்மா 


246 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ 


சுடர்‌-1 


நூலுக்கு வேதஞான ஒளிகொண்டு விளக்கந்‌ தருவதைப்‌ பார்க்கின்‌ 
றோம்‌. என்னுடைய முடிவான கொள்கையாதெனில்‌, நம்‌ ஆன்மிகப்‌ 
பயிற்சி இவர்களுக்குத்‌ தேவை ; இவர்களுடைய பொருட்செல்வம்‌ 
நமக்கு வேண்டப்படுவதாகிறது என்பதே. ்‌ 
இந்தியாவிலுள்ள இன்னல்களுக்கெல்லாம்‌ அடி வேராயிருப்பது 
அதன்‌ ஏழை மக்களின்‌ கொடுமையான வறுமையே. மேலை நாடு 
களிலுள்ள ஏழைகள்‌ பேய்களே ; இவர்களுடன்‌ ஒப்பிட்டுப்‌ பார்க்‌ 
கும்‌ பொழுது நம்முடைய ஏழைகளைத்‌ தேவதூதர்களென்றே 
கூற வேண்டும்‌. ஆதலால்‌; அவர்தம்‌ நிலையினை உயர்த்துவது அத்‌ 
துணைக்‌ கடினமானதன்று. அவர்களுக்கு நாம்‌ ஆற்ற வேண்டும்‌ 
, பணியெல்லாம்‌ அவர்களுக்குக்‌ கல்வி பயிற்றுவித்து அவர்கள்‌ இழந்‌ 
துள்ள தனித்தகைமையை வளரச்‌ செய்ய உதவுவதேயாகும்‌. 
அதுவே நம்‌ மக்களும்‌ மகாராஜாக்களும்‌ புரிய வேண்டிய மிகப்‌ 
பெரிய பணியாகும்‌. இதுகாறும்‌ அத்தகைய பெரும்பணி ஒன்றும்‌ 
ஆற்றப்படவில்லை. குருமார்‌ ஆதிக்கமும்‌, அயல்‌ நாட்டினர்‌ வெற்றி 
யும்‌, ஆட்சி முறையும்‌ நாற்றாண்டுகளாக அவர்களைக்‌ காலடியில்‌ 
வைத்து நசுக்கி நலியச்‌ செய்துவிட்டன. அவர்கள்‌ தாங்களும்‌ 
மனிதர்களே என்று கருதும்‌ உணர்ச்சியையும்‌ இழந்துவிடக்‌ 
கூடிய கோரமான நிலை தோன்றிவிட்டது. அவர்களுக்குக்‌ கருத்து 
களை மனமுவந்து நல்க வேண்டும்‌. அவர்கள்‌ தங்களைச்‌ சுற்றி 
என்ன நிகழ்ச்சிகள்‌ நிகழ்கின்றன என்பதைக்‌ கண்டு உணர 
அவர்களுடைய கண்கள்‌ திறக்கப்பட வேண்டும்‌. பிறகு அவர்கள்‌ 
தாங்களே தங்கள்‌ உய்வைத்‌ தேடிக்கொள்வார்கள்‌. ஒரு நாட்டி 
லுள்ள ஆடவரும்‌ பெண்டிரும்‌ அவரவர்‌ விடுதலையைப்‌ பெற முயல 
வேண்டுவதே அழகாகும்‌. அவர்களுக்குக்‌ கருத்துகளை உதவுதல்‌ 
போதும்‌. அந்த ஓர்‌ உதவியே அவர்களுக்குத்‌ தேவையானது. 
அதனால்‌ வரக்கூடிய பயன்‌; தாலோ வரும்‌. 
இரசாயனப்‌ பொருள்களை ஒன்றாகத்‌ திரட்‌ 
பதே ; இயற்கையின்‌ விதிப்படி பளிங்குக்‌ கட்‌ 
பரிணமித்துவிடும்‌. நம்‌ கடமை தற்கருத்துகளை கந்தன்‌ மனத்‌ 
தில்‌ புகுத்துவது ; அவர்களே பிறவற்றைச்‌ செய்துகொள்ளுவார்கள்‌- 
இதுவே இந்தியாவில்‌ ஆற்ற வேண்டுவது. இந்தக்‌ கருத்தே என்‌ 
மனத்தில்‌ நீண்ட காலமாகவே வளர்ந்து ip ன ரத்த ய்‌ 
. - 5 துள்ளது. இதை ந 
இந்தியாவில்‌ நிறைவேற்றி வைக்க இயலாமற்‌ போய்விட்டது ; நான்‌ 
இங்கு வந்ததும்‌ இதற்காகவே. இதில்‌ ஏழைகளுக்குக்‌ கற்பிப்ப 


நம்முடைய கடமை 
டிச்‌ சேர்த்துக்‌ கலப்‌ 
டியாக அப்பொருள்கள்‌ 


1 


பொது மக்களுக்கு நாம்‌ ஆற்ற வேண்டும்‌ கடன்‌ 247 


தில்‌--பெரிய இன்னல்‌ இதுதான்‌ : மாட்சிமை தங்கிய நீங்களே 
ஒவ்வொரு சிற்றூரிலும்‌ ஒவ்வோர்‌ இலவசப்‌ பள்ளியைத்‌ திறந்து 
வைத்தாலும்‌, அது நன்மை பயவாது-இந்தியாவிலுள்ள கொடிய 
வறுமை நிலை அத்துணை பெரிது. ஏழைப்‌ பிள்ளைகள்‌ தங்கள்‌ பெற்‌ 
றோர்களுக்கு உதவி புரியவோ, அல்லது தாங்களே பொருள்‌ ஈட்டிப்‌ 
பிழைக்கும்‌ வழியைத்‌ தேடவோ, போய்விடுவார்கள்‌ ; பள்ளிக்குச்‌ 
செல்ல மாட்டார்கள்‌; அதற்கு இசைய மாட்டார்கள்‌. மலை 
மகமதுவினிடம்‌ செல்ல ஆயத்தமாய்‌ இல்லாவிட்டால்‌, மகமது மலை 
யிடம்‌ விரைய வேண்டுவதுதானே? ஏழைச்‌ சிறுவன்‌ படிக்க 
வரவில்லையென்றால்‌, கல்வியே அவனிடம்‌ செல்லவேண்டுவதே. நம்‌ 
நாட்டில்‌ ஆயிரக்‌ கணக்கான ஒருமைப்பாடூள்ள _ தியாக சீலர்‌ 
களான சந்நியாசிகள்‌ ஞானப்பணி ஆற்றிக்கொண்டு சிற்றூர்‌ 
தோறும்‌ சுற்றித்‌ திரிகின்றார்கள்‌. அவர்களை ஒருங்கு கூட்டி 
வத்து இம்மைக்‌ கல்வி பயிற்றவும்‌ உதவுமாறு செய்யக்‌ கூடு 
மானால்‌, அவர்கள்‌ ஊர்‌ ஊராக-வீடு வீடாகச்‌ சென்று, சமயப்‌ 
பணியோடு உலக சம்பந்தமான கல்வியும்‌ போதித்து வரலா 
மல்லவா 5 இப்படி இருவர்‌ ஒரு சிற்றூருக்குத்‌ தம்‌ புகைப்‌ படக்‌ 
கருவி, ஒரு பூகோளம்‌, சில படங்கள்‌--இவற்றுடன்‌ போனால்‌; ௮ 
; ப்‌ பெரிய அளவில்‌ பூகோள 
ாட்டு மக்களின்‌ - வரலாறு 


வரலாம்‌, ்‌ ங்கம்‌ வேண்டும்‌. அத்தகைய சங்கத்தை 
நிறுவப்‌ டது 2 கத்‌ தேவைப்படும்‌. இந்தத்‌ திட்டத்தை 
ட்ட தப்‌ ள்‌ போதுமானவரை இருக்கிறார்‌ 


வாக்க இந்‌ ற்‌ மனிதர்க 
ர இந்தியாவில்‌ மணித ட க்‌ 
கள்‌, ப சக்கரத்‌ 
எ. ஆனால்‌, அந்தோ! பணந்தானில்லை. 95 அகல்‌ 
, தொடங்குவதுதான்‌ 22 
த்தால்‌, சுழலச்சழல மிகுந்த அக்‌ 
நாட்டிலே பணத்தைத்‌ கேட க்‌ பேருதவியால்‌ 
ஈலேதான்‌, நான்‌ இந்தாடா ம அயர்‌ ண்டு 
உள்ள: “யதாயிற்று. ப்‌ ற்றி அமெரிக்கருக்கு 
ப்‌ ்‌ நதாலென்ன 1 நம்முடைய 
மக்கடே கள்‌ இருந்தாலென்ன யும்‌ மனத்தில்‌ கொள்ளா 
அக்கறை கொள்ள வேண்டும்‌ * 


போன 


248 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-1! 


பெருந்தன்மை வாய்ந்துள்ள என்‌ மகாராஜாவே, நம்‌ ணப்‌ 
நாள்‌ மிகச்‌. சுருங்கியது. உலகப்‌ பெருமைகளெல்லாம்‌ 5 து 
போதில்‌ மறையக்‌ கூடியவைகள்‌ $ ஆனால்‌, தமக்கென பழ 
பிறர்க்கே உரியவர்களான சான்றோர்களே வாழ்கின்றவர்கள்‌ ா 
மற்றையவர்‌ வாழ்க்கை நடப்பிண வாழ்க்கையே. உங்‌ 0 
போன்ற பெருந்தன்மையும்‌ வேந்தருக்குரிய பெருங்குண்‌ 69 
படைத்த ஓர்‌ அரசிளங்குமரர்‌ பேருறக்கத்தில்‌ ஆழ்ந்த இந்திய 
வைத்‌ தட்டி எமுப்பி உயர்த்தினால்‌, பிற்கால மக்கள்‌ போற்று 
குரிய வாடாத புகழ்‌ மாலையைப்‌ பெறலாம்‌. i; 

அஞ்ஞானப்‌ பேரிறாள்‌ மண்டிக்‌ கிடக்கும்‌ பல்லாயிரக்‌ கணி 
கான மக்களுக்காக, உங்கள்‌ விரிந்த உள்ளம்‌ நைந்து உரும்‌? 
பொருட்டே ஆண்டவன்‌ அருள்‌ நாடி இறைஞ்சுகின்றேன்‌. இதே 
என்‌ வேண்டுகோள்‌ ; இதுவே யான்‌ செய்யும்‌ விண்ணப்பம்‌: 


விவேகானந்தர்‌” 


பத்தி யோகம்‌ 
அல்லது 
அன்பு பற்று இவற்றின்‌ கூட்டம்‌ 
* எனி ஈன Sarde ஓ: எரி ஜான MET | 
என்ன என்‌ இணி என்‌ க Sama ॥ 
ad ஈடு ஏச ௮ 3 Beier MEAN ஸி | 
எ 8 84 sremgfena THE AWE A ॥ 


அவர்‌ பிரபஞ்சத்தின்‌ ஆன்மா ; அவர்‌ அழிவற்றவர்‌ ; அவ 
ருடையதே ஆட்சி; எல்லாம்‌ அறிந்தவரும்‌, எங்கும்‌ நிறைந்த 
வரும்‌, பிரபஞ்சத்தைக்‌ காப்பவரும்‌, சாசுவதமாய்‌ ஆளுபவரும்‌ 
அவரே. உலகத்தைச்‌ சாசுவதமாக ஆள அவரைவிடத்‌ திறமை 
யுள்ளவர்‌ வேறு எவரும்‌ இலர்‌. 5 

அவர்‌ படைப்பின்‌ தொடக்கத்தில்‌ பிரமனைத்‌ (பிரபஞ்ச 
சைதன்யம்‌) தோற்றுவித்து, வேதங்களை அவனுக்கு அளித்தவர்‌ 5 
அந்த ஒளி வடிவினரை அடைக்கலமாக நான்‌ அடைக்கலம்‌ 
புகுகின்றேன்‌; அவருடைய சோதியே ஆன்ம புத்தியைப்‌ 
பிரகாசிப்பிப்பதாகும்‌. 


(சுவேதாசுவதர உபநிஷத்து, VI. 17, 18.) 
“பத்தி? என்பதன்‌ வீளக்கம்‌ 


த்தி யோகமென்பது ஈசுவரனை உண்மையாகத்‌ தூய வழியில்‌ 

நாடுவதாகும்‌. இந்த நாட்டம்‌ தொடக்கத்திலும்‌ நடுவிலும்‌ 
முடிவிலும்‌ அன்பின்‌ வழியதாய்‌ இருக்கும்‌. கடவுளின்பால்‌ 
முதிர்ந்த அன்பின்‌ பித்து நிலை ஒரு வினாடியளவினதானாதி9, 
அதுவே மூடிவற்ற சுயேச்சை நிலையாம்‌. நாரதர்‌ தம்‌ பத்தி சூத்‌ 
திரத்தில்‌, “பத்தி என்பது பகவானிடத்தில்‌ கொண்டூள்ள 
நெருங்கிய அன்பாகும்‌. ஒருவனுக்கு அப்பத்தி உண்டாகுமானால்‌, 


250 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-சுடர்‌-! 
அவன்‌ யாவரையும்‌ நேசிக்கிறான்‌; எவரையும்‌ வெறுப்புத்‌ 
அவன்‌ எப்பொழுதும்‌ திருத்தியுடையவனே ஆகிறான்‌,” ப்‌ 
கூறுகிறார்‌. இந்த அன்பை எந்த உலக நன்மைக்கும்‌ பயி ம்‌ 
படுத்த இயலாது; ஏனென்றால்‌, உலக ஆசை உள்ள மட்டத்‌ 
இந்த மாதிரி அன்பு தோன்றுவதில்லை. பத்தி கருமத்தை வன 
பெரியது; யோகத்தைவிடப்‌ பெரியது; ஏனென்றால்‌, இல த 
மனத்தில்‌ கொண்ட ஒரு விஷயத்திற்காக மேற்கொள்ளப்படுவளி 4 
ஆனால்‌, பத்திக்குப்‌ பயனும்‌ சாதனமும்‌ அதுவே; பத்தியின்‌ 
முடிவு பத்தியே. 5 பத்‌ 

நம்‌ ரிஷிகள்‌ இடையறாது மனத்தில்‌ கொண்டிருந்த விஷயம்‌ பகீ 
தியே. சாண்டில்யர்‌, நாரதர்‌ போன்றவர்கள்‌ பத்தியைப்‌ பற்றித்‌ 
தனித்தனியே எழுதியிருக்கிறார்கள்‌. வியாஸ சூத்திரங்களின்‌ மகா 
பாஷ்யகாரர்கள்‌ ஞானத்தை எடுத்துக்‌ காட்டுகிறவர்களாயிருந்தி” 
லும்‌,அன்பைப்‌ பற்றிக்‌ குறிப்பாகச்‌ சிலவற்றை எடுத்துக்‌ கூறுகிறார்‌ 
கள்‌. குத்திரங்களின்‌ மூலப்‌ பகுதிகளை (முமுமையும்‌அன்று) பாஷ்‌ 
காரர்‌ விளக்கும்‌ பொழுது வறண்ட அறிவாகக்‌ கூறுவதில்‌ அதிக 
விழிப்பைக்‌ காட்டி வந்தாலும்‌, ஈசுவர ஆராதனை என்ற பகுதிமை 
மட்டும்‌ அவர்களால்‌ அவ்வாறு செய்ய முடியவில்லை. . 

சிலர்‌ நினைக்கிறபடி ஞானத்துக்கும்‌ பத்திக்கும்‌ ப்‌ 
வேற்றுமை இல்லை. முடிவில்‌ இரண்டும்‌ வளைந்து ஒரிடத்திலேயே 
சந்திக்கின்றன என்பதை நாம்‌ இனிப்‌ பார்க்கப்‌ போகிறோம்‌- 
ராஜயோகமும்‌ மோக்ஷ சாதனமாகக்‌ கையாளப்படும்போது அதே 
எல்லையிலேதான்‌ நம்மைக்‌ கொண்டு சேர்க்கிறது. (வேஷதாரி 
களும்‌ மாயைக்காரர்களும்‌ விழிப்பின்றியிருப்பவர்களை ஏமாற்‌ 
ராஜயோகத்திற்கு வேறு பயன்‌ காட்டுகிறார்கள்‌.) 
ட தா்‌ பெரிய நன்மை யாது என்றால்‌, நம்‌ கருத்திலுள்ள 

தய்வ எல்லையை அடைய அதுவே இயற்கையானதும்‌ மிச 


தாழ்ந்த படிகளிலிருந்து கூட்டப்‌ 
கிறித்தவ சமயங்களில்‌ காணப்‌ 
பிரியப்பட்ட ஒன்றினிடம்‌ ஓ 
திக்கக்‌ செய்யவும்‌ சி ங்களில்‌ 
S வும்‌ ல சமயங்‌ 

ஏதுவாகிறது, நிஷ்டை அவசியந்தான்‌ ; அஃதில்லாமல்‌ உண்மை 


பத்தி யோகம்‌ 251 


நட அந்தி ஏற்படாது. ஆனால்‌, உலகில்‌ எல்லாத்‌ தேசங்களிலும்‌, 
வெறுப்‌ ம பரிபக்குவமடையாத மனங்கள்‌, பிறிது எதையும்‌ 
வழி தொன்றே தம்‌ கொள்கையில்‌ பிடிப்புடன்‌ இருப்பதற்கு 
ல்‌ கருதுகின்றன. தன்‌ கடவுள்‌ கொள்கையிலும்‌ சமயத்தி 
ல்‌ மிகுந்த பற்றுடன்‌ பத்தி கொண்ட ஒருவன்‌, வேறு த 
ட்ட ட பயாவது சமயத்தையாவது பற்றிக்‌ காதால்‌ கேட்ட 
ந வெறிகொண்டு ஊஜையிடுவதற்கு இதுவே காரணம்‌. நாயி 
ர பன குய்‌ அறிவினால்‌ தன்‌ யஜமானனின்‌ வீட்டில்‌ எவரும்‌ 
கயா படி, காப்பது போன்றது இந்த அன்பின்‌ வகை ; ஆனால்‌, 
த காரியங்களை ஆராயும்‌ மனித விவேகத்தைவிட, நாயின்‌ 
சதி ஒரு வழியில்‌ சிறந்தது ; அது தன்‌ யஜமானன்‌ எந்த உடை 
ப்‌ வந்தாலும்‌, அவனைப்‌ பகைவன்‌ என்று எண்ணாமல்‌, 
படியே அறியும்‌ ஆற்றலுடையதாய்‌ இருக்கிறது. அன்றியும்‌, 
வெறி கொண்டவன்‌ உண்மை காணும்‌ சத்தியை இழந்தவன்‌ 
அன்றான்‌. அவன்‌ சொல்வது நல்லதா, தியதா என்பதை அவன்‌ 
“ஆராய்வதில்லை. சொல்கிற மனிதன்‌ யாரென்பதிலேயே அவன்‌ தன்‌ 
முயற்சி முழுவதையும்‌ செலவிடுகிறான்‌ ; அவன்‌ யாரென்பதை 
றிகிறதிலேயே அவன்‌ முழு விழிப்புடன்‌ இருக்கிறான்‌. ப்‌ 
நினைக்கிறபடியே நினைக்கும்‌ பிறரிடம்‌ அன்பு, நன்மை, உண்மை; 
ம்‌ இவற்றைக்‌ காட்டுகிற அவனே, தன்‌ சமயக்‌ "கோட்‌ 
பாட்டுக்குப்‌ புறம்பாயுள்ள மக்களிடம்‌ மிக இழிந்த செயல்களைச்‌ 
சய்யப்‌ பின்‌ வாங்‌ ல்லை. 
இந்த ஆப்தன்‌ பதப்‌ தொடக்க நிலையிலேதான்‌, எட 
அதன்‌ கெளண நிலையிலேதான்‌ காணப்படுகிறது. பத்தி ல 
பிரபத்தி என்று சொல்லப்படும்‌ உயர்ந்த நிலையை அடையும்‌ த 
இந்த வெறியின்‌ புலப்பாடுகள்‌ தோன்றும்‌ என்ற அச்சம்‌ வேச 
ல்‌ பத்தியின்‌ இந்த உயர்நிலையால்‌ ஆளப்படும்‌ ஆன்மா, 
வெறுப்பை வெளிப்படுத்தும்‌ கருவி ஆக முடியாதபடி, அன்புக்‌ 
£டவுளின்‌ அருகில்‌ அவ்வளவு நெருங்கி அமைந்துவிடுகிறது- ப 
இவ்வாழ்க்கையில்‌ நம்முடைய குணங்கள்‌ ஒற்றுக்‌ 
ஒரு சிராக எல்லோருக்கும்‌ அமைவதில்லை. ஆனால்‌; ஞானம்‌; 


வை பறப்‌ 


்‌ ர ன்‌ பட்டத 
பதற்கு அதன்‌ இரண்டு இறக்கைகளும்‌ வாலும்‌ ஆகிய மூன்று 


252 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 


இன்றியமையாதவை. ஞானம்‌ (அறிவு) ஓர்‌ இறக்கை; பத்தி 
(அன்பு) மற்றோர்‌ இறக்கை; யோகம்‌ என்பது நிலையைச்‌ சமன்‌ 
செய்யும்‌ வால்‌. மூன்றான இவ்வழிபாட்டு முறைகளை ஒன்றுக்‌ 
கொன்று முரண்படாமல்‌ ஒரு சீராகப்‌ பின்பற்ற முடியாதவர்கள்‌, 
பத்தியொன்றையே தங்கள்‌ மார்க்கமாகக்‌ கொள்கிறார்கள்‌. ஆனால்‌, 
முன்னேறிக்கொண்டிருக்கிற ஆன்மாவுக்கு உருவங்களும்‌ சடங்கு 
களும்‌ மிக அவசியமானவையேயானாலும்‌, அவை கடவுளிடம்‌ மிக 
நெருங்கிய அன்பை உணரச்‌ செய்யும்‌ அந்த நிலைக்கு நம்மைக்‌ 
கொண்டுபோவதைத்‌ தவிர அவற்றிற்கு வேறொரு மதிப்பும்‌ இல்லை 
யென்பதை அவர்கள்‌ உணரவேண்டும்‌. 

ஞானாசாரியர்களும்‌, அன்பு மார்க்கத்தைப்‌ போதிப்பவர்களும்‌ 
பத்தியின்‌ சத்தியை ஒப்புக்கொள்கிறார்கள்‌. அவ்விருவர்க்கும்‌ 
இடையே கருத்து வேற்றுமை இல்லை. ஞானிகள்‌ பத்தியை மோட்ச 
சாதனமென்று கருதுகிறார்கள்‌ ; பத்தர்களோ, அதைச்‌ சாதன 
மாகவும்‌ சாத்தியமாகவும்‌ நினைக்கிறார்கள்‌. இவ்விரண்டுக்கும்‌ 
வேற்றுமையில்லையென்பது என்‌ கருத்து, பத்தியை நாம்‌ ஒரு கருவி 
யாகக்‌ கருதும்போது) வழிபாட்டின்‌ ஒரு தாழ்ந்த முறையாகவே 
அது அமைகிறது, பிறகு நாளடைவில்‌ பத்தியின்‌ உயர்‌ நிலைக்கும்‌ 
ஞானத்தின்‌ தாழ்நிலைக்கும்‌ உண்மையில்‌ வேற்றுமை காணப்படு 
வதில்லை. ஒவ்வொருவரும்‌ தாம்தாம்‌ செய்துவரும்‌ வழிபாட்டு 
முறையையே சிறந்ததெனக்‌ கருதுகின்றனர்‌ ; ஆனால்‌, முழ 
அன்பு உள்ள இடத்தில்‌ உண்மை ஞானம்‌ தேடாதபடி தானே வந்‌ 
தடையும்‌ என்பதையும்‌, பூரண அன்பு ஞானத்திலிருந்து உண்மை 
அன்பைப்‌ பிரிக்க முடியாது என்பதையும்‌ அவர்கள்‌ மறந்துவிடு 
கிறார்கள்‌. 

இதனை மனத்திற்கொண்டு இவ்விஷயத்தைப்‌ பற்றி வேதாந்த 
பாஷ்யகாரர்கள்‌ சொல்வது இன்னதென்பதைக்‌ காண முயல்‌ 
வோம்‌ ்‌ 6 ஆவ்ருத்தி ரஸக்ருதுபதேசரத்‌ ? 3 என்ற சூத்திரத்திற்குப்‌ 
பகவான்‌ சங்கரர்‌, (அவன்‌ அரசனிடம்‌ பத்திகொண்டவன்‌ ; 
அவன்‌ குருவிடம்‌ பத்தி கொண்டவன்‌,” என்று மக்கள்‌ சொல்லு 
கிறார்கள்‌ ; இருவைப்‌ பின்பற்றுகிற ஒருவனைப்‌.பற்றி அவர்கள்‌ இவ்‌ 
வாறு கூறுகிறார்கள்‌ ; அவன்‌ அவ்வொன்றையே கருத்திற்கொண்டு 
அவரைப்‌ பின்பற்றுகிறான்‌. இவ்வாறே அவர்கள்‌, “அன்புள்ள 


1 அடிக்கடி கட்டனையிடப்படுறெ தியானம்‌ அவசியமானது. 


பத்தி யோகம்‌ 253 


மனைவி தன்‌ பிரிய புருஷனைத்‌ தியானம்‌ செய்கிறாள்‌,” என்கிறார்‌ 
கள்‌. இங்கும்‌ ஆவலும்‌ தொடர்ச்சியுமுள்ள ஞாபகமே குறிக்கப்‌ 
படுகிறது)? என்று பொருள்‌ கூறுகிறார்‌. இது சங்கரர்‌ கருத்தின்படி 
பத்தியாகும்‌. 

ஒரு பாத்திரத்திலிருந்து மற்றொரு பாத்திரத்தில்‌ ஊற்தும்‌ 
எண்ணெயைப்‌ போல, தியானிக்கும்‌ பொருளை இடையறாது 
தொடர்ந்து நனைவுபடுத்திக்கொள்வதே “தியானம்‌? எனப்படும்‌. இத்‌ 
தகைய நினைவுபடுத்துகை; கடவுளை ஓட்டிச்‌ சித்திக்குமானால்‌ , 
எல்லாப்‌ பற்றுகளும்‌ முதிந்துவிடுகின்றன. இடைவிடாத ஞாபகமே 
விடுதலைக்கு மார்க்கமென்று சாத்திரங்கள்‌ கூறுவது இதனாலே 
தான்‌. இந்த ஞாபகப்படுத்திக்கொள்ளுதலும்‌ பார்ப்பதும்‌ ஒன்றே, 

சேணிலும்‌ அண்மையிலும்‌ இருக்கிற அவர்‌ காணப்படும்போது 
இதயத்தைப்‌ பற்றிய பிணிப்புகளெல்லாம்‌ தகர்‌ கின்றன 5 ஐயங்க 
ளெல்லாம்‌ அழிகின்றன ; தொழில்களின்‌ பயன்களெல்லாம்‌ மறை 
கின்றன, என்னும்‌ வாக்கியம்‌ கூறுவதும்‌ இதுவே. அருகில்‌ உள்ள 
வரைப்‌ பார்க்கலாம்‌; ஆனால்‌; சேய்மையில்‌ உள்ளவரை நினைக்‌ 
கத்தான்‌ இயலும்‌. சரீத்திரமோ, :அருகிலுள்ளவரைப்‌ பார்ப்பது 
போல அவ்வளவு நன்றாகச்‌ சேணிலுள்ளவரையும்‌ பார்க்க 
வேண்டும்‌,” என்று கூறுகிறது. இதனால்‌ நினைத்தலும்‌ பார்த்தலும்‌ 
த என்பது குறிக்கப்படுகிறது. ஞாபக உயர்த்தினால்‌ 


திரும்பத்‌ தி வழிபாடே; “அறிதல்‌ ? 
Se ப்பத்‌ நினைத்தல்‌? என்று விளக்கப்படுகிறது. 
ட்‌ போன்ற உயர்ந்த நிலையை 
அடை 3 ு என்று ௬௫ கூறு 
்‌ ம i விடுதலைக்கு வழி 
யுமானால்‌, அதுவே விடுதல்‌ ; நவின்‌ பேல்‌ 


௮. “பல்‌ ரனங்களாலோ; ௮ 
ள்‌ ட்‌ ந்த ஆன்மாவை எட்ட இய 


லாது. ௭௨. ற்‌ 3 அடைய விரும்புகிறானோ, அவனால்‌ 
இஃது டவ்‌ இந்த அண்னா... த்த க. நட்ட 
தானே டையப்படுகிறதி ப ள்‌ வெறுங்கேள்கி, இகன்ப்ப்‌; காம்‌ 


இவை லப்படுத்துகிறதி- ்‌ 
ன்‌ ன்மாவை அடையும்‌ மா 


யப்படுத 2 ஆன்மாவை விரும்புகிறானோ; 


ர்க்கமல்ல என்று கூறி, இங்கு, 


சொல்லப்படுகிறது: 
ர்‌ ்‌ ன்மாவிடம்‌ மிகுந்த 
விரும்பப்படுகிறது$ எவன்‌ இந்த ஆ 


254 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ௬டர்‌-1 1 
... மிகவும்‌ 
“ஆசை வைத்திருக்கிறானா, அவன்‌ இந்த ஆன்மாவால்‌ -டவன்‌ 
நேசிக்கப்படுகிறான்‌. ஆகவே, இவ்வாறு நேசிக்கப்ட! றார்‌: 
ஆன்மாவை அடையும்பொருட்டு, ஈசுவரரே உதவி டு 
அவரே, “எவர்கள்‌ என்னிடம்‌ இடைவிடாப்‌ பத்றுக்கெ! வரு 
என்னை அன்புடன்‌ வழிபடுகிறார்களோ, அவர்கள்‌ என்னிடம்‌ 3, 
தற்குரிய வழியை நானே அவர்களுக்குப்‌ புலப்படுத்துகிறே 
என்று கூறுகிறார்‌. ஆகையால்‌, இவ்வித ஞாபகமும்‌ தேர ஜனக்‌ 
யும்‌ ஒன்றேயா தலால்‌, “எவரொருவர்‌ மிகுந்த அன்புடன்‌ - மிக 
கிறாரோ, அவர்‌ அந்த ஞாபகக்‌ காட்சிக்குரிய பொருளுக்கு றார்‌ 3 
விருப்பமானவராதலால்‌, பரமாத்துமாவும்‌ அவரை விரும! புது 
அவரால்‌ அப்பரமான்மாவும்‌ அடையப்படுகிறார்‌,? 67 


ஈஸ்‌. ள்‌ ன்ற 
சொல்லப்படுகிறது. இந்த இடையறாத ஞாபகமே ₹பத்தி” மரி 
சொல்லால்‌ குறிக்கப்படுவது. இவ்வாறு * அதாதோ ஜர்‌ 
ஜிஞ்ஞாஸா ? என்ற சூத்திர பாஷ்யத்தில்‌ பகவான்‌ இராமா ௪ 


.அகிறார்‌. (இதன்பின்‌ பிரம்மம்‌ என்பதைப்‌ பற்றிச்‌ சர்‌ 
நடக்கிறது.) டூ 
i ட்‌ ஈசுவரப்ரணிதானாத்வா ? அதாவது, ₹ பரம்பொருள்‌ வழிய? ர்‌ 
என்ற பதஞ்சலி குத்திரத்திற்குப்‌ பாஷ்யம்‌ எழுதும்போது, போகர்‌; 
* புலன்களின்‌ திருத்திக்குரிய சுகானுபவங்களை எதிர்நோக்காக? 
எல்லாக்‌ கருமங்களின்‌ பயன்களையும்‌ மகாகுருவுக்கு அர்ப்பண 
செய்வதே பிரணிதானம்‌ என்ற பத்தியாம்‌,? என்று கூறுகிறா * 
இதற்கே உரை எழுதிய பகவான்‌ வியாசர்‌, £பிரணிகானம்‌ ல்க. 
பரம்பொருளின்‌ கருணையை யோகியிடம்‌ காட்டி, அவன்‌ விருப்ப? 
௭ யாவற்றையும்‌ அருளி ஆசி கூறுதற்குரிய பத்தியாகும்‌, எ 
கூறுகிறார்‌. சாண்டில்யர்‌, “ பத்தி என்பது கடவுளிடம்‌ தாட ன 
தத்ததன என்கி பிக்‌. கனரா 


ql MATA Aarau | 
WT: எ ௫ ESATA || 


“ அறிவீனர்கள்‌ புலன்களுக்குரிய அழியும்‌ பொருள்களிடம்‌ 
அழியாத எந்தப்‌ பிரேமையைக்‌ ந்தப்‌ 
பிரேமை-உன்னை நான்‌ தியானிக்கும்‌ 
அகலா திருப்பதாகுக 122 


பத்தி யோகம்‌ 255 


வைப்பது » 
பெரும்பொ 
“ஆகாது. 
மேற்கோ 


பரம்பொருளான ஈசுவரரிடம்‌ வைப்பது. வேறு எப்‌ 
ருளிடம்‌ அப்பிரேமையை வைத்தாலும்‌, அது பத்தி 
ஏனெனில்‌, இராமானுசர்‌ பண்டை ஆசாரியர்‌ ஒருவரை 
ள்‌ காட்டித்‌ தம்‌ ஸ்ரீ பாஷ்யத்தில்‌, 

ணவ; என்ன்ன: | 

af: af களன்‌: ॥ 


மூதல்‌ புல்‌ ஈறாக, உலகில்‌ உயிர்‌ வாமும்‌ எல்லாம்‌, ௧௬ 

ணமாய்‌ அமைந்த இறப்புப்‌ பிறப்புகளின்‌ அடிமைகளே. 

ந தியானத்திற்குரிய பொருள்களாக அவை பயன்படுவன 

கட்‌! ஏனெனில்‌, அவை யாவும்‌ அவித்தையில்‌ மூழ்கி, மாறு 
கு உட்பட்டிருக்கில்‌ என்று கூறுகிறார்‌. சாண்டில்யர்‌ 

கூறிய ₹ ட்டிருக்கின்றன;?? என்று கூறுகிறா 

போது, 


[13 ல்‌ 
பிரம்மன்‌ 
மம்‌ கார 


அனுரத்தி? என்னும்‌ சொல்லுக்குப்‌ பாஷ்யம்‌ எழுதும்‌ 
ங்‌ ஸ்வப்னேசுவரர்‌ என்ற பாஷ்யகாரர்‌ £ அனு-பின்‌ ; ரத்தி” 
2௮ ; அதாவது, ஈசுவரனுடைய இயல்பு; மகிமை இவற்றைப்‌ பற்‌ 
நிய அறிவுக்குப்‌ பின்வரும்‌ பற்று ; அப்படியல்லாவிட்டால்‌, மனைவி; 
து போன்ற எவரிடம்‌ வைக்கும்‌ பற்றும்‌ பத்தியாகிவிடும்‌,” 
a கூறுகிறார்‌. இவற்றால்‌, சாதாரண வழிபாட்டில்‌ தொடங்கி 
ஈஎவரரிடத்தில்‌ போய்‌ முடியும்‌ அத்தியந்தப்‌ பிரேமையை அடைய; 
ட்ப சாதனை முறையில்‌ செய்யப்படும்‌ தொடர்ந்த மன முயற்சியே 
பத்தி என்னும்‌ பெயர்‌ பெறும்‌ என்பதை நாம்‌ உணர்கிறோம்‌. 


ஊண்‌ ௭௮௭ னன்‌ ளகக | 
எண்‌ & 6 கொரு ॥ 


ஈசுர தத்துவம்‌ 

ஈசுவரன்‌ யார்‌? “ ஜன்மாத்யஸ்ய யத :-எவனிடமிருந்தி! 
பிரபஞ்சத்தின்‌ பிறப்பு, இருப்பு, அழிவு இவை உண்டாகின்‌ 
றனவோ, அவன்‌ ஈசுவரன்‌. அவன்‌ என்றுமுள்ளவன்‌ 5 தூம்‌ 
என்றும்‌ சுயேச்சையானவன்‌ ; மகாசத்தி வாய்ந்தவன்‌; சர்வ்‌ 
இன்‌ ; பெருங்கருணையுடையோன்‌ ; எல்லா ஆசிரியர்களும்‌ 
ஆசிரியன்‌.!? இவற்றிற்கெல்லாம்‌ மேலே £ஸ ஈசுவர. அநிர்வசன। 
பிரேமஸ்வரூப :--“சுவரனானவன்‌, தன்‌ சுபாவத்திலே வல்‌ 
முடியாத பிரேமையாவான்‌.? வை, உண்மையாக, இஷ்ட 


256 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-1 


தேவதையின்‌ இலட்சணங்கள்‌. அப்படியானால்‌, கடவுளர்‌ “சாறு 


இருக்கின்றனரா ? தத்துவஞானி கூறும்‌ ₹ இஃதன்று, இஃதி மயன்‌. 


என்றதும்‌, சச்சிதானந்த மூர்த்தியும்‌ (ஸத்‌, சித்‌, ஆனற்த “வ்‌ 
ஆகிய ஒன்றும்‌) பத்தர்கள்‌ கூறும்‌ இப்பிரேமைக்‌ கடவுளும்‌ ளும்‌ 
வேறாக இல்லை ; சச்சிதானந்த மூர்த்தியும்‌ இப்பிரேமைக்‌ கடல இ 

ஒருவரே ; ஒருவர்‌ அருவமானவர்‌ ; மற்றவர்‌ உருவமானவீர்‌- ழ்மத்‌ 
வரும்‌ ஒருவரே. பத்தன்‌ வணங்கும்‌ தெய்வத்துக்கும்‌ பிர A 


உலாம்‌ 
துக்கும்‌ வேறுபாடு இல்லை என்பதை உணர வேண்டும்‌. ஹண்ட்‌ 


தன்‌ பத்திக்கு எடுத்துக்கொள்கிறான்‌. இதனை ஓர்‌ உவை ந்‌ 
அறியலாம்‌. மண்‌ அல்லது ஏதேனும்‌ ஒரு தாதுப்‌ பொருளிலிரு i 
2 கப்‌ 
எத்தனையோ விதமான பொருள்களைச்‌ செய்கிறார்கள்‌. மண்‌! a i 
பார்க்கும்போது எல்லாம்‌ ஒன்றே. ஆனால்‌, உருவமும்‌ தோற்ற. 
அவற்றை வேறுபடுத்துகின்றன. இதைப்‌ போன்றதே பிரம்ம ல்‌ 
பொருள்களுள்‌ ஒவ்வொன்றும்‌ செய்யப்படுதற்கு முன்னே, அல 
அனைத்தின்‌ இயல்பும்‌ மண்ணில்‌ இருந்தது; அவை மாவி. 
பொருளில்‌ ஒன்றே. ஆனால்‌, அவை உருவம்‌ பெற்றபின்‌; ட்‌ 
வுருவம்‌ உள்ளவரையில்‌ அவை வெவ்வேறே. களி மண்‌ எலி ஒரு 
தாளும்‌ களி மண்‌ யானையாகாது ; ஏனெனில்‌, உருவமமையாதி 
களியாய்‌ ஒன்றாயிருந்த அவை, உருவம்‌ பெற்றவுடன்‌, அவ்வுருவம்‌ 
அவற்றை வேற்றுமைப்படுத்திவிட்டது. ஈசுவரன்‌ சுத்த உண்மைப்‌ 
பொருளின்‌ மிகச்‌ சிறந்த தோற்றமாவான்‌ ; வேறு விதமாக? 
சொல்வோமானால்‌, மனிதன்‌ தன்‌ மனத்தினால்‌ அந்தக்‌ கேவலப்‌ 
பொருளை ஈசுவர நிலையில்‌ உணர்வதைவிட மேலே செல்ல 
இயலாது. படைப்பு நிரந்தரமானது; ஈசுவரனும்‌ நிரந்தர 
மானவனே. 
வியாசர்‌ தம்‌ சூத்திரங்களின்‌ நான்காவது அத்தியாயத்தில்‌; 
நான்காவது பாதத்தில்‌, விடுதலையடைந்த ஆன்மா மோட்சத்தை 
அடைந்த பிறகு பெறும்‌ எல்லையற்ற சத்தியையும்‌ அறிவையும்‌ கூறி 
பபற ஒரு சூத்திரத்தில்‌, * இவ்வாறு அவ்வான்மா பெற்றாலும்‌; 
தை கனல்‌ மைல்‌ மதனை னக 2௦ 
ற மாட்டாது,” என்று ஒரு வசனத்தில்‌ கூறுகிறார்‌ - 


பத்தி யோகம்‌ i 257 


மல்‌, இம்மூவாற்றல்களும்‌ கடவுளுக்கே உரியன்‌ பட்டம்‌! 
6 வழ்ந்து , அவைதிகள்‌ இந்தச்‌ சூத்திரத்தை விளக்கும்போது, 
கடவுளின்‌ நிலையிலுள்ள ஜீவாத்துமா உயர்ந்த நிலையிலுள்ள 
எல்லையற்ற சத்தியையும்‌ முழுச்‌ சுயேச்சையையும்‌ எவ 
 இயலும்‌?? என்ற தங்கள்‌ கருத்தை மிக தக 
ல 2 றார்கள்‌. பரிபூரணத்‌ துவைத பாஷ்யகாரரான மத்து 
பரவர்‌, இந்தச்‌ சூத்திரத்தை அக்‌ சுருக்க வழியில்‌, வராக 
தை மேற்கோள்‌ காட்டி விளக்கிவிடுகின்றார்‌. 2 
ட அதி சூத்திரத்தை விளக்கும்போது பட ல்லா 
களுள்‌ இசருக்கு, “விடுதலையடைந்த முமுக்ஷுக்கள்‌ பெறும்‌ சத்தி 
ட படைத்தல்‌ முதலிய பரம்‌ பொருளுக்குரிய அபூர்வ சத்தியும்‌ 
அத்றிற்கும்‌ யஜமானத்துவமும்‌ அடங்குமோ!? என்ற ஐயம்‌ எழு 
றது. அன்றியும்‌, £வீடு பெற்றவர்களின்‌ பெருமையெல்லாம்‌ 
ப்பரம்பொருளின்‌ காட்சியோடு நிற்குமோ ?? என்ற கேள்வியும்‌ 
எமூகிறது. 
வி இதனால்‌, பின்‌ வரும்‌ வாதமும்‌ விளைகிறது: £ சாத்திரங்கள்‌, 
ட. பெற்றவன்‌ பூரப்பிரம்மத்தின்‌ “உச்ச நிலையை ஒத்த : 
பயை அடைகிறான்‌; அவனுடைய, விருப்பங்கள்‌ யாவும்‌ நிறை 
“னுகின்றன; ஆகவே, அவனுக்குப்‌ பிரபஞ்சத்தின்‌ யஜமானதி 
த அமைகிறது. உச்௪ நிலையின்‌ ஓத்த தன்மையும்‌, விருப்‌ 
வின்‌ நிறைவேற்றமும்‌, பரப்பிரம்மத்தின்‌ தனிச்‌ சத்தியான 
பிரபஞ்ச ஆட்சிச்‌ சத்தியும்‌ பெறாமல்‌, எவ்வாறு அமைய இயலும்‌ ்‌ 
“அகவே, எல்லா விருப்ப நிறைவேற்றமும்‌ பரம்பொருளை ஒத்த 
“யிர்நிஷயும்‌ பெற, மோட்சமடைந்த ஆன்மா பிரபஞ்ச ஆட்சி 
ஆற்றலையும்‌ பெற்றே தீரவேண்டும்‌,” என்று கூறுவதை நாம்‌ ஓப்புக 
காண்டே ஆகவேண்டுமல்லவா??? என்பது வினா. இதற்கு விடை 
பாக நாம்‌ சொல்லுவது, * பிரபஞ்ச ஆட்சி நீங்கலாக, உள்ள்‌ 
எல்லாக்‌ சக்திகளையும்‌ முமுக்ஷு அடைகிறான்‌, என்பதே. “பிர 
எஞ்ச ஆட்சி? என்பது, எல்லா உயிர்ப்‌ பிராணிகளினுடையவும்‌ 
உயிரில்லாப்‌ பிராணிகளினுடையவும்‌ உருவம்‌, உயிர்‌, ஆசைகள்‌ 
வற்றைக்‌ செலுத்துவது என்பதே. வீடு பெற்றவன்‌ தன்‌ னம்‌ 
ரூபத்தைக்‌ காண முடியாதபடி மறைத்துக்கொண்டிருக்கும்‌ 
எல்லாத்‌ தடைகளும்‌ நீக்கப்‌ பெற்று, பிரம்ம சொரூபத்தை ல்‌ 
காணும்‌ அனுபவத்தைப்‌ பெறுகிறானே . அன்றி, பிரபஞ்ச SIA 
குரிய ௪த்தியைப்‌ பெறுகிறானில்லை. இது பின்‌ வரும்‌ வேத வசனத்‌ 


258 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-! 
தால்‌ புலனாகின்றது : “எவரிடமிருந்து எல்லாப்‌ பொருள்‌ கவன 
தோன்றுகின்றனவோ, எவரால்‌ பிறந்த யாவும்‌ வாழ்கின்றன ன்‌ ்‌ 
அவை இறந்தபின்‌ எவரிடம்‌ போகின்றனவோ, அவர்‌ யார்‌ 52 ள்‌ 
வினவினால்‌, அவரே பிரம்மம்‌. இவ்வாறுள்ள பிரபஞ்ச அ 
சத்தி விடுதலையடைந்த ஆன்மாவுக்கும்‌ உண்டு என்றால்‌, ல 
கூறிய பிரம்மத்தின்‌ விளக்கம்‌ பொருந்தாதது ஆகிறது; வ்‌ ர 
அவர்‌ மூலமே இப்பிரபஞ்சம்‌ நடைபெறுகிறது என்று தே 

உள்ள விளக்கம்‌ கூறுகின்றது. சிறப்புப்‌ பண்புகளாலேதான்‌ த்‌ 
பொருள்‌ இன்னது என்பது கூறமுடியும்‌. வேதங்களில்‌, icc த 
பான மாணவ, ஆரம்பத்தில்‌, தனியே, இரண்டாவதற்ற மி ர 
பொருள்‌ இருந்தது. அது பார்த்தது; * பலவற்றை நான்‌ தே ச 
விப்பேன்‌ ? என்று எண்ணியது ; அதிலிருந்து வெப்பம்‌ உண்ன 
யிற்று?“ உண்மையில்‌ பிரம்மம்‌ ஒன்றே தொடக்கத்தில்‌ 
இருந்தது. அது பரிணமித்தது. அதிலிருந்து, க்ஷத்திரம்‌ என. 
புண்ணிய உருவம்‌ உண்டாயிற்று. வருணன்‌, சோமன்‌; 
உருத்திரன்‌, பர்ஜன்யன்‌, யமன்‌; மிருத்தியு, ஈசானன்‌ அ 
எல்லாத்‌ தெய்வங்களும்‌ க்ஷத்திரங்களே._—“ ஆன்மா ஒன்றே, 


பிரபஞ்ச ஆட்சி கொடுக்கப்பட்ட 

எவ்வி களை 

கும்போது நரமானுசர்‌,.. இக்கருத்து. பெருக்‌ வேல 

அக டியான வாக்கியங்கள்‌ இருக்கின்றனவே. என்றால்‌, இற்த 

னிடையே ட்‌ ப பற்றவர்களின்‌. மகிமை சிறு தெய்வங்கள்‌ 

இதுவும்‌ துன்ப ந குறிக்கின்றன,” எனக்‌ கூறி.“ 
துன்ப நி ருந்து விடுவிக்க ஓர்‌ எளிய உபாயமேயா 12” 


பத்தி யோகம்‌ 259 
க ப்பகானு சரன்‌ முறைப்படி பூரணத்தின்‌ ஒருமைப்பாட்டை 
மாறுபாடு அம்‌, அந்தப்‌ பூரணத்தின்‌ உள்ளே ர்‌ 
காரிய பக உள்ளன. இஃது அவருடைய மதம்‌. ஆகவே, 
தணி தங்களுக்கு, அவருடைய மதமும்‌ துவைதமாகையால்‌, 
மாய்‌ ஆக்துமாவுக்கும்‌ இஷ்ட தெய்வத்திற்கும்‌ வேறுபாடு விளக்க 
ற்து. 
யாஷ்‌? இந்த விஷயத்தில்‌ அத்வைத மதத்தின்‌ பெரும்பிரதிதின்‌ 
வ, என்ன கூறுகிறார்‌ என்பதைக்‌ காண முயல்வோம்‌. த்‌ 
முழு,  அதிகளிண்‌ நம்பிக்கைகளையும்‌ நாட்டங்களையும்‌ 
லில்‌ யும்‌ ஒப்புக்கொண்டிருந்தும்‌, தெய்வத்‌ தன்மை அடைந்த 
சி டர்‌ அடையக்‌ கூடிய உயர்ந்த நிலையைக்‌ குறித்த இப்பிரச்‌ 
லத்‌ தனியே தான்‌ ஒரு தீர்வு காட்டுகிறது. 

வி விலை பெற்ற பிறகும்‌ தங்களுடைய தனி மனத்தை விட்டு 

டாமல்‌ வைத்துக்கொண்டு, தனித்து வேறாயிருக்க விரும்புகிறவர்‌ 
த? அங்கள்‌ விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள எல்லா வாய்ப்பு 
ih யும்‌ பெறுவதோடு, பலங்குறைந்த பிரம்மத்தின்‌ ஆசிகளையும்‌ 
CE வேட ௫ர்கள்‌. இவர்களைப்‌ பற்றித்தான்‌ பாகவத புராணத்தில்‌, 

மன்ன, ஆன்மானந்தத்திலே மூமுகிக்‌ கிடக்கும்‌ ரிஷிகள்‌, தங்கள்‌ 
களிலிருந்து விடுபட்டு நின்றும்‌, சர்வ வியாபியான பகவா 
ஷக்‌ அன்பு காரணமாகவே அன்பு செலுத்துகிறார்கள்‌ ; 

ரபுவின்‌ மகத்தான பண்புகள்‌ அவ்வளவு பெருமை வாய்ந்தவை? 
அலு கூறப்பட்டிருக்கிறது. இவர்களைப்‌ பற்றித்தான்‌, சாங்கியர்‌ 
கள்‌, £ ஒரு கால வட்டத்தில்‌ பிரகிருதியோடு ஒன்றாகிப்‌ பரிபூரண 
டைந்த பின்‌, அடுத்த வட்டத்தில்‌ இவர்கள்‌ உலக முறைப்பாடு 
களில்‌ தலைவர்களாக வர விரும்புகிறவர்கள்‌,? என்று கூறுகின்‌ 
றனர்‌. ஆனால்‌, இப்படிப்பட்டவர்களுள்‌ ஒருவரேனும்‌ ஈசுவரனுக்கு? 
“மானமாவதில்லை. ஈசுவர நிலையாகிய அந்த உன்னத. நிலையை - 
அதாவது, எங்குப்‌ படைப்போ, படைக்கப்பட்டவையோ,; படைப்‌ 
பவனோ இல்லையோ ; எங்கு அறிபவன்‌, 'அறியப்பட்டது; அறிவு 
என்பன இல்லையோ; எங்கு, “நான்‌; நீ, அவன்‌? என்னும்‌ எதுவும்‌ 
வபய்‌ எங்குக்‌ கருத்தா; பொருள்‌, உறவு என்பன இல்லையோ; 
எங்கு, யாரை யார்‌ பார்ப்பது?” என்னும்‌ நிலையுள்ளதோ ; அந்த 
பப்ப அடைந்தவர்கள்‌, மனமும்‌ வாக்கும்‌ எட்டாத 
இடத்தை அடைந்தவர்களாகிறார்கள்‌ ; சுருதிகள்‌, * இஃதன்று ; 


இதைன்று என்று கூறும்‌ இடத்தை எட்டினவர்களாகிறார்கள்‌. 
1—19 


260 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 


அப்படிப்பட்ட இடத்தை அடையாதவர்களும்‌, அடைய 
வர்களும்‌, பிரகிருதி, ஆன்மா, அவ்விரண்டின்‌ ஊடே ன்றாகிப்‌ 
இரண்டையும்‌ காப்பாற்றுபவன்‌ ஆகிய இம்மூன்றும்‌ றத்தை 
பிரிக்கவொண்ணாத பிரம்மத்தின்‌ - ஈசுவரனின்‌ - தோற்‌ நிலை 
மட்டும்‌ பெறுகிறார்கள்‌. பிரகலாதன்‌ தன்னை மறந்து நின்‌ ல. 
யில்‌, பிரபஞ்சத்தையோ அதன்‌ காரணத்தையோ காண க்குப்‌ 
பெயரும்‌ உருவமும்‌ அற்ற எல்லையற்ற ஒரு நிலையே அவனுக்கு 
புலப்பட்டது. ஆனால்‌, தான்‌ பிரகலாதன்‌ என்ற நினைவு ௮ ன 
வந்தவுடன்‌, அவன்‌ முன்னே பிரபஞ்சமும்‌ அதன்‌ தலைவ! புலப்‌ 
எல்லையற்ற புண்ணிய குணங்களின்‌ நிலையம்‌ ஆன பிரபுவும்‌ - கள்‌ 
பட்டார்கள்‌. புண்ணியக்‌ கோவியர்களின்‌ நிலையும்‌ இதுவே: 2 ராத 
தனித்தன்மையையும்‌, தாங்கள்‌ இன்னாரென்பதையும்‌ உ ளு 
நிலையில்‌ அவர்கள்‌ யாவரும்‌ கிருஷ்ணர்களாகவே இருந்தா வர்‌ 
கிருஷ்ணன்‌ பூசிக்கத்‌ தக்கவன்‌ என்ற நினைப்பு வந்தவுடன்‌ 

கள்‌ கோவியர்களானார்கள்‌ ; அந்நிலையில்‌, 


ள்ளி. எகா; | 
daratae: சான்‌ என்னன ளக: || 


“அவர்கள்‌ முன்‌ தன்‌ செந்தாமரை முகத்தில்‌ புன்னாக 
அரும்ப, பீதாம்பரமணிந்து, மலர்‌ மாலைகள்‌ சூடி, மன்மதனை! 
அழகில்‌ வெற்றி கண்ட மன்மதனாய்‌ நின்ருர்‌,?? என்கிறகி 
பாகவதம்‌. த்‌ 
இனி, ஆசாரியர்‌ சங்கரரிடமே திரும்பிச்‌ செல்வோ! 
சகுண பிரம்மத்தைப்‌ பூசிப்பவர்கள்‌ தங்கள்‌ மனத்தை இழக்காமி” 
நிறுத்திக்கொண்டு பரிபூரணப்பொருளோடு சம்பந்தப்படுகிறார்கள்‌” 
அவர்களுடைய மகிமை அளவுப 1 
னும்‌ ஐயம்‌ தோன்ற, பின்‌ வரும்‌ வாதம்‌ எழுகிறது. நூல்கள்‌ 
“ அவர்கள்‌ அவர்களுக்கு உ கள்‌ 3 
“எல்லாத்‌ தெய்வங்களும்‌ அவரை 
ளுடைய விருப்பங்கள்‌ எல்லா உலகர்‌ 
றன, என இம்மாதிரி கூறுகி 
மகிமை அளவிடப்படாததாகும்‌. 
* பிரபஞ்சத்தை ஆளும்‌ ஆற்றல்‌ 
முத்தியடைந்தவர்கள்‌ படைப்பாந்‌ 


பத்தி யோகம்‌ 261 
ப ள்ய்‌ பெறுகிறார்கள்‌. பிரபஞ்ச ஆட்சி, நிரந்தர பரிபூரண 

லபல உரியது. ஏன்‌ ? நூல்கள்‌ அவனையே படைப்பு 
கர்த்தாவாகக்‌ கூறுகின்றன. த்தர 
்‌ ந்த முழுக்ஷுக்களின்‌ பெயர்களே இல்லை. பிரபஞ்ச 
ரு பரம்பொருள்‌ ஒருவருக்கே உண்டு. படைப்பு முதலியவற்‌ 
மதத கூறும்‌ நூல்கள்‌ அவரையே குறிக்கின்றன. “சர்வ, 
அணிய என்ற அடை மொழி. அவருக்கே வழங்கப்படுகிறது. 
நாட மா முதலிய சத்திகள்‌ பிறருக்கு உரியன ; அவையும்‌ கடவுளை 
ஆட்சிய , வழிபடவுமே பயண்படுவன. அவர்களுக்குப்‌ பிரபஞ்ச 
} ல இடமே இல்லை. அன்றியும்‌, அவர்கள்‌ தங்கள்‌ மனத்‌ 
முல கூடியவர்களாயிருத்தலால்‌, அவர்கள்‌ மாறுபட்ட அபிப்பிராய 
வர்‌ அவர்களா தலால்‌, ஒருவர்‌ படைப்பை விரும்பினால்‌; மற்றொரு 
லாம்‌ மிப்பை விரும்பலாம்‌. ஆகையினால்‌, இந்த விபரீதங்களை எல்‌ 
ட உரத்‌ எல்லா மனங்களும்‌ ஒரு பெருமனத்துள்‌ அடங்கின 
வெணி- காள்வதே ஏற்றதாகும்‌. இவற்றால்‌ ஏற்படும்‌ முடிவு யாதோ 
வ்‌ , அீடுபெற்ற ஆன்மாக்கள்‌ பரம்பொருளுக்குள்‌ அடங்கின 

எ; என்பதேயாகும்‌. 

ஆகையால்‌, பத்தி என்பது பிரம்மத்தின்‌ சகுண வடிவைக்‌ 

குறித்து அமைவதாகும்‌. 


ஊக எள | 
i அவ்யக்த வஸ்துவிடம்‌ மனம்‌ பதிந்தவர்க்கு மார்க்கம்‌ மிகக்‌ 
டினமாணது.? பத்தி என்பது நம்‌ சுபாவப்‌ போக்கிலேயே நிதான 
மாக மிதக்கவேண்டுவதொன்று. உருவும்‌ பண்புமில்லாத பிரம்மத்‌ 
தைப்‌ பற்றி நாம்‌ எவ்விதமான கருத்தும்‌ கொள்ளமுடியாது என்‌ 
து உண்மையே. நாம்‌ அறிந்த ஒவ்வொன்றுக்கும்‌ இஃது உண்‌ 
மையன்றோ ? அகத்திலும்‌ புறத்திலும்‌ நாம்‌ காணவும்‌ கருதவும்‌ 
கூடிய எல்லாப்‌ பொருள்களின்‌ அமைப்பிலும்‌ பொருந்தியுள்ள 
அமிசங்களில்‌ மனிதனது உள்‌ நினைவு ஒன்றாகும்‌ என்பதை நெடுங்‌ 
காலத்துக்கு முன்பே பகவான்‌ கபிலர்‌ நன்கு விளக்கிக்‌ காட்டிய 
ளார்‌. நம்‌ உடல்‌ முதல்‌ ஈசுவரன்‌ வரையில்‌ நாம்‌ காணும்‌ எல்லா 
வற்‌ ih 3 5 PR 5 Hh வேறு சிலவும்‌ 

ற்றிலும்‌ ஒவ்வொன்றும்‌ இந்த நினைவும்‌ இதனோடு வேறு. | 

சேர்ந்து பொருந்தியுள்ளமையை நாம்‌ காணலாம்‌. இந்தத்‌ தடுக்க 
முடியாத பிணைப்பையே நாம்‌ உண்மைப்‌ பொருள்‌ என்று சாதா 
ரணமாகக்‌ கருதுகிறோம்‌. மானிடர்‌ மனத்தால்‌ அறியக்கூடிய 


262 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌- ! 


எக்காலத்திற்கும்‌ இவ்வளவே சாத்தியமானது. ஆகையால்‌, ஈசு 
வரன்‌ உருவமும்‌ குணமும்‌ அற்றவனாயிருத்தலால்‌, அவன்‌ உண்‌ 
மைப்‌ பொருள்‌ அல்லன்‌ என்று கூறுவது பொருளற்ற கூற்றே: 
மேலை நாடுகளிலே கருத்துண்மை வாதம்‌ (10), பொரு 
ண்மை வாதம்‌ (ஈஃli5) என்ற பயங்கரச்‌ சண்டைகள்‌, பொரு 
ண்மை (Reali) என்ற சொல்லின்‌ அடிப்படையால்‌ எழுந்த 
பூசலே ஆகும்‌ ; இப்பூசலுக்குக்‌ காரணம்‌ “உண்மை? என்ற 
சொல்லுக்குப்‌ பொருள்‌ காண்பதில்‌ உண்டான ஒரு வெறுநீ 
திருக்கே ஆகும்‌. அதைப்‌ போன்றதே இக்கூற்றும்‌. ஈசுவரன்‌” 
என்பது, “உண்மை? என்னும்‌ சொல்‌ குறிப்பன யாவற்றையும்‌ 
தன்னுள்‌ அடக்கிக்கொண்டுள்ளது. பிரபஞ்சத்திலுள்ள எந்தப்‌ 
பொருளையும்‌ போல, ஈசுவரனும்‌ உண்மையான பொருளே ; 
“உண்மையானது? என்ற சொல்லுக்கு நாம்‌ காட்டிய பொருளை 
விடச்‌ சிறந்த பொருள்‌ இல்லை. இதுவே ஈசுவரனைப்‌ பற்றி நாம்‌ 
கொண்டுள்ள கருத்து. 


ஆன்மானுபவமே பத்தி யோகத்தின்‌ நோக்கம்‌ 


வறண்ட இந்த விளக்கங்கள்‌, பத்தன்‌ மனத்தை உறுதிப்படூத்‌ 
தும்‌ அளவே பயன்படூவன. அதற்கப்பால்‌ இவை அவனுக்குப்‌ பய 
னற்றவை. ஏனெனில்‌, அவன்‌, விளக்கமற்றதும்‌ முரட்டுத்தனம்‌ 
மான துருவி ஆய்தல்‌ நெறியைவிட்டு, அனுபவப்‌ பிரதேசத்தை 


அந்த இடத்தை எட்டுதல்‌ இயலாது க £ ம்ப 
= Si 

வேண தித்த கடந்துவிட்டால்‌. வன்‌ வாதம்‌ செய்து நீ 
புலனாகின்றன. அவன்‌ வாதம்‌ 


அனுபவிப்பதும்‌; மற்ற எல்லாவ 
ஏன்‌? மோட்சத்தைவிட 

உயர்ந்தது என்று கொள்ளும்‌ 
இருக்கிறார்கள்‌. இதைவிட உயர்‌ 


பத்தி யோகம்‌ 263 


தனுக்கு மிக்க உபயோகமும்‌ பயனும்‌ உடையனவரயிருக்கின்‌ 
றனவோ, அவையே அவனுக்கு மிக்க நலம்பயப்பவை என்றெண்‌ 
ணும்‌ மக்களும்‌ உலகில்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களுக்குச்‌ சமயமும்‌, 
கடவுளும்‌, அழியா நிலையும்‌, ஆன்மாவும்‌ செல்வத்தையாவது 
உடல்‌ நலத்தையாவது தாராமையால்‌, அவற்றால்‌ பயன்‌ 
இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்குப்‌ புலன்களுக்குத்‌ திருத்தியும்‌ 
ஆசைக்குத்‌ தணிவும்‌ அளிக்காத விஷயங்களால்‌ பயன்‌ இல்லை. ஓவ்‌ 
வொருவருக்கும்‌ அவரவர்‌ மன த்தேவைகளுக்குத்‌ தக்கபடி பயனும்‌ 
பயன்‌ இன்மையும்‌ அமைகின்றன. உண்ணல்‌, குடித்தல்‌, இனப்‌ 
பெருக்கம்‌ செய்தல்‌ ஆகிய இவைகளுக்கு மேலே செல்லமுடியாத 
ஒவ்வொருவனுக்கும்‌ புலன்‌ நுகர்ச்சியை விஞ்சிய சுகம்‌ இல்லை. 
இவற்றைவிடச்‌ சிறிதளவாவது உயர்ந்த ஒரு நிலையை உணர 
அவர்கள்‌ இன்னும்‌ எத்தனையோ பிறவிகள்‌ எடுத்தாக வேண்டும்‌. 
ஆனால்‌, வெறுஞ்சோற்று வாழ்வின்‌ அற்பச்‌ சுகங்களைவிட, ஆன்‌ 
மானுபவம்‌ சிறந்தது என்பதை உணர்ந்தவர்களுக்கும்‌, புலன்‌ 
களின்‌ திருத்தியானது சிறு குழந்தைகளின்‌ பயனற்ற விளையாட்டே 
என்பதை அறிபவர்களுக்கும்‌, கடவுளும்‌ கடவுள்‌ பத்தியுமே வாழ்க்‌ 
கையின்‌ உயர்ந்த பயன்‌ என்பது நன்கு புலப்படும்‌. பற்று நிறைந்த 
இவ்வுலகில்‌, இப்படி நினைக்கிறவர்‌ இன்று சிலரேனும்‌ இருக்கின்‌ 
றனரே என்றெண்ணி, நாம்‌ கடனாவுக்கு நன்றி செலுத்துவோ 
மாக ! 

நான்‌ முன்னே மொழிந்தபடி, பத்தி யோகம்‌, கெளணி 
(தயாரிப்பு நில), பரபத்தி (உச்ச நிலை) என்னும்‌ இரு வகையாய்‌ 
உள்ளது, தயாரிப்பு நிலையில்‌ நமக்கு முன்னேற நேரடியான யல 
உதவிகள்‌ வேண்டியுள்ளன என்பதை நாம்‌ போகப்‌ போகக்‌ காண்‌ 
போம்‌. எல்லா மதங்களிலும்‌ காணப்படும்‌ சடங்குகளும்‌ கதை 
களும்‌ கடவுளை நோக்கிப்‌ பயிற்சிகளைச்‌ செலுத்தும்‌ உதவிகளே 
என்பதை நாம்‌ உணர்வோம்‌. எந்த மதத்தில்‌ கதைகளும்‌ சடங்கு 
களும்‌ மிகுந்துள்ளனவோ, அந்த மதத்திலேயே மிகப்பெரிய ஆன்ம 
ஞானிகள்‌ தோன்றியிருப்பதை நாம்‌ காண்கிறோம்‌. சில மத! 
களில்‌ வறண்ட, வெறி பிடித்த சில பழக்க வழக்கங்கள்‌ புகுந்து, 
வாழ்க்கையின்‌ சுவையையும்‌ அழகையும்‌ சிறப்பையும்‌ குலைத்து; 
குழந்தை அன்போடு கடவுள்‌ வழியில்‌ செல்லும்‌ ஆன்மாவுக்கு 
உறுதியான பிழைப்பாய்‌ உள்ளவற்றை அழித்து வரு அவறன. 
அப்படிப்பட்டவை ஆன்மிகக்‌ கட்டடத்தின்‌ கூரைக்‌ கழிகளைப்‌ 


264 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_-௬டர்‌-1 


ள்‌ வில்லா ம 
பிரித்து, உயிரளிக்கும்‌ எல்லாச்‌ ௪த்திகளையும்‌ அறி வளரும்‌ 
பத்தி எண்ணங்களால்‌ வெருட்டி, மனித ஆன்மாவி? அவ்‌ 


தெய்விகச்‌ செடியின்‌ உயிராக்கத்தை அழித்துவிடுகின்‌? கற்களும்‌ 
வாறு செய்யும்‌ சமய முறைகளில்‌ முடிவில்‌ வெறுஞ் பதை 
ஆரவாரமுமே எஞ்சி, வெற்றோடு மட்டுமே மிச்சமாயி கச்‌ சீர்‌ 
நாமே காணலாம்‌. ஒருவேளை அவை ஒரு சிறிதளவு ட்ட 
திருத்தம்‌ என்று பேசப்படுகிற அற்பச்‌ சமூகக்‌ குப்பை 
வேலையைச்‌ செய்திருக்கலாம்‌. . 

இப்படிப்பட்ட மதத்தைப்‌ பின்பற்றும்‌ பெருங்கூட்‌ 
யாவரும்‌ தாம்‌ அறிந்தோ அறியாமலோ லோகாயத ன்‌ தயின்‌ 
“ஆவர்‌. இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ அவர்கள்‌ வாழ்க்‌ வாம்‌ 
நோக்கம்‌ சுகானுபவமேயாகும்‌. வாழ்க்கையின்‌ சார தருக 
அவர்களுக்கு அதுவே. அதுவே அவர்களது இஷ்டபூர்த்தி- ன்படி; 
கூட்டலும்‌, சாக்கடை பெருக்குதலும்‌, அவர்களின்‌ கருத்‌ றப்‌ 
மானிட வாழ்க்கையின்‌ ஆதியும்‌ அந்தமுமாகும்‌. அறி த்தி 
வெறியுங்கலந்த இந்தக்‌ கலப்பைப்‌ பின்பற்றுவோர்‌ யாவரு!) - ரல்‌ 
கர்களோடும்‌ லோகாயதர்களோடும்‌ தாமும்‌ சேர்ந்துவிட க்கு 
அவ்வாறு சேரவே அவர்கள்‌ தகுதியானவர்கள்‌ உலகக்‌ 
எவ்வளவோ நலமாகும்‌. தர்ம வாழ்க்கை, ஆன்மிக ல்கள்‌ ட. 
கள்‌ இவற்றின்‌ ஓர்‌ அவுன்சு, டன்‌-டன்னான வெட்டிப்‌ பேச்‌ மாட 
பொருளற்ற உணர்ச்சிகளையும்விட மேலானது, இந்த ல்க 
அஞ்ஞானமும்‌ வெறியுங்‌ கலந்த குப்பையிலிருந்து ஆன்மிக டங்‌ 
புருஷன்‌ ஒருவனேனும்‌ தோன்றியுள்ளானா ? இருந்தால்‌ ஞ்ச. 
கள்‌. அப்படிக்‌ காட்ட முடியாவிட்டால்‌, வாயை மூடிக்கொ ந்து 
உங்கள்‌ இதயங்களைத்‌ தூய ஆன்மிக வெளிச்சம்‌ புகும்படி திற்‌ ம்‌ 
வையுங்கள்‌. தாங்கள்‌ பேசுவது இன்னது என்பதை அற 
இந்திய முனிவர்களின்‌ திருவடிகளில்‌ குழந்தைகளைப்‌ போல்‌ அ 
கள்‌ சொல்வதைக்‌ கவனமாக அவர்கள்‌ கேட்கச்‌ செய்யுங்கள்‌ - 


டத்தினர்‌ 
ஈதிகளே 


கரு அவசியம்‌ 


ஒவ்வோர்‌ வ 
ஒவ்வொரு தபம்‌ பரிபூரண நிலையை அடைந்தே தீரும்‌ ; 
வதியும்‌ படட பம்‌ முடிவில்‌ பூரணத்துவத்தை எய்து 
2: இப்பொழுது நாம்‌ இருக்கும்‌ நிலையெல்லாம்‌ முன்‌ 

பொழுது நாம்‌ ளாலும்‌ எண்ணங்களாலும்‌ அமைந்தவை; இப்‌ 
லின்‌ வ்‌, நினைக்கும்‌ நினைப்பின்‌ வண்ணமும்‌ செய்யும்‌ செய 
வாக்கப்படும்‌ மும்‌ நம்‌ எதிர்காலம்‌ அமையும்‌. ஆனால்‌, நம்விதி உ௫ 
முறையில்‌ வெளியுதவியை நாம்‌ வேண்டாவென்று 


தள்ளுவதந த 
உ தற்கில்லை; ஏன்‌ ? பெரும்பாலார்க்கு; அப்படிப்பட்ட வெளி 


மாக்கப்பட்டு ப A ல்‌ 5 2 

ச்சி பெ. ; ஆன்மிக வாழ்வு எமுப்பப்பெற்று) ௨ 

ற்று, மனிதனைப்‌ புண்ணியனாக்கி, முடிவில்‌ பூரணத்‌ 
சீ 


வி 3 

லிருந்து ID இந்த ஊக்க உணர்ச்சியைப்‌ புத்தகங்களி 
தான்‌ ஊக்‌ ற முடியாது. ஓர்‌ ஆன்மாவை மற்றோர்‌ ஆன்மாவினாலே 
இயலாது கப்படுத்த முடியும்‌. வேறெதினின்றும்‌ இவ்வூக்கம்‌ பெற 
பேரறிஞர்‌ நம்‌ ஆயுள்‌ முமுமையும்‌ புத்தகங்களைப்‌ படிக்கலாம்‌; 
அல்‌ 1 தன ப மூடிவில்‌ நாம்‌ எந்த வித ஆன்மிக 
தனம்‌ க க பெற்றதாக உணரமாட்டோம்‌. புத்திசாலித்‌ 
அதிகமாக வளர்ந்துவிட்டதால்‌, அதற்கேற்றபடி மனித 
ற்பட்‌ ப்பது உண்மை 


புத்தகங்கவு - a ன்‌ வத ஆனல்‌ 
சற்று ர ப்‌ படிப்பதால்‌ நாம்‌ பெற்ற நன்மை யாது என்பதைச்‌ 
யடைந்து ந்து பார்த்தால்‌ நம்முடைய புத்தி அப்படிப்பால்‌ நன்மை 
னும்‌ ௨. ருக்கிறதே அன்றி, நம்‌ அந்தராத்துமா அதனால்‌ ஒரு 55 


செலுத்து ஆன்மிக வாழ்க்கையைச்‌ 
என்பது ன்‌ திலோ, நாம்‌ எவ்வளவு தாழ்ந்த நிலையில்‌ இருக்கிறோம்‌ 
சிக்குப்‌ பவனும்‌ இதனால்‌ புத்தகப்படிப்பு நம்‌ ஆன்மிக வளர்ச்‌ 

யனற்றது என்பது விளங்கும்‌. நம்‌ ஆன்ம சத்தியை 


266 வேகானந்தரின்‌ ஞான திபம்‌--சடர்‌-1 
ட்‌ வர 
ஊக்க, மற்றோர்‌ ஆன்மாவிடமிருந்து தூண்டுகோல்‌ 
வேண்டும்‌. றதோ, 

எவருடைய ஆன்மாவிலிருந்து இந்த ஊக்கம்‌ புறப்படுகிற டய 
அவரைத்தான்‌ நாம்‌ குரு-ஆசாரியர்‌-என்கிறோம்‌. எவ ண 
ஆன்மாவினுள்‌ அவ்வூக்கம்‌ பாய்கிறதோ, அவனைச்‌ சீடன்‌”, தைப்‌ 
வன்‌-என்கிறோம்‌. இவ்வாறு மற்றோர்‌ ஆன்மாவுக்கு ஊக்கசி ருக்க 
பாய்ச்ச, முதலில்‌ குருவுக்கு அந்தச்‌ செலுத்தும்‌ சத்£ வுக்கு 
வேண்டும்‌. அடுத்தபடியாக, வாங்கிக்கொள்ளும்‌ ஆன்மா 
அதைப்‌ பெற்றுக்கொள்ளச்‌ சத்தி இருக்கவேண்டும்‌. விதை 


உ 


> * க ௯. . . . யம்‌. 
ருளளதாயும்‌, நிலம்‌ நன்றாய்‌ உழப்பட்டதாயும்‌ இருத்தல்‌ அ தக்க 
இவ்விரண்டும்‌ நன்றாய்‌ அமைந்துள்ள மதம்‌ மிக வியக்கத்‌ க்‌ 
வளர்ச்சியைப்‌ பெறுகிறது. * உண்மையான ஆசாரியரிடம்‌ நாடு 
கத்தக்க ஆற்றல்கள்‌ அமைந்திருக்க வேண்டும்‌ ; அவரை 
பவன்‌ மிகுந்த நுண்ணறிவுடையவனாய்‌ இருக்கவேண்டும்‌.?” 

வு த இடு ்‌ 
உ அள்‌ ஈஷா தின கர 

௯. [ ப்‌ பும்‌ 

இவ்விருவரும்‌ மிகச்‌ சிறந்தவராயும்‌ அசாதாரணமானவரா!! 


இருந்தால்‌, மிக உன்னதமான ஆன்மிக விழிப்பு ஏற்படுகிற 
வேறு வழிகளில்‌ அஃது ஏற்படாது. இப்படிப்பட்டவர்‌ 2 1D 
உண்மையான ஆசிரியர்கள்‌ ; இப்படிப்பட்டவர்களே உ 
யான சீடர்கள்‌ ; உண்மையைத்‌ தேடுவோர்‌. பிறர்‌ எல்லா 
ஆன்மிகத்தோடு விளையாடுபவர்‌. அவர்களது ஆவல்‌: ஒரு த 
தாண்டப்பட்டும்‌, அறிவு சிறிதளவு ஊக்கம்‌ பெற்றும்‌ இருக்கல 
ஆனால்‌, அவர்கள்‌ மதம்‌ என்பதன்‌ எல்லைப்புறத்தில்‌ நிற்பவர்‌ & 


பெற்றுவிட்டால்‌, அதனால்‌ இமுக்கப்பு; 5 ளியைச்‌ 
கொடுத்துவிடும்‌. திதி 


பத்தி யோகம்‌ 267 
ன ல்‌, வழியில்‌ பெரிய இடையூறுகள்‌ இருக்கின்றன: உதா 
தோல பெற்றுக்கொள்ளும்‌ ஆன்மா தனக்கு இக்காலத்துத்‌ 
டட சதவ தோற்றங்களை உண்மை மத ஆவல்‌ என்று மாறுபா 
வாழ்க்கைய 2௫ம்‌. இதை நாம்‌ ச ட ர்வ 
நாம்‌ தி ல்‌ நமக்கு மிக நெருங்கிய ஒருவர்‌ இறந்து 2 
விட்டே கப்பு அடைகிறோம்‌ ; உலகமே நம்மிடமிருந்து நழுவி 
அளிக்‌ நா என்று அஞ்சி, நமக்கு உறுதியையும்‌ உயர்வையும்‌ 
சி ந ஒன்றை நாடி, மதப்பற்று உடையவர்களாகிறோம்‌- 
ட்‌ படகில்‌ இந்த உணர்ச்சியின்‌ வேகம்‌ தளர்ந்துவிடுகிறத- 
திரும்‌ மூன்‌ எந்த இடத்தில்‌ நின்றோமோ, அந்த இடத்துக்கே 
ட. பிவிடுகிறோம்‌. இப்படி நிகமும்‌ சில தூண்டுதல்களை, மத 
வட்கை என்று தவராக நம்முள்‌ பலர்‌ கருதிவிடுகிறோம்‌. இம்மா 
a இக்கால உணர்ச்சிகளை நாம்‌ உள்ளபடி அறியமுடியாவிட்‌ 
உண்மையான, இடையறாத; ஆன்ம மத வேட்கை வரவே 
நாடி. ஜன்ம சத்தி நடத்துதல்‌ ஏற்படாது. தனக்‌ நாம்‌ 
வி வ்‌ சத்தியம்‌ புலப்படவில்லை என்றும்‌; நம்‌ முயற்சியெல்லாம்‌ 
இ லட என்றும்‌ எப்பொழுதெல்லாம்‌ குறை பட்டி 
படமோ, அப்பொழுதெல்லாம்‌, நாம்‌ குறை கூறுவதை நிறுத்திக்‌ 
காண்டு, நம்‌ ஆன்மாவுக்குள்ளேயே நம்சோதனையைச்‌ செலுத்தி; 
நம்‌ “ஆசையெல்லாம்‌ உண்மையானவைகளா என்பதை ஆராய 
வேண்டும்‌. இவ்வாறு செய்தால்‌, பெரும்பாலோர்‌ சத்தியத்தைப்‌ 
பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயில்லை , என்பதும்‌, அவர்களிடம்‌ 
ஆன்ம தாகம்‌ தோன்றவில்லை என்பதும்‌ புலப்‌ 
படும்‌. 

“ஆன்மக்‌ கடத்தியான குரு விஷயத்தில்‌ இன்னும்‌ பெரிய ல 
ய்றுகள்‌ இருக்கின்றன. சில மூடத்தனத்தில்‌ மூழ்கி டடக்‌ அ ப 
ஆணவத்தால்‌, தாம்‌ சகலமும்‌ அறிந்துவிட்டதாகத்‌ தம்மைக்‌ ௫ 
கிக்கொண்டு, அதோடு நில்லாமல்‌; பிறரையும்‌ தம்‌ தோள்மீது க 
றிக்கொள்ள அழைக்கின்றனர்‌. இவ்வாறு குருடு குருட்டுக்கு ர 
காட்டி இருவரும்‌ குழியில்‌ விழுந்த கதையாகிவிடுவதும்‌ உணடு- 


வாரா 


உண்மையாகத்‌ 


அனான்‌ எண என்னின்‌ ஏன? | 
னவ; afaffa என SrA staat எண: ॥ 


அதந்தகாரத்தில்‌ மூடர்கள்‌ குடியிருந்துகொண்டு தம்மை ஞானிக 


268 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-1 


ளெனப்பாவித்து, பயனற்ற அறிவினால்‌ உந்தப்பெற்று, தீ 
தள்ளாடி முன்னும்‌ பின்னுமாகச்‌ சென்று, “குருடுக்கு வழி கத்தில்‌ 
குருடர்கள்‌ ஆகிறார்கள்‌ ? (முண்டகோ. உபநி. 1. 2. 8) உல 
இப்படிப்பட்டவர்கள்‌ ஏராளமாய்‌ இருக்கிறார்கள்‌. ஒவ்வொ 
கருவாக ஆசைப்படுகிறான்‌ ; பிச்சைக்காரன்‌ கோடி ரூபாய்‌ 22 i 
செய்ய விரும்புகிறான்‌. இப்படிப்பட்ட பிச்சைக்காரர்‌ ௫ ரும்‌ 
இப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கும்‌ வேற்றுமை இல்லை 5 ம 
விசித்திர மக்களே. 


குரு சீடர்‌ இலக்கணம்‌ 


அப்படியானால்‌, ஆசாரியரை நாம்‌ அறிவது எப்படீ 2 கைக்‌ 
வனைக்‌ காணத்‌ தீவர்த்தி வேண்டுவதில்லை; ஒரு | தோன்‌ 
கொளுத்தி அவனை நாம்‌ தேடவேண்டூவதில்லை. பகவான்‌ i 
றினவுடனே நமக்கு அவன்‌ தானே 'தெரிந்துவிடுகிறான்‌ ; 
போல, ஒரு குரு நமக்கு உதவி செய்ய வரும்போது, நம்மை ந்து 
யாமலே அவரிடமிருந்து எழும்‌ ஒளி நம்‌ ஆன்மாவின்மீது ட 
விடுகிறது. உண்மைக்குச்‌ சாட்சி அதுவே; அது உண்மையெ 1 
நிருபிக்கச்‌ சான்று ஒன்றும்‌ வேண்டா. அது சுயம்பிரகா௪ ம 
யது. அது தோன்றியவுடன்‌ உலகம்‌ முழுமையும்‌ ஒருமித்தெழ.? ரி 
“இதோ உண்மை !? என்று கண்டுகொள்கிறது. வெய்யோ0ெ.. 
சுடர்விடுவதுபோல ஞானமும்‌ உண்மையும்‌ திவிரமாக வெளிவிட 
குருமார்கள்‌ உலகில்‌ மகாகுருக்களாய்த்‌ திகழ்கின்றார்கள்‌ 5 உ 
மக்களுட்‌ பெரும்பாலார்‌ அவர்களைத்‌ தெய்வமாக வழிபடுகின்ற க்‌ 
“ஆனால்‌, சற்றுத்‌ தாழ்ந்த குருக்களிடமிருந்தும்‌ நாம்‌ உதவி : பெர்‌ 
கூடும்‌ ; நாம்‌ யாரிடமிருந்து உபதேசமும்‌ மார்க்க ஞான 
பெறக்கூடும்‌ என்பதை அறியும்‌ இயற்கைத்‌ தாண்டுதல்‌ நம்மிடூ 
தில்‌ இல்லை. ஆகவே, குரு, சீடர்‌ ஆகிய இருவரின்‌ தகுதிகளை! 
கண்டறியச்‌ சில யோக்கியதைகளும்‌ சோதனைகளும்‌ இன்றியமை 


குதிகளில்‌ முக்கியமானவை, தூய்மை 
வட்கை, விடாமுயற்சி என்பனவாம்‌ i 
மய நிலையை எட்ட இயலாக? 
ம்‌, வாக்கு, காயம்‌ மூன்றின்‌ 
வாழ்க்கைக்கும்‌ இன்றிய 

யோ, நாம்‌ விரும்புவதொன் 


உளம்‌ உரை செயல்‌ என்ற மன 
தூய்மைகளும்‌ எவருடைய சமய 
யாதவை. அறிவு வேட்கையைப்பற்றி 


பத்தி யோகம்‌ 269 
15 £3 
விரும்ப வட பைக்கும்‌ என்பது நெடுங்கால வழக்கு. நாம்‌ மனமார 
பெற இயல்‌ த்‌ தவிரப்‌ பிறிதொன்றையும்‌ நம்முன்‌ எவரும்‌ 
துன்பமா ஈது. ஆன்மானுபவம்‌ வேண்டுமென்று தவிப்பது மிகவும்‌ 
தன்று ன காரியம்‌. அது நாம்‌ நினைப்பதுபோல வு எவிய 
படிப்ப, மதப்‌ பிரசங்கங்களைக்‌ கேட்பதும்‌, வைதிகப்‌ புத்தகங்களைப்‌ 
பதற்‌ அம்‌; இதயம்‌ மதத்துக்காக உண்மையாகத்‌ துடிக்கிறது என்‌ 
பி அடையாளமல்ல. மேல்‌ நிலையை அடையவேண்டுமென்ற 
மானால்‌... மையாகத்‌ தோன்றி, வெற்றியும்‌ கைகூட வேண்டு 
தெர நம்‌ கீழ்நிலை மலங்களோடு ஓயாப்‌ போராட்டம 
ய்‌ ந்த பிணக்கும்‌, அவற்றை இரக்கமில்லாமல்‌ வதைக்கு! 
இர லும்‌ இருந்துகொண்டே வரவேண்டும்‌. இப்போராட! 2 
வுழு நாட்களிலோ, ஆண்டுகளிலோ, பிறவிகளிலோ மூடி 
பே  அதுவிடுவதன்று. நூற்றுக்கணக்கான பிறவிகளை இப்‌ 
ஈராட்டத்தில்‌ ஈடுபடுத்த வேண்டிவரும்‌. வெற்றி உடனே கிட்டி 
ல்‌ கிட்டும்‌; முடிவற்ற காலத்திற்குப்‌ போனாலும்‌ போகும்‌ 
ப்‌ விடாமுயற்சியுடன்‌ பாடுபடும்‌ சீடனுக்கு வெற்றியும்‌ ஆன்‌ 
இபவமும்‌ முடிவில்‌ வந்தே தீரும்‌. 
வித்த அ தாம்‌ பின்பற்றும்‌ நூல்களின்‌ தத்துவத்‌ - 
“டம்‌. உலகம்‌ முழுமையும்‌ விவிலிய நூல்களையும்‌, வேதங்களை 
ர்‌ கர்‌ ஆன்களையும்‌ படித்துக்கொண்டிருக்கிறது. ஆனால்‌, அவ்‌ 
பம்‌ வெறுஞ்சொற்களும்‌, எழுத்துக்களுமேயாகும்‌. மதத்தின்‌ 
எலும்புகள்‌ அவை. சொற்களையே பெரிதும்‌ கையாண்டு, அவற்றின்‌ 
வேகத்திலே மூழ்கித்‌ திளைக்கும்‌ குரு; அவற்நிலடங்கியுள்ள எல்‌ 
வத்தைக்‌ காண்பதில்லை. உண்மையான குரு; இந்து மத நூல்களில்‌ 
அமைந்து கிடக்கும்‌ தத்துவத்தை நன்றாக உணரவேண்டும்‌. இட 
15 தகங்களிலுள்ள வார்த்தைகள்‌ ஒரு பெருங்காடுபோலிருப்பதா 9; 
அக்காட்டினுள்‌ புகும்‌ மானிடன்‌ பெரும்பாலும்‌ வழி தெரியாமல்‌ 


தை உணர 


எனவும்‌ NEDA ணா | 


காரணம்‌, “சொற்களின்‌ பின்னல்‌ ஒரு பெருங்காடு ; பத 
ந அலைவதற்கு அது ஏற்ற இடம்‌.?? சொற்களின்‌ புணர“ 

விதிகள்‌, அழகான மொழியிற்‌ பேசப்‌ பல்வேறு வழிகள்‌ அபி 
வாதம்‌ செய்கிறவர்களுக்கும்‌ தங்கள்‌ பாண்டித்யத்தைக்‌ காட்ட 


270 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌- s 


1 தரிசனத்தை 
விரும்புகிறவர்களுக்குமே தகுந்தவை. ஆன்ம 
வளர்க்க அவை பயன்படமாட்டா. 
arse esa ஏன எண | 
x 3 ம ha 3 
8204 [9291 BA IGA A ஐ ஐ II 1 
1 13 ்புகிறவர்‌ 


இந்த முறைகளில்‌ மதத்தைப்‌ பிறர்க்கு உபதேசிக்க விரும்‌ செய்ய 
கள்‌, தங்கள்‌ கல்வியைப்‌ பிறர்‌ முன்னிலையில்‌ பிரசாரம்‌ வான்க 
விரும்புகிறவர்களேயாவார்கள்‌. உலகம்‌ தங்களை மகா தட மகா 
ளென மதிக்க வேண்டுமென்பதே அவர்கள்‌ விருப்பம்‌... உ நினாரல்‌ 
குருமார்‌ எவரும்‌ மூல நூல்களுக்குப்‌ பலவித உரைகள்‌ ப 
லர்‌ ; * மூலத்தைக்‌ கொலை புரிதல்‌? அவர்களிடம்‌ காணப்‌ வற்றின்‌ 
டாது. சொற்களையும்‌ அவற்றின்‌ பகுதிகளையும்‌ கொண்டு க டார்‌ 
பொருளைப்‌ பற்றி ஓயாத விளையாட்டுகளை அவர்கள்‌ புரியம செய்து 
கள்‌. ஆனால்‌, அவர்கள்‌ மிக உன்னதமாகப்‌ போதனை ன்று 
வந்தார்கள்‌. பிறரோ, ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு டர 
புத்தகங்கள்‌ எழுதுவர்‌; அப்புத்தகங்களில்‌, (இச்சொல்லை இப்‌ 1 
ளில்‌ முதன்‌ முதலில்‌ உபயோகித்தவர்‌ யாவர்‌, அவர்‌ எதை ட 
பது வழக்கம்‌, அவர்‌ எத்தனை நேரம்‌ உறங்குவர்‌? என்று இ 
யெல்லாம்‌ எமுதிக்கொண்டே போவர்‌. 


ம 
பகவான்‌ இராமகிருஷ்ணர்‌ ஒரு கதை சொல்வது அன்றி 
சிலர்‌ ஒரு மாந்தோப்புக்குப்‌ போயினர்‌ ; அவசரம்‌ அனல்‌ 3 
அங்குள்ள இலைகளையும்‌ சுள்ளிகளையும்‌ கிளாகளையும்‌ பொ ர்க துப்‌ 
அவற்றின்‌ நிறம்‌, உருவம்‌ முதலியவற்றைச்‌ சோதித்து த்த 
பார்த்து, மிக்க விழிப்போடு அவற்றை எழுதி து ரிந்‌ 
கொண்டனர்‌. அவற்றைப்‌ பற்றி மிக்‌ ர தம்‌ பு? 
தனர்‌. அவ்வாதங்களில்‌ அவர்கள்‌ சந்தேகமில்லாமல்‌ மிகுற்‌3 
இன்பமடைந்தார்கள்‌. ஆனால்‌, 
எதையும்‌ கவனியாமல்‌, 
மற்றவர்களைவிட அறிவுள்ளவன்‌ 


எண்ணுதலையும்‌ சுள்ளி எண்ணுதலையும்‌ பிறருக்கு விட்டுவிடுங்கள்‌ - 


ர்கள்‌. மனிதனது ட்‌ 
ஈன... மதத்திற்கு இவ்வள 


பத்தி யோகம்‌ 271 
வேலை தேவை 


பகவான்‌ ம இல்லை. நீங்கள்‌ பத்தராக வேண்டுமானால்‌, கிருஷ்ண 


ரானால்‌ அரையில்‌ பிறந்தவரானால்‌ என்ன, விரஜையில்‌ பிறந்தவ 
கீதே என்ன? அவர்‌ செய்துகொண்டிருந்தது என்ன ? அவர்‌ 
டட அம்‌ செய்த சரியான தேதி யாது 2? என்றெல்லாம்‌ கேட்‌ 
a பயனென்ன? கீதையில்‌ கடமையைப்‌ பற்றியும்‌ 
அறிய, மையைப்பற்றியும்‌ கூறப்பெற்ற அழகான போதனைகளை 
கர்த்‌ “ஆவல்‌ பெறுவது மட்டும்‌ போதுமானது. அதையும்‌ அதன்‌ 
னையில்‌ பற்றி அறியும்‌ பிற யாவும்‌ படிப்பாளிகளுக்கு 
த்‌ அவர்கள்‌ விரும்புவனவற்றை பபப ல்‌ 
சாந்‌ புலமை மிக்க வாதங்களைக்‌ கேட்கும்போது சாந்தி 
ஈத்தி! என்று கூறுங்கள்‌. நீங்கள்‌ பழங்களைச்‌ சாப்பிடுங்கள்‌. 

“ஆசிரியர்க்குரிய இரண்டாவது நிபந்தனை, பாவமின்மை என்ப 
அகும்‌. * நாம்‌ ஏன்‌ ஆசிரியரின்‌ புருஷாகாரத்தையும்‌ அவர்‌ பண்பு 
களையும்‌ பற்றி விசாரிக்க வேண்டும்‌? அவர்‌ சொல்வதை 
“அராய்ந்து கொள்ள வேண்டியதுதானே அவசியம்‌ ?? என்ற கேள்வி 
ம்‌ எழுவதுண்டு. அது சரியன்று. எனக்கு டைனாமிக்ஸ்‌, 
ரசாயனம்‌, அல்லது பெளதிகக்கலையின்‌ வேறு ஏதேனும்‌ ஒரு 
வ இவற்றைப்பற்றி ஒருவர்‌ சொல்லிக்கொடுக்க வருவாரானால்‌, 
அவர்‌ எப்படிப்பட்டவரானாலும்‌ குற்றமில்லை. பெளதிக அறிவியல்‌ 
ளுக்கு வேண்டுவன எல்லாம்‌ அறிவுத்‌ தேர்ச்சியே. ஆனால்‌, ஆன்‌ 
மிகக்‌ கலைகளுக்கு முதலிலிருந்து கடைசிவரை, ஆன்ம ஒளி இன்றி 
ஒன்றும்‌ நடைபெறாது. மாசுள்ள ஆன்மாவில்‌ இந்த ஒளி ஏற்‌ 
படாது. மாசுள்ள ஒருவன்‌ எவ்வாறு மதபோதனை செ 
இயலும்‌? ஒருவன்‌ ஆன்ம உண்மையை அடைவதனாலும்‌, பிறருக்கு 
அிளிப்பகனாலும்‌ அவனுடைய இதயம்‌ தூய்மை பெற்றிருக்க 
வேண்டும்‌. ஆன்மா பரிசுத்தமாயிருந்தாலன்றித்‌ தெய்வ 
தரிசனமோ, அப்பாலுள்ளவற்றின்‌ காட்சியோ ஒருவனுக்கு ஏதி 
எம்‌ ஆகவே, மதபோதகரைப்‌ பற்றி அவர்‌ எப்படிப்பட்டவர்‌ 
என்பதை நாம்‌ முதலில்‌ அறிந்துகொண்டு, பிறகு அவர்‌ சொல்‌ 
வதை ஆராயவேண்டும்‌. அவர்‌ பரிபூரண சுத்தராய்‌ இரு 
வேண்டும்‌ ; அப்படியிருந்தால்‌; அவர்‌ நல்ல கடத்தியாவர்‌ ; 
அதனாலேதான்‌ அவர்‌ சொற்களுக்கு மதிப்பு ஏற்படுகிறது- ஆன்ம 
சத்தி தன்னிடம்‌ இருக்கப்‌ பெறாதவன்‌, எதைக்‌ கடத்தச்‌ கூடியவ 
ஓவன்‌ ? ஆசிரியன்‌ மனத்தில்‌ ஆன்மிகத்தின்‌ சிறந்த அசைவுகள்‌ 
அமைந்திருந்தால்கான்‌ மாணவனின்‌ மனத்தில்‌ தயையுடன்‌ 


க்‌ 


ப்ர ர்‌- 1 
272 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌ 


ழில்‌ மாணவனிடம்‌ 


அதைச்‌ செலுத்‌ i தொ ப்‌ 
த லுத்த இயலும்‌. ஆசிரியரது தெ யா ஊக்குவிப்பதி 


அமைந்துள்ள அறிவையோ பிற ஆற்றல்களைே 


்‌ த்றுவ 
மட்டும்‌ அன்று; அவனுக்கு ஒன்றைத்‌ தம்மிடமிருந்தி மாறித்‌ 
மாகும்‌. உண்மையானதும்‌ போற்றத்‌ தக்கதுமான வ்‌ 


ஆசிரியரிடமிருந்து மாணவனை  ஊக்குவதற்குச்‌ செல 
ஆகவே, ஆசிரியர்‌ தூய்மையுள்ளவராய்‌ இருத்தல்‌ வேனா அவ 
ஆசிரியரிடம்‌ காணவேண்டிய மூன்றாவது பணப்‌ 
ருடைய நோக்கம்‌. அவர்‌ தமக்குப்‌ பயன்படும்‌ என்ற ய்ய 
நன்மைக்கோ, பணத்துக்கோ, புகமுக்கோ போதனை னன்‌. 
லாகாது. அவர்‌ எல்லா மனித இனத்தினிடத்திலும்‌ அன்பு Sy 
துத்‌ தம்‌ தொழிலைச்‌ செய்யவேண்டும்‌. ஆன்மிகச்‌ சத்தியை 9 அ 
வரிடமிருந்து மற்றொருவருக்கு அன்பின்‌ மூலமாகத்தான்‌ கத்த 
கூடும்‌. பணம்‌ புகழ்‌ போன்ற சுயநல நோக்கம்‌ கொண்டு க்‌ 
தும்‌ மார்க்கம்‌ உடனே அழிந்துவிடும்‌. கடவுளே அன்பு; ஆக? 
அவரை அன்பென உணர்ந்தவரே கடவுள்‌ தன்மையைய!? 
கடவுளையும்‌ மனிதர்க்கு எடுத்துச்‌ சொல்லும்‌ ஆசிரியராவர்‌. A 
உன்‌ ஆசிரியரிடம்‌ இந்தப்‌ பண்புகள்‌ இருப்பதை நீ கண்‌ 
டால்‌ உனக்கு ஆபத்தில்லை; அவை இல்லாவிடில்‌, அவர்‌ போதிப்‌. 
தால்‌ உன்னைக்‌ காத்துக்கொள்ள வழி இல்லை. ஏனெனில்‌, ௨௪ 
இதயத்திற்கு நல்லதை விளைக்க அவருக்குச்‌ சத்தி யில்லாதபோகி 
அவர்‌ தீமையை விளைத்துவிடலாம்‌. இந்த ஆபத்து வாராதபடி மிக 
விழிப்பாக நீ உன்னைப்‌ பாதுகாத்துக்கொள்ள வேண்டும்‌. 


சுய 


கிணி ணி கானி அ எண; 


“சாத்திரங்களில்‌ நல்ல பயிற்சியும்‌, பாவமின்மையும்‌, ஆசை 
யால்‌ தீண்டப்படாமையும்‌, பிரம்மத்தை நன்றாக அறிதலும்‌ உடைய 
வனே உண்மையான ஆசான்‌.??  ' 

"இதுவரையில்‌ சொல்லியவற்றால்‌, மதத்தை அன்புடன்‌ விரும்‌ 
பவும்‌, புரிந்துகொள்ளவும்‌, நம்மதாக்கிக்கொள்ளவும்‌ கண்டவரை 
ஆசிரியராகக்‌ கொள்ளலாகாதென்பது கூறப்பட்டது. * கற்கள்‌ 
கூறும்‌ உபதேசங்கள்‌, ஓடும்‌ ஆறுகள்‌ உதவும்‌ புத்தகங்கள்‌, ஓல்‌ 
வொன்றிலும்‌ காணும்‌ நன்மைகள்‌ என்பன யாவும்‌ காவியப்‌ பேச 
சுக்குச்‌ சிறந்தனவே. ஆனால்‌, சத்தியத்தின்‌ உயிர்த்‌ தாதுக்களைதீ 
தன்னிடம்‌ கொள்ளாத எவனாலும்‌, அந்தச்‌ சத்தியத்தில்‌ ஒரு துளி 


213 


பத்தி யோகம்‌ 

யையாவ ப 
யாருக்கு ப (குக்‌ கொடுக்க இயலாது. கற்களும்‌ ஆறுகளும்‌ 
“௨௮. உபதேசிக்கின்றன ? மானிட ஆன்மாவுக்கு அதன்‌ 


விதம்‌ இதயத்‌ த 
ய்விகப்‌ பஸ்‌” விண்மீன்கள்‌, சூரியன்‌; சந்திரன்‌ போன்ற நம்‌ 
போதனை ரபஞ்சத்திலுள்ள எந்தப்‌ பொருளினிடமிருந்தும்‌ 
என்ட்‌ பற உரிமையை அடைகிறது. திறக்கப்படாத இதயமோ, 
ஒரு அல ரத்த ஆறுகளையுமே காணக்கூடும்‌. குருடனொருவன்‌ 
ஒரு பயன ன்‌ சாலைக்குப்‌ போகலாம்‌ ; ஆனால்‌, அதனால்‌ அவனுக்கு 
வேடும்‌ உண்டாகாது. அவன்‌ கண்கள்‌ முதலில்‌ திறக்கப்பட 
ன்புதான்‌ அக்காட்சிச்‌ சாலையினின்று அறியக்கூடிய 


தெ 


வ ல 3 
வட ல்‌ அறநிந்துகொள்ளக்கூடும்‌. 
பல பரவ பெற விரும்புபவனின்‌ கண்களைத்‌ திற 6 
ள்ல. ல்‌ அம அல்மா அ முன்னோன்‌ ஒருவனுக்கும்‌ 
னுக்கும்‌ ஒருவனுக்குமுள்ள சம்பந்தமே ஆசாரியனுக்கும்‌ சீட 
இவற்‌ ஏற்படுகிறது. சிரத்தை, எளிமை, பணிவு, மரியாதை 
ல ஆசாரியர்பால்‌ மனமாரக்‌ கொள்ளாவிட்டால்‌, நம்மிடம்‌ 
ல்‌ ன நல்‌ வளர்ச்சியும்‌ உண்டாகாது. ஆசிரியருக்கும்‌ 
அங்கு ருக்கும்‌ இந்தவிதமான தொடர்பு எங்கு உண்டாகிறதோ, 
இந்‌ alg மிகச்சிறந்த ஆன்மிகப்‌ புருஷர்கள்‌ வளர்கிறார்கள்‌. 
ர ஈதிரி ஆசிரிய மாணவ சம்பந்தத்தை அலட்சியம்செய்த நாடு 
க ஆசிரியர்‌ வெறும்பேச்சாளராயும்‌ தம்‌ சம்பளத்தையே' எதிர்‌ 
னப்‌ ப இருப்பார்‌. சீடனும்‌ தன்‌ மூளையை ஆசிரியர்‌ 
ர ண்ட்‌ எவ்வளவு நிரப்ப முடியுமோ, அவ்வளவு நிரப்பிக்‌ 
செல்‌ ளவே ஆசைப்படுபவனாவன்‌. இருவரும்‌ இருவேறு வழிகளிற்‌ 
1 லுவர்‌. பயன்‌ ஒன்றும்‌ உண்டாகாது. இந்நிலையில்‌ ஆன்மிகம்‌ 
ல்லையாகும்‌. அங்குக்‌ கொடுப்பவரும்‌ இல்லை ; கொள்பவரும்‌ 
உலை. இவர்களிடம்‌ மதம்‌ என்பது ஒரு வியாபாரமாகும்‌ ; பணம்‌ 
காடுத்து அதனை வாங்கவே எவரும்‌ விரும்புவர்‌. இவ்வளவு எளி 
கா்‌ சுமயம்‌ என்பது இருக்குமானால்‌ அது நல்லதே; ஆனால்‌, 
தூ அப்படிப்பட்டதாக இல்லை. 
மதம்‌ என்பது மிக உயர்ந்த அறி 
“ஆகும்‌. அதனை விலை கொடுத்து வாங்க 


ப்பவரே 


வும்‌ மிக உயர்ந்த ஞானமும்‌ 
வோ; புத்தகங்களிலிருந்து 


274 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_ சுடர்‌”! 
பெறவோ இயலாது. நீ உலகத்து மூலைமுடுக்குகளிலெல்ல என்‌ 
மண்டையை நுழைக்கலாம்‌ ; இமாலயம்‌, ஆல்ப்ஸ்‌, காக்‌ பத 
னும்‌ மலைகளின்மீது ஏறி ஆராயலாம்‌ ; கடலின்‌ ஆழத்‌ 
லாம்‌; திபெத்தின்‌ எல்லா மூலைமுடுக்குகளையும்‌ கோபிப்‌ ப 

ன்‌ எல்லா இடுக்குகளையும்‌ கண்டுவிடலாம்‌. ஆனால்‌, 2- இதயம்‌ 
யர்‌ தோன்றினாலல்லாமல்‌, அவர்‌ உபதேசத்தை உ மய 
ஏற்கத்தகுதி பெற்றாலல்லாமல்‌, அந்த இடங்களில்‌ எங்கும்‌ சிரியர்‌ 
அறிவைக்காண இயலாது. அந்தத்‌ தெய்வாமிசம்‌ பெற்ற i 
தோன்றும்போது, ஒரு குழந்தையின்‌ நம்பிக்கைபோன் ற 
கையும்‌ எளிமையும்‌ கொண்டு, அவரை அணுகித்‌ தொண்டு 
உன்‌ இதயத்தைத்‌ தாராளமாகத்‌ திறந்து வைத்து, அதி 
ருடைய ஆன்மவேகம்‌ புக இடங்கொடுத்து, அவரிடம்‌ க 
கடவுளைக்‌ காண்பாயாக. இத்தகைய அன்பும்‌ 
கெண்டு சத்தியத்தை நாடுகிறவர்க்கு சத்திய தேவதை; 
சத்தியம்‌, நன்மை, அழகு இவற்றைப்பற்றிய வியக்கத்தக்க 
களைத்‌ தோற்றுவிக்கிறது. 


த்‌ காண 
ரலைவனத்‌ 
௫ ஆசிரி 


ம்பிக்‌ 
புரிந்த, 
ன்‌, ஒல 


விஷயங்‌ 


இருக்கவேண்டும்‌ ? ஆனால்‌, உலகத்தில்‌ ஆன்மிக உண்மைடை 
அளிக்கும்‌ மகான்கள்‌ மிகவும்‌ குறைவானவர்களே ; அவர்கள்‌ இல்‌ 
ட வுமியலாது. மானிட வாழ்க்கையின்‌ 
அழகு மிக்க மலர்கள்‌ அவர்கள்‌. 
5 
எ சரடு. 
வைத 
தமக்கென்று நோக்க i ன்‌ ச 
ச்‌ ன்‌ தவழ ப்ட்‌ கருணாசமுத்திரம்‌.” 
8 எர்‌ fase | 
்‌ குருவை நான்‌ என்று ௮ 
பாகவதத்தில்‌ பகர்கிறார்‌. 
இல்லாமற்போகிறார்களேர, 
மான நரகமாகி, அதன்‌ அழி 


றி? என்று கிருஷ்ண பகவா! 
இத்தகையோர்கள்‌ எந்தக்கணம்‌ 22 
அப்பொழுதே உலகம்‌ பயங்‌ 27. 
வை நோக்கித்‌ துரிதமாகச்‌ செல்ல? 


} 


5 பத்தி யோகம்‌ 275 
சார குகிறது. இவர்களைவிட உயர்வும்‌ மகிமையும்‌ உள்ள 
ட்டன உலகில்‌ தோன்றுகிறார்கள்‌. அவர்களே ஈசுவர அவ 
லே அவர்கள்‌ தங்கள்‌ விருப்பத்தாலேயே, ஒருமுறை தொடு 
கள்‌ அறி ய ஆன்மிக அறிவைப்‌ பிறரிடம்‌ பாய்‌ச சுவாரகள்‌- அவர்‌ 
ஞானிக டளையினால்‌ மிக இமிந்தவர்களும்‌ ஒரு வினாடியிலே பெரிய 

ள்‌ ஆகிவிடக்கூடும்‌. அவர்கள்‌ ஆசாரியர்களுக்கும்‌ ஆசாரி 
த்துக்கொள்‌ 
ரகவன்றிக்‌ 


து க்கு உரியவர்கள்‌. 
அந்த மானிட உருவத்தில்‌ அளிக்கப்படும்‌ தோற்றங்களிலன்‌ றி 


செய்யச்‌ சொன்னார்கள்‌ ; அவன்‌ நெடுநாள்‌ முயன்று ஒரு குரங்கு௫ 
தட்ட. படைத்தானாம்‌. ஆகவே, கடவுளை அவரது பரிபூரண நிலை 
க்கப்‌ பார்க்க முயலும்போதெல்லாம்‌ நமக்குத்‌ தோல்வியே 
த. கிறது; நாம்‌ மனிதராய்‌ இருக்குமட்டும்‌, மனிதநிலையை 
ட்ட வேறாக நாம்‌ அவரைக்‌ கருத இயலாது. நாம்‌ நம்‌ மானிட 
லையைத்‌ தாண்டி மேலேறுவோமானால்‌, அவரை அவர்‌ உள்ளபடி 
காம்‌ உணரக்கூடும்‌; ஆனால்‌; நாம்‌ மனிதராய்‌ இருக்குமட்டும்‌ 
வரை மனிதரில்‌ லி மனிதராகவே பூசிக்க வேண்டும்‌. நீ 
£தைவேண்டூமானாலும்‌ பேசலாம்‌; எப்படி வேண்டுமானாலும்‌ 
மேயலலாம்‌ ; ஆனால்‌, கடவுளை மனிதராக அல்லாமல்‌ வேறு எந்த 
வகையிலும்‌ உன்னால்‌ நினைக்கமுடியாது. இதைத்‌ தவிர வேறு 
வழியில்‌ ஐ. இறைவனையும்‌, நானிலத்துள்ள பொருள்கள்‌ அனைத்‌ 
தையும்பற்றி அறிவொளி மிக்க பெருஞ்‌ சொற்பொழிவாற்றலா!்‌ 
தருக்க நிபுணராய்த்‌ திகழ்ந்து; இறைவனின்‌ மனித அவதாரங்‌ 
களைப்பற்றிய நிகழ்ச்சிகள்‌ யாவும்‌ பேதைமையென்று திருப்தியுற நீர்‌ 
மய்ப்பிக்கலாம்‌. ஆனால்‌ செயல்‌ முறைக்கு உதவும்‌ பொது அறிவு 
நிலைக்குச்‌. சற்றே செல்வோம்‌. இத்தகைய அறிவுப்‌ பொலிவின்‌ 
பின்னுள்ள து யாது? சூனியமே, ஒன்றுமின்மையே, து 
குரைமட்டுமே. கடவுளின்‌ அவதார வழிபாட்டை எதிர்த்து ஒருவர்‌ 
அறிவு நலன்மிக்க சொற்பொழிவை நீர்‌ அடுத்த முறை கேட்குங்‌ 
1—20 


276 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---சுடர்‌-॥ 


கால்‌, அவரைப்பற்றி யிமுத்து, **கடவுளைப்பற்றி நீர்‌ கொண்ட 
கருத்து யாது? ₹ஸர்வ சக்தித்துவம்‌? “ஸர்வ வியாபகத்துவம்‌ ? 
என்பவற்றிற்கும்‌, இவைபோன்ற பிற மொழிகட்கும்‌, அவற்றின்‌ 
எழுத்துக்களுக்கு அப்பால்‌, நீர்‌ கண்ட பொருள்கள்‌ எவை??? 
என்று வினவுவீராக. அவற்றால்‌ அவர்‌ அறிந்தது யாதுமில்லை என்‌ 
பதே உண்மை ; அவரது சொந்த மனித இயற்கையால்‌ பாதிக்கப்‌ 
படாத எக்கருத்தையேனும்‌ அவற்றின்‌ பொருளாக அவர்க்கு வரை 
யறுத்துக்‌ கூற இயலாது; இதுபற்றிப்‌ பேசின்‌, ஒரு நூலையும்‌ 
வாசித்திராத தெரு மனிதன்‌ ஒருவனைவிட மேலாகார்‌ அவர்‌. எனி 


“னும்‌ அத்தெரு மனிதன்‌ அமைதியாயிருப்பான்‌, உலக அமைதி 


மைக்‌ குலையாதிருப்பான்‌, ஆனால்‌ இப்பெரிய பேச்சாளரோ மன்னு 
பிர்க்குத்‌ தொந்தரவையும்‌ துயரத்தையும்‌ படைத்தளிப்பார்‌. யாதி 
கூறினும்‌, சமயம்‌ என்பது அனுபூதியே; பேச்சுக்கும்‌ அனுபூதி 
ஞானத்திற்கும்‌ மிகச்‌ செவ்வனே வரையறுக்கப்பட்டுள்ள வேறு 
பாட்டைக்‌ காண வேண்டும்‌. நம்‌ ஆன்மாவிற்குள்‌ ஆழத்தே 
பெறும்‌ அனுபவமே மெய்யுணர்வாகும்‌. இப்பொருள்பற்றியவரை ; 
பொது அறிவைப்‌ போன்று அத்துணை அசாதாரணமானதி 
உணமையிற்‌ பிறிதொன்றில்லை. 
க இப்போதைய அமைப்பால்‌ நாம்‌ வரையறையுற்றவராதி 
ண்ட றைவரை மனிதனாகக்‌ காணும்‌ கட்டுப்பாட்டுக்கு உள்ளா 
ந உதாரணமாக, எருமைகள்‌ இறைவனை வணங்க விரும்‌ 
டட வை தமது சொந்த இயற்கைக்கேற்ப, அவரை ஒரு 
யாகவே காணும்‌; ஒரு மீன்‌ இறைவரை வழிபட 


விரும்புமாயில்‌ 5 3 i 
த்‌ o ஈயின்‌, அவரைப்பற்றிய அதன்‌ கருத்து ஒரு பெரும்‌ மீனா 


நினைக்‌ 


பத்தி யோகம்‌ 277 


விலங்குகளும்‌, அவற்றிடம்‌ இறைவரைப்பற்றிய கருத்து இம்மியே 
னும்‌ உண்டாயின்‌, ஒவ்வொன்றும்‌ அதனதன்‌ சொந்த இலக்ஷியத்‌ 
திற்கு ஏற்ப அந்தந்த விலங்காகத்தான்‌ அவரைக்‌ கண்டு தீர 
வேண்டும்‌. ஆதலால்‌ இறைவரை மனிதனாகக்‌ காணுதல்‌ நமக்குத்‌ 
தடுக்கவொண்ணாது; ஆதலால்‌ அவரை மனிதனாக வழிபடும்‌ 
கட்டுப்பாட்டுக்கு உள்ளாயிருக்கிறோம்‌. 
கடவுளை மனிதனாக வழிபடாதவர்‌ இரு வகையினர்‌. அவருள்‌ 
மதம்‌ என்பதில்லாத காட்டுமிராண்டிகள்‌ ஒருவகையினற்‌ மானிட 
எளிமைகளை யெல்லாம்‌ “தாண்டி அப்பாற்‌ சென்றவர்களும்‌, 
தங்களுக்கு இயல்பான மானிட சுபாவத்தின்‌ எல்லையைக்‌, கடந்தவர்‌ 
களுமான பரமஹம்ஸர்கள்‌ மற்றொருவகையினர்‌. அவர்களுக்குப்‌ 
பிருகிருதி எல்லாம்‌ தாமே ஆகிவிடுகின்றன. அவர்களே கடவுளை 
அவருடைய உண்மை நிலையில்‌ வைத்துப்‌ பூசிக்கக்கூடும்‌. பிற 
விஷயங்களிற்போல இரண்டு ஓரங்களும்‌--மடமையின்‌ எல்லையும்‌ 
ஞானத்தின்‌ எல்லையும்‌--ஒன்றுகூடுகின்றன. இவ்விருவரும்‌ பூசை 
ப்ரிய வேண்டுவதில்லை. காட்டுமிராண்டி தன்‌ அஞ்ஞானத்தால்‌ 
பூசை செய்வதில்லை ; ஜீவன்‌. முத்தர்கள்‌ (வீடு பெற்றவர்கள்‌) 
கடவுளைத்தம்மிடத்திலே காண்பதால்‌ பூசை செய்வதில்லை. இவ்விரு 
எல்லைகளுக்கும்‌ இடையிலே நிற்கும்‌ எவனேனும்‌ கடவுளைத்‌ தான்‌ 
பூசை செய்யப்‌ போவதில்லை என்று கூறுவானானால்‌ அவனிடம்‌ 
விழிப்பாயிரு. மரியாதையாகச்‌ சொல்வோமானால்‌, அவன்‌ பொறுப்‌ 
பற்றுப்‌ பேசுகிறவன்‌ ; அவன்‌ மதம்‌ நேர்மையற்றது ; அறிவற்றவர்‌ 
களுக்கே ஏற்றது என்னலாம்‌. ்‌ 
மானிடர்க்குரிய குறைகளைக்‌ டவுன்‌ அறிகிறார்‌ ; மானிட 
இனத்திற்கு நன்மை புரியும்‌ பொருட்டு அவர்‌ ஒரு மனிதராகிறார்‌. 
el Al IES | எடு HITT | 
ஏன்ன எள்‌ கரக ॥ 
afarora வணர்‌ எ எ கு | 
6, 0 ட்‌ a 2 
எரிப்வனாி சார எரி ர ॥ 


et தர்மம்‌ குறைந்து அதர்மம்‌ தலையெடுக்கும்‌ போதெல்லாம்‌ 
நான்‌ அவதரிக்கிறேன்‌; யுகந்தோறும்‌ அறத்தை நிலைநிறுத்த 


278 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-சுடர்‌-! 


்‌] £3 Fr க்‌ ழ்‌ ன்‌ வடு 
வும்‌ மறத்தை அழிக்கவும்‌ நல்லோர்களைக்‌ காக்கவும்‌ 2ா 
கிறேன்‌.” 


gas எர்‌ ஏசா arg aga | 
ரச்‌ ஏரண எ ௭௭ JANE || 


்‌்‌ > 3 ர்‌ ரகங்‌ 
“மூடர்கள்‌ மானிட உருவமெடுத்த என்னை நான்‌ சர்வ 


ஆ ச்‌ ம்‌ ப ரை 
களுக்கும்‌ பிரபு என்பதை உணராமல்‌ .இகழ்கிறார்கள்‌.?? ம்‌ 
அவதாரங்களைப்‌ பற்றிக்‌ கீதையில்‌ சொல்லப்பட்டவை. பரு! 

ம்‌ தாம்‌ 


புயலலை வரும்போதே சிறிய வாய்க்கால்களும்‌ சாக்கடைகளு 
அறியாமலே வெள்ளத்தால்‌ நிரம்பி விடுகின்றன ; அப்ப! 
அவதாரம்‌ ஒன்று உலகில்‌ ஏற்படும்போது, பெநியதோர்‌ அ ரம்‌ 
வெள்ளம்‌ உலகத்தில்‌ பரவ; மக்கள்‌ யாவரும்‌ வான மெத்த 
ஆன்மிகம்‌ நிறைந்துள்ளதை உணர்கிறார்கள்‌ ?? என்று ப்‌ = 
ராமகிருஷ்ணர்‌ கூறுகிறார்‌. 


டியே 


மந்திரம்‌: ஓம்‌: சொல்லும்‌ ஞானமும்‌ 
பேரவதாரங்களான மகா புருஷர்களைப்‌ பற்றி இப்போது! நங்‌ 
ஆராயவில்லை. ஆனால்‌, சித்த குருக்களைப்‌ பற்றியே பேசுகிறோம்‌: 
(அவர்கள்‌ சித்தி அடைந்தவர்கள்‌) ; அவர்கள்‌ சீடர்களுக்கு? 
தியானிக்கப்பட வேண்டிய மந்திரங்களின்‌ மூலமாக ஞானத்‌; 2 
விதைகளை அவர்களிடம்‌ ஊன்றுகிறார்கள்‌. இம்மந்திரங்கள்‌ 
என்பன யாவை? இந்தியத்‌ தத்துவ சாத்திரங்களின்படி இப்ப” 
பஞ்சம்‌ முழுமையும்‌ நாம ரூபங்களின்‌ ' மூலமாகத்தான்‌ 
புலனாகின்றன. மானிடச்‌ சிற்றண்டத்தில்‌ நாம ரூபங்களால்‌ அமை 
யாத சித்தவிருத்தியின்‌ அலை எதுவுமே இல்லை. இயற்கை முமுவதிம்‌ 
ஒரே முறையில்‌  அமைக்கப்பெற்றுள்ளது என்பது உண்மை 
யானால்‌; பேரண்டத்தின்‌ அமைப்பும்‌ இதை ஒத்தேதான்‌ இருக்கும்‌ 
Al Cha ஏண்ட <A சசி இனர்‌ ea | 


(0 களியின்‌“ஒரு பிண்டம்‌ அறியப்பட்டார்‌ 
பட்டதாகும்‌.?? அதைப்போல்‌ சிற்ற 
அதுவே. பேரண்டத்தையும்‌ அறிவிக்‌ 
மேல்‌ மூட்‌ ; நாமம்‌ அல்லது.கருத்‌ெ 


ல்‌, களி முமுவதும்‌ அறிய! 
ண்டத்தை அறிந்துவிட்டாூ, 
கும்‌. சரி. உருவம்‌ என்பி 
தன்பது அதன்‌ சாரம்‌. உட. 


பத்தி யோகம்‌ 279 


ல > . 4 ௫. 
ற ? மனம்‌ அல்லது அந்தக்கரணம்‌ நாமம்‌; பேச்சாற்றல்‌ 

ஏல்‌ ப [ ல்‌ ம 2 - ப்‌ 
கும்‌ ரகர எத்து பிராணிகளிடமும்‌ நாமத்துக்கும்‌ ஓலிக்‌ குறிகளுக்‌ 


ந்தம்‌ இருக்கக்‌ காண்கிறோம்‌. தனி மனிதனிடம்‌ அவன்‌ 


சித்‌ i; 1 அ ட. > 

ம்‌ தாவது குறுகிய அண்டத்தில்‌, எழும்‌ கருத்தலைகள்‌ 
ல Si ட்‌ ட்‌ = 

வேண்டும்‌, சாற்களாகவும்‌, பிறகு உருவங்களாகவும்‌ புலப்பட 


மகத த்தில்‌, பிரம்மம்‌ அல்லது இரணியகர்ப்பம்‌ அல்லது 
“தன்னும்‌ பெரும்பொருள்‌ முதலில்‌ ஒரு நாமமாகவும்‌, பிறகு 
வெரி மென்னும்‌ உருவமாகவும்‌ பரிணமிக்கிறது. இவ்வாறு 
பப ரிப்பட்டுள்ளதும்‌ புலன்களின்‌ உணர்ச்சிக்கு உரியதுமான பிர 
ட கன்று உருவம்‌ ; அதன்‌ பின்னே என்றும்‌ உள்ளதும்‌ இன்ன 
ள்‌ நு சொல்லக்‌ கூடாததுமான ஸ்போட்டமும்‌ (501018) அதனைப்‌ 
லப்படுத்தும்‌ லோகாஸ்‌ (1௦208) அல்லது வார்த்தையும்‌ இருக்கின்‌ 
வது சாசுவதமான ஸ்போடம்‌, எல்லாக்‌ கருத்துகளுக்கும்‌ நாமங்‌ 
கக்கும்‌ முதற்கருவி, இந்தச்‌ சத்தியைக்‌ கொண்டே ஈசுவரர்‌ பிர 
பஞ்சத்தைப்‌ படைக்கிறார்‌ ; அதாவது, ஈசுவரர்‌ முதலில்‌ ஸ்போட்ட 
த்‌ மாறி, பிறகு அதிலிருந்து புலன்களுக்குரிய தூலப்‌ பிரபஞ்ச 
ரிப்‌ பரிணமிக்கிறார்‌. ஸ்போட்டத்தைக்‌ குறிக்க ஓம்‌ என்கிற 
ரல்‌ அதன்‌ அடையாளமாய்‌ இருக்கிறது. சொல்லைக்‌ கருத்தி 
லிருந்து பாகுபடுத்த வழி இல்லாமையால்‌ இந்த ஓம்‌ என்பதும்‌ 
சாசுவதமான ஸ்போட்டமும்‌ ஒன்றிலிருந்து மற்றொன்று பிரிக்க 
மூடியாதவை. ஆகவே புண்ணிய வார்த்தைகளுள்‌ புண்ணிய வார்த்‌ 
தையாகவும்‌, எல்லா நாம ரூபங்களுக்குந்‌ தாயாகவும்‌ இருக்கும்‌ 
இந்த ஒமிலிருந்தே பிரபஞ்சம்‌ முழுமையும்‌ தோன்றியுள்ளது 
என்று கொள்ளவேண்டும்‌. கருத்தும்சொல்லும்‌ பிரிக்க முடியாத்‌ 
என்பது உண்மையானாலும்‌, ஒரே கருத்துக்குப்‌ பல ஒலிக்‌ குறிகள்‌ 
இருக்கக்‌ கூடுமாகையால்‌, ஓம்‌ என்பது ஒன்றே கருத்தைத்‌ தெரி 
விப்பது என்றாவது, அதிலிருந்துதான்‌ உலகமெல்லாம்‌ தோன்றின 
என்றாவது ஏன்‌ கூறியிருக்க வேண்டும்‌ என்னும்‌ வினா எழலா:?: 
ஓம்‌ என்பதே எல்லாவற்றையும்‌ தன்னுள்‌ அடக்கிக்‌ ண்ட 
கூடிய குறி; அதைப்போன்ற பிறிதொன்றும்‌ இல்லை என்‌ த 
இதற்கு விடையாகும்‌. இந்த ஸ்போட்டம்‌ எல்லா மொழிகளைப்‌ 
ஆக்கும்‌ பொருளாகும்‌. எனினும்‌, முழு வடிவம்‌ பெற்ற நிலை 
வள்ள எந்தக்‌ குறிப்பிட்ட மொழியும்‌ அன்று. தாவத்‌, ஒரு 
மொழியை வேறெொன்றினின்றும்‌ பிரித்தறிய உதவும்‌ சிறப்புத்‌ 


280 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---சுடர்‌- | 


தன்மைகள்‌ அனைத்தையும்‌ களைந்துவிடின்‌, எஞ்சுவது யாதோ 
அதுவே ஸ்போட்டம்‌. ஆதலின்‌ இந்த ஸ்போட்டம்‌ “நாதப்‌ 
பிரம்மம்‌? (ஒலி வடிவப்‌ பிரம்மம்‌) எனப்படும்‌. ந 

வெளிப்படுத்தவொண்ணா ஸ்போட்டத்தை வெளிப்படுத்துவதற்‌ 
கெனக்‌ கருதப்படும்‌ ஒவ்வொரு மொழிக்குறியும்‌ அதற்குச்‌ சிறப்‌ 
புத்தன்மையை அளிப்பதால்‌ அது ஸ்போட்டமாகாது என்னும்‌ நிலை 
வருமாதலின்‌, அதற்கு மிக மிகக்‌ குறைந்த அளவிற்குச்‌ சிறப்புதி 
தன்மையை ஊட்டி, அதே சமயம்‌ அதன்‌ இயல்பை மிக அணித்‌ 
தான வகையிலே வெளிப்படுத்தும்‌ குறி எதுவோ, அதுவே மிகமிக 
உண்மையான (பொருத்தமான) குறியாகும்‌; இக்குறி ஓம்‌ என்‌ 
பதே, அதுவொன்றேயாம்‌ ; ஏனெனில்‌, ௮ உம்‌ என்னும்‌ மூன்று 
எழுத்துகளும்‌ சேர்ந்தொலித்தலால்‌ எழும்‌ ஓம்‌ என்பது; எழச்‌ 
கூடிய ஒலிகள்‌ அனைத்திற்கும்‌ பொதுமையாக அமைத்த ௫ 
யாகும்‌. ௮ என்னும்‌ எழுத்து, எமுத்துகளுள்‌ மிகவும்‌ இயல்பானது: 
ஆகையால்‌, ஸ்ரீ கிருஷ்ண பகவான்‌ கீதையில்‌ 


AAT asf 


“நான்‌ எழுத்துகளுள்‌ அகரம்‌ ஆவேன்‌,” என்றார்‌. எல்லா 
ஒலிகளும்‌ வாயினுள்‌ நாவின்‌ அடியிலிருந்து உதடு வரையில! 
முள்ள இடத்தில்‌ தோன்றுவன. தொண்டையில்‌ உதிப்பது! ௮ 
ய்‌ என்பது உதட்டின்‌ நுனியில்‌ உதிப்பது. 
தோன்றி, உதடு வரை செல்லும்‌ ஒலி அஜயில்‌ தோன்றுவன 
A கூட்டி உச்சரித்தால்‌ இம்மூன்று ஒலிகளும்‌ 


இம்மாதிரி 


ரியாதாகையால்‌, த்தின்‌ 
ம்‌ ்‌ தூலப்‌ பிரபஞ்சதி 
“ஆதலால்‌, அதுவே ௧ 


pS கு 

- £ & ) அதைக்‌ ல: 
தன்‌ நிலையில்‌ நின்றுதான்‌ ல பதும த 
தன்பால்‌ அிமைக்கக்கூடும்‌ 5 ப 


பத்தி யோகம்‌ 281 


உடலாயுள்ள இந்தப்‌ பிரபஞ்சத்தையும்‌ எண்ணுபவனுடைய 
மனத்தை ஒட்டித்தான்‌ கருதக்கூடும்‌. 

மனத்‌ தத்துவங்களால்‌ அமைந்து வழிபடுகிறவன்‌ மனமும்‌ 
இந்தத்‌ தத்துவங்களை ஒட்டியே தொழிற்படும்‌. இவ்வாறு, அவரவர்‌ 
மனத்தின்‌ தன்மைகளை ஒட்டியே ஒரே கடவுள்‌ பற்பல விதமாகக்‌ 
காட்சியளிக்கின்றார்‌ த ஆகவே, ஒரே பிரபஞ்சமானது பல படியாகப்‌ 
பலருக்குத்‌ தோன்றுகிறது. இவ்வாறு கடவுளும்‌ பிரபஞ்சமும்‌ 
ஒன்றைவிட்டு ஒன்று பிரிக்க முடியாத ஒற்றுமை பெற்றிருந்தும்‌ 
பல வேற்றுமைகளுடன்‌ காணப்படுவதுபோல--ஓம்‌ என்ற சர்வ 
மேன்மையுள்ள குறிச்‌ சொல்லும்‌; கருத்தும்‌ ஒலிக்குறியும்‌ ஒன்று 
பட்டனவே எனினும்‌, வெவ்வேறாகக்‌ காணப்படுகின்றன. 
வேற்றுமைப்பட்ட கருத்துகள்‌ பல இருப்பதுபோல, அவற்றைக்‌ 
குறிக்கும்‌ சொற்குறிகளும்‌ பலவாகும்‌. முனிவர்கள்‌ தங்கள்‌ திவ்விய 
ஞானத்தால்‌ ஈசுவரனையும்‌ பிரபஞ்சத்தையும்‌ கண்டு, தாங்கள்‌ 
கண்ட காட்சிகளுக்கு ஏற்பச்‌ சொற்குறிகளை ஆக்கிக்‌ கொடுத்திருக்‌ 
கிறார்கள்‌. அகண்ட பிரம்மத்தை “ ஓம்‌? என்பது குறிப்பதுபோல, 
மற்ற மந்திரங்களும்‌ சொற்குறிகளும்‌ கண்டமான ஈசுவரனைக்‌ 
குறிக்கின்றன. இவை யாவும்‌ மக்கள்‌ ஈசுவரத்‌ தியானம்‌ செய்யவும்‌, 
உண்மையான ஞானம்‌ அடையவும்‌ பயன்படுவனவேயாகும்‌. 


பிரதிகங்களையும்‌ விக்கிரகங்களையும்‌ ஆதரித்தல்‌ 


அடுத்தபடி பிரதிகா, பிரதிமா பூசைகளைப்பற்றி ஆராய்வோம்‌. 
ஈசுவரனுக்கு அஜத்தபடியாய்த்‌ தாழ்ந்த நிலையிலுள்ளவை பிரதி 
காக்கள்‌ எனப்படும்‌ ; அவை 


ofr எனா 
* பிரம்மம்‌ அல்லாததைப்‌ பிரம்மமாகக்‌ கொண்டு பத்தியினால்‌ 
அதனைப்‌ பஜிப்பது பிரதிகாக்கள்‌ ? என்று பகவான்‌ இராமானுசர்‌ 
கூறுகிறார்‌. ஈழனத்தைப்‌ பிரம்மமாக வழிபடுவது, அக உபா 
சனை; ஆகா௪த்தைப்‌ பிரம்மமாக உபாசிப்பது தேவர்களைப்‌ 
பற்றியது? என்று சங்கரர்‌ கூறுகிறார்‌. மனம்‌ என்பது அகப்‌ 
பிரதிகா ; ஆகாசம்‌ என்பது புறப்பிரதிகா த இவை இரண்டும்‌ 
பிரம்மத்தின்‌ பிரதிநிதிகளாக வழிபட வேண்டுபவை. இன்னும்‌ 
அவர்‌ சொல்வது இவ்வாறு : சூரியன்‌ பிரம்மம்‌ ; கட்டளை ; நாமத்‌ 
தைப்‌ பிரம்மமாக உபாசிப்பதுஃ பிரதிகள்‌ என்பதற்கு நோக்கிச்‌. 


282 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌- 


அப்து என்பது பொருள்‌. ஒரு பிரதிகாவைப்‌ பூஜிப்பது என்க? 
ரம்மத்தை ஓத்ததும்‌ ஆனால்‌ பிரம்மம்‌ அல்லாததுமான 
பிரதிகாக 


ஒன்றைப்‌ பூஜிப்பதாகும்‌. ௬ருதிகளில்‌ சொல்லப்பட்ட 


களோடு, புராணங்களிலும்‌ தந்திரங்களிலும்‌ சொல்லப்படும்‌ பிர 


த்‌ பல இருக்கின்றன. இந்த வழிபாட்டில்‌ பித்துரு பசை? 

தவபூசை இவற்றின்‌ வகைகளையும்‌ சேர்க்கலாம்‌. 
ஈசுவரனை வழிபடுவது ஒன்றே பத்தியாகும்‌. பிற தேவ; 
ளப்‌ 


ல 


தோடு நிற்கும்‌; வித்‌ை 
அந்த வித்தையின்‌ ப & (விஞ்ஞானம்‌)க்‌ கருதிச்‌ செய்தால்‌ 


வைத்துப்‌ பூசித்தால்‌, ஈசுவரணை! 
வ ப்‌ 5 ப்‌ 
ஆகையால்‌, சுருதியிலும்‌... ம த்தின்‌ பயனை அடையலாம்‌ 


வைதி, * ஒவ்வொரு ஜீவனிலும்‌ 
பெருமான்‌ அல்லனோ ?? என்று கேட்க 
றான; 


பத்தி யோகம்‌ 283 
gag வி வடு என்னன | 
"ஆதித்யன்‌ முதலா பாசனைப்‌ பலனை பிரம்மனே வி 


றான்‌; ஏனென்‌ லவன்‌. சங்கரர்‌; 
தம்முடை 


னோரின்‌ உ ்‌ 

்‌ றால்‌, அவனே யாவற்றிற்கும்‌ த 

பிரம்ம சூத்திரத்தில்‌, ்‌ 

ள்‌ SET ஏ ஒற்‌; cared சள: TAY [A041 
எத ௦ இலகிய | 


த 
விஷ்ணு மூதலானவர்களை விக்கிரகங்களில்‌ ஆரோபணம்‌ செய்‌ 
போல, இந்த விதத்தில்‌ பிரம்மமும்‌ பிரதிகாக்களில்‌ 
ட பூசைக்கு உரியதாகிறது.?? ற்றி 
பொ ரதிகா பூசைக்குச்‌ சொன்ன யாவும்‌ பிரதிமா' பவ டது 
பட்ட எண்‌ அதாவது, விக்கிரகமானது ஒரு தேவதையை ப்‌ 
மோட்‌ ப்‌ குறிக்குமானால்‌ அப்பூசையால்‌ பத்தி உண்டாகாது ; 
இ மும்‌ கிடைக்காது. ஆனால்‌; ஒரே பொருளான அப்பிரம்‌ 
யும்‌ அ. அப்பூசை குறிக்குமானால்‌, அப்பூரையால்‌ பத்தியும்‌ முத்தி 
வம்‌ டும்‌. உலக சமயங்களுள்‌ வேதாந்தம்‌, பெளத்தம்‌; கிறித்த 
இளி என்னும்‌ மதத்தவர்களிற்‌ சிலர்‌ உருவ வழிபாடு செய்கின்றனர்‌ - 
உடம்‌, புரோட்டஸ்டாண்டு கிறித்தவம்‌ ஆகிய இரண்டு மட்டுமே 
வட ஆராதனையை மறுக்கின்றன. ஆனால்‌, இஸ்லாமியர்கள்‌ 
அவ்‌ ஆதரிசிகளின்‌_—சமயத்துக்காக உயிரை விட்டவர்களின்‌-- ம 
re குழிகளை விக்கிரகங்களைப்‌ போல டத புரோட்‌ 
டாண்டுகள்‌ அண்டுதோறும்‌ சமயத்திலிருந்து பெறும்‌ தால்‌ 
உட அணு பா. ஆன்மிகத்திலிருந்து விலகிச்‌ 
வே வருகிறார்கள்‌. மிக முன்னேறிய புரோட்டஸ்டாண்டு 
“ளுக்கும்‌, ஆகஸ்து காம்டேயின்‌ சீடர்களுக்கும்‌, அல்லது நீதியை 
மட்டும்‌ புகட்டும்‌ நாத்திகர்களுக்கும்‌ இடையே இப்பொ 
வேற்றுமை காண்பது அரிதாகிவருகிறது. அன்றியும்‌, கிறித்தவ 
சமயத்திலும்‌, இஸ்லாமிலும்‌ விக்கிரக ஆராதனையை ஒத்தி 
காண்பனவெல்லாம்‌ பிரதிகா அல்லது பிரதிமாப்‌ பகைப்‌ 
ஒத்தனவாயிருக்கின்றனவேயன்றி, ஈசுவரனின்‌ திருஷ்டி-செளகர்‌ 
யத்திற்காக அமையவில்லை. அவை கர்மச்‌ சடங்குகளைப்‌ போலுள்‌ 
ளானவேவன்றி, பத்தியையோ மோட்சத்தையோ கொடுப்பனவாய 
இல்லை. இம்மாதிரிப்‌ பூசைகளில்‌ ஈசுவரனை ஆன்மா நாடாமல்‌ 
பிறவற்றையே நாடுவதாக அமைகிறது ; ஆகவே, படங்கள்‌, பிணக்‌ 


284 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-சுடர்‌-! 

ல க்கிரக 
குழிகள்‌, கோயில்கள்‌, கோரிகள்‌ இவற்றை வழிபடல்‌ ன... 
ஆராதனையாகவே முடிகிறது. அப்படிச்‌ செய்வது:பாவமுி அதற்‌ 
கொடுமையுமன்று ; அது ஒரு சடங்கு-கர்மா-அகிற2 றவும்‌ 
கேற்ற பலன்‌ பூசை செய்கிறவர்கள்‌ பெற வேண்டும்‌ ; 
பெறுவார்கள்‌. 


கொண்ட இலட்சியம்‌ 


அடுத்ததாக நாம்‌ கவனிக்க வேண்டுவது £ இஷ்ட 
என்பதாகும்‌. அதாவது பத்தனாக விரும்பும்‌ ஒருவன்‌; டைய 
களெல்லாம்‌ பல வழிகளாகும்‌ ? என்பதே. ஒரே லப பாடு 
மாட்சிமையின்‌ உருவங்களே உலக மதங்களின்‌ பல ப 
களும்‌ என்பதை அவன்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. க ன்னைப்‌ 
ல நாமங்களிட்டுக்‌ கூப்பிடுகிறார்கள்‌ ; பல நாமங்களால்‌ 5. உன்‌ 
பாகுபாடு செய்கிறார்கள்‌ ; ஆனால்‌ இவற்றுள்‌ ஒவ்வொன்‌ நிஜ? மாக 
மகாசக்தி விளங்குகிறது. பூசைகளை இந்த நாமங்களின்‌ ம்‌ 
நீ அடைகிறாய்‌...உன்னிடம்‌ எனக்கு உண்மையான பத்தின அதி 
இருந்தால்‌, உன்னை அடைவதற்கு இன்னதுதான்‌ காலம்‌ ட்‌ ம்‌ 
தில்லை. உன்னை அடைவது மிக எளிது; எனக்கு உன்னின்‌ 
பத்தியில்லையென்றால்‌, அது என்‌ துர்ப்பாக்கியம்‌.??... இது ம 
அன்று; பத்தன்‌, உலகத்திலுள்ள பல சமயங்களையும்‌ ம்‌ ஈ 
மகான்களிடம்‌ குற்றங்‌ காண்பதோ, அவர்களை வெறுபி!! i 
செய்தல்‌ கூடாது; அவர்களைப்‌ பற்றிப்‌ பிறர்‌ பேசும்‌ அவத 
களைக்‌ கேட்கவும்‌ கூடாது. பத்தியின்‌ செறிவும்‌, அகன்ற அதத்‌ ர்‌ 
மூம்‌, உண்மை உணரும்‌ சுத்தியும்‌ ஒரு சேர அமைந்த 
ல்‌ ஒரு சிலரே உளர்‌. தாராள மனப்பான்மையும்‌ அனுதா 
மும்‌ கொண்ட மக்கள்‌ பத்திச்‌ செறிவில்‌ தளர்ந்து காணப்படு 
ர அம்‌ காண்கிறோம்‌; அவர்களிடம்‌ மத உணர்ச்சி ஏதோ 
ஓர்‌ அரசியல்‌ அல்லது 
தில்‌ ஆழ்ந்த பத்தி 
தங்களுக்குரிய போற்‌ 


யங்களில்‌ அகன்ற அனுதாபமும்‌ கொண்டவர்களைக்‌ கடவுள்‌ படைத்‌ 


னால்‌, அத்தகையவர்‌, இங்கொருவர்‌ அங்கொரு? 


ன... உதவ அ. 0 


பத்தி யோகம்‌ 285 

த வ சிலரே காணப்படுகின்றனர்‌. ஆயினும்‌, திதியில்‌ ஆழ 
சாத்தியம்‌. தொண்ட பல்ல கி கனத த எனக 
வ க்‌ என்பதை நாம்‌ அறிவோம்‌... இவ்வாறு செய்வதற்கு 
ப்ட்‌ நிஷ்டை? அல்லது ₹ தாம்‌ கொண்ட இலட்சியத்தில்‌ பிடி 
வென பத்தியே? சிறந்த வழியாகும்‌. ஒவ்வொரு சமயத்தின்‌ ஓல்‌ 
£கு கிளையும்‌ தான்கொண்ட இலட்சியத்தையே உலகுக்கு எடுத்‌ 
டர அப ஆனால்‌, என்றும்‌ நிலையாயுள்ள வேதாந்த சமயமோ, 
னிட வர்க்கத்துக்குப்‌ பல கதவுகளைத்‌ திறந்து வைத்து, உள்ளூஃ 
கள்‌ இருக்கும்‌ தெய்வத்தைக்‌ காண வழிகளை அமைக்கிறது ; மனி 
தீர்முன்‌ முடிவில்லாத இலட்சியங்களை எடுத்துக்காட்டி, அவை 
யாவும்‌ சாசுவதமான பரம்பொருளின்‌ உருவங்களே என்றுரைக்‌ 
கிறது. மிகுந்த அன்புடன்‌, வேதாந்தம்‌ விரும்புகிற ஆடவர்களுக்‌ 
ஒம்‌ பெண்டிருக்கும்‌, மானிடவாழ்க்கையின்‌ உண்மைகள்‌ என்ற 
கெட்டிப்‌ பாறையை வெட்டி அமைத்த பல சாலைகளை அமைத்து 
வழி காட்டுகிறது. இச்சாலைகள்‌ பண்டைக்‌ காலத்திலும்‌ இன்றும்‌ 
ஈசுவர உருவங்கள்‌ என்னும்‌ மகான்களால்‌ அமைக்கப்பட்டவை. 
வேதாந்தம்‌ தன்‌ கைகளை விரித்து எல்லோரையும்‌ (இனிப்‌ பிறக்கப்‌ 
போகிறவர்களையும்‌)-ஜீவான்‌மா மாயையின்‌ பிடிப்பிலிருந்து விடு 
பட்டு, சர்வசுதந்திரங்களுடனும்‌ அழியாத ஆனந்தத்துடன்‌ 
எங்கு செல்லுமோ--அந்தச்‌ ௪த்தியலோகத்திற்கு, அந்த ஆனந்தி 
சாகரத்துக்கு “வாருங்கள்‌ ? “வாருங்கள்‌ ? என்று அழைக்கிறது. 
ஆகையால்‌, அது மோட்சத்துக்கு வழி காட்டும்‌ பல வழிகளுள்‌' 
எதனையும்‌ மறுக்கவோ, வெறுக்கவோ கூடாதென்று கண்டிப்பாய்‌ 
உத்தரவிடுகிறது. ஆனால்‌, வளரும்‌ செடி மரம்‌ ஆகும்வரையில்‌ 
வேலியினால்‌ பாதுகாக்கப்பட வேண்டும்‌. அடிக்கடி மாறும்‌ கருத்தி 
களுள்ளும்‌ இலட்சியங்களுள்ளும்‌ மிகவும்‌ இளமைக்‌ காலத்திலே 
அகப்பட்டுக்‌ கொள்ளுமானால்‌ மெல்லிய ஆன்மிகச்‌ செடி மடிந்த 
விடும்‌. பரந்த நோக்கம்‌ என்ற பெயரை வைத்துக்கொண்டு மக்கள்‌ 
பற்பல இலட்சியங்களை ஒன்றன்பின்‌ ஒன்றாகக்‌ கொண்டு தங்கள்‌ 
ஆசையை வளர்க்கிறார்கள்‌. அவர்களிடம்‌ புதிய விஷயங்களைக்‌ 
கேட்டல்‌ என்பது ஒருவித நோயாகவும்‌, மதக்‌ கட்குடி வெறியாகவும்‌ 
மாறிவிடுகிறது. நரம்பு சிறிது ஊக்கம்‌ பெறும்பொருட்டு அவர்கள்‌ 
புது விஷயங்களைக்‌ கேட்க விரும்புகிறார்கள்‌ ; இத்தகைய ஒன்னு 
அவர்களிடம்‌ படிந்து முடிவதற்குள்ளே மற்றொன்றை நாட அவர 
கள்‌ சித்தமாகின்றார்கள்‌. அவர்கள்‌ விஷயத்தில்‌ மதம்‌ என்பது 


286 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌-! 
ர கஞ்சாக்‌ குடித்தலே; அதனோடு அது முடிவடைந்த 
றது. சத 
“முத்துச்‌ சிப்பியைப்‌ போன்ற சிலர்‌ உண்டு; சுவாதி நட்ட 
திரம்‌ உச்சியில்‌ வரும்போ i ந்து விழும்‌ மனமக ல 
்‌ து வானத்திலிருந்து ஈந்து கடல்‌ 
யைப்‌ பருகுவதற்காக, முத்துச்சிப்பி கடலின்‌ அடியிலிருத்தி' ந்து 
மட்டத்துக்கு எழும்‌. அது தன்‌ கிளிஞ்சில்களை நன்றாகத்‌. ரப்பில்‌ 
கொண்டு மழைத்‌ துளி தன்னுள்‌ விழ வேண்டிக்‌ கடற்பர்‌ i 
மிதந்து கொண்டிருக்கும்‌ ; அவ்வாறு நீர்த்துளி விமுந்தவுடஎா ரன்‌ 
துச்சிப்பி தன்‌ கிளிஞ்சில்களை மூடிக்கொண்டு கடலின்‌ அத்‌ 
போய்‌ அந்தத்துளி முத்தாக மாறும்‌ வரையில்‌ அங்கேயே ச 
அந்த முத்துச்‌ சிப்பி போல்வார்‌ சிலர்‌ உண்டு? என்று தி 
இராமகிருஷ்ணர்‌ கூறுகிறார்‌. ற்‌ 
இஷ்ட-நிஷ்டை என்னும்‌ உண்மையை இதைவிடக்‌ சற் 
யுடனும்‌ அழுத்தமாகவும்‌ புலப்படுத்த இயலாது. தெய்வ பத்ததி 
தொடங்கும்‌ மாணவன்‌, ஏக-நிஷ்டை என்னும்‌ ஒன்றைக்‌ க 
லாகிய கொள்கையைத்‌ திடமாகப்‌ பின்பற்றுதல்‌ மிகவும்‌ இதர 
யமையாதது. ££ திருவின்‌ செல்வனும்‌, ஜானகியின்‌ காந்த 
ஒருவரே என்பதை நான்‌ உணர்ந்தாலும்‌ என்மனம்‌ தாமரை 
கண்ணனான இராமன்பாலேதான்‌ செல்கிறது”? என்று அனும 
றனர்‌, அவரைப்‌ போலவே பத்தியில்‌ இறங்குபவர்‌ மன ந்‌ 
ல்‌ வேண்டும்‌. அல்லது, துளசிதாசர்‌, “* எல்லா. 
தும்‌ இனிப்பை எடுத்துக்கொள்‌ ; எல்லாரோடும்‌ இரு; எல்க்‌ 
பி யர்களையும்‌ அங்கீகரி; ஆனால்‌, உன்‌ இடத்தை உறுதியா?” 
மி.ததுக்கொள்‌,?? என்று கூறுவதுபோல நடந்துகொள்ளவே௫ 
மம்‌. இவ்வாறு கொள்ளும்‌ அப்பியாசி உண்மையுடன்‌ உழைத்தால்‌) 
டம்‌ தங்கிய சிறிய விதை ஆலமரம்போன்ற பெரிய மரமா 


வளர்ந்து, தன்‌ கிள ; தன்ட ம்‌ 
முழுவதையும்‌ த களையும்‌ விமுதுகளையும்‌ பரப்பி, சமயதில 

யான பத்தன்‌, 
தாரின்‌ தெய்‌ 

1 டப்‌ பல பெயர்களுடனும்‌, பல ௨ 
உணர்வான்‌, 


வழிகளும்‌ முறைகளும்‌ 


இராமானுசர்‌ தம்‌ வேகா? ச 2 ; பத்தி 
ள்‌ தாந்த சூத்திரங்களில்‌ த 
வழி -முறைகளைப்‌ பற்றிப்‌ பின்வருமாறு உரைக்‌ 


பகவான்‌ 
யோகத்தின்‌ 


டர 


பத்தி யோகம்‌ 287 
கின்‌ ஐர்‌ . 
ட்‌ ம வேகம்‌, புலனடக்கம்‌, பயிற்சி, தியாகம்‌ மரவம்‌. 
ரணம்‌ டு சாவுக்கு மிஞ்சும்‌ மகிழ்ச்சியைக்‌ மப்பு அ அலு 
னுசர்‌ ௧( 'மிகளால்‌ நாம்‌ பரம்பொருளை உணரலாகும்‌.?” இராமா 
யற்றை மதீதின்படி விவேகம்‌ என்பது தூய்மையையும்‌ தூய்மை 
உணட ம்‌ பிரித்தறியும்‌ ஆற்றலே ஆகும்‌. அவர்‌ கூறுகிறபம்‌ 
வப்‌ ப வெங்காயம்‌ முதலியவை மு க்‌ 
வியப அதத்‌ ளில்‌ ப. ப ணன கன்‌ 
அமுக்கு ம்‌ அது வரும்‌ இடத்தாலும்‌, (2) ர்‌ 7? 
வதி ர்‌ போன்ற அதிற்‌ கலந்துள்ள கெட்ட பொருள்க ன்‌ 
யாலும்‌ தூய்மை கெடும்‌ என்கிறார்‌. சுருதிகள்‌; * உணவு 
தாயதானால்‌, சத்துவ குணம்‌ மேலும்‌ தூய்மையடைந்து, அசை 
நத நினைவாற்றலும்‌ அமைகிறது)? என்று கூறுகின்றன. 
பத்தர்களுக்கு உணவு விஷயம்‌ எப்போதுமே மிகவும்‌ முக்கிய 
மானதாகும்‌. சில பத்த கோஷ்டிகள்‌ இவ்விஷயத்தில்‌ அளவுக்கு 
மிஞ்சி சென்றுவிட்டன. என்றாலும்‌, இதில்‌ சிறப்பான உண்மை 
அடங்கியிருக்கிறது. சத்துவம்‌, ராஜஸம்‌, தாமஸம்‌ என்ற மூன்றும்‌ 
ஒருமித்து அமைவதால்‌ பிரகிருதி உண்டாகிறது என்றும்‌, அவை 
வேறுபட்டுப்‌ பிரிவதால்‌ பிரபஞ்சம்‌ உண்டாகிறது என்றும்‌ 
சாங்கிய தரிசனம்‌ கூறுமானாலும்‌, அவை பிரகிருதியின்‌ மூல 
தாதுவாகவும்‌ தன்மையாகவும்‌ அமைகின்றன. ஆகவே ஒவ்வொரு 
மானிட உடலும்‌ மாறுபட்ட அவற்றினால்‌ அமைந்ததே ஆகும்‌; 
“ஆகவே ஆன்மிக வளர்ச்சிக்குச்‌ சாத்துவிகப்‌ பொருள்கள்‌ மிகுதி 
யாகச்‌ சேரவேண்டிவது இன்றியமையாதது ஆகிறது. நம்‌ உட 
லமைப்பில்‌ நாம்‌ உணவாகப்‌ பெறும்‌ பொருள்களால்‌ நம்‌ உள்ளத்‌ 
தின்‌ அமைப்பு உண்டாகிறது. ஆகையால்‌, நாம்‌ உண்ணும்‌ உண 
வில்‌ நாம்‌ மிக விழிப்புடன்‌ இருக்க வேண்டியவர்களாகிறோம்‌. 
ஆனால்‌, சீடர்கள்‌ உணவு விஷயத்தில்‌ கொள்ளும்‌ வெறிகளுக்கெல்‌ 
லாம்‌, ஆசிரியர்கள்‌ பொறுப்பாளிகளல்லர்‌. 
ஆனால்‌, உணவு விஷயத்தில்‌ விழிப்பாயிருத்தல்‌ இரண்டாம்‌ 
பட்சமே ஆகும்‌. (ஆகாரம்‌? என்னும்‌ சொல்லுக்குச்‌ சாதாரண 
மாகக்‌ கொடுக்கப்படும்‌ பொருள்‌ “உணவு? என்பதே. ஆனால்‌; 
இந்த உபநிஷத வாக்கியத்திற்குச்‌ சங்கரர்‌ தம்‌ பாஷியத்தில்‌ வேறு 
பொருள்‌ கொடுக்கின்றார்‌. அவர்‌; சேர்க்கப்படுவது ஆகாரம்‌. 
ஆன்மானுபவத்திற்காக, ஒலி முதலிய புலனறிவுகள்‌ சேர்க்கப்படு 
கின்றன. புலனறிவில்‌ சேர்கிற அறிவு தூய்மைப்படுதல்‌, உணவுத்‌ 


288 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌”! 


தூய்மை (ஆகாரம்‌) ஆகும்‌. உணவுத்‌ தூய்மை ற முதலிய 
சொற்றொடருக்குப்‌ புலனறிவை, பற்று வெறுப்பு மயக்கி யாக்‌ 
வற்றின்‌ கலப்பில்லாமற்‌ செய்வது என்பது பொருள்‌: “5” அருந்து 
அந்த அறிவு அல்லது உணவு சுத்தமாக்கப்பட்டபடியா ல” வறு 
பவரின்‌ சத்துவம்‌--அந்தக்கரணம்‌--தூய்மையாகிறதி:- தி ப்படும்‌ 
சத்துவம்‌ தூய்மைப்படுத்தப்படுவதால்‌, சாத்திரங்களில்‌ 2 நினைவு 
ஈசுவரனது உண்மை இயல்பில்‌ அவனுடைய இடைய 
ஏற்படுகிறது. ட 
ரண்படுவ 
ரனவை ; 
ப்படுத்தி 
வதும்‌ 
தி ப 


இந்த இரண்டு விளக்கங்களும்‌ ஒன்றோடொன்று 02 
தாகக்‌ காண்கின்றன. ஆனால்‌, இரண்டும்‌ உண்மைய 
அவசியமானவை. ஊனாலான பரு உடலைக்‌ கட்டு! 
வதைவிட, மனம்‌ என்னும்‌ நுண்ணுடலைக்‌ கட்டுப்படுத 
முறுக்கி வளைப்பதும்‌ உயர்ந்த செயலாகும்‌. ஆனால்‌, துண்‌ மை 
அடக்கியாள்வதற்குப்‌ பருவுடலைக்‌ கட்டுப்படுத்துவது இன்றித்‌ 
யாததாகிறது. ஆகையால்‌, தொடங்குபவர்கள்‌ தமக்குரிய ட்‌ ஜ்‌ 
யர்களின்‌ பரம்பரையில்‌ வந்துள்ள உணவுப்‌ பழக்கத்தை விட்தது ்‌ 
ஏற்கவேண்டும்‌. ஆனால்‌, பொருளற்ற பித்துக்கொண்டவீர்‌ கள 
சில ஊதாரிகள்‌ மதத்தை அடுப்பங்கரைக்குள்‌ புகுத்தி அந்த மதத்‌ 
தின்‌ உயர்‌ ந்த உண்மைகள்‌ என்றும்‌ வெளி வராமலும்‌ அதன்மீத்‌ 
ஆன்மக்‌ கதிரொளி படாமலும்‌ பாதுகாத்து வருபவர்கள்‌ தன 


பட்ட பெளதிக வாதிகளாவார்கள்‌. இப்படிச்‌ செய்வதி! ரதி 
ப அன்று, _பத்தியுமன்று, கர்மமுமன்று. இது ஒட்‌ 
தது. இவர்கள்‌ பிரம்மலோகம்‌ போவதற்குப்‌ பதிலாகப்‌ பைத்‌ லை 


விடுதிகளுக்கு ஏகுவார்கள்‌. ஆகையால்‌, உயர்ந்த மானச 


அடைய உணவில்‌ விவேகம்‌ G 1 ல்‌ ால்‌ இ 
, வண்டும்‌; வேறு வகைய 
அடுத்தபடியாக நாம்‌ கவனிக்‌ லனடக்‌ த்‌ 
க்க 1 பு 
வேண்டுவது ல 


பெ ப கள்‌ 
படத அட்‌ இழுத்துச்‌ செல்லும்‌ வழியிலேயே 
அதன்‌ வழி நி வற்றைத்‌ தன்‌ திட உள்ளத்திற்குள்ளா 
யின்‌ இலை தன, அ வழிப்படுத்துவது என்பதுதான்‌ மதப்‌: பயிற, 
மறுப்புமாகி அறமாகும்‌. இதன்பின்‌ தன்னடக்கமும்‌; த 
வ்‌ ல இரண்டும்‌ வருவன. ஆன்மாவில்‌ ஈசுவர அனு 
பத்தன்‌ இத்தனை அன்பது. எளிதில்‌ வந்துவிடாது; முயல்‌ 
இத்துறையில்‌ மிகுந்ந பயிற்சி செய்யவேண்டும்‌. மன? 


பத்தி யோகம்‌ 289 
எப்போதும்‌ 


தெய்வத்தை பகவானை நிக்க வேண்டும்‌. மனத்தை இடையறாது 


. நினைக்கச்‌ செய்வது மிகவும்‌ அரிய செயலே. 
ல்‌ முயற்சி ஏற ஏற, மனத்துக்கு வலிமையும்‌ ஏறும்‌. 
கிருஷ்ணர்‌ கதையில்‌ அருச்சுனனை நோக்கி, “குந்தியின்‌ 


மை ES 1 

லி “மிக்கத்தாலும்‌ பற்றின்‌ மையாலும்‌ மனவலிமை கிட்டு 
னு 1 ர நக வெனில்‌, பஞ்சமகா 

பஞ்ஞங்கள்‌ ம கூறுகிறார்‌. யாகங்களோவெனில்‌, பஞ்‌ 


என்னும்‌ ஐம்பெரு வேள்விகளும்‌ வழக்கம்போல்‌ 


எல்லாவ 
ப்டையின்மீ 
சுத்தமாக்‌ 
இரண்டு 
விடத்து 


ற்றிற்கும்‌ அடிப்படையானது தூய்மை. அந்த Sl 
து தான்‌ பத்திக்‌ கட்டடம்‌ நிற்கிறது. மேல்‌ உடலைச்‌ 
“குூதலும்‌, உணவைத்‌ தேர்ந்து உண்ணுதலும்‌ ஆகிய 
பல எளிதானவைகளே 3 ஆனால்‌, அகத்‌ தூய்மை இல்லாத 
த ப) புறத்தூய்மை சிறிதும்‌ பயனற்றவையாகும்‌. இராமானுசர்‌ 
ன குரிய சாதனங்களைக்‌ கூறும்போது, க] 261 
5 தயை, (தன்‌ நன்மை கருதாது எவர்க்கும்‌ நன்மை போ 
ம்‌ அஹிம்ஸை (கருத்து, சொல்‌; செயல்‌ இவற்றால்‌ பிறர்க்குத்‌ 
டம்‌ விளையாமை), வெஃகாமை (பிறர்‌ பொருளை நயவாமை), 
க எண்ணங்கள்‌ கொள்ளாமை, பிறரால்‌ அடையுந்‌ துன்ப 
1 “பற்றி வருந்தாமை ஆகியவற்றைக்‌ கூறுகிறார்‌. இவற்றுள்‌ 
பருக்குத்‌ தீங்கிழையாமையாகிய £ அஹிம்ஸை ? என்பது சிறப்‌ 
லா உயிர்ப்‌ பிராணிகளிடமும்‌ 

மாம்‌ அன்பாக நடந்துகொள்ள வேண்டுவது நமது கடமை. 


என்று; சிலர்‌ போல, பூ 
பாற்றி, எறும்பு என்‌ சர்க்கரை போட்டுவிட்டு சகோதர 
மனிதர்களிடம்‌ மிகக்‌ கொடுமையாக நடந்துகொள்வதுமன்று ; 
இந்த உலகத்தில்‌ ஒவ்வொரு நல்ல கருத்தையும்‌ வெறுப்படையத்‌ 
தக்க எல்லைக்குக்‌ கொண்டுபோவது பழக்கமாயிருக்கிறது. ஒரு 
கல்ல பழக்கத்தை, அதன்‌ எழுத்துக்குத்‌ இல்லற பொருளமைதீது 
அளவுக்கு. விஞ்சி நெடுகக்‌ கொண்டுபோனால்‌, அதுவே நேரடித்‌ 
தீமையாக முடிகிறது. தம்மீதுள்ள பூச்சிகள்‌ இறந்துவிட 
மென்று சில  மதத்துறவிகள்‌ குளிப்பதே இல்லை; அனால்‌ 
அவர்களால்‌ அண்டையிலுள்ள உயிர்களுக்கு | நோயும்‌ 
இன்னலும்‌ விளைகின்றன என்பதை அவர்கள்‌ கருதுவதில்லை. 


290 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ _ சுடர்‌”! த்‌. 
> ம்‌ ்‌்‌ 5 ப்‌ சார்ந்த 
நல்ல வேளையாக, அவர்கள்‌ வேத மதத்தைச்‌ 
எல்லர்‌. பொருமை 
அஹிம்சையின்‌ முக்கியமான சோதனை அதில்‌ அல்லது 
யின்மையே. கடுந் தூண்டூுதலாலோ, மூடபத்‌ ஜப்‌ புரிய 
புரோகித முயற்சியாலோ ஒருவன்‌ ஒரு நல்ல செம்‌ வரிட்‌ 
லாம்‌ ; அல்லது ஒரு தானத்தை வழங்கலாம்‌. ஆனால: மயாக 
மும்‌ பொறாமை கொள்ளாதவனே மனித இனத்தை உ க்கள்‌ 
நேசிப்பவனாவன்‌. உலகில்‌ பெரியவர்களென்று பேசப்பட வோ, 
யாவரும்‌, ஒரு சிறிய பெயருக்காகவோ, சிறிய புகும்‌ ரருவர்‌ 
அல்லது சில தங்கக்‌ காசுகளுக்காகவோ, ஒருவர்‌ என்பது 
பொறாமை கொள்பவர்களே ஆகின்றார்கள்‌. பொறாமை அஹிம்‌ 
ஒரு இதயத்தில்‌ இடம்‌ கொள்ளும்‌ வரையில்‌, அதற்குமி Tr 
ஸைக்கும்‌ நெடுந்தொலை ஏற்பட்டுவிடுகிறது. ஆடோ, மாடே ல்லாம்‌ 
தின்பதில்லை. ஆகவே, உயிர்க்கொலை செய்யாதவர்‌ & தயோ 
பெரிய யோகிகள்‌ ஆகிவிட இயலுமா? எந்த அறிவிலியும்‌ உண்‌ 
அதையோ தின்னாமல்‌ இருக்கலாம்‌; அதனால்‌ அவன்‌ செயின்‌ அல்‌ 
ணும்‌ விலங்கைவிட வேறுகிவிடுவானா? ஒரு கைம்பெண்ணை 2. காக 
லது புகலற்றவரையோ”“ஏமாற்றிப்‌ பிழைப்பவனும்‌, பணத்த 
எந்தக்‌ கொடுமையையும்‌ இழைப்பவனும்புல்லைமட்டுமே அ ரமல்‌; 
னாலும்‌, அவன்‌ விலங்கே. எவர்க்கும்‌ தீங்கொன்றும்‌ ௪02" த 
தன்‌ பகைவன்கூட நலத்துடன்‌ வாழ வேண்டுமென்ற எல்‌ 
துடன்‌ வாழ்கிறவன்‌, பன்றி ஊனைத்‌ தினந்தோறும்‌ சி அனை 
னாலும்‌, அவனே, பத்தன்‌; அவனே யோகி; அவனே எத்‌ 
வர்க்கும்‌ குரு. ஆகையால்‌, வெளிப்‌ பழக்க வழக்கங்கள்‌ 2- ர 
தூய்மையை வளர்க்கப்‌ பயன்பட வேண்டும்‌ என்பதை க்கு 
வேண்டும்‌. வெளிப்‌ பழக்கங்களில்‌ சிற்சில குறைபாடுகள்‌ த்‌ 
மாயினும்‌, உள்ளத்தே தூய்மை இருக்குமானால்‌, அதுவே தின்‌ 
மானது. சத்தியமானதும்‌, உள்ளே இருப்பதுமான மத்தி பிடி 
ஆன்மத்‌ தேவைகளை மறந்து, புறவேடங்களைமட்டும்‌ குரங்கு! ம 
யாகப்‌ பிடித்துக்கொண்டு அவற்றை நமுவ விடாமல்‌ பாதுகாக்‌ 
தனி மனிதனும்‌ விணனே ; அந்த நாடும்‌ வீணே. உள்‌ உயிரி 
விளக்கங்களாக அமைவதே புற வேடங்களின்‌ பயன்‌ ; அத 
த இருப்பதைக்‌ காட்டத்‌ தவறுமானால்‌, அவற்றை இரச. 
ல்லாமல்‌ கொன்றொழிக்க வேண்டும்‌. ) 
பத்தி யோகம்‌ கைவர அடுத்த வழி வலிமை (அனாத: 


பத்தி யோகம்‌ | 291 


) ஆத்துமன்‌ பலவீனர்களால்‌ அடைய இயலாதது,” 
பலவீனம்‌ என்பது உடல்‌; உள்ளம்‌ என்ற 
மா டத உரியதே, * வலிமையும்‌ உரனும்‌ ? உடையவர்களே 
ணவர்களாகத்‌ தக்கவர்கள்‌. அற்ப, ,நோஞ்சல்களால்‌ செய்ய 
க யானு யோகப்‌ பயிற்சியால்‌ சிறிதளவு உடலும்‌ உள்ளமும்‌ 
டல்‌ பெற்றாலும்‌ வலிமையற்றவர்கள்‌ பொடிப்பொடியாய்த்‌ 
2ர்ந்துவிடுவர்‌. இளமை, இன்பம்‌, வலிமை ஆகிய இவையே வெற்றி 
ட்‌ ஆகவே, , உடல்‌ வலிமை மிகவும்‌ இன்நியமையாதது. 
ப டதத அடக்கியாள முயற்சி செய்யும்போது விளையும்‌ தாக்கல்‌ 
ப வலிமை நிறைந்த உடல்‌ மட்டுமே தாங்க இயலும்‌. ஆகவே, 
னாக விரும்புபவன்‌ வலிமையும்‌ உடல்நலமும்‌ நிரம்பின 
த இருத்தல்‌ வேண்டும்‌. உடல்‌ வலிமை அற்றவர்‌ தொடங்கும்‌ 
யாகப்‌ பயிற்சியால்‌ தீர்க்க முடியாத ஏதேனும்‌ ஒரு நோயையோ, 
Hi கோளாற்றையோ பெற்றுவிடக்கூடும்‌. வேண்டுமென்று 
உடலை மெலிவித்துக்கொள்வதாலும்‌ ஆன்மிக ஒளி அமையாது. 
மனச்‌ சோர்வு உள்ளவன்‌ ஆன்மாவை அடைவதில்‌ வெற்றி 
சாண மாட்டான்‌. பத்தனாக விரும்புபவன்‌ மனமகிழ்ச்சியுடன்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌. மேலை நாடுகளில்‌ பத்தன்‌ என்பவன்‌ சிறிதும்‌ 
ஹேறுவல்கூடக்‌ கொள்ளலாகாதென்றும்‌, ஒரு கருமுகில்‌ ஒருவன்‌ 
கத்தை மூடிக்கொண்டிருக்க வேண்டுமென்றும்‌, அம்முகம்‌, 
மண்டு தாடைகள்‌ வற்றிக்‌ காண வேண்டுமென்றும்‌ ஓர்‌ எண்ணம்‌ 
இருந்து வருகிறது. தேய்ந்த உடலும்‌ நீண்ட முகமும்‌ உடைய 
வர்கள்‌ மருத்துவர்களிடம்‌ செல்லத்தக்கவர்கள்‌; அவர்கள்‌ யோகி 
கள்‌ அல்லர்‌. மகிழ்ச்சியுள்ள மனமே முயற்சியுடையதாகும்‌. 
ஆயிரம்‌ துன்பங்களையும்‌ கடந்து வழியைக்‌ கண்டுபிடித்துச்‌ செல்ல 
வலிய மனத்தாலேதான்‌ இயலும்‌. மாயை வலையை அறுத்துக்‌ 
கொண்டு வழிதேர்ந்து முன்னேறுவது பெரிதும்‌ திடம்பெற்ற உள்‌ 
எங்களுக்கே கூடுமாகும்‌. அதே சமயத்தில்‌ அளவுக்கு விஞ்சிய 
மகிழ்ச்சியையும்‌ (அநுத்தர்ஷம்‌) நாம்‌ விட்டுவிட வேண்டும்‌: 
அளவு மீறின மகிழ்ச்சி நம்மை ஆழ்ந்த சிந்தனை செய்ய இட்‌ 
கொடாது தடுக்கும்‌. மனச்‌ ௪த்திகளையும்‌ அது வீணாகச்‌ சிதறி” 
செய்யும்‌. எவ்வளவுக்கெவ்வளவு உள்ளம்‌ உறுதிபெற்றிருக்‌ 
கிறதோ, அவ்வளவுக்கவ்வளவு அது உணர்ச்சிக்கு வயமாகாதுஃ 
அளவுகடந்த துயர்‌ எப்படிக்‌ கேடுள்ளதோ, அப்படியே அளவுக்கு 
மிகுந்த இன்பமும்‌ கேடுள்ளதே; ஆன்ம சாதனம்‌, நிதான 
1—21 


292 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_ சுடர்‌”! 


IAD! ; எய்தற்‌ 
மும்‌ சாந்தமும்‌ நிை ற்‌ பெற்றுள்‌ ந்துக்சே ம்‌ 
மன்‌ நிறைவும்‌ பெற்றுள்ள மனத்து 

இவ்விதம்‌ ஈசுவர பத்தியை அறியத்‌ தொடங்கலாம்‌- 


பரபத்தி 
(அடிப்படைத்‌ தியாகம்‌) 
இதுவரை நாம்‌--பத்தியரும்பும்‌ நீ ரம்‌ 

T தியரும்பும்‌ நிலையை அரா: ர்ப்‌ 
ட்‌ பத்தி பமுக்கும்‌ நிலையாகிய பரபத்தியைத்‌ துருவி னி 
பாம்‌. இப்பரபத்தியின்‌ பயிற்சிக்குரிய படிகளைப்‌ றி ப்‌ 
ஆராயவேண்டும்‌. அப்படிகளனைத்திற்கும்‌ .உயிரைஜ்‌ ண்‌ 

படுத்துவதே நோக்கம்‌. நாமஜபம்‌, வழிபாட்டுமுறைகள்‌? "ரத்‌ 
ள்‌, சங்கேதங்கள்‌ என்னும்‌ பலவும்‌ உயிரைத்‌ தூய்மைப்ப$22 
வனவேயாம்‌. இவ்வனைத்துள்ளும்‌ தூய்மைக்குத்‌ தலைசிறந்த த்‌ 


ந _தியாகம்‌. ;தியாகமெனும்‌ தூய்மைச்‌ சாதனமின்றி த்‌ ரை 
ரபத்தி எனும்‌ நாட்டினுள்‌ நுழையமுடியாது. இதி மில்‌ 


அச்சுறுத்தும்‌ ; ஆனால்‌, தியாகமின்‌ ப்‌ ts 

1 றி ஆன்ம வாழ 2 
ல்‌ இயலாது. நம்‌ யோக நெறிகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ அ 
கரிம கதன்‌ மறல, தான்‌ நல்கல்‌ ௨: 
க்‌ ஆன்ம வாழ்க்கையின்‌ இதயம்‌ ; இதுதா5 


Q ர * 
le எப்போது ஆராயப்புகுகின்றானோ, சேதனனாகி.. 
தலா எப்படியோ இங்கே உலக இயலிற்‌ சிக்குண்டு; அதனால 
பவி எப்போ 
முகத்தைத்‌ திருப்பிக்கொள்ளுகின்றானோ, அப்போது தியாக! 


னில்‌ 


பத்தி யோகம்‌ 293 

றெல்‌ க 
குடல்‌, சேதனன்‌ ; அசேதனப்‌ பொருளல்லன்‌ ; அசேதனத்‌ 
ஆராய்‌ LE உறவு குறுகியகால வரம்புக்குட்பட்டது என்பதை 
த த கொள்ள வேண்டும்‌. இராஜயோகியானவன்‌ தனது 
காள்‌ “னுபவத்தின்‌ மூலம்‌ தியாகமாகிற பாடத்தைக்‌ கற்றுக்‌ 
அணை யல்‌. ஞானயோகி கைக்கொள்ளும்‌ தியாகப்பாதையோ, 
க அரிதானது. அவன்‌ தொடக்கத்திலேயே திட்ப 
வேண்‌ காணும்‌ இயற்கையனைத்தும்‌ மாயை என்பதை உணர 
அறக்‌ ருள்‌ ற இயற்கையில்‌ காணப்படும்‌ சத்தியின்‌ 
இயற்‌ “ எதுவாயிருந்தாலும்‌, அது ஆன்மாவினுடையதேயன் றி; 
ட ட்‌ உரியதன்று என்பதை உணர்ந்துகொள்ள வேண்டு 
ப அதுல்‌, ஆரம்பத்திலிருந்தே அறிவெல்லாம்‌, அனுபவ 
ல்லாம்‌, ஆன்மாவிடமே உறைகின்றனவென்றும்‌, இயற்கையில்‌ 
அல்லையென்றும்‌ அவன்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌. அதுபற்றிப்‌ 
ன்‌ வன்மையால்‌ உண்மையை ஆராய்ந்து உடனே அவன்‌ 
அ கயின்‌ கட்டினின்று தன்னை விடுவித்துக்கொள்ள வேண்டும்‌” 
விட்டு வ வையும்‌ இயற்கையைச்‌ சார்ந்த அனைத்தும்‌ தன்னை 
அவல்‌ லகிச்செல்ல விட்டுவிடுகிறான்‌. அவைகளை மறையவிட்டூ 
“எ தனித்து நிற்க முயல்கிறான்‌ ! ப 
ததாக தியாகங்களிலும்‌ எளிதாயும்‌ இயற்கைக்கு முரண்‌ 
அ அதாயுமிருப்பது பத்தியோகம்‌ பயில்பவனுடைய தியாகந்தா? 
வன்‌ துன்புறுத்தலில்லை ; துறக்க வேண்டுவது ஒன்றுமில்லை ; 
அரும்பாடுபட்டு நாம்‌ பிரிந்து செல்ல வேண்டுவதொன்றுமில்லை. 
பத்தனுடைய தியாகம்‌ எளியது ; முட்டுப்பாடில்லாதது? ஆறுபோல 
விரைந்து செல்வது; நம்மைச்‌ சுற்றியுள்ள பொருள்களைப்போல 
இயற்கையுடன்‌ ஒன்றுபட்டிருப்பது. இந்தத்‌ தியாகம்‌ உருக்‌ 
கலைந்து காணப்பட்ட போதிலும்‌, நம்மிடையே நாள்தோறும்‌ 
நிலவிவருவதை நாம்‌ காண்கிறோம்‌. ஓர்‌ ஆடவன்‌ ஒரு பெண்ணை 
நேசிக்கத்‌ தொடங்குகிறான்‌ ; சிறிது காலங்கடந்து இன்னொருத்தி 
யிடம்‌ நேசங்கொண்டு முதற்பெண்ணை விட்டுவிடுகிறான்‌ ; அவள்‌ 
வன்‌ மனத்திலிருந்து மெதுவாகச்‌ ௪ந்தடியின்றி நமுவிவிடுகிறாள்‌ ; 
அவன்‌ அவளை மறந்துவிடுகிறான்‌. ஒரு பெண்‌ ஓர்‌ ஆடவனிடம்‌ 
விஞுமியம்‌ கொள்கிறாள்‌ ; பின்பு மற்றொருவலை நேசிக்கிறாள்‌. 
முதல்‌ மனிதன்‌ அவள்‌ மனத்திலிருந்து நமுவிவிடுகிறான்‌. ஒரு 
மனிதன்‌ தன்‌ நகரத்தை நேசிக்கிறான்‌ ; பின்பு தனது நாட்டையே 


294 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_சுடர்‌-1 


ம்‌ ற்ந்‌ 
நேசிக்கிறான்‌ ; முன்பு அவனது சிறு நகரத்தின்மேலிரும2 க, 
பாசம்‌ இயற்கையாகவே மெல்ல மெல்ல நமுவிவிடுகின்றகி: அருண 
ஒரு மனிதன்‌ உலகனைத்தையும்‌ நேசிக்கக்‌ கற்றுக்கொள்ள நமுவு 
நாட்டுப்பற்று--வெறி பிடித்தாற்போன்றிருந்த தேய பத்தியம்‌ 
கிறது. அது அவனைத்‌ துன்புறுத்துவதில்லை; அதனால ன 
விளைவதில்லை. 
்‌ ர்‌ ட _. அகளைப்‌ பெரி 
பாமரன்‌ ஒருவன்‌ ஐம்புலன்களாலடையும்‌ இன்பங்‌? போது 
தும்‌ விரும்புகிறான்‌. அவனே படிப்படியாகப்‌ பண்படைய!ம? ன்‌ 
அறிவால்‌ அடையக்கூடிய இன்பங்களில்‌ விருப்புக்கொள்கிறு ்‌ 
அப்போது ஐம்புலன்களின்‌ இன்பங்களில்‌ அவனுடைய நா 
குறைகிறது. ஒரு நாயோ அல்லது ஓநாயோ எவ்வளவு அவன்‌ 
இரையைத்‌ தின்று இன்புறுகிறதோ, அவ்வளவு ஆவலுடன்‌ படு 
மனிதனும்‌ இன்புறல்‌ இயலாது. ஆனால்‌, மனிதன்‌ த்‌ 
வாற்றலாலும்‌ சாதனைகளாலும்‌ நுகரும்‌ இன்பங்‌ 
நாய்‌ அனுபவிக்க இயலாது. ஆரம்பத்தில்‌ இன்பமானது! த 
படியிலுள்ள புலன்களின்‌ உறவால்‌ ஏற்படுகிறது. ஒரு பிரதி ்‌ 
வாழ்க்கை நிலையில்‌ உயரும்போது தாழ்ந்த வகைப்பட்ட இன்ச்‌ 
தில்‌ அதனுடைய ஆவல்‌ குறைகிறது. மக்கட்சமுதாயத்தி்‌ 
எவ்வளவுக்கெவ்வளவு விலங்கினத்தையொட்டி ஒரு ம 
வாழ்கிறானோ, அவ்வளவுக்கவ்வளவு அவனுடைய புலணுகர்‌? 
EE இன்பத்தில்‌ அவனுக்கு ஆவல்‌ வலுக்கிறது. உயர்வடைசில்‌ 
IG, மிகும்போது; அறிவின்‌ மூலமாகவும்‌ அது போதி 
துட்பமான துறைகளிலும்‌ இன்பம்‌ வளர்கிறது. அவ்வாறே 
ஒரு மனிதன்‌ புத்தியின்‌ நிலைக்கும்‌ அப்பாற்செல்லும்பே?27 
வெறுஞ்‌ சிந்தனையுலகைக்‌ கடந்து, தெய்வத்துடன்‌ உறவாடு. 
SDE உலகிற்புகும்போது, அங்கு அவன்‌ அடையும்‌ இன்ப 
ரி ல வணயாக க்‌. 
ப ட; ஒன்றுமில்லா தவை போன்றே தோ ன? 
1டுகையில்‌ விண்மீன்களெல்லாம்‌ மங்கிவிடுகின்றி 5 
ஞாயிறு சுடர்‌ விட்டாலோ, மதியே மங்கிப்போகிறது. பத்தி முதிர 
வதற்கு உதவும்‌ தியாகத்தைக்‌ கைக்கொ தெ 
றையும்‌ அழிக்க வேண்டுவதில்லை : ளியின்‌ 
முன்னிலையில்‌ சிறிய ஒளிகள்‌ கொ ம 
முடிவில்‌ முற்றும்‌ மறைந்துபோவது (6 திப்பி? 
தானகவே இந்தத்‌ தியாகம்‌ கைகூடு 


ள்ளும்பொருட்டு யா 
வளரும்‌ பெரிய ஓஒ 
ஞ்சம்‌ கொஞ்சமாக 
பால, இயற்கை நியத ய 
கிறது. ஆகையால்‌, இந்திரி 


பத்தி யோகம்‌ 295 


ர ்‌ ம்‌ 
டைய இட்ட விளையும்‌ சுகமும்‌ மங்கத்‌ தொடங்கி, இறைவ 
றன. இடை ன்பின்‌ முன்னிலையில்‌ நிழல்போல மறைந்து போகின்‌ 
எனப்படு அரணம்‌ அன்பு வளர்ந்து கனியும்போது அது பரபத்தி 
கின்றன : றது. உருவங்கள்‌ மறைகின்றன ; சடங்குகள்‌ நீங்கு 
யங்கள்‌ த மறக்கப்படுகின்றன ; விக்கிரகங்கள்‌, லி 
தேசீய 2 காவில்கள்‌, மதங்கள்‌, மதப்பிரிவினைகள்‌, தேசங்கள்‌; 
வர்ம வி்‌ ஆகிய இச்சிறு வரம்புகள்‌, கட்டுப்பாடுகள்‌, 
னிடம்‌ லகிவிடுகின்றன. இறைவனுடைய அன்பை உணர்ந்தவ 
ததக இயற்கை நியதிப்படி, தாமாகவே இவை விலகிப்‌ 
திற்குத்‌ றன. அவனைக்‌ கட்டுவதற்கோ, அவனுடைய சுதந்தரத்‌ 
ல்‌ தலையிடுவதற்கோ அப்போது ஒன்றும்‌ மிகுந்து நிற்ப 
3ல்‌. ஒரு கப்பல்‌ திடீரென ஒரு காந்தப்பாறை கள்‌ அருகில்‌ 
கின்‌ பல்‌ அதனுடைய இரும்பாணிகளும்‌ சட்டங்களும்‌ காந்தத்‌ 
வ்‌ சத்தியால்‌ வெளியே இமுக்கப்பட்டுப்‌ பலகைகள்‌ 
அரு அதுப்போய்‌ நீரில்‌ மிதக்கத்‌ தொடங்கும்‌. இறைவனுடைய 
AD ஜீவான்மாவைப்‌ பிணைக்கும்‌ ஆணிகளையும்‌ 
களையும்‌ தளர்வுறச்‌ செய்து, ஜீவனுக்கு விடுதலையளிக்கிறகி. 


பத்தனுடைய தியாகம்‌ அன்பின்‌ பயன்‌ 


நாம்‌ இயற்கையில்‌ எங்கும்‌ அன்பைக்‌ காண்கிறோம்‌. சமூகத்‌ 
தில்‌ எது நல்லதாகவும்‌ உயர்ந்ததாகவும்‌ சிறப்பு மிக்கதாகவும்‌ 
உள்ளதோ, அது அந்த அன்பின்‌ செயல்‌ ; சமூகத்தில்‌ எது மிகக்‌ 
கெட்டதாகவும்‌ சீரழிந்ததாகவும்‌ உள்ளதோ; அதுவும்‌ அதே 
உணர்ச்சியாகிய அன்பின்‌ வழி தவறிய செயலே. இதே உணர்ச்சி 
தான்‌ கணவன்‌ மனைவியரிடையே தோன்றும்‌ தூயதும்‌ சீரியதுமான 
அன்பாகவோ அல்லது விலங்கின்‌ வெறி போன்ற கீழ்த்தரமான" 
வேகத்தின்‌ இனங்களைத்‌ திருத்தி செய்விக்கும்‌ காமமாகவோ 
இயங்குகின்றது. உணர்ச்சி ஒன்றேயாயினும்‌, அதனுடைய விளைவு 
வெவ்வேறு நிலையில்‌ வெவ்வேறாக உளது. ஒரே உணர்ச்சியாகிய 
அன்பு; நல்ல வழியில்‌ செலுத்தப்பட்டு, ஒரு மனிதனை நன்மை 


296 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-! 


மயையெல்லாம்‌ அவன்‌ 


செய்யத்‌ தூண்டி, அவனுடைய உடை 
்‌ ன அல்லது வழி 


ஏழைகளுக்குக்‌ கொடுக்கும்படியும்‌ செய்யலாம்‌ ; ட்‌ னின்‌ 
தவறிச்‌ செலுத்தப்பட்டு, இன்னொருவனைத்‌ தன்‌ சகோதர] தி ந்‌ 
கமுத்தை வெட்டி அவர்களுடைய உடைமைகளையெல்லாம்‌ க 
செய்யலாம்‌. முன்னவன்‌ பிறரை எவ்வளவு நேசிக்கிறானோ; ம்‌, 
வளவு பின்னவன்‌ தன்னையே நேசிக்கிறான்‌. பின்னவன்‌ 
அன்பின்‌ நோக்கம்‌ கெட்டது; முன்னவனுடையது நேர்மையி 
சீர்மையுமானது. நமக்கு உணவைச்‌ சமைக்கப்‌ பயன்படு? 
நெருப்பே ஒரு குழந்தையை எரித்துவிடக்கூடும்‌ ; அப்படிச்‌ செய்‌ 
தால்‌ அது நெருப்பின்‌ குற்றமன்று ; அது பயன்படுத்தப்படும்‌ த 
மிலேதான்‌ வேறுபாடு உள்ளது. ஆகையால்‌, அன்பு; அதாவது ௬2 
யிருக்க வேண்டுமென்ற ஆழ்ந்த அவா, இருவரிடையே தாகி 
ஒன்றுபட வேண்டுமென்ற உறுதியான ஆசை--ஆராயுமிடத்கி? 
அனைத்தும்‌ ஒன்றில்‌ இரண்டறக்‌ கலக்க வேண்டுமென்ற ஆசை 
யாகவே இருக்கலாம்‌ ;-அது உயர்ந்த நிலையிலோ, தாழ்ந்த நி& 
மிலோ, இடத்திற்குத்‌ தக்கபடி எங்குங்‌ காணக்கிடக்கிறது. 

1 பத்தியோகம்‌ உயர்ந்த அன்பைப்‌ பற்றிய சாத்திரம்‌. (அன்பை 
எப்படிச்‌ செலுத்துவது ? அதை எப்படி அடக்குவது ? எப்படி 
த எப்படிப்‌ பயன்படுத்துவது ? எப்படி அதற்கு ஒரு புதிய 
க டனப்பது்‌ எப்படி அதினின்று மிக உயர்ந்தது 

க பெருமை வாய்ந்ததுமான பயனை அடைவது ? அதாவதி? 
எப்படி ஆன்ம வாழ்க்கையின்‌ ஆனந்த நிலைக்கு அழைத்துச்‌ செல்‌ 
இப்படி அதைச்‌ செய்வது ?? என்பவற்றிற்கு அது வழி காட்‌ 
ஸ்‌ பபசம்‌ (0 துறந்துவிடு 2? என்று கூறுவதில்லை; £டுநசி? 
அன்பில்‌ தை நேசி) என்றுதான்‌ கூறுகிறது. எவனுடை!்‌ 

ட்ப இலக்கு மிக உயர்ந்ததோ, அவனிடமிருந்து தாமாகவே 
சாந்தை கேலி 
என்‌ ப 5 . ! 
நீ அழகாயிருக்கிறாம்‌ ! ல தட நருக்கிறாய்‌ ; அந்த்‌ 
பதைத்‌ தவிர, உன்னைப்பற்றி நான்‌ ருக்‌ ann பபப 27 
இந்த யோகத்தில்‌ ஒன்றும்‌ சொல்ல இயலாத! 
அழகு வேட்கை 3 
தன்‌ முகத்திலோ, விண்ணி டம்‌ செலுத்த வேண்டுவதே. ம 
i லா, விண்மீன்களிலோ, மதினி 
வும்‌ தெய்‌ : து உண்மையில்‌ அனைத்தையுத்‌ த 
1௦ தெய்விக அழகின்‌ ஒரு சிறு பகுதியின்‌ த க அவன்‌ 


பத்தி யோகம்‌ 297 
தாதி அணைத்தும்‌ சுடர்‌ விடுகின்றன. அவன்‌ சுடரா 
பின்‌ பொருள்களும்‌ மிளிர்கின்றன.” பத்தியின்‌ இந்த 
அபிமா ட்‌ நில்லுங்கள்‌ ; அப்போது உங்களுடைய அற்பமான 
களினி கண்டம்‌ மறைந்து போம்‌. உலகின்‌ புல்லிய சுயநலப்பற்று 
பல்க்‌ உங்களை மீட்டுக்கொள்ளுங்கள்‌ உங்களுடைய மனிதப்‌ 
களுக்‌ ன்‌ ஆசைகளுக்கோ, அல்லது அவற்றினும்‌ உயர்த்த ஆசை 
ஞூக்கோ உறைவிடமாக உலகைக்‌ கருத வேண்டா. சாட்சியாக 
லம்‌ அப்பட நாடுகிறவர்களாகவும்‌ நின்று இயற்கையின்‌ 
பந்‌ ட கவனித்துக்கொண்டிருங்கள்‌. மனித இனத்திடம்‌. 
கில்‌ அய நிலையில்‌ நின்று, இந்த உயர்ந்ததான அன்பு, உல 
எப்படி வேலை செய்கிறதென்று பாருங்கள்‌. சில சமயங்களில்‌ 


ட்ட முரண்பாடு ஏற்படும்‌; ஆனால்‌, அஃது உயர்ந்ததும்‌ 
ட மையானதுமான அன்பை அடைவதற்குப்‌ படும்பாட்டின்‌. 
வேயாகும்‌. சில சமயங்களில்‌ சிறு சச்சரவு ஏற்படலாம்‌ ; 


ல வீழ்ச்சி நிகழலாம்‌; அவையெல்லாம்‌ வழியில்‌ தோன்றி 
ப்‌ அம்மூரண்பாடுகள்‌ தடங்கலின்றி வரட்டும்‌ EE 
கட பாருங்கள்‌. உலக ஓட்டத்தின்‌ வேகத்தில்‌ ளை 
i காண்டாற்றான்‌ நீங்கள்‌ முரண்பாடுகளால்‌ துன்புறுவீர்கள்‌ ; 
அல்‌ வெளியே சாட்சியாகவும்‌ படிப்பினையை மட்டும்‌ கருதுபவர்‌. 

£ஈகவும்‌ நின்று கவனிக்கும்‌ போது பல கோடி துறைகளில்‌ 
இறைவன்‌ தன்னே அன்புருவில்‌ வெளியிட்டுக்கொண்டிருப்பதை* 
காண்பீர்கள்‌. 

“எங்கெங்கே இன்பம்‌ உளதோ, அது மிகத்‌ தாழ்ந்த இத்திரி 
இன்பமாயிருந்தாலுங்கூட அங்கங்கே இறைவனுடைய வடிவமாகிய 
காலத்தைக்கடந்த ஆனந்தத்தின்‌ ஒரு சிறு பொறி உளது: மி 
மிகத்‌ தாழ்ந்த கவர்ச்சிகளிலும்‌ தெய்விக அன்பின்‌ வித்து உளதி.”” 
ஸம்ஸ்கிருத மொழியில்‌ இறைவனுக்குள்ள பெயர்களில்‌ ஒன்று 

ஹரி? என்பது; எல்லாப்பொருள்களையும்‌ தன்னிடம்‌ கவர்தல்‌ 
கொள்பவன்‌ என்பது இச்சொல்லுக்குப்‌ பொருள்‌. அவனதி 
கவர்ச்சி ஒன்றுதான்‌ மானிடர்களுடைய உள்ளங்களுக்கு உகந்த 
தாகும்‌. ஒரு ஜீவனை எது உண்மையில்‌ கவர இயலும்‌ ? அஃது 
அவனே! அசேதனப்பொருள்‌ ஜீவனைக்‌ கவரமுடியும்‌ என்று நீங்கள்‌ 
எண்ணுகிறீர்களா ? அது ஒருபோதும்‌ நிகழ்ந்ததில்லை; இனியும்‌ 
நிகழப்போவதில்லை. ஒரு மனிதன்‌ அழகான ஒரு முகத்தைக்‌ 
கண்டு அதன்பின்‌ செல்வதை நீங்கள்‌ கவனித்தால்‌, ஒருபிடி அசே 


298 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ௪டர-! 
தனமான அணுக்களின்‌ தொகுதியா அம்மனிதனை அணுக்‌ 
தென்று கருதுகிறீர்கள்‌ ? இல்லவேயில்லை. அவ்வசே தீ i 
களுக்குப்பின்‌ தெய்விக சத்தியின்‌ விளையாட்டும்‌, தெய்விச ட்‌ என்‌ 
இருந்தே தீரவேண்டும்‌. அஞ்ஞானி அதை அறியமாட-1 மட்டுமே 
றாலும்‌, உணர்ந்தோ உணராமலோ, அவன்‌ அதனால்‌ ளும்‌ 
கவரப்படுகிறான்‌. ஆகையால்‌, மிக மிகத்‌ தாழ்ந்த கவர்‌ 
இறைவனிடமிருந்தே தங்கள்‌ ௪த்தியைப்‌ பெறுகின்றன - 
££ மனத்திற்கினியவளே, எவளும்‌ கணவன்‌ 

கணவனை நேசிக்கவில்லை; ஆன்மாவின்பொருட்டே? 
உறையும்‌ இறைவன்பொருட்டே, கணவன்‌ நேசிக்க 
ற்கு மனைவிகள்‌ இதை அறியலாம்‌ ; அல்லது 

ருக்கலாம்‌ ; எப்படியிருந்தாலும்‌, உண்மை தான ற 
மனைவியின்பொருட்டு மனைவியை க நடத்‌ மனைவி ல்‌ 
உறையும்‌ பரமான்மாவே நேசிக்கப்படுகிறது.?? அல்வா அ 
வல்‌. எவரும்‌ ஒரு குழந்தையையோ வேறு எதையோ நட ன்றி 
உண்மையில்‌ உள்ளே உறையும்‌ இறைவன்பொருட்டே. ம்‌; 
வேறு காரணத்தாலன்று. இறைவன்‌ ஒரு பெரிய காரு 


ம்‌ இரும்புத்துகள்களைப்‌ போன்றவர்கள்‌ ; நாம்‌ த்‌ 
டாது அவனால்‌ ம்‌ a ்‌ ம்‌ ்‌ 
னால்‌ கவரப்படுகிறோம்‌ ; நாமெல்லோரு டல்லாம்‌ 


அடையவே பாடுபடுகிறோம்‌. உலகில்‌ நாம்‌ படும்‌ பாடெ 
திண்ணமாகத்‌ தன்னலத்தின்பொருட்டன்று. அறிவிலிகள்‌ 
கள்‌ செய்வதென்னவென்பதை உணரமாட்டார்கள்‌ ; ஆனால்‌, - 
களுடைய வாழ்க்கையின்‌ செயலுங்கூட அந்தப்‌ பெரிய காந்தத்‌ 
அணுகுவதற்குச்‌ செய்யும்‌ முயற்சியேயாகும்‌. வாழ்க்கையி ல்‌ 
படும்‌ எல்லாப்‌ பெரும்பாடுகளும்‌ எல்லாச்‌ சச்சரவுகளும்‌ முத 
இறைவனிடம்‌ நம்மை அழைத்துச்‌ செல்வதற்கும்‌ - அவனுடன்‌! 
நாம்‌ ஒன்றுவதற்குமே பயன்படுவ SS ்‌ 
ணன்‌ ப்‌ வாழ்க்கைச்‌ சச்சரவுகளின்‌” ட 
உணர்‌ ன்‌; ர ர்‌ 
ண்ட்‌ ண்ட கக ம கத்‌ அறிந்துகொல பலிக்க 
அவற்றை உள்ளபடி உணர்ந்து 
தரப்பால்‌ விடுதலை பெறப்‌ பெரிதும்‌ விழைகிறான்‌- த 
இடப பாடகளைத்‌ தவிர்த்து, நேராகக்‌ கவர்ச்சியின்‌ மையமாக. 
ந்த ஹரியை அடைய விரும்‌ 5 ம்‌ ந்தனுடை 
தியாகம்‌. கடவுளை நோக்கி ்‌ 


தாங்‌ 
அவர்‌ 


னவாம்‌. 


; அவைகளால்‌ ஏற்படும்‌ 


ஏற்படும்‌ இந்த வலிமிகுந்த ௧ 


பத்தி யோகம்‌ 299 
பத்த றக்‌ கவர்ச்சிகளெல்லாம்‌ அவனுக்கு மறைந்துபோகின்‌ றன: 
எத்த! ந்திய, அளவு கடத்த, இந்தத்‌ செய்வ த மல்‌ 
ன வல்ல வேறு எந்த அன்புக்கும்‌ அங்கே க 
அவன்‌ றது. அது வேறு எப்படியிருக்க முடியும்‌ i பத்தி 
நீரால்‌ _அதயத்தைக்‌ கடவுளின்‌ வடிவேயாகிய அன்புக்‌ அட்லி 
ல்‌ ம்‌ நிறைத்துவிடுகிறது ; அதன்‌ பிறகு அங்கே அற்ப Ces 
பபப இடமில்லை. பத்தனுடைய தியாகம்‌ வைராக்கியமாக, 
அ கத கடவுளைத்‌ தவிர மற்றனைத்திலும்‌ பற்றின்மைமா க, மிளிர்‌ 
ந ; கடவுளிடம்‌ ஏற்படும்‌ விருப்பத்தால்‌, பெரும்பற்றினால்‌, இதி 

கழ்கிறது. 

இந்‌ இதுதான்‌ பரபத்தியை அடைவதற்குத்‌ தலைசிறந்த சாதன: 
ட தியாகம்‌ கைகூடும்‌ போது; பரபத்தி எனும்‌ சிறந்த 
வ்‌ உலகின்‌ கதவு திறந்து ஆன்மாவை வரவேற்கிறது. 0) 
க பரபத்தி எத்தகையதென்பதை நாம்‌ படப்‌ 

தாடங்குகிறோம்‌ ; பரபத்தியாகிய கோயிலின்‌ கர்ப்பக்கிருகத்தில்‌ 
புகுந்தவனுக்கு மட்டுமே ௪மய வாழ்க்கைக்குத்‌ துணையாகக்கொள்‌ 
எப்பட்ட உருவங்களும்‌ சங்கேதங்களும்‌ தன்னைப்‌ பற்றியவர்‌ 
அறப்‌ பயனற்றவை எனக்‌ கூற உரிமை உண்டு. மானிடச்‌ சகோ 
அரத்துவம்‌ எனப்‌ பொதுவாகப்‌ பேசப்படும்‌ உயர்ந்த அன்பு நிலையை 
அவனோ அடைந்தவனாவான்‌ ; ஏனையோர்‌ பேசுவதையொழித்து; 
அவன்‌ வேற்றுமைகளைக்‌ காண்பதில்லை ; அன்புக்‌ கடலே அவனுள்‌ 
புகுந்துவிட்டதால்‌, அவன்‌ மனிதனை மனிதனாகக்‌ காணாமல்‌, எங்‌ 
கெங்குந்‌ தணது அன்பின்‌ வடிவாகிய கடவுளையே காண்கிறான்‌. ஓவ 
வொரு முகத்திலும்‌ அவனுடைய ஹரியே அவனுக்குக்‌ காட்சியளிக்‌ 
கிறான்‌. கதிரவன்‌ மதி இவற்றின்‌ ஒளியும்‌, மற்றெல்லாச்‌ சுடர? 
அவனுடைய வெளித்‌ தோற்றமே. அவனுக்கு எங்கெங்கு அழகும்‌ 
உயர்வும்‌ தோன்றுகின்றனவோ, அங்கங்கு எல்லாம்‌ இறைவ 
னுடைய அழகும்‌ உயர்வுமே தோன்றுகின்றன; அத்தகைய பத்தர்‌ 
கள்‌ இன்றும்‌ வாழ்கிறார்கள்‌. உலகில்‌ ஒரு போதும்‌ அவர்களில்லாம்‌ 
லிருப்பதில்லை. அப்படிப்பட்டவர்களை ஒரு பாம்பு கடித்துவிட்டாற்‌ 
கூட, அவர்கள்‌ தங்கள்‌ அன்பனாகிய இறைவனிடமிருந்தி ஒரு 
தூதன்‌ வந்ததாகவே கூறுவார்கள்‌. அத்தகைய மனிதர்களுக்குத்‌ 
தான்‌ உலகச்‌ சகோதரத்துவத்தைப்‌ பற்றிப்‌ பேச உரிமை உண்டு. 
அவர்கள்‌ கோபித்துக்கொள்வதே இல்லை. அவர்கள்‌ மனத்தில்‌ 
பகைமைக்கும்‌, பொறாமைக்கும்‌ இடமில்லை. வெளியுலகம்‌--இந்திரிய 


300 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---சடர்‌- | 

உலகம்‌- அவர்களுக்கு முற்றும்‌ மறைந்துவிட்டது. உலக நாடகத்‌ 

தின்‌ பின்னுள்ள உண்மையைத்‌ தங்கள்‌ அன்பினால்‌ எப்போதும்‌ ர 
கண்டுகளிக்கும்‌ அவர்கள்‌ எங்ஙனம்‌ சீற்றங்கொள்ள இயலும்‌ ? 


பத்தியோகம்‌ இயற்கையுடன்‌ ஓட்டியிருப்பதும்‌ | 
அதன்‌ உள்‌ இரகசியமும்‌ 


££ நிலைபெற்ற மனத்தினர்களாய்‌ எப்போதும்‌ உம்மை வழிபட 
கிறவர்களுள்ளும்‌, அபேதமான அட்சரப்‌ பொருளை வழிபடுகிறவர்‌ 
களுள்ளும்‌ எவர்கள்‌ சிறந்த யோகிகள்‌ ?? என்று அருச்சுனன்‌ 
கண்ணபிரானாரைக்‌ கேட்டான்‌. அதற்கு அவர்‌, “£ என்னிட 2 
லேயே மனத்தை நிலைநிறுத்தி, என்னையே இடைவிடாத ம 
அவர்க்கே அர்த்த சிரத்தையுடனும்‌ எவர்கள்‌ வழிபடுகிறார்களே!; 

அவர்களே சிறந்த யோகிகள்‌. விளக்க முடியா ததாயும்‌; 
அமையற்றதாயும்‌, எங்கும்‌ நிறைந்ததாயும்‌, நினைக்கவொண் 2 
தொப்ப) அனைத்தையும்‌ அறிவதாயும்‌, அசைவற்றதரயும்‌, என்ன்‌ 
காரும்‌ இருக்கும்‌ அட்சரப்‌ பொருளைத்‌ தங்கள்‌ இந்‌, ரிம்‌ 
தப ராய்ப்க்க க்கம்‌ பொருள்களும்‌ சமம்‌ என்த 
உறுதியான புத்தியுடன்‌ எல்லா உயிர்களுக்கும்‌ நன்மை புரி? 
படிய மூனைந்தவர்களாய்‌ எவர்கள்‌ வழிபடுகிறார்களோ, அவரி 
ம்‌ க வருகிறார்கள்‌. ஆனால்‌; விளக்கமறறதும்‌ ம 
ர மற்துமான அம்சரப்‌ பொருளில்‌ எவர்களுடைய புதி 
டத்‌ அடை அர்‌ அவர்களுக்கு வழியெங்கும்‌ துன்பம்‌ மிக அதி 
ல்‌ ல்‌ விளக்கமற்ற அபேதப்‌ பொருளை நாடும்‌ ள்‌ 
தத எவர்க்குமே மிகவும்‌ கடினமானது. எவர்‌ 


கள்‌ 0 2 i 

தும்‌ நம்பி. படத்தையும்‌ என்னிடம்‌ அர்ப்பணம்‌ செய்து து 
> 5 வ்‌ ட்‌ ்‌ © ப்‌ 

வழிபடுகிறார்களே, எதிலும்‌ பற்றில்லாமல்‌ என்னைத்‌ தியா ய 


பற்றிவிட்டதால்‌ ல அவர்களுடைய மனம்‌ முமுதும்‌ என்‌? ழீ 
வாழ்க்கைக்‌ ட்ட அறிவு இறப்பும்‌ இடைவிடாது சுழன்று கி 
விடுகிறேன்‌?” என்று ர்‌ நான்‌ விரைவில்‌ கை 
ஞானயோகம்‌ ப்‌ ள்ளார்‌. தப்‌ 
படுகின்றன. இரஷ்‌ நியோகம்‌ ஆகிய இரண்டும்‌ இங்குக்‌ குறித்‌ 
கொள்ளலாம்‌, ம்‌ அராதரமும்‌ மேலே விளக்கப்பட்ட. வ 
நிலை. பெரும்பாஷ போகம்‌ மிகச்‌ சீரியது. அது உயர்ந்த கர்ப்‌ 
சொல்‌, சிதனும்‌ அத்தத்துவம்‌ செ ௭ 
)ண்ணமாகச்‌ செய்யவல்ல! 


பத்தி யோகம்‌ 901 


என்று நினைக்கிறான்‌. இஃது ஓர்‌ அதிசயம்‌ ! ஆனால்‌, உண்மையில்‌ 
தத்துவ வாழ்க்கை வாழ்வது மிகவும்‌ அரிது. தத்துவத்தின்படி வாழ 
முயல்வதால்‌ நாம்‌ இடும்பைகளிற்‌ புகுந்துவிடக்கூடும்‌. இவ்வுலகம்‌ 
இருவகையான மக்களிடையே பிரிக்கப்பட்டுள்ளதாகக்‌ கூறலாம்‌ ; 
ஒருவகை மக்கள்‌, உடலைக்‌ காப்பதே வாழ்க்கையின்‌ சாதனமும்‌ 
நற்பயனுமாம்‌,? என்று கருதும்‌ அசுர இயற்கை படைத்தவர்கள்‌ ; 
மற்றொரு வகை மக்கள்‌, “உடலானது முடிவான ஒரு நற்பயனை 
எய்துதற்கு ஒரு சாதனம்‌ ; ஜீவனைப்‌ பண்படுத்துவதற்காக ஏற்‌ 
பட்ட ஒரு கருவி,” என்று கருதும்‌ தெய்வ இயற்கை படைத்தவர்‌ 
கள்‌. ஒரு பேயும்‌ சாத்திரம்‌ பேசலாம்‌; பேசவும்‌ பேசுகிறது ; 
ஆகையால்‌, ஞான மார்க்கம்‌ நல்ல மனிதனுடைய செயல்களுக்குத்‌ 
தூண்டுதல்‌ அளிப்பதுபோலவே கெட்ட மனிதனுடைய செயல்களுக்‌ 
கும்‌ ஆதரவளிப்பதாய்த்‌ தோன்றலாம்‌. இது ஞான யோகத்திலுள்ள 
பெருங்கேடு. ஆனால்‌, பத்தியோகம்‌ இயற்கையாகவே இனிமை 
யும்‌ அமைதியும்‌ வாய்ந்தது; பத்தன்‌ ஞான யோகியைப்போல 
உயர ஏறிப்‌ பறப்பதில்லை; ஆகையால்‌, அவன்‌ பெருவீழ்ச்சிகளுக்‌ 
கும்‌ ஆளாவதில்லை. சமய வாழ்க்கையை நாடும்‌ மனிதன்‌ செல்‌ 
லும்‌ மார்க்கம்‌ எதுவாயிருந்தாலும்‌ ஜீவனுடைய தளைகள்‌ நீங்கும்‌ 
வரை அவன்‌ முத்தனாய்விட முடியாது. 

ஜீவனைத்‌ தளைக்கும்‌ விலங்குகளாகிய புண்ணியமும்‌ பாவமும்‌ 
தெய்வ அருள்பெற்ற கோபிகைகளில்‌ ஒருத்தி விஷயத்தில்‌ எவ்வாறு 
அறுபட்டுப்‌ போயின என்பதை விளக்கும்‌ ஒரு சுலோகம்‌ பின்‌ 
வருவது. 


எனா ரன விளா SAT | 
என்‌ என (ளிஎர ॥ 


ண்ணணன்‌ ரக்‌ எனன ஏன I 
(விஷ்ணு புராணம்‌) 


₹ இறைவனைச்‌ சந்திப்பதாலேற்பட்ட உயர்ந்த இன்பத்தால்‌ 
அவளுடைய புண்ணியம்‌ தீர்ந்து, நற்செயல்களாலேற்பட்ட தளை 
கள்‌ நீங்கிவிட்டன. இறைவனையடையா ததாலேற்பட்ட மிகுதியான 
துன்பத்தின்‌ அனுபவத்தால்‌, அவளுடைய பாவந்தீர்ந்து தீச்செயல்‌ 
களின்‌ வலிமை நீங்கிவிட்டது. ஆகவே, அவள்‌ முத்தி எய்தியவ 
ளானாள்‌.?? 


302 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 


ஆகையால்‌, பத்தியோகத்தின்‌ மையத்திலுள்ள இரகசியமாக 
“£ மனிதனுடைய உள்ளத்திலெமும்‌ பல வகைப்பட்ட ஆர்வங்களும்‌ 
உணர்ச்சிகளும்‌ வேகங்களும்‌ உள்ளபடி தவறானவையல்ல ; அலை 
கனாக்‌ கருத்துடன்‌ கண்காணித்து, அவை உயர்ந்த இலட்சியத்தை 
யடையும்படி உயர்வடையச்‌ செய்யவேண்டும்‌,” என்பதே. உயர்ந்த 
இலட்சியமாவது, நம்மை இறைவனிடம்‌ கொண்டு செல்வதே மந்தி 
ஒவ்வோர்‌ இலட்சியமும்‌ தாழ்ந்ததே. இன்பமும்‌ துன்பமும்‌ நமது 
வாழ்க்கையில்‌ அடிக்கடி மாறிமாறி வரும்‌ உணர்ச்சிகள்‌ என்பதை 
நாம்‌ அறிகிறோம்‌. ஒரு மனிதன்‌ தனக்குச்‌ செல்வமோ வேறு உல 
கப்‌ பொருளோ இல்லாமைக்காகத்‌ துன்பமடைந்தால்‌; “அ 
தனது உணர்ச்கிக்குத்‌ தவறான இலட்சியத்தைக்‌ கற்பிக்கிற 
எனினும்‌, துன்பத்திற்கும்‌ பயனுண்டு. ஒரு மனிதன்‌, “ ஸு 
உயர்ந்த நிலையை எய்தவில்லையே ! கடவுளையடையவில்லையே ப்‌ 
என்று வருந்தட்டும்‌ ; அப்போது வருத்தம்‌ மூத்திக்கு வழி காட்டும்‌: 
உங்கள்‌ கை நிறையப்‌ பணமிருக்கிறதென்று நீங்கள்‌ களிப்பை? 
தைக்‌ கற்பிதி டட அயனுபவிக்கும்‌ சத்திக்குத்‌ தவறான நோக்க? 
வேள்‌ “ற்பித்ததாகும்‌ ; அதற்கு உயர்ந்த நோக்கத்தைக்‌ கதி ய்து 

ண்டும்‌ ; உயர்வற உயர்‌ நலமாயிருப்பது எதுவோ, அதை ப்‌ 
ப்ப வேண்டும்‌. அத்தகைய இலட்சி 
மயில்‌ நமது உயர்ந்த இன்பமா 


வற்றை ஆராய்வேறம்‌ பல்‌ அது கொள்ளும்‌ வடிவங்‌? கள்‌ 
கோயில்களுக்கும்‌ பஹ்ட ட்‌ வருவது மரியாதை: காட்டு 
ண்ணியத்தலங்களுக்கும்‌ மரியாதை படுவ 


ட ப ட்‌ 
ரல, ஆண்டவர்‌ ப்குப்‌ ாற்? ப 
ட்‌ ர்‌ அங்‌ பே ன்‌ 
்‌ கணந்திருப் அய நிலைபேறு அவை போன்ற ' இடங்‌ ரியர்‌ 
ாலு ம. மக்கள்‌ ஒவ்வொ மதி ழ்‌ 
கட NE மரியாதை ட ர அணக சா ள்‌ 
த்‌ ற்‌ ள்‌ 
வரைப்‌ a ட்‌ 


பத்தி யோகம்‌ 303 


அன்பினின்று வளர்வது; எவரிடத்தில்‌ நமக்கு அன்பில்லையோ, 
அவருக்கு நம்முள்‌ எவருமே உண்மையில்‌ மரியாதை செய்ய 
இயலாது. இரண்டாவதாக வருவது நேசம்‌-—இறைவரிடத்தில்‌ 
மகிழ்தல்‌. இந்திரிய விஷயங்களில்‌ மனிதர்‌ எவ்வளவு அதிகமாக 
மகிழ்கின்றனர்‌ ! அவர்கள்‌ ஆசை வைத்த பொருளை அடைய 
எங்கு வேண்டுமானாலும்‌ போகின்றார்கள்‌; எந்த ஆபத்திலும்‌ புகு 
கின்றார்கள்‌. இம்மாதிரியே ஆழ்ந்த அன்புதான்‌ பத்தனுக்குத்‌ 
தேவையானது; ஆனால்‌, அஃது ஆண்டவரை நோக்கிச்‌ செலுத்‌ 
தப்பட வேண்டும்‌. மூன்றாவதாக வருவது துன்பமே இன்பமாய்ப்‌ 
பரிணமிக்கும்‌ விரகம்‌; அதாவது, காதல்‌ கொண்டவரிடமிருந்து 
பிரிவாற்றாமை. £ கடவுளையடையவில்லையே ! என்றும்‌, * உண்மை 
யில்‌ அறிய வேண்டிய பொருளாகிய ஒன்றை அறியவில்லையே !? 
என்றும்‌ எந்நிலையில்‌ ஒரு மனிதன்‌ அதிகமான வருத்தத்தை 
அடைந்து அதனால்‌ எதிலும்‌ திருத்தியில்லாதவனாய்ப்‌ பித்துப்‌ 
பிடித்தவலைப்‌ போலாவானோ, அந்நிலையே * விரகம்‌ ? எனப்படுவது. 
இம்மன நிலையில்‌ அவன்‌ காதல்‌ கொண்ட பொருளைத்‌ தவிர 
வேறு எதன்‌ முன்னும்‌ அமைதியின்மையையே க்கட 
அடைகிறான்‌. சிற்றின்பத்தில்‌ எங்ஙனம்‌ அடிக்கடி இவ்விரகம்‌ 
நிகழ்கின்றதென்பதை நாம்‌ பார்க்கிறோம்‌. மேலும்‌, ஆடவர்‌ பெண்‌ 
டிரையோ, பெண்டிர்‌ ஆடவரையோ உண்மையாக ஆழ்ந்து காத 
லிக்கும்போது அவர்களுடைய காதலுக்குப்‌ புறம்பான அனைவ 
ருடைய முன்னிலையிலும்‌ இயற்கையாகவே அவர்களுக்கு ஒரு 
வெறுப்புத்‌ தோன்றுகிறது. அதே மாதிரி பரபத்தி மனத்தையாளும்‌ 
போதும்‌ விருப்பமற்ற பொருள்களிடம்‌ சகிப்பின்மை மனத்திற்கு 
ஏற்படுகிறது; கடவுள்‌ சம்பந்தமில்லாத பொருள்களைப்‌ பற்றிய 
பேச்சுங்கூட அப்போது விருப்பந்தருவதில்லை. அவனை நினை; 
அவன்‌ ஒருவனையே நினை ; மற்ற எல்லா வீண்‌ வார்த்தை 
களையும்‌ விட்டொழி.? ஏசா ௫௪ என்பதற்கேற்ப எவர்கள்‌ 
அவனைப்பற்றியே பேசுகிறார்களோ, அவர்களிடம்‌ அவனுக்கு 
நேசம்‌ ஏற்படுகிறது. அன்பில்‌ இதிலும்‌ உயர்ந்த படியை அடை 
வது எப்பொழுதெனில்‌, வாழ்க்கையானது பத்தி இலட்சியம்‌ 
ஒன்றிற்காகவே, வாழ்க்கை பண்பும்‌ பயனும்‌ உடையதாவது பத்தி 
யொன்றினாலேயே என்று கருதப்படும்போதேயாம்‌: எ 
அதில்லாமல்‌ அவ்வுயிர்‌ ஒரு கணமுந்‌ தங்காது. காதலுக்குரிய 


304 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_ சுடர்‌”! 

ட்‌ கிறது. 2௫ 
வரை நினைப்பதாலேயே வாழ்க்கை இனியதா& வத்தை? 
வன்‌ பத்தியில்‌ பரிபூரண நிலையடையும்போது “ததி? ஆனந்தம்‌ 
(அவனுடைமையாயிருக்கும்‌ நிலையை) எய்துகிறான்‌ _“ போலா 
நிறைந்தவனாய்‌, அவனுடைய திருவடிகளைத்‌ தொட்ட ப்மையாகி 
கிறான்‌. அப்போது அவனுடைய இயற்கை முழுதும்‌ 2 மெல்லாம்‌ 
முழுதும்‌ மாறிவிடுகிறது. வாழ்க்கையின்‌ நோக்க ர்‌ பலர்‌ 
கைகூடுகின்றன. என்றாலும்‌, அம்மாதிரியான ப ன்றனர்‌. 
அவனை மீண்டும்‌ வழிபடுவதற்காகவே வாழ்வை விரும்‌: கொண் 
அந்த ஆனந்தத்தை--வாழ்க்கையின்‌ பயனாக அவர்க ரட்டார்‌ 
டூள்ள அந்த ஒரே இன்பத்தைமட்டும்‌-— அவர்கள்‌ துறக்க ட்டது; 
கள்‌, “அரசே, ஹரியின்‌ கல்யாண குணம்‌ னை 
எவர்கள்‌ அனைத்திலும்‌ திருத்தியுடையவர்களாய்‌ விளங்‌ 
களோ, எவர்களுடைய இதய முடிச்சுகள்‌ கழன்று 
அவர்களுங்கூட, பகவானிடம்‌ நேசம்‌ ஒன்றிற்காகவே களும்‌ 
வைக்கின்றார்கள்‌.?? 6 எந்தப்‌ பகவானை எல்லாத்‌ தே த ர்‌ 
எல்லா முமுட்சுக்களும்‌ எல்லாப்‌ பிரம்ம ஞானிகளும்‌ வீச 
களோ; அவனை எண்‌ ளே எரே ஏஜ்‌ எ 
(ந்ருஸிம்ம தாபினீ உபநிஷத்து.) பத்தியின்‌ சத்தி அத்தனைப்‌ 
ஒரு மனிதன்‌ தன்னை முழுதும்‌ மறந்து, தனக்குரிய பொத 
எதுவுமே இல்லையென்றுணரும்போது, அவன்‌ £ததியத்துவம்‌” தென 
இடைமையாய்‌ இருத்தல்‌) என்னும்‌ நிலையை அடைகிறான்‌: 1 
ஹுக்கு அனைத்தும்‌ தெய்விகம்‌ பொருந்தியனவாகின்றன 5 ஏது 
றால்‌, அவை காதலனான கடவுளுடைய சொத்துக்கள்‌. வ்வுஃ ம்‌ 
காதலிலுங்கூடக்‌ காதலிக்குரிய பொருள்‌ ஒவ்வொன்றை! 
காதலன்‌ ஏதோ ஒரு வகைத்‌ தெய்விகம்‌ பொருந்தியதாக? 


அதனாலேயே தனக்குப்‌ பிரியமானதாகவும்‌ கருதுகிறான்‌ அல 
னுடைய உள்ளத்தில்‌ ட்‌ சிற 
க டடம புகுந்துறையும்‌ காதலிக்குரிய ஒழு 
ணியைக்கூட அவன்‌ நேசிக்கிறான்‌ அவ்வாறே ஒருவன்‌ இறை 


முதலில்‌ “ஸமஷ்டியை? 
நாம்‌ எங்ஙனம்‌ “வியஷ்டியை? 


[த 
்‌ ( - யலும்‌ - 
கடவுள்‌ ஸமஷ்டி ; பொதுப்ப கல வ்‌ கத்‌ 


ட எங்கும்‌ நிறைந்த தொகுதியான 


பத்தி யோகம்‌ 805 
முப்‌ 2 

ிறபொரள்‌ $ நாம்‌ காணும்‌ உலகம்‌ விமலம்‌; ஒரு லு 
ஸமஷ்டியை 12 தட அதது நேசிக்கவேண்டுமென்றால்‌, அது 
இயலும்‌. ஸமல்‌ ங்கும்‌ நிறைந்ததை ட ப்‌ 
ணன்‌ வருக்கம்‌ பட ட்ட பதப்‌ 
தனிப்பொ காணப்படுகின்றன. இந்தியத்‌ தத்துவஞானிகள்‌ 
கன்சி ப்‌ தங்கிவிடூவதில்லை ; அவர்கள்‌ தனிப்‌ 
தம்முள்‌ ஞ்‌ விரைந்து நோக்கிவிட்டு; உடனே தனிப்பகுதிகளை தீ 
[த்‌ த 2 அலம்ப பொது வடிவங்களைக்‌ கண்டு 
க்க. ஜாடங்குகின்றார்கள்‌. எங்கும்‌ நிறைந்ததை ஆராம்வ 
ஆன்ம இந்தியத்‌ தத்துவசாத்திரத்திற்கும்‌ மட்க தமோ, 
ஒன்றேய i எதை அறிந்தால்‌ எல்லாம்‌ அறியப்பட்டதாகு மா, 
த்தம்‌ ப பங்க பவல்‌ பத்த பொதுத்தத்துவமாகிய 
பல்ல ப முமுமையைக்‌ காணவே ஞானி முயல்கின்றான்‌- 
அர்‌ இம்‌ எவனை நேசித்தால்‌ உலகனைத்தையும்‌ நேசித்ததாகுமோ, 
ட திவான்‌ பரமபுருஷன்‌ ஒருவனையே அறிந்தனுபவிக்க 
SAN டட யோகியும்‌; எதையடக்கியாண்டால்‌ உலகம்‌ முழூ 
ம்‌ ஐயும்‌ அடக்க இயலுமோ; அந்தப்‌ பொதுவான சத்தியின்‌ 
கு தன்‌ வயமாக்கிக்கொள்ள விரும்புகிறான்‌. விஞ்ஞானத்‌ 
ரத்‌ மனத்தின்‌ ஆராய்ச்சியிலும்‌, பத்தியிலும்‌ தத்துவசாத்திரத்‌ 
ன இந்தியர்களின்‌ மனம்‌ எல்லாவற்றிலும்‌ பொதுவாய்‌ 
நனி அந்த ஒன்றைத்தேடும்‌ ஒரு காரியத்திலேயே சரித்திர 
ரணை படை! பய வந்திருக்கிறது. ஆகையால்‌, பத்தின்‌ 
த்து தீர்மானமாவது; “நீ ஒருவனுக்குப்‌ பின்னொருவனாக 
மட்டும்‌ நேசித்தக்கொண்டே போனால்‌, அப்படியே அளவு கடந்த 
காலம்‌ அவர்களை நேசித்துக்கொண்டு போகலாம்‌ ; ஆனால்‌, 
சிறிதளவுகூட உலகம்‌ முழுவதையும்‌ ஒரே மாதிரி நேசிக்ள்‌ 
முடியாமற்போகலாம்‌,? என்பதே. “எல்லா வித அன்பையும்‌ ஒன்று 
சேர்த்தால்‌, பெறப்படுவது கடவுள்‌ ; உலகனைத்திலும்‌ முத்தும்‌ 
முத்திக்கு முயல்பவரும்‌ கட்டுப்பட்டவரும்‌ ஆகிய. எல்லா மன்‌ 
னுயிர்களுடைய ஆர்வங்களையும்‌ ஒன்றுசேர்த்தால்‌ பெறப்படுவது 
கடவுள்‌,” என்ற இந்த நடுநாயகமாலா கருத்து, உறுதிப்பட்ட 
பின்பே ஒருவன்‌ எங்கும்‌ நிறைந்த அன்பைச்‌ செலுத்த இயக்‌ 
கடவுள்‌ ஸமஷ்டி ; காணப்படும்‌ உலகமும்‌ நமக்குப்புலப்படும்‌ 
வகையில்‌ தனித்துக்காணும்‌ கடவுளே. ஸமஷ்டியை நாம்‌ நேசிக்‌ 
கும்போது அனைத்தையும்‌ நேசிக்கிறோம்‌. உலகை நேசித்து 


306 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 


அதற்கு நலன்‌ புரிவது அப்போது எளிதாக அமையும்‌; இந்தச்‌ 
சத்தியை நாம்‌ கடவுளை முதலில்‌ நேசித்தே பெறவேண்டும்‌. 
அல்லாது உலகுக்கு நலன்புரிவது எளிதன்று. ££ அனைத்தும்‌ 
அவனுடையவை; அவன்‌ என்‌ காதலன்‌; அவனை நான்‌ 
காதலிக்கிறேன்‌,?? என்கிறான்‌ பத்தன்‌. இவ்வாறு பத்தனுக்கு 
அனைத்தும்‌ ஆண்டவனுடையனவாய்‌ விளங்குவதால்‌, அனைத்தும்‌ 
தெய்விகம்‌ பொருந்தியவையாகின்றன. எல்லாரும்‌ அவன்‌ 
குழந்தைகள்‌; அவன்‌ திருமேனி; அவன்‌ தோற்றம்‌. அப்‌ 
படியிருக்க, நாம்‌ எவரைத்‌ துன்புறுத்தக்கூடும்‌ ? எவரைத்தான்‌ 
நேசிக்காமலிருக்க இயலும்‌ ? இறையன்புடன்‌ நிச்சயமாய்‌ வருவதி 
உலகிலுள்ள ஒவ்வொருவரிடமும்‌ காட்டும்‌ அன்பு. எவ்வளவு 
கெவ்வளவு நாம்‌ கடவுளை அணுகுகிறோமோ, அவ்வளவுக்கவ்வளவு 
நாம்‌ எல்லாப்பொருள்களும்‌ அவனிடம்‌ இருப்பதைக்‌ காணத்‌ 
தொடங்குகிறோம்‌. ஜீவாத்துமா எப்போது பரபத்திப்‌ பேரின்‌ 
பத்தைத்‌ தன்னுடையதாக்கிக்கொள்வதில்‌ வெற்றி பெறுகிறதோ; 
அப்போது அவனை அனைத்திலும்‌ காணத்தொடங்குகிறது: நமத 
இதயம்‌ அதனால்‌ வற்றாத அன்பின்‌ ஊற்றாகிவிடும்‌. இவ்வன்‌ 
மார்க்கத்தில்‌ இன்னும்‌ உயர்ந்த படிகளில்‌ நாம்‌ ஏறும்போல்‌ 
இவ்வுலகப்பொருள்களிடையே தோன்றும்‌ வேற்றுமைகள்‌ அறி 

அழிந்துபோம்‌. அப்போது மனிதன்‌ மனிதனாகக்‌ காணப்படா்‌ 
“டவுளாகவே தோற்றமளிக்கிறான்‌. எந்தப்பிராணியும்‌; அத்தி 
பிராணியாகக்‌ காணப்படாது கடவுளாகவே தோற்றமளிக்கிற5* 
புலிகூட இனிப்‌ புலியாய்‌ இல்லை ; கடவுளின்‌ தோற்றமே. ௨ 
இந்தச்‌ சரிய பத்திநிலையில்‌, ஒவ்வொரு மனிதனுக்கும்‌, ஓவ்‌ே 
உயிருக்கும்‌, ஒவ்வொரு பொருளுக்கும்‌ பூசனை புரியப்படுகிறகி* 


ஈன்‌ ஏர TAT என்காடு oft | 
ஈன afoes-atear aaa efi | 
“* இங்ஙனம்‌ பகவானாகிய ஹரி எல்லா ட ரதம்‌ உறைகிறான்‌ 
என்றுணர்ந்து அறிவாளிகள்‌ எல்லா உயிர்களிடத்தும்‌ : 
மழாத அன்பைச்‌ செலுத்த வேண்டும்‌.) 
இம்மாதிரி சிறப்புற்றதும்‌ அனைத்‌ 
மான அன்பின்‌ பயனாக வருவது பரி 


தையும்‌ தன்னுட்‌ 6 ப்‌ 
“அதுவே நிகழ்வது. எதுவும்‌ நமக்‌ ்‌ 


பூரண ஆன்ம சமர்‌ 
குப்‌ பிரதிகூலமாக 


பத்தி யோகம்‌ 307 


லாது (என) என்பதே திச்சயபுத்தி. நோய்வந்தால்‌, அன்பு 
மயமான அவ்வான்மா, “நோயே, உன்‌ வரவு நல்வரவாகுக !?? 
என்று கூறும்‌; துயர்‌ வந்தால்‌, . துயரே, உனக்கு நல்வரவு கூறு 
கிறேன்‌. நீயும்‌ என்‌ மனத்திற்கினியவனிடமிருந்தே வருகின்றாய்‌ 1? 
என்று கூறும்‌. ஒரு பாம்பு வந்தாலும்‌, அது கூறுவது, ““ பாம்பே, 
உனக்கு நல்வரவு கூறுகிறேன்‌ !?? என்பதே. அப்படிப்பட்ட பத்‌ 
தன்‌, சாவு வந்தாலும்‌, அதைப்‌ புன்முறுவலுடன்‌ வரவேற்பான்‌ ; 
£6 அவையனைத்தும்‌ என்னை நாடி வருவதால்‌ நான்‌ பாக்கியசாலி ! 
அவையெல்லாம்‌ வரட்டும்‌ !?? என்பான்‌. பகவானிடம்‌ ஆழ்ந்த 
பத்தியாலும்‌ அனைத்தும்‌ அவனுடையனவே என்ற எண்ணத்‌ 
தாலும்‌ ஏற்படும்‌ இந்நிலையில்‌ பத்தன்‌ தன்னைப்‌ பொறுத்தவரையில்‌ 
இன்பத்திற்கும்‌ துன்பத்திற்கும்‌ வேற்றுமையைக்‌ காண்பதில்லை. 
நோயைப்பற்றியோ, துயரைப்பற்றியோ, குறை கூறுவது இன்ன 
தென்பதே அவனுக்குத்‌ தெரியாது; இவ்வாறு குறை கூறாமல்‌, 
அன்பே உருக்கொண்ட கடவுளின்‌ இச்சைக்குப்‌ பணிவதே அரிய 
வீரச்‌ செயல்களால்‌ ஏற்படும்‌ சிறப்பனைத்தையும்விடப்‌ பெருமதிப்‌ 
பிற்குரிய செல்வமாகும்‌. 

மக்களில்‌ பெரும்பகுதியினருக்கு உடலே அனைத்தும்‌. அவர்‌ 
களுக்கு உடலே உலகனைத்தும்‌. உடலால்‌ மகிழ்வதே அவர்களுக்கு 
உள்ளதெல்லாம்‌. உடலையும்‌ உடலைப்பற்றிய பொருள்களையும்‌ 
பூசித்தலாகிய பேய்க்குணம்‌ நம்மெல்லோருக்குள்ளும்‌ புகுந்து 
கொண்டிருக்கிறது. நாம்‌ வீராப்புப்பேசலாம்‌ ; உயரப்‌ பறக்கலாம்‌ ; 
ஆனால்‌, அது எப்படியிருந்தாலும்‌, நாம்‌ கமுகுகளைப்போன்நிருக்‌ 
கிறோம்‌; நமது மனம்‌ கீழே பள்ளத்தில்‌ அமுகிக்கிடக்கும்‌ 
பிணத்தை நோக்கியே சென்றுகொண்டிருக்கிறது. நமது உடலை 
ஒரு புலியினிடமிருந்துதான்‌ ஏன்‌ காப்பாற்றவேண்டும்‌ 2? அதை 
ஏன்‌ புலிக்குக்‌ கொடுத்துவிடக்கூடாது ? புலி அதனால்‌ மகிழ்ச்சி 
அடையும்‌ ; அக்காரியம்‌ சுயநலத்‌ தியாகம்‌; பூசை போன்றவற்றி 
னின்று முற்றும்‌ நெடுந்தாரம்‌ விலகியதன்று. தான்‌ என்பது 
அறவே அழிந்துவிட்ட மனநிலையை நீங்கள்‌ அடைய முடியுமா? அது 
பத்திமார்க்கத்தின்‌ சிகரத்தில்‌ தலை கிறுகிறுக்கும்‌ உயரம்‌. இவ்‌ 
வுலகில்‌ அங்கு எப்போதாவது ஏறியவர்‌ ஒரு சிலரே; ஆனால்‌, எப்‌ 
போதும்‌ ஆயத்தமாய்‌ எப்போதும்‌ முழு மனத்துடன்‌ சுயநலத்‌ 
தியாகம்‌ செய்யக்கூடிய அந்த உயர்ந்த நிலையை அடையும்வரை , 

1—22 


௯ 
308 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌__சுடர்‌-1 


ஒருவன்‌ முதிர்ந்த பத்தனாக இயலாது. நாமெல்லோரு!? றகர்‌ 
உடலை ஏறத்தாழுத்திருத்திகரமாய்‌ நீண்டகாலமோ வேண்டு 
காலமோ பாதுகாக்கலாம்‌. ஆயினும்‌, நம்‌ உடல்‌ ௮ க்குச்‌ 
வதே; அது நிலையானதன்று. எவர்களுடைய உடல்‌ கள்‌ 
செய்யும்‌ சேவையில்‌ அழிகின்றதோ, அவர்கள்‌ பாக்கிய" 
செல்வத்தையும்‌ தனது உயிரைய்ங்கூட ஞானியானவன்‌ 
தும்‌ பிறருடைய சேவைக்கு ஆயத்தமாய்‌ வைத்திருப்பான்‌: னது 
னும்‌ ஒன்று இவ்வுலகில்‌ நிச்சயமாயிருக்கும்போது இங்வுட வது 
ட காரணத்தால்‌ அழிவதைவிட நல்ல காரணத்தால்‌ ப்‌ 
சாலச்சிறந்தது.?? நமது வாழ்வை நாம்‌ ஐம்பது ஆண்ட ம்‌ 
நூறாண்டுகளோ, இழுத்துச்‌ செல்லலாம்‌. ஆனால்‌, அதற்கப்ப? 
நிகழ்வதென்ன ? கூட்டுறவால்‌ தோன்றிய ஒவ்வொன்றும்‌ 
அழியவே வேண்டும்‌; அது பிரிந்து போக ஒரு காலம்‌ 
வேண்டும்‌ ; வந்தே தீரும்‌. இயேசுவும்‌, புத்தரும்‌, மகமதுவி்‌ ரும்‌ 
லாரும்‌ இறந்தே போயினர்‌ ; பெரிய தீர்க்கதரிசிகள்‌ அனை 
உலக மதாசாரியர்களும்‌ இறந்தே போனார்கள்‌. 
ஒவ்வொன்றும்‌ சிதறிப்போகும்‌ இயல்புடைய நிலையற்ற 


வந்தாக 
ம்‌ எல்‌ 


இவ்வுல 


ட்ப. நமக்குக்‌ கிடைத்த காலத்தைச்‌ சிறந்த வகையில்‌ த 
படுத்தவேண்டும்‌ எனக்‌ கூறுகிறான்‌ பத்தல்‌ மையில்‌ 574 
வின்‌ தலசி ர்க்‌ ப வ்‌ துவி மல்‌ 


அ றந்த பயனாவது, அதை எல்லோருடைய சேல 
தமாக வைத்திருப்பதே. நமது உடைமையாகக்‌ கிடைத்திள்‌ 
உடலையே முமுதும்‌ நாம்‌ எனக்கொள்ளும்‌ இந்த மாயையும்‌; எப்‌ 
பாவது இயன்றவரை பாடுபட்டு நாம்‌ அதைப்‌ பேணி. மகிழ்வி? 
ண்ட்‌ என்று அதைப்‌ போற்றுதலுமாகிய இக்கொடிய எ வனி 

வ்‌ ௪. ௯. ர a! 3 | © 
ப்‌ தத்வ 0) மலத்தையும்‌ விதா ட்ட 
உங்க 
சுயநலம்‌ உங்களிடமிருந்து 2 
ஈம்‌ இவ்வுலகப்‌ பொருளனை ததை 
விட்டவர்களாகவே நம்மை பப 


ட்டம்‌! என்பதன்‌ கருத்து இ 
1 ட்டுக்கொண்டும்‌ இருக்கும்‌ பே 2. 
கோழைத்தனங்களுக்கும்‌ உலகியற்பேராசை டி 


பத்தி யோகம்‌ 309 
ன்‌ இறைவனுடைய இச்சையே காரணமென்று எண்ணிக்கொண் 
கிப்‌ ஒருவேளை நம்முடைய சுயநலப்‌ போராட்டங்களி 
ட்‌ நன்மை ஏற்படக்கூடும்‌ ; ஆனால்‌, அது கடவுளின்‌ 
ப்‌ ல்‌. முதிர்ந்த பத்தனுடைய நோக்கம்‌ ஒருபோதும்‌ தனக்காக 

௮! எதையும்‌ விரும்பாமலும்‌ செய்யாமலும்‌ இருப்பதேயாம்‌. 


௩ ்‌ 
ட 'டவனே, உலகத்தவர்கள்‌ உன்‌ பேரால்‌ உன்னதமான 
8 5 அப்த்‌ 
ஈவில்களை& கட்டுகிறார்கள்‌ ; உன்‌ பேரால்‌ பெரிய தானங்களை 


செய்கிறார்கள்‌ 5 நானோ, ஏழை என்னிடம்‌, ஒன்றுமில்லை 5 த்க்‌ 
ன என்னுடைய இவ்வுடலை உன்‌ திருவடிகளில்‌ சமர்ப்பிக்கின்‌ 
றன்‌. பிரபுவே, என்னைத்‌ தள்ளிவிடாதே!?? என்பதே பத 
தத்த இதயத்தின்‌ ஆழத்திலிருந்து எமும்‌ விண்ணப்பம்‌: ய] 
டிவாகிய இறைவனுக்குச்‌ செய்யப்படும்‌ இவ்வான்ம சமர்ப்பணம்‌, 
செல்வத்தைக்காட்டிலும்‌, ஆட்சியைக்காட்டிலும்‌, புகழிலும்போகதி 
திலும்‌ பரந்து செல்லும்‌ எண்ணங்களைக்காட்டிலும்‌ மிகமிக உயர்ந்‌ 
ஐது. பத்தனுடைய அமைதியான சரணாகதியிலுள்ள சாந்தி ல 
திற்கெட்டாததும்‌ மதிப்பிட முடியாததுமாகும்‌. * அப்ராதிகூல்யம்‌ 
எனும்‌ அவாவற்ற மனநிலை, இயற்கையாகவே தனக்கு எதிரிடை 
ய்‌ எதையும்‌ உணர்வதில்லை. சிறந்த இச்சரணாகதி ந 
விவ்‌! எவனிடம்‌ எல்லா உயிர்களும்‌ இருப்புடையனவாய்‌ இயங்கி 
வாழ்கின்றனவோ, அவனிடம்‌ மட்டும்‌ எல்லாவற்றையும்‌ விழுங்கி 
நிற்கும்‌ பற்று ஒன்று நீங்கலாக மற்றெல்லாவகைப்‌ பற்றுகளும்‌ 
அறவே ஒழிந்து போகின்றன. இந்த இறை நிலைப்பற்றுன்‌ 
ஜீவனைக்கட்டுப்படுத்தாமல்‌ அவனுடைய தளைகளையெல்லாம்‌ முற 
றும்‌ களைந்துவிடுகிறது. 
உண்மைப்பத்தனுக்குப்‌ பரவித்தையும்‌ பரபத்தியும்‌ ஒன்றே 
உபநிடதங்கள்‌ * பரவித்தை? என்றும்‌ * அபரவித்தை * என்றும்‌ 
வித்தையை இரண்டாகக்‌ கூறுகின்றன. பத்தனைப்பற்றியவரையில்‌ 
இந்தப்‌ பரவித்தையும்‌ அவனுடைய பரபத்தியும்‌ ஒன்றே. முண்டக 
உபநிஷத்துக்‌ கூறுவதாவது :- 
5 ess > 
2 fA fad cf ew ௭ MAA ௭௧68 எ MATT A | 
> ox ப்‌ >. 
ளா என்ன்‌ சஷி என்னல எள எனி னர்‌ (EE 
ஜன்‌ விரட்ட [எச ர எ கடன்‌ ॥ 


1 
“பரம்‌ என்றும்‌ அபரம்‌ என்றும்‌ உணர வேண்டிய வி வ்கி 
இரண்டு உண்டு என்று பிரம்மஞானிகள்‌ கூறுவார்கள்‌- சாம 
அபரம்‌ (கீழ்‌) என்பது, இருக்கு வேதம்‌, யசுர்‌ 2 
வேதம்‌, அதர்வண வேதம்‌,சிட்சை (உச்சரிப்பு ஸ்வரம்‌ 02: (சொல்‌ 
கற்பம்‌ (யாகம்‌ செய்யும்‌ முறை), வியாகரணம்‌, திருத்தி? நிக்கும்‌. 
இலக்கணம்‌), சந்தம்‌, சோதிடம்‌ என்பவற்றைக்‌. ஓ அழி 
ஆனால்‌, பரம்‌ (மேல்‌) என்பது, எதனால்‌ அட்சரம்‌ என்னு! 
யாத ஆன்மப்‌) பொருள்‌ அடையப்படுமோ, அதுவாகும்‌: தெளி 
ஆகவே, பரவித்தை என்பது பிரம்ம ஞானம்‌ என்ப 25 பின்‌ 
வுறக்‌ காட்டப்பட்டது. தேவி பாகவதம்‌ பரபத்தியைப்பற்றி ௬ 
வருமாறு சித்தரிக்கிறது :-“ ஒரு பாத்திரத்திலிருந்து ௮2" ச்‌ 
பாத்திரத்தில்‌ எண்ணெய்‌ ஊற்றப்பட்டால்‌, அது தொடர்‌ 
படாமல்‌, தாரையாய்‌ விமுவதுபோல, மனம்‌ சிந்தனையூ 
இறைவனை நினைத்தால்‌;,நாம்‌ பரபத்தி அல்லது தலை சிறந்த, து 
நிலையை யடைகிறோம்‌. ?? சிதைவுபடாது ஒரு நிலையாய்‌ ற்ப ற்கு 
மனமும்‌ சித்தமும்‌ இறைவனை நாடி இடையறாது பற்றி ்‌்‌ ல 
மானால்‌, அதுவே மனிதன்‌ கடவுளிடம்‌ செய்யும்‌ பத்தியின்‌ உன்னின்‌ 
மான நிலை. பத்தியின்‌ மற்ற நிலைகள்‌ இந்நிலையை அடைவதற்குப்‌ 
படிகளைப்‌ போன்றவைகளே. இப்பரபத்தியானது பற்றுடன்‌ ச 
ராக பத்திக்குப்‌ பின்வருவதால்‌ “ராகானுகம்‌? (பற்று) எனப்படு! 
இந்த உன்னதமான பத்தி ஒரு தடவை மனிதனுடைய இதயச்‌ 
தில்‌ புகுந்துவிட்டால்‌ அவனுடைய மனம்‌ இடைவிடாது கட்த 
நினைக்குமேயன்றி, வேறொன்றையும்‌ நினையாது. அவன்‌ கடவுள? 
பற்றியல்லாது வேறு எண்ணங்களுக்குத்‌ தன்‌ மனத்தில்‌ இடந்த 
மாட்டான்‌. ப்‌ அவனுடைய ஆன்மா எதனாலும்‌ வெல்லப்படாத்‌ 
தாய்ப்‌ பரிசுத்தமாயிருந்துகொண்டு, ஐடப்பொருளாலும்‌ மனத்தின்‌ 
குறைபாட்டாலும்‌ _ஏற்படும்‌ தளைகளையெல்லாம்‌ தானாகவே உடை? 
தெறிந்து, பரம சாந்த நிலையை எய்தும்‌. இனைய த்‌ தனது இதயத்‌ 
திலேயே வழிபடக்கூடியவன்‌ ப்ப க்கல்‌ ட்‌ 
களும்‌, அடையாளங்க 


310 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌- 


ன. அவனுக்கு வெளி வடி 


மப்பதைக்‌ காண்கிறோம்‌ ; எ 
வரவில்லையோ, அங்கு வெறுப்‌ 


பத்தி யோகம்‌ ௪ all 
அலட்சியமுமே 
பெறப்படா 
விடங்களி 
விளக்கி 
விளக்‌ 


ஏற்படுகின்றன. எனினும்‌, நேசம்‌ திரும்பிப்‌ 
'தபோதுங்கூட, நேசம்‌ காட்டப்படுவது எங்கோ சில 
ஐ இருக்கின்றது. இத்தகைய நேசத்தை விட்டிற்பூச்சி 
பட்டு காட்டும்‌ நேசத்திற்கு ஒப்பிடலாம்‌. அப்பூச்சி 
ப க்கை நேசித்து அதில்‌ விழுந்து இறக்கிறது. அம்மாதிரி நேசிப்‌ 
ட அப்பூச்சியின்‌ இயற்கை. அன்பின்‌ இயற்கையாவது; அன்பு 
க்‌ ப வதேயா தலால்‌, அங்ஙனம்‌ அன்பு செய்தலே நாம்‌ உலகில்‌ 
மாவ ட அய அன்பினுள்‌ உத்தமமானதும்‌ முற்றும்‌ சுயநலமற்றது 
அ வடிவம்‌ என்பதை மறுத்தல்‌ இயலாது. அப்படிப்பட்ட அன்பு 
ட்டன நிலையில்‌ நிகழ்ந்தால்‌, அஃது அவசியம்‌ பரபத்தியைக்‌ 
கூட்டுவிப்பதற்கு அழைத்துச்‌ செல்லும்‌. 
பத்தி முக்கோணம்‌ 


_ பத்தியை ஒரு முக்கோணமாக உருவகப்படுத்தலாம்‌. அதன்‌ 
ஒவ்வொரு கோணமும்‌ பத்தியினின்று இணைபிரியாத ஓர்‌ இலட்ச 
ஊணத்தைக்‌ குறிக்கும்‌. மூன்று கோணமும்‌ கூடாமல்‌ ஒரு முக 
கோணமாக்க முடியாது ; கீழே கூறும்‌ மூன்று இலட்சணங்களுங்‌ 
கூடியிராமல்‌ உண்மையான பத்தியும்‌ இருக்க இயலாது. பத்தி 
பட னத்தின்‌ மூதல்கோணம்‌ பின்வருவது * பத்திக்குப்‌ போடி 

த்‌ தெரியாது. எங்கெல்லாம்‌ ஏதேனும்‌ ஒன்று எதிர்பார்க்‌? 
படுகிறதோ, அங்கெல்லாம்‌ உண்மையான அன்பு இருக்க இய 
லாது; அது வியாபாரக்கடை வைப்பதுபோலாகும்‌. நாம்‌ காட்டும்‌ 
மரியாதைக்கும்‌ பணிவுக்கும்‌ கைம்மாறாகக்‌ கடவுளிடமிருந்து இந்த 
நலனையோ அந்த நலனையோ பெற வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ 
எதுவரை நம்மிடம்‌ உள்ளதோ, அதுவரை உண்மையான அன்பு 
நமது உள்ளத்தில்‌ வளர இயலாது. தமக்குக்‌ கடவுள்‌ நன்மைகளை 
வழங்கும்‌ பொருட்டு எவர்‌ அவரை வழிபடுகின்றனரோ, அவர்‌ அந்‌ 
நன்மைகள்‌ கிடைக்காமற்போனால்‌ நிச்சயமாகக்‌ கடவுளை வழிபட 
மாட்டார்‌. பத்தன்‌ கடவுளை வழிபடுவது எதற்காகவெனில்‌, அவன்‌ 
அன்பிற்குரியவனாயிருத்தற்காகத்தான்‌ ; உண்மைப்‌ பத்தனின்‌ 
இந்தத்‌ தெய்விகக்‌ காதலைத்‌ தூண்டுவதற்கும்‌ செலுத்துவதற்கு? 
வேறு காரணம்‌ இல்லை. 

நாம்‌ ஒரு கதை கேட்டிருக்கிறோம்‌ : ஒரு பெரிய அரசன்‌ ஒரு 
காட்டினுள்‌ ஒரு சமயம்‌ சென்று அங்கே ஒரு யோகியாரைக்‌ கண்‌ 
டான்‌ ; அவருடன்‌ சிறிது நேரம்‌ பேசியதும்‌ அவருடைய தூய்மை 


312 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌! 


தான்‌ 
யையும்‌ அறிவையுங்கண்டு மிக்க மகிழ்வெய்தினான்‌ ; பிற? ன்னை 
வழங்க விரும்பிய ஒரு தானத்தை ஏற்று அந்தயோ யோகியார்‌ 
அனுகிரகிக்க வேண்டுமென்று கேட்டூக்கொண்டான்‌. 
அதற்கிசையவில்லை. ££ எனது உணவிற்குப்‌ போதுமான பாய்ந்து 
வனத்தில்‌ கிடைக்கின்றன ; பருகும்‌ நீரை மலைகளினின்‌ சின்‌ பட்‌ 
வரும்‌ பரிசுத்தமான அருவிகள்‌ அளிக்கின்றன ; மரங்க க்குகை 
டைகள்‌ எனக்குப்‌ போதுமான ஆடைகளாகின்றன ; 1 
கள்‌ எனக்கிருப்பிடமாகின்றன. நான்‌ எதற்காக £ வாங்க 
மிருந்தோ வேறு எவரிடமிருந்தோ ஒரு பொருளைத்‌ தான்‌? னக்கு 
வேண்டும்‌? ?? என்று கூறினார்‌. அரசன்‌, “அடிகளே, நீங்கா பற்றுக்‌ 
நன்மை புரிவதற்காக ஏதேனும்‌ ஒன்றை என்னிடமிருற்சி “௬ 
கொள்ள வேண்டும்‌. என்னுடன்‌ நகருக்கு வாருங்கள்‌ ண்டிகி 
அரண்மனைக்குப்‌ போவோம்‌? என்றான்‌. பெரிதும்‌ பத ற்‌ 
கொள்ளப்பட்டதால்‌ அந்த யோகியார்‌ அரசன்‌ விரு! ய 
கிணங்கி அவனுடன்‌ அரண்மனைக்குச்‌ சென்றார்‌. அரசன்‌ 

யாருக்குத்‌ தானத்தை வழங்குவதற்குமூன்‌, ஆண்‌ டவர்‌ அதிக 
இன்னும்‌ மக்களையளியும்‌ ; ஆண்டவரே, எனக்கு இன்னும்‌ தேசத்‌ 
மான செல்வத்தையளியும்‌ ; ஆண்டவரே, எனக்குப்‌ பரந்த ன 
தையளியும்‌ இ; ஆண்டவரே, எனக்கு இன்னும்‌ அதிகமான்‌ ம்‌. 
ரோக்கியத்தையளியும்‌, ” என்றெல்லாம்‌ பிரார்த்தனை செய்தால்‌ 
வன்‌ பிரார்த்தனையை முடிப்பதற்குள்‌ யோகியார்‌ எழுற்தி “த 
வறையை விட்டு மெதுவாக வெளியே சென்று நடக்கத்‌ ளு ந்து 
விட்டார்‌. அரசன்‌ மனங்கலங்கியவனாய்‌ அவரைத்‌ தொடப்‌ 
சென்று, “அடிகளே, நான்‌ வழங்க விரும்பின தானத்தை தி 
அக்கொள்ளாமல்‌ போகிறீர்களே ! 2? என்று கெஞ்சினான்‌- ட 
யார்‌ திரும்பிப்பார்த்து, “நான்‌ பிக்சைக்காரர்களிடம்‌ பிச்‌ 
யேற்பதில்லை. நீயும்‌ பிச்சைக்‌ ள்‌ கு ஒன்றை? 
கொடுக்க இயலும்‌ ? உன்னைப்‌ ப்‌ ்‌ 
டாள்‌ 


த 2 “டமா 
ந்தாலுங்கூட, மட்ட அன்ப 


ய 


பத்தி யோகம்‌ 313 
ஒன்றிற்காகவே. 
நேசிக்காமலி, 
இயற்கையில்‌ 
நேசித்தால்‌, 
சொல்லி நீங்க 


பத்தன்‌ நேசிப்பது எதனாலெனின்‌ அவனால்‌ 
ருக்க முடியாது என்ற ஒரே காரணத்தாலேதான்‌. 
அழகானதொரு காட்சியைப்‌ பார்த்து அதை நீங்கள்‌ 
அந்நேசத்திற்காப்‌ பிரதியாக ஒரு பரிசைத்‌ தரச்‌ 
க ன ள்‌ அக்காட்சியை நோக்கிக்‌ கேட்பதில்லை ; அக்காட்சி 
க உங்களையொன்றுங்கேட்ப தில்லை. எனினும்‌, அக்காட்சி உங்‌ 
தி மனத்திற்கு மகிழ்ச்சியை ஊட்டி, உங்கள்‌ உள்ளத்திருந்த 

வப்பத்தைக்‌ குறைத்து, உங்களை அமைதியாக்கித்‌ தாற்காலிகமாக 
உங்களுடைய மனித இயற்கையினின்று உங்களை உயரத்‌ தூக்கி 
ஒரு தெய்விக நிலையில்‌ வைத்துவிட்டது. உண்மை அன்பின்‌ இந்த 
இயல்புதான்‌ நமது முக்கோணத்தில்‌ முதற்கோணம்‌. உங்கள்‌ அன்‌ 
பிற்குக்‌ கைம்மாறாக எதையுங்‌ கேளாதீர்கள்‌ ; உங்கள்‌ பதவி மறி 
போதும்‌ கொடுப்பவனுடையதாகவே இருக்கட்டும்‌ ; இறைவனிடம்‌ 
உங்கள்‌ அன்பைச்‌ செலுத்துக; ஆனால்‌, அவனிடமிருந்து எதை 
யும்‌ திரும்பக்‌ கேளாதீர்கள்‌. 

்‌ பத்தி முக்கோணத்தின்‌ இரண்டாவது கோணம்‌ பின்வருவது: 
பத்திக்கு அச்சமென்பது தெரியாது. அச்சத்தின்‌ மூலம்‌ கடவுளை 
வழிபடுபவர்கள்‌ மனிதர்களில்‌ கீழ்ப்பட்டவர்கள்‌ ; மனிதப்‌ பண்பு 
வளரப்‌ பெறாதவர்கள்‌, தண்டனைக்கு நடுங்கி அவர்கள்‌ கடவுளை 
வழிபடுகிறார்கள்‌. அவர்களுக்குக்‌ கடவுள்‌ ஒரு கையில்‌ ௪வுக்கையும்‌ 
இன்னொரு கையில்‌ செங்கோலையும்‌ வைத்துக்கொண்டிருக்கும்‌ ஒரு 
தலைவராகக்‌ காட்சியளிக்கிறார்‌? அவருக்குக்‌ கீழ்ப்படியாவிட்டால்‌ 
அவர்‌ சவுக்காலடிப்பார்‌ என்று அவர்கள்‌ அஞ்சுகிறார்கள்‌. தண்ட ' 
னைக்கஞ்சிக்‌ கடவுளை வழிபடுவது இழிவான செயல்‌. அதை வழி 
பாடெனக்‌ கொண்டாலும்‌, அவ்வகை வழிபாடூ பத்தி வழிபாட்டூ 
மூறையின்‌ மிக மட்டமான வகையாகும்‌. உள்ளத்தில்‌ சிறிதாவது 
அச்சம்‌ இருக்கும்வரை, அதனுடன்‌ அன்பு எப்படியிருக்கும்‌ ? ௮ன்‌ 
பானது அச்சமனைத்தையும்‌ இயற்கையாகவே வென்றுவிடும்‌. ஒரு 
தாய்‌ தெருவில்‌ சென்றுகொண்டிருப்பதாகவும்‌ அவளை நோக்கி ஒரு 
நாய்‌ குரைப்பதாகவும்‌ நினைத்துக்கொள்க. அவள்‌ அஞ்சி அருகி 
லுள்ள வீட்டினுள்‌ ஓடுவாள்‌. ஆனால்‌, அடுத்த நாள்‌ அவளே தன 
குழந்தையுடன்‌ தெருவில்‌ போகும்போது ஓரு சிங்கம்‌ குழந்தை 
மேல்‌ பாய்வதாக வைத்துக்கொள்க. அவளுடைய இடம்‌ அப்போது 
எங்கிருக்கும்‌ £ குழந்தையைக்‌ காத்துக்கொண்டு சிங்கத்தின்‌ 
வாயிலேதான்‌ அவளிருப்பாள்‌ என்பதில்‌ ஐயமில்லை. அன்‌ 


314 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌__சுடர்‌-1 ஒன்னற 
*சத்தையெல்லாம்‌ ஓட்டிவிடும்‌, தன்னை உ ரண்‌ 
பானது அச்சத்தையெல்ல =A » ள்‌: ந்‌. 
பிரித்து வைத்துக்கொள்ள வேண்டும்‌ வோம்‌ டன்னை த த்‌ 
தாலேயே அச்சம்‌ பிறக்கிறது. ர ரம்‌ அசத அ 
- சிறுமைத்தனத்திற்கும்‌ சுயநலத்திற்கும்‌ ஆளா ன்‌ ந 
க. ந ம அதிகரிக்கிர னிலல்‌, 
மனிதன்‌ தான்‌ பொருளல்லாத ஓர்‌ அற்பன்‌ என்று கைப்பற்றி 
அச்சம்‌ திண்ணமாக அவனைப்‌ பற்றிக்கொள்ளும்‌. உ எவ்வளவுக்‌ 
நீங்களே பயனற்ற அற்பர்கள்‌ என்று என ஹு ுக்கவ்வளது 
கெவ்வளவு குறைத்துக்கொள்ளுகிறீர்களோ, கல ரு சிறு 
உங்கள்‌ அச்சமும்‌ குறையும்‌. உள்ளத்தில்‌ அச்சத்தி . அன்பும்‌ 
பொறி இருந்தாற்கூட அங்கே அன்பு இருக்க ல தா்‌ நேசிக்‌ 
ழம்‌ ஒன்றற்கொன்று ஒவ்வாதவை ; எவர்‌ கடவ! மாட்டார்‌; 
கிறாரோ, அவர்‌ கடவுளிடம்‌ ஒரு போதும்‌ பயப்ப ்த்தாதே; 
“பகவானுடைய நாமத்தை வீணாகக்‌ கூறிக்‌ குறைப்‌ ரிப்பான்‌- 
என்னும்‌ கட்டளையைக்கண்டு உண்மையான பத்தன்‌ - படுத்துதல்‌ 
பத்தி மார்க்கத்தில்‌ ஆண்டவர்‌ திருநாமத்தைக்‌ பில்லா நீ கூறி 
எங்ஙனம்‌ இயலும்‌ ? இறைவர்‌ திருநாமத்தை கல்‌ ன்‌ ௮ 
னாலும்‌, எவ்வளவுக்கெவ்வளவு மிகுதியாய்க்‌ கூறுகிறீர்க ஏற்படும்‌: 
வளவுக்கவ்வளவு உங்களுக்கு அதிகமான நன்மையே நீங்கள்‌ 
அவரை நேசிப்பதாலன்றோ அவர்‌ திருநாமத்தை அடிக்கடி 
கூறு கிறீர்‌ கள்‌? 7 வதி : 
பத்தி முக்கோணத்தின்‌ மூன்றாவது கோணம்‌ பின்க்‌ புவி 
பத்திக்கு போட்டியென்பதே தெரியாது. தன்னுடைய ஓ அந்த 
வற்ற இலட்சியமே திரண்டு வந்ததாக பத்தன்‌ நேசிப்பதா நமதி 
இலட்சியத்துடன்‌ போட்டியிடுவதற்கு வேறொன்றுமில்லை. லட்சிய 
அன்பிற்குப்‌ பாத்திரமான பெ ணா 
மானாலன்றி நமக்கு உண்மையான பத்தி ஏற்படுவதில்லை. ம றியும்‌ 
ய காதல்‌ எனப்படுவது பலவிடங்களில்‌ இடத்தி தச்‌ 
ட்‌ “ஆனால்‌, ஒருவனுடைய ம்‌ ரகத்‌ 


“சி 
மிக இழிவான உயிரிடம்‌ தனது இல 


- தியத்தைத்‌ 
காணக்கூடும்‌ ; என்றாலும்‌, ஒவ்வொரு நிலையிலும்‌ இலட்சியத்டை 
தான்‌ ஆழ்ந்த அன்புடன்‌ உண்மையாக நேசிக்க இயலும்‌ : 
வொரு ம 


ன்‌ ்‌ அதி 
னிதனுக்கும்‌ உத்தமமான இலட்சியம்‌ எதுவோ; 


பத்தி யோகம்‌ 315 
ஜான்‌ கடவுள்‌ எனப்படுவது. அறிவிலியோ அறிஞனோ, பாவியோ 
த்தன, ஆணோ பெண்ணோ, கல்லாதவனோ கற்றவனோ, 
கிவி 2 பண்பற்றவனோ,; எப்படியிருப்பினும்‌, ஒவ்வொரு 
ன்‌ ட உயிர்க்கும்‌ உன்னத இலட்சியம்‌ கடவுளே. அழகு, 
மைதி, ஆற்றல்‌ ஆகியவற்றின்‌ உன்னத இலட்சியமனை த்திற்கும்‌ 
உறைவிடமாய்‌ உள்ளது எதுவோ, அதுவே நேசிக்கும்‌ பான்மை 
புடையதாயும்‌ நேசத்திற்குகந்ததாயும்‌ உள்ள கடவுளின்‌ பரிபூரண 
மான இலட்சணம்‌ என்பதை நாம்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌. 
இத்தகைய இலட்சியங்கள்‌ ஏதோ ஒரு வடிவில்‌ ஓவ்வொரு 
மனத்திலும்‌ குடிகொண்டுள்ளன ; அவை நம்முடைய மனத்தி 
னின்று பிரிக்கமுடியாதவை. மனித இனத்தின்‌ செயற்பாடனைத்‌ 
ஒம்‌ இத்தகைய இலட்சியங்களை அன்றாட வாழ்க்கையில்‌ உருப்‌ 
படுத்துவதற்காக நிகழ்த்தப்படும்‌ போராட்டங்களே. நம்மைச்‌ சுற்‌ 
* சமூகத்தில்‌ நாம்‌ காணும்‌ பலவகைப்பட்ட இயக்கங்களெல்லாம்‌ 
ல மன்னுமிர்களுடைய பலவாறான இலட்சியங்கள்‌ வெளிப்போ 25 
உருக்கொள்வதற்காக ஏற்பட்ட உழைப்பின்‌ பயனே. அகத்தி 
விள்ளது புறத்தில்‌ வருவதற்கு உந்துகின்றது. என்றைக்கும்‌ அழி 
யாது ஓங்கி நிற்கும்‌ இலட்சியத்தின்‌ வேகந்தான்‌ மனித சமூகத்தி 
னிடையே இடைவிடாது வேலை செய்வதாய்க்‌ காணப்படும்‌ ஒரே 
சத்தி; ஒரே மூலகாரணம்‌. அகத்திலுள்ள இலட்சியத்திற்கிணங்கட்‌ 
புறத்திலுள்ள நிலைகளை முழுதும்‌ வயப்படுத்திச்‌ சீராக்கப்‌ பாடூ 
படுதல்‌ வீண்‌ முயற்சி என்பதை மனிதன்‌ நூற்றுக்கணக்கான 
பிறவிகளுக்குப்‌ பின்னும்‌ பல்லாயிரமாண்டுகள்‌ போராடிய பின்னும்‌ 
காணக்கூடும்‌ ; அதைக்‌ கண்டுகொண்டபின்‌ அவன்‌ தனது இலட்‌ 
சியத்தைப்‌ புறவுலகில்‌ நிலைநாட்ட முயற்சி செய்யாமல்‌, அன்பின்‌ 
உன்னதக்‌ சிகரத்திலிருந்துகொண்டு இலட்சியத்தை இலட்சிய 
மாகவே வழிபடுவான்‌. இலட்சியங்களுள்‌ சிறந்த இப்பரிபூரண 
இலட்சியம்‌ மற்றத்‌ தாழ்ந்த இலட்சியங்களையெல்லாம்‌ தமுவி 
நிற்பது. £ காதலன்‌ ஒருவன்‌ (கிரேக்க நாட்டுக்‌ கட்டழகியான) 
ஹெலனுடைய அழகை (அழகிற்‌ குறைந்த) ஓர்‌ எதியோப்பிய/ 
பெண்ணின்‌ புருவத்தில்‌ காண்பான்‌, ? என்னும்‌ பழமொழியின்‌ 
உண்மையை ஒவ்வொருவனும்‌  ஒப்புக்கொள்வான்‌. தனித்து 
நின்று கவனிக்கும்‌ மனிதன்‌ இங்குக்‌ காதல்‌ இடந்தவறி ஏற்பட்‌ 
டுள்ளது என்பதைக்‌ காண்பான்‌ ; ஆனால்‌, காதலன்‌ தன்காதலியை 
'ஹெலனாக (கட்டழகியாக)க்‌ காண்கிறானேயன்றி (அழகு குறைந்த) 


ய 


தர! 
316 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌ 


யோப்‌' 
எதியோப்பியையாகக்‌ காணவில்லை. ஹெலனாயினும்‌ சரி கள்‌ 
பியையாயினும்‌ சரி, நம்‌ காதற்பொருள்கள்‌ நம்‌ இல! மைகின்‌ 
உருப்படுத்தி விளங்கவைக்கக்கூடிய மையங்களாகவே ச்சயமாக, 
றன. உலகம்‌ சாதாரணமாக எதை வழிபடுகிறது ? ற பரி 
அனைத்தையுந்‌ தமுவிக்கொண்டு பரம பத்தனுடைய ம்‌ 
பூரண இலட்சியமாயுள்ளது எதுவோ அதையன்று!- 
பெண்டிரும்‌ சாதாரண மாய்‌ வழிபடுவது அவரவர்‌ ௫ 
இலட்சியமே ; ஒவ்வொருவரும்‌ _ஆணோ பெண்‌ பா முன்பு 
இலட்சியத்தின்‌ நிழலையே வெளியே விழச்‌ செய்து, அதன்‌ களா 
முழந்தாளிட்டுப்‌ பணிகின்றனர்‌. அதனாலேதான்‌ பத்து இரத்த 
யும்‌ இரத்த வேட்கையுள்ளவர்களாயுமிருக்கும்‌ மனிதர்க? ர்கள்‌. 
வேட்கையுள்ளவராகவே இஷ றவரையும்‌ கருதி” யர்ந்த 
ஏனெனில்‌, அவர்கள்‌ தங்களுடைய நினைவின்படி தானே டைய 
இலட்சியத்தை நேசிக்க முடியும்‌ ? நல்ல மனிதர்கள ரூப்‌ 
இலட்சியமோ, மற்றவர்களுடையதினின்று முற்றும்‌ வேறு பர்‌ 
பதால்‌, அவர்கள்‌ கடவுளைப்‌ பற்றிக்‌ கொண்டூள்ள இல்‌ 

மிக உயர்ந்ததாகும்‌. 


அன்புக்‌ கடவுளின்‌ அத்தாட்சி அவரே 


. ட ்‌ ௪. ப யவை 
எய்நலம்‌, பண்டம்‌ மாற்றுதல்‌, பேரம்‌ செய்தல்‌ ஆக தத்‌ 
பான்ற எண்ணங்களைக்‌ கடந்து சென்றுவிட்ட பத்த 
இலட்சியம்‌ ரக்‌ நதித்‌ டவுண்‌ 


2 என்ன ? அப்படிப்பட்ட மனிதன்‌ உயர்ந்த க ணம்‌ 
மும்‌ ££ நரன்‌ என்னுடையவற்றையெல்லாம்‌ உமக்கு HT 2 
செய்கிறேன்‌; உம்மிடமிருந்து எனக்கு ஒன்றும்‌ வே! ம்‌ 
உண்மையில்‌ என்னுடையதென்று கூறிக்கொள்ள ஏன்னிட்‌ ற 
ஒன்றுமேயில்லை, ?? என்பான்‌. இ க்கு 2 
பட்டுவிட்டால்‌, அவனுடைய இலட்‌ அத்தர்‌ 
பத்தியாலேற்படும்‌ ப்பத்‌ 
மனிதனுடைய உன்‌ 
எண்ணம்‌ இராது ; 


களும்‌ இல்லாத அன்‌ 


இட்களும்‌ அறிவுறுத்தல்களும்‌ அளிக்கும்‌ உதவி தேவையாயிரு?! 
தப்ப அது அதுவாகவே நேசிக்கவும்‌ பசிக்கவும்படகிற ல; 
த்தையும்‌ தன்னுள்ளடக்கிக்கொண்டிருக்கும்‌ இலட்சியமா' 


அவன்‌ அலகைத்‌ 


பத்தி யோகம்‌ 317 


டம்‌ இர்‌ இலட்சியத்தை வழிபடுவதுதான்‌ பரபத்தியின்‌ உத்தம 
ட்ட பத்தியின்‌ மற்றெல்லா வடிவங்களும்‌ அதையடைவதற்‌ 
ரன வழியிலுள்ள படிகளே. 


பத்தி மார்க்கத்தைப்‌ பின்பற்றுவதில்‌ நமக்கேற்படும்‌ எல்லாத்‌ 
அ ல்விகளும்‌ எல்லா வெற்றிகளும்‌ அந்த ஓர்‌ இலட்சியத்திற்கு 

த்துக்‌ செல்லும்‌ பாதையில்‌ உள்ளவைகளே. ஒரு பொரு 
ப பின்‌ ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு உள்ளே 
அறுக்கும்‌ இலட்சியம்‌ வெளியே அவற்றின்‌ மேலெல்லாம்‌ தொடர்ச்சி 
பாகக்‌ கற்பிக்கப்படுகிறது. உள்ளே எப்போதும்‌ வளர்ந்துகொண்‌ 
டிருக்கும்‌ அந்த இலட்சியத்தைத்‌ தெளிவுபடுத்த அல்லன்‌ 

பாருள்கள்‌ திறனற்றவையென்பது அறியப்படும்போது அவை 
ஒவ்வொன்றாக விலக்கப்படுகின்றன. வெளிப்பொருள்களில்‌ இலட்‌ 
சியத்தைக்‌ கண்டனுபவிக்க முயல்வது வீண்‌ என்பதையும்‌, எல்லா 
வெளிப்‌ பொருள்களும்‌ இலட்சியத்துடன்‌ ஒப்பிடும்போது ஒன்‌ 
ல்லா தவையாம்‌ என்பதையும்‌ முடிவில்‌ மூமுக்ஷ்‌” உணரத்‌ 

தாடங்குகிறான்‌; நாளடைவில்‌ உயர்ந்ததும்‌; பொது 
வானதும்‌, குணங்குறியற்றதுமான இலட்சியத்தைக்‌ குணங்குறி 
யுற்ற பாவனையிலே அனுபவித்தறியும்‌ சத்தியை அவன்‌ பெது! 
கிறான்‌. அவனுக்கு அது உயிர்க்கலையுடன்‌ கூடி, உண்மையாகவே 
விளங்குகிறது. பத்தன்‌ இந்த நிலையெய்தும்போது, “கடவுளைக்‌ 
விட்‌ முடியுமா முடியாதா ? அவர்‌ எல்லாச்‌ சத்தியும்‌ Ere 
அறிவும்‌ படைத்தவரா அல்லரா ?? என்றெல்லாம்‌ கேட்க அவனுக்கு 
எண்ணம்‌ எழுவதில்லை. அவனுக்கு இறைவர்‌ அன்பு வடிவ 
அன்பின்‌ உயர்ந்த இலட்சியம்‌. அதுவே அவனுடைய நோக்கங்களை 
யெல்லாம்‌ பூர்த்தி செய்யப்போதுமான து. கடவுள்‌ அன்பாகவே 
தம்மை விளக்கிக்‌ காட்டுகிறார்‌. அன்பைக்‌ கொள்ளை கொள்ளும்‌ 
அவருடைய இருப்பைப்‌ பத்தனுக்குக்‌ காட்டிக்‌ கொடுப்பதற்கு (லப்‌ 
வகை அத்தாட்சியும்‌ தேவையில்லை. மற்ற நெறிகளிற்‌ காணப்படு 
வது போன்று தண்டிக்கும்‌ தெய்வங்களைப்‌ புலப்படுத்துவதற்கு 
ஏராளமான அத்தாட்சிகள்‌ தேவைப்படலாம்‌ $ ஆனால்‌; பத்தன்‌ 
அத்தகைய தெய்வங்களை ஒரு போதும்‌ கருதுவதில்லை; கருதவும்‌ 
அவனாலியலாது. அவனுக்குக்‌ கடவுள்‌ முழுதும்‌ அன்பாகவே 
இருக்கிறார்‌. £ பிரியே, எவரும்‌ கணவன்‌ பொருட்டாகவே கணவனை 
நேசிப்பதில்லை; ஆனால்‌, கணவனிடமுள்ள ஆன்மாவின்‌ 
பொருட்டே கணவன்‌ நேசிக்கப்படூகிறான்‌; பிரியே, எவரும்‌ மனைவி 


தோ 


318 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌! 


,. மனைவி 
பொருட்டாகவே மனைவியை நேசிப்பதில்லை ஆனால்‌ 
யிடமுள்ள ஆன்மாவிற்காக மனைவி நேசிக்கப்படுகிறாள்‌ இ 
தகும்‌ அடி 

சுயநலம்‌ ஒன்றுதான்‌ எல்லா மானிடச்‌ செயல்களுக ம வழு 
வேராயிருக்கிறதென்று சிலர்‌ கூறுவர்‌. அதுவுங்கூட தை நான்‌ 
வில்‌ குறுக்கப்பட்டதால்‌ தாழ்வடைந்த அன்புதான்‌. 5 ன்னலம்‌ 
அனைத்திலும்‌ புகுந்தவனாகஎண்ணிவிட்டால்‌, என்னிட த நான்‌ 
திண்ணமாக இருக்க இயலாது ; ஆனால்‌, தவறுதலி ல்‌, எனது 
என்னை எதோ ஓர்‌ அற்பமான பொருள்‌ என்று ௧௬ 


ப்பை 
அன்பு குறுகிக்‌ சுருங்கிப்‌ போகிறது. அன்பின்‌ செய்த 
சுருக்கி அதன்‌ வழியைக்‌ குறுக்கிவிட்டதுதான்‌ நாக ற்பத்தி 
தவறு. உலகில்‌ எல்லாப்‌ பொருள்களும்‌ தெய்விகமான னால்‌ 
புடையவையாதலால்‌, அவையெல்லாம்‌ நேசித்தற்குரியன்‌ 3 நேசம்‌ 
மிமுதற்பொருளின்‌ நேசத்தில்‌ தனித்தனி பகுதிக தகொள்ள 
பம்‌ அடங்கிவிடுகிறதென்பதை மனத்தில்‌ வைத்து த்தெய்‌ 
்‌்‌ 4 


ண்டும்‌. இந்த முமுமுதலே பத்தர்களுடைய கடவுள்‌: டவர்‌ 
வங்கள்‌ எல்லாமும்‌-பரலோகத்திலுள்ள பிதாக்களும்‌, - தகளாம்‌ 
களும்‌, படைப்புக்‌ கர்த்தாக்களும்‌, வாதங்களும்‌, கொள்‌ வை; 
கால்களும்‌ _ அவர்களுக்குப்‌ பயனற்றவை, அர்த்த சல 


மேலே 
ஏனெனில்‌, அவர்கள்‌ அவைகளையெல்லாம்‌ முற்றுங்கடற்தி பாகி 
சென்றுவிட்டார்கள்‌. இதயம்‌ துப்புரவாக்கப்பட்டு ப்‌ பற்றிய 


தெய்விக அமுதத்தால்‌ நிரப்பப்பட்டபின்‌, தெய்வத்தை 
மற்ற பாவனைகளெல்லாம்‌ அற்பமாய்த்‌ தோன்றுகின்றன * றன 
தகுதி ஓ ற்ந்தனவாய்‌- மதிப்பற்றனவாய்‌-விலக்கப்படூகி து? 
மிகச்‌ சிறந்த அன்பு அல்லது பரபத்தியின்‌ சத்தி அத்த ல்‌ 
முதிர்ந்த பத்தன்‌ இந்துக்‌ கோயில்களுக்கோ கிறித்தவக்‌ கோ 

கடவுளைத்‌ தேடிக்கொண்டு போவதில்லை. 


9. எல்லா, ஆற்றலும்‌ வாய்ந்தவரும்‌, அணையாத 
£ய்‌ எக்காலத்தும்‌ இடைவிடாது ஒளிவிட்டுக்கொண்டி 
வருமான அவர்‌, அவனுடைய இதயத்தில்‌ ஏற்கனவே பூரணச்சி 
டன்‌ குடிபுகுந்திருப்பதால்‌, 


ரப்பி 


பத்தி யோகம்‌ 319 


அன்பின்‌ தெய்விக இலட்சியத்தை மானிடப்‌ பண்பில்‌ 
உருவகப்படுத்துதல்‌ a 

இல்ல சிறந்ததும்‌ பாரமார்த்திகமானதுமான இந்த அன்பு 
ணக்கம்‌ ல றலை லய மனித A ள்‌ AEE 
ட்ட பிய மனிதனுடைய கற்பனாசத்தி எவ்வளவு உயர 
ல்‌ அது அந்த இலட்சியத்தின்‌ அளவு கடந்த 
பலம்‌ “யும்‌ பூரணத்துவத்தையும்‌ முழுதும்‌ _ அறிந்துகொள்ள 
லாது. எனினும்‌, பத்தி மார்க்கத்தை உயர்ந்த வகையிலோ 
தாழ்ந்த வகையிலோ பின்பற்றியவர்கள்‌ எல்லா நாடுகளிலும்‌ 
வம்‌ காலங்களிலும்‌ தங்கள்‌ தங்கள்‌ பத்தி இலட்சியத்தைத்‌ 
உங்கள்‌ தெரிந்துகொள்வதற்கும்‌ பிறர்க்கு விளக்கிக்‌ கூறுவதற்கும்‌ 
ட ஈதுமான சத்தியில்லாத மனித மொழியைத்தான்‌ வழங்க 
வண்டியிருக்கிறது. தவிர; பற்பல வடிவில்‌ மக்கட்சமுதாயத்தில்‌ 
காணப்படும்‌ அன்பும்‌ இந்த விளக்க முடியாத தெய்விக அன்‌ 
ர்‌ , எட்டிக்காட்டப்‌ பயன்படுகிறது. மனிதன்‌ தெய்விகப்‌ 
பாருள்களையும்‌ தனக்குரிய மனித வழியிலேதான்‌ சிந்திக்க 
கல்‌ நாம்‌ பாரமார்த்திகத்தையும்‌ நம்முடைய நடைமுறை 
மாழியிலேதான்‌ விவரிக்க இயலும்‌. அளவு கடந்த பரம்பொருளை 
அளவுக்குட்பட்ட மொழியில்‌ நமக்கு எழுதிக்காட்டியது போன்‌ 
அள்ளது இவ்வுலகனைத்தும்‌. ஆகையால்‌, பத்தர்கள்‌ மக்கட்‌ 
சமூகத்துக்குக்‌ காணப்படும்‌ பொதுவான அன்புடன்‌ தொடர்புள்ள 
பொதுச்சொற்களையே கடவுள்‌ விஷயத்திலும்‌ பகவானை வழிபடுவ 
திலும்‌ பயன்படுத்துகின்றார்கள்‌. பரபத்தியைப்‌ பற்றி எழுதியுள்ள 
பெரியோர்‌ சிலர்‌, இந்தத்‌ தெய்விக அன்பை எத்தனையோ வகையில்‌ 
தெரிந்துகொள்ளவும்‌ அனுபவிக்கவும்‌ முயன்றிருக்கிறார்கள்‌. இந்த 
அன்பை உணர்வதில்‌ மூதற்படியாய்‌ இருப்பது சோந்த பத்தி? 
எனப்படுவது. பேருக்குமட்டுமல்லாமல்‌ , சடங்குகளுக்கும்‌ சங்கே 
தங்களுக்கும்‌ சற்று உயர்ந்த நிலையில்‌ அது உள்ளதாயினும்‌, 
உணர்ச்சி வயப்பட்ட பத்திப்பித்தன்‌ அடையாளங்களில்லாமல, 
சுடர்விடுந்தியைப்‌ போலில்லாமல்‌, மூளையில்‌ பித்தேறாமல்‌, அமைதி 
யாகச்‌ சாதாரணமாக உள்ள அன்பே சாந்தம்‌ எனப்படுவது: இவ்‌ 
வுலகில்‌ மெதுவாகச்‌ செல்ல விரும்பும்‌ சில மக்களையும்‌, சுழல்‌ 
காற்றைப்போல வருவதும்‌ போவதுமாயிருக்கும்‌ வேறு சிலரையும்‌ 
நாம்‌ பார்க்கிறோம்‌. சாந்த பத்தன்‌ அமைதியாகச்‌ சத்தம்‌ செய்யா 
மல்‌ அடக்கமாயிருப்பான்‌. அடுத்தது ₹தாசிய பத்தி. அதாவது; 


320 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌"! 
பணியாளனைப்‌ போலிருத்தல்‌. ஒருவன்‌ தன்னை ஆண்‌ 
பணியாளாகக்‌ கருதும்போது அது உண்டாகிறது: ரிடம்‌ வைத்‌ 
இலட்சியம்‌ நன்றியுள்ள வேலைக்காரன்‌ தன்‌ எசமான்‌ ப பத்தி? 
திருக்கும்‌ நம்பிக்கை போன்றது. அடுத்தது ்‌ - பிற்குகந்த 
அல்லது நட்பு. அதாவது, * நீ எங்களுடைய ண. தன்‌ 
நண்பன்‌,” என்பது. ஒரு மனிதன்‌ தன்னுடைய நண்‌ என்றும்‌ 
குற்றங்களுக்காகத்‌ தன்னைக்‌ கடிந்துகொள்ளமாட்ட! அறிந்து 
தனக்கெப்போதும்‌ உதவி புரியவே முயல்வானென்‌ வானோ 
எப்படித்‌ தனது இதயத்தை அவனுக்கு திறந்து காட்‌. அன்பு 
எப்படி அவனுக்கும்‌ அவன்‌ நண்பனுக்குமிடையே சமம்‌ வானுக்கு 
சுரக்குமோ, அப்படியே பத்தனுக்கும்‌ நண்பரான LE ்‌ 


டது 

மிடையே சமமான அன்பு உள்ளும்‌ புறமும்‌ சுரக்கிறதி:- த்‌ 
்‌ வு பம்‌ ்‌ ற்க்கை 

கடவுள்‌ நமது அருகிலிருக்கும்‌ நண்பரும்‌, நமது வாழ்‌ ம்‌ ஆகி 


களத்‌ தாராளமாகச்‌ சொல்லிக்கொள்ளக்கூடிய சினேகிதட த்‌ 
விடுகிறார்‌. அவர்‌ காத்து உதவிபுரிவார்‌ என்ற முழ ட லப்‌ 
யுடன்‌ நமது இதயத்திலுள்ள இரகசியங்களை அவருக்கு மா. ல்‌ 
படுத்தலாம்‌. கடவுள்‌ பத்தன்‌ சமநிலையில்‌ ஏறக்கூடிய ட ல்‌ 
இருக்கிறார்‌. இறைவர்‌ இங்கே ஒரு விளையாட்டுத்‌ தோழர்‌ (21 ர 
லோரும்‌ இவ்வுலகில்‌ விளையாடிக்‌ கொண்டிருப்பதாகவே கருதலா.* 
குழந்தைகள்‌ தங்கள்‌ விளையாட்டுகளை விளையாடுவது போலு 
மாட்சிமை மிக்க அரசர்களும்‌ சக்கரவர்த்திகளும்கூடதீ கட்த 
விளையாட்டுகளை விளையாடுவது போலவும்‌, அன்பிற்கினிய அதன 

ரம்‌ இவ்வுலகுடன்‌ லீலை புரிகிறார்‌. அவர்‌ பரிபூரணம்‌ ; அவருக்‌ 
வேண்டுவது எதுவுமில்லை. அவர்‌ ஏன்‌ படைக்கிறார்‌ 2 நம்மை 

பற்றிய வரையில்‌ எப்போதும்‌ நமது செயலெல்லாம்‌ ஏதோ ஒரு 
தேவையைப்‌ பூர்த்‌ ற்படுகிறஅ? 
ண்டும்‌: 
8 அவர்‌ 
ல நடத்‌ 
றத்‌ 


முன்பே குறை இருந்தாக வே 
ருக்குத்‌ தேவைகள்‌ இல்லை 
இந்தப்‌ படைப்புத்‌ தொழி 


டூம்‌ நன்றாழிருக்கலாமேயன் றி, 
ந 203 இவ்வுலகும்‌ அவர்‌ நி 
மாக்குமிடத்து, இவ்வுலகெல்லா 


வேறெந்த வகையிலுமன்‌ இ: யு 
கழ்த்தும்‌ லீலையே. அனைத்தை 
ம்‌ அவருக்குக்‌ களிப்பூட்டும்‌. 


பத்தி யோகம்‌ 321 


பெ ன்‌ ௪ 
க நிகழ்ச்சியாகத்தானிருக்க வேண்டும்‌. நீங்கள்‌ 
காரா னால்‌, அதை வேடிக்கையெனக்‌ கருதி மகிழ்க; பணக்‌ 
க்ப்‌ பணக்காரராயிருக்கும்‌ வேடிக்கையில்‌ மகிழ்ச்சி 
இன்பம்‌. இன்னல்கள்‌ வந்தால்‌ அவையும்‌ நல்ல வேடிக்கைதான்‌ 5 
விஜயா இத்‌ இன்னும்‌ சிறந்த வேடிக்கையே. உலகம்‌ ஒரு 
அவ்வி அ இடம்‌; இங்கே நாம்‌ விளையாடி வேடிக்கைகளை 
ண்ட க்கிறோம்‌ ; கடவுள்‌ நம்முடன்‌ எப்போதும்‌ விளயாடிக 
வுள்‌ ண்டேயிருக்கிறார்‌ ; நாமும்‌ அவருடன்‌ விளையாடுகிறோம்‌. கட 
ன நம்முடைய இணைபிரியாத விளையாட்டுத்‌ தோழர்‌. அவர்‌ எவ்‌ 
வு அழகாக விளையாடுகிறார்‌ ! ஒரு கற்பம்‌ முடியும்போது விளை 
யாட்டும்‌ முடிகிறது, 


ன்‌ குறைந்த காலமோ, நீண்ட காலமோ, ஒய்வு ஏற்படுகிறது; மறு 
டியும்‌ எல்லோரும்‌ வெளியே வந்து! விளையாடுகின்றனர்‌. இவை எல்‌ 
டவ்‌ விளையாட்டுகளே. இவ்விளையாட்டில்‌ நீங்களும்‌ உதவிக்கொண் 
டர ப சிலது என்பதை மறந்துவிடும்போதுதான்‌ துயரமும்‌ விச 
ஙகனாம்‌ ஏற்படுகின்றன. அப்போது இதயம்‌ பளுவுடையதாகி; 
“உலகமும்‌ உங்களைப்‌ பிடித்து மிகுந்த சக்தியுடன்‌ அழுத்துகிறது. 
“ஆனால்‌, இந்த மூன்று -நிமிஷ வாழ்க்கையில்‌ மாறிமாறி வரும்‌ 
த வட்ல இயற்கையானது, உண்மை என்ற தீவிரமான நம்‌ 
கையைக்‌ கைவிட்டு, £ இது நாம்‌ விளையாடும்‌ மேடை; நாம்‌ 
ஆண்டவருடைய லீலையில்‌ உதவி புரிகிறோம்‌; ? என்பதை உணர்ந்த 
வுடனே உங்கள்‌ துயரத்திற்கு முடிவேற்பட்டு விடுகிறது. ஆண்ட 
வர்‌ ஓவ்வோர்‌ அணுவிலும்‌ விளையாடுகிறார்‌ 5 அவர்‌ பூமிகளையும்‌ 
ஞாயிறுகளையும்‌ மதிகளையும்‌ ஆக்கிக்கொண்டிருக்கும்போதும்‌ 
விளையாடுகிறார்‌. அவர்‌ மனித இதயத்துடனும்‌, பிராணிகளுடனும்‌ 
விளையாடிக்கொண்டே யிருக்கிறார்‌. நாம்‌ அவருடைய சதுரங்க 
ஆட்டத்திற்குச்‌ சொக்கட்டான்‌ காய்கள்‌; அவர்‌ காய்களாகிய 
நம்மை ஆட்டப்பலகைமேல்‌ வைத்துக்‌ கலைக்கிறார்‌ ; முதலில்‌ 
நம்மை ஒரு வகையில்‌ வரிசைப்படுத்திப்‌ பின்பு மற்றொரு வகையில்‌ 
வைக்கிறார்‌. அறிந்தோ அறியாமலோ, நாம்‌ அவருடைய ஆட்டத்‌ 
தில்‌ உதவுகிறோம்‌. என்ன ஆனந்தம்‌ ! நாம்‌ அவருடைய விளையாட 
டூத்‌ தோழர்கள்‌. 
அடுத்தது ₹ வாத்ஸல்ய பத்தி? எனப்படுவது. அது கடவுளைத்‌ 
தந்தையாராகக்‌ கருதாமல்‌, நமது குழந்தையாகக்‌ கருதுவது. இது 
விசித்திரமாகத்‌ தோன்றலாம்‌. ஆனால்‌, கடவுள்‌ எல்லாம்‌ வல்லவர்‌ 


322 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_சுடர்‌-1 

என்னும்‌ எண்ணத்தை நீக்கி வழிபடுவதற்கு இச்சாதன த்தை. 
உதவுகிறது. வல்லவர்‌ என்னும்‌ எண்ணம்‌ அத்துடன்‌ அ 
யும்‌ கொண்டு வருகிறது. அன்பில்‌ அச்சமே 8 ன்‌ 
மரியாதை, கீழப்படிதல்‌ ஆகிய எண்ணங்கள்‌ குணம்‌. பி 
அவசியம்‌; ஆனால்‌, குணம்‌ படிந்த பின்பு; பத்தன்‌ அன்‌ 
பொருந்திய சாந்தபத்தியையும்‌ சிறிதளவாவது தீவிரமான பத்த 
பித்தையும்‌ சுவைத்துவிட்டால்‌, பிறகு அவன்‌ நீதி மார்‌ சக்த 
பற்றியும்‌ கட்டூப்பாடுகளைப்பற்றியும்‌ பேசவேண்டிய அவசியமிராத- 
கடவுளை ஆற்றல்‌ மிகுந்தவராகவும்‌, மாட்சிமை தங்கியவரா கவுல்‌ 
மகிமை பொருந்தியவராகவம்‌, உலகின்‌ பிரபுவாகவும்‌; தேவதேவ 
ராகவும்‌ பாவனை செய்வது அன்பு வயப்பட்டவன்‌ தனக்கு அக்க 
யில்லை என்கிறான்‌. அச்சத்தை விளைக்கும்‌ ஆற்றலைக்‌ கடவுளுடன்‌ 
சேர்ப்பதை விலக்கவே அவன்‌ கடவுளைத்‌ தனது குழந்தையா? 
வழிபடுகிறான்‌. தாயுந்தந்தையும்‌ குழந்தையிடம்‌ உறவாடூவதில்‌ 
அச்சத்தை உணர்வதில்லை; அவர்களுக்குக்‌ குழந்தையிடம்‌ மறத்‌ 
தைக்கும்‌ இடமில்லை. தங்களுக்கு ஏதாவது நன்மை புரியும்பட்‌ 
குழந்தையைக்‌ கேட்கவும்‌ அவர்கள்‌ எண்ணமாட்டார்கள்‌- குழ 


தையின்‌ நிலை எப்போதும்‌ பெற்றுக்கொள்பவனுடைய இன்‌ 
குழந்தையிடம்‌ அன்பினால்‌ பெற்றோர்கள்‌ டவை வேள்‌ 
ற்றோர்‌ நூறு த ய அந்த்‌ 


மானாலுந்‌ தங்கள்‌ உடல்களை விடுவார்கள்‌. தங்களுடை 
ஒரு குழந்தைக்காக அவர்கள்‌ ஆயிரந்தடவை ஆயுள்‌ முழுக்‌ 
யும்‌ தியாகம்‌ செய்வார்கள்‌ ; ஆகையாலேதான்‌ கடவுள்‌ குழந்தை 
ட்ப நேசிக்கப்படுகிறார்‌. சாதாரணமாகக்‌ கடவுளின்‌ அவதாரத்தி? 
நம்பிக்கையுடைய மதங்களிலேதான்‌ கடவுளைக்‌ குழந்தையா 
நேசிக்கும்‌ எண்ணம்‌ பிறந்து வளர்ச்சியடைகிறது- கடவுளை 
குழந்தையாய்க்‌ கருதும்‌ எண்ணம்‌ மகமதியர்களுக்கு முற்‌ ச 
அப்த! அதித வன்‌ அன நனை அச்சக 
ரஸ்‌ ட்ட அனால்‌, இந்துவுக்கும்‌ கிறித்தவனுக்கும்‌ குழந்டை 
ப டுப்ட்ட்‌ ப்பு இயேசுவும்‌ இருப்பதால்‌, அவர்கள்‌ சத 

பாட்டை எளிதில்‌ புரிந்துகொள்ளுகிருர்கள்‌. இந்திய மாதர்கள்‌ 
வழக்கமாகத்‌ தங்களைக்‌ கிருஷ்ணனுடைய தாயாக எண்ணிக்‌ 


வதை 


ட்டம்‌ ; கிறித்தவத்‌ தாய்மார்களும்‌ தாங்கள்‌ கிறித்துவின்‌ தால்‌ 
ந்‌ ன வல்‌ எண்ணத்தைக்‌ கொள்ளலாம்‌. அது மே? 
டினர்க்கு மிகவும்‌ அவசியமான கருத்தாகிய கடவுளின்‌ தெம்‌ . 


விக ட ட்‌ க. ட ௩ ழ்‌ 
த தாய்மைப்‌ பண்பின்‌ அறிவை அவர்களுக்குக்‌ கொண்டுவரும்‌: 


பத்தி யோகம்‌ த்‌ 323 
ட்ட பற்றிய மூட நம்பிக்கைகளான அச்சமும்‌ மரியாதையும்‌ 
மறிய. அிணுள்ளே ஆழ வேரூன்றியிருக்கின்றன ; கடவுளிடம்‌ 
ப்‌ பாராட்டு, அச்சம்‌, மாட்சிமை என்னும்‌ நம்‌ எண்ணங்‌ 
ஆகும்‌. ல்‌ முமுதும்‌ முடுக்கிவிட நீண்ட பல ஆண்டுகள்‌ 
ர நடம்‌ தெய்விக இலட்சியத்தை மானிடப்பண்பில்‌ உருவகப்‌ 
ந துவதில்‌ இன்னுமொரு முறை உண்டு. அது “மதுர பத்தி. 
பத்தி வடிவங்கள்‌ அனைத்தினும்‌ உயர்ந்தது. உலகில்‌ வெளிப்‌ 

உ அன்பின்‌ ஓங்கிய நிலையை அது அடிப்படையாகக்‌ கொண்‌ 
“து. அதுதான்‌ மனிதனுக்குத்‌ தெரிந்தவற்றுள்‌ வலிமை மிக்கது. 
“ஆணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌ இடையே தோன்றும்‌ காதலைப்‌ போல , 
மனிதனுடைய இயற்கை முமுவதையும்‌ குலுக்குவதும்‌, அவனுடைய 
உடலின்‌ அணுத்தேரறும்‌ ஊடுருவிப்‌ பாய்வதும்‌, அவனைப்‌ பித்த 
இக்குவதும்‌, அவன்‌ தனது இயல்பையும்‌ மறக்கும்படி செய்வதும்‌, - 
அவனை முற்றும்‌ மாற்றிவிடூவதும்‌, அவனைத்‌ தேவனாகவோ அரக்க 
ஒகவோ செய்யக்கூடியதுமான அன்பு வேறு எது இருக்கிறது ? 

“இந்தத்‌ தெய்விக பத்தியின்‌ மதிரபாவத்தில்‌ கடவுள்‌ நம்‌ கணவர்‌ ; 
நாமெல்லோரும்‌ பெண்டிர்‌ ; இவ்வுலகில்‌ ஆடவரே இல்லை. ஆடவர்‌ 
தட்‌ அவர்‌ நமது அன்பிற்குரியவராகிய கடவுளே. ஓர்‌ ஆண்‌ 

பண்ணுக்கு அளிப்பதோ, ஒரு பெண்‌ ஆணுக்கு அளிப்பதோ 
ஆகிய அன்பணைத்தும்‌ இங்கு ஆண்டவருக்கு அர்ப்பணம்‌ செய்யப்‌ 
படுகிறது. i 
உலகில்‌ நாம்‌ வைத்துக்கொண்டு விளையாடூவதைப்‌ போலிருப்ப 
தாகக்‌ காணும்‌ அன்பின்‌ வகைகளெல்லாம்‌ கடவுளாகிய ஓரே 
இலட்சியத்தையுடையன ; ஆனால்‌; துரதிருஷ்டவசமாக மனிதன்‌ 
எந்த அளவுகடந்த கடலை நோக்கி இந்த அன்பு ஆறு இடைவிடாது 
பாய்கிறதோ, அதை அறிந்துகொள்ளாமையால்‌, மதியீனத்தால்‌ 
அதைச்‌ சிறு மனிதப்‌ பொம்மைகளிடம்‌ செலுத்த முயல்கிறான்‌. 
மனித இயற்கையில்‌ குழந்தையிடம்‌ ஏற்படும்‌ தீவிரமான அன்பா 
னது, சிறு பொம்மை போன்ற அக்குழந்தைக்கு மட்டுமேயன்று 5 
நீங்கள்‌ அதைக்‌ குருட்டுத்தனமாகவும்‌ தனியுரிமையுடனும்‌ 
குழந்தையிடமே செலுத்தினால்‌, அதன்‌ பயனாக வருந்த நேரிடும்‌. 
ஆனால்‌, அவ்வருத்தத்தின்‌ மூலம்‌ ஒரு விழிப்பு ஏற்படும்‌. 
அதனால்‌; உங்களிடமுள்ள அன்பை ஒரு மனித உடலின்மேல்‌ 
னக அது விரைந்தோ தாமதமாகவோ துன்பத்தையு நீ 
1— 


ப்‌ ர்‌-1 
324 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுட? 


2 ண்டுகொள் 
துயரத்தையுந்‌ தரும்‌ என்பதைத்‌ திண்ணமாக வாதவராயும்‌ 
வீர்கள்‌. ஆகையால்‌, நமது அன்பு என்றும்‌ இற வேண்டும்‌; 
மாறாதவராயுமுள்ள உத்தமருக்கே அளிக்கப்பட தலும்‌ இல்‌ 
எவருடைய அன்புக்‌ கடலில்‌ பொங்குதலும்‌ ன்‌ ஆறு 
லையோ, அவருக்கே அளிக்கப்பட வேண்டும்‌. த்சரிவில்‌ கீழே 
களும்‌ கடலை நோக்கியே பாய்கின்றன. மலைச்‌ 


ல்‌ அடைந்த 
வரும்‌ ஒரு துளிகூட ஓர்‌ ஓடையையோ ஆற்றையோ 


வுடன்‌; அஃது எவ்வளவு பெரிதாயிருந்தாலும்‌) வது கலு 
விடுவதில்லை; முடிவில்‌ அந்தத்‌ துளியும்‌ எப்படியான க்கும்‌ 
தேடிக்கொண்டு போய்ச்‌ சேர்‌ ந்தேவிடுகிறது. DI லாபி 
ஆர்வங்களுக்கும்‌ ஒரே இலட்சியம்‌ கடவுளே. IEEE நீங்கள்‌ உங்‌ 
* கொள்ள விரும்பினால்‌, அவரிடம்‌ கோபித்துக்கொள்‌&: 2 ்பராகிய 
கள்‌ தெய்விகக்‌ காதலரைக்‌ கடிந்துகொள்ளலாம்‌ ; நல வுமன்‌ 
- அவரைக்‌ கடிந்துகொள்ளலாம்‌. வேறு யாரை உரி ங்கள்‌ 
கடிந்துகொள்ள இயலும்‌ ? சாகும்‌ இயல்புடைய மனிதன்‌ டான்‌? 
கோபத்தைப்‌ பொறுமையாகப்‌ பொறுத்துக்கொள்ள ட 
எதிர்ப்பு இருக்கும்‌. நீங்கள்‌ என்னிடம்‌ கோயித்தால்‌ நான்‌ உங்க 2 
எதிர்க்க விரைவது நிச்சயம்‌; ஏனென்றால்‌, உங்கள்‌ கோபத்‌ 
; மூல, உங்கள்‌ 
நான்‌ பொறுமையுடன்‌ பொறுத்துக்கொள்ள இயலாது. என்கி 
தெய்விகக்‌ காதலரிடம்‌, 6 நீ ஏன்‌ என்னிடம்‌ வரமாட்டேன்‌ எ - 
வ > £) a ங்‌ 
ரூய்‌”? என்ன ஏன்‌ தனித்திருக்க விட்டுவிட்டாய்‌ ??? என்று மத 
கள்‌. அவரிடமன்றி இன்பம்‌ வேறு எங்குளது? சிறு [ர்‌ 
களில்‌ என்ன இன்பம்‌ இருக்கவியலும்‌? அளவு கடந்த அ ரான்‌ 
சாரம்‌ இறுகிக்‌ கற்கண்டு போலாகியது எதுவோ, விக்‌ i 
நாம்‌ தேடவேண்டும்‌. அதுகடவுளிடந்தான்‌ உள்ளது. அதி 
ஆர்வங்கள்‌ எல்லாம்‌ அவரை நோக்கி மேலே செல்லட்டும்‌: த்‌ 
அவருக்கே உரியவை; அந்த இலட்சியந்‌ தவறிக்‌ கீழே சென்றா. 
Sf] திமையாகின்றன; அவை நேராக இலட்சியத்தை 6 
சென்றால்‌, கடவுளை நோக்கிக்‌ சென்றால்‌ அவற்றின்‌ DE 
மும்‌ உயர்ந்ததாக மாறிவிடும்‌. மனித உடலிலும்‌ உ ல்‌ 
திலும்‌ உள்ள சக்திகளெல்லாம்‌, எந்த வடிவில்‌ வெளிப்பட்டாகி 1 
அவை கடவுளையே இலட்சியமாக, ஏகாயனமாக? (ஒரே பசீ ழ்‌ 
வாவு உடையவை. மனித உள்ளத்தின்‌ எல்லா அன்புக்‌ 
எலா, தரலாம்‌ ட்விட்‌ மெல்வவேண்டும்‌ அற்‌ 
2 ு யாரை நமது இதயம்‌ காதலிக்க இயலும்‌- 


ட 


பத்தி யோகம்‌ 325 


5 


i மிக்கவர்‌. அவர்‌ அழகே உருக்‌ 
கொண்டவர்‌; யல்‌ தூய்மை 


இவ்ல ல்‌ மயே வடிவெடுத்தவர்‌. அவரைக்‌ காட்டிலும்‌ 

1லகில்‌ அழகு மிக்கவர்‌ யார்‌? அவரைக்காட்டிலும்‌ இவ்வுலகில்‌ 
ணவராயிருக்க தகுதி மிக்கவர்‌ யார்‌? அவரைக்‌ காட்டிலும்‌ இவ்‌ 
வுலகில்‌ அதிகமாக நேசிப்பதற்குத்‌ தகுந்தவர்‌ யார்‌? ஆகையால்‌, 
அவரே கணவராக வேண்டும்‌; காதலராக வேண்டும்‌. 

இந்தத்‌ தெய்விக அன்பைப்‌ பற்றிப்‌ பாடும்‌ தெய்விகப்‌ பக்தர்கள்‌ 
பலவகைப்பட்ட மானிடக்காதலின்‌ பரிபாஷையே அதை வருணிக்‌ 
“ப்‌ போதுமானதென்று ஏற்றுக்கொள்வது வழக்கமாய்‌ இருக்‌ 
கிறது. அறிவிலிகள்‌ இதைச்‌ சரியாக அறிந்துகொள்வதில்லை; ஒரு 
போதும்‌ அறிந்துகொள்ளவும்‌ மாட்டார்கள்‌. புறக்கண்ணாலேயே 
அவர்கள்‌ இதைப்‌ பார்க்கிறார்கள்‌. ஆன்மிக அன்புப்பித்தையும்‌ 
அதனால்‌ விலயும்‌ அல்லல்களையும்‌ அவர்கள்‌ அறியமாட்டார்கள்‌. 
எங்ஙனம்‌ அவர்கள்‌ அறிய இயலும்‌? “காதலனே, நான்‌ உன்‌ 
உதடுகளால்‌ ஒரு தரம்‌ முத்தமிடப்‌ பெறுவேனா? உன்னால்‌ முத்த 
மிடப்‌ பெற்றவணுக்கு உன்னிடம்‌ வேட்கை என்றென்றும்‌ வளர்ந்து 
கொண்டே போகிறது; அவனுடைய துன்பங்களெல்லாம்‌ மறைத்து 
போகின்றன; அவன்‌ உன்னைத்‌ தவிர எல்லாப்‌ பொருள்களையும்‌ 
மறத்து விடுகிரான்‌.?? எவருடைய உதடுகள்‌ தொடுவதால்‌ பத்தன்‌ 
பைத்தியக்காரனாகிறானோ, மனிதன்‌ தெய்வமாகிறானோ, அந்தக்‌ 
காதலருடைய முத்தத்திற்கு ஆசைப்படக. எவருக்கு அந்த முத்‌ 
தத்தை அடையும்‌ பேறு கிட்டிற்றோ, அவருடைய இயற்கை முழு 
வதும்‌ மாறிவிடுகிறது; அவருக்கு உலகங்கள்‌ மறைகின்றன; சூரிய 
சந்திரர்கள்‌ அழிந்து போகிறார்கள்‌; பிரம்மாண்டமே அளவுகடந்த 
அன்புக்கடலில்‌ கரைந்துபோகிறது. இதுதான்‌ அன்புப்‌ பைத்தி 
யத்தின்‌ பரிபூரண நிலை. 

ஆம்‌; உண்மையான ஆன்மிகக்‌ கதலர்‌ அங்குங்‌ கூடத்‌ 
தங்கிவிடுவதில்லை. கணவன்‌ மனைவியர்‌ அன்புங்கூட அவருக்குப்‌ 
பித்தேற்றப்‌ போதுமானதன்று. பக்தர்கள்‌ கலியாணத்திற்குப்‌ 
புறம்பான காதலையுங்கூட; அது வலிமை மிகுந்திருப்பதால்‌, பத்தி 
யைச்‌ சித்தரிக்கப்‌ பயன்படுத்துகிறார்கள்‌; அது தவறான தென்பது 
அவர்கள்‌ கவனத்தில்‌ உறுத்துவதில்லை. இந்தக்‌ காதல்‌ தாராள 
மாய்ப்‌ பரிணமிக்க எவ்வளவுக்கெவ்வளவு அதிகமாகத்‌ தடைகள்‌ 
ஏற்படுகின்றனவோ, அவ்வளவுக்கவ்வளவு அதிக ஆர்வம்மிக்க 
தாவது இதன்‌ இயற்கை. கணவன்‌ மனைவியரன்பு அமைதியானது; 


326 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌__சுடர்‌- 


அங்குத்‌ தடைகள்‌ இல்லை. ஆகையால்‌, பத்தர்கள்‌ மைத்துக்‌ 
தன்‌ காதலனிடம்‌ கொள்ளும்‌ அன்பை உதாரணமாக ண வனும்‌ 
கொள்கின்றனர்‌; அவளுடைய தாயுந்‌ தந்தையும்‌ “அன்பின்‌ 
அதைக்‌ கண்டிக்கின்றனர்‌; எவ்வளவுக்கெவ்வளவு அதிக 
போக்கைப்‌ பிறர்‌ தடுக்கிறார்களோ, அவ்வளவுக்கல்‌ வ தறது. 
மாக அவளுடைய காதல்‌ வலிமை மிகுந்து வளரத்‌ தொடா தலில்‌ 
ஸ்ரீ கிருஷ்ணர்‌ பிருந்தாவனத்‌ தோப்புகளில்‌ எங்கன!”  றென்‌ 
கப்பட்டார்‌ என்பதையும்‌, அவருடைய குரலைக்கேட்டூ ன்‌ இதன்‌ 
றும்‌ பாக்கியசாலிகளான கோபிகைகள்‌ இவ்வுலகைய/??? 

தளைகளையும்‌, கடமைகளையும்‌ இன்பங்களையும்‌, துன்‌ 


அனைத்தையும்‌ மறந்து, அவரைச்‌ சந்திக்க எங்க ன்‌. 
தோடினார்கள்‌ என்பதையும்‌ மானிட மொழியால்‌ றி நீ 
இயலாது. மானிடனே, மானிடனே, தெய்விக அன்பைப்‌ த்‌ களை 
பேசுகிறாய்‌; அதே சமயத்தில்‌ உலகத்தின்‌ அற்பமான த யா? 
யும்‌ நீ கவனிக்க முடிகிறதே! நீ உளந்தொட்டுப்‌ பேசுகிற ௪க்‌ 
“எங்கு இராமன்‌ உண்டோ, அங்குக்‌ காமம்‌ இல்லை; ௮ ற்ப த்‌ 

கிடமில்லை. எங்கு அவ்வாசையுண்டோ அங்கு இராமன்‌ 


இடமில்லை; இவ்விரண்டும்‌ ஓரிடத்தில்‌ கூடியிருக்க வி 
இருளும்‌ ஒளியும்‌ 6 ட்‌ ந்‌ கூடி! 
ணம்‌ ஒளியும்‌ போல இவை ஒரு போதும்‌ ௪ 


முடிவுரை 


, பத்தியின்‌ இந்த உயர்ந்த இலட்சியத்தை அடைந்த க, 
தத்துவ ஆராய்ச்சி ஒதுக்கப்படுகிறது. அது யாருக்கு வேண்டு ; 
சுயேச்சை, முத்தி, நிருவாணம்‌ எல்லாம்‌ ஒதுக்கப்படுகின்‌ 
தெய்விக்‌ அன்பை அனுவ்விக்கையில்‌ யார்தான்‌ விடுதலையை விட்ட 
ட்‌ 1 எனக்குச்‌ செல்வம்‌ வேண்டா; நண்பர்கள! 
ன்ட்‌ கல்வியும்‌ வேண்டா; முத்தியுங்கூட வேண்டா; நா 


போய்விட யார்‌ விரும்புவார்கள்‌ 
ர்கள்‌? i, த) 
2 } * நான்‌ சர்க்கரையை ௫ ர்‌ 
விரும்புகிறேன்‌,” என்கிறான்‌ பத்தன்‌, அப்ல பிருக்கையில்‌ யார்‌ 
தான்‌ முத்தியடைந்து கடவுளுடன்‌ ஒன்றாய்ப்‌ போக விரும்பல? 


பத்தி யோகம்‌ 927 


கள்‌? த்‌ ்‌ 2 ப 
நானே அவர்‌ என்பதை நான்‌ அறியலாம்‌; என்றாலும்‌, நான்‌ 


ர அன்பிற்குரிய அவரை அனுபவிப்பதற்காக என்னைப்‌ பிரித்துக்‌ 
ன டு வேருயிருக்க விரும்புகிறேன்‌.” இதுதான்‌ பத்தன்‌ ௯-௮ 
3. அன்பிற்காகவே அன்பு என்பதுதான்‌ அவனுடைய சிறந்த 
ட்‌ அன்பிற்குரிய ஆண்டவரை அனுபவிக்கும்‌ பொருட்டு 
பபிரந்தடவை கைகளையுங்‌ கால்களையும்‌ கட்டிக்‌ கொள்ள வலம்‌ 
டட. யார்தான்‌ தயங்குவார்கள்‌? அன்பு ஒன்று நீங்கலாக; 
ர்‌ “ப்படுவதும்‌ நீங்கலாக, வேறெதையும்‌ பத்தன்‌ பொருட்‌ 
டூத்துவதில்‌ஆ ப அவனுடைய உலக இயல்புக்கு மாறான அன்பு 
அத்றையெதிர்த்துப்‌ பாயும்‌ கடலின்‌ அலை போன்றது; பத்தன்‌ 
வடம்‌ ஓட்டத்தை எதிர்த்து ஆற்றிற்கெதிர்‌ முகமாய்ச்‌ செல்‌ 
முன்‌. உலகம்‌ அவனைப்‌ “பைத்தியம்‌” என்கிறது. அப்படிப்‌ பைத்‌ 
த பத்தர்‌ உலகம்‌ கூறிக்கொண்டிருந்த ஒருவரை எனக்குத்‌ 
தரியும்‌. இதுதான்‌ அவர்‌ கூறிய பதில்‌: “நண்பர்களே, உலகம்‌ 
டவல்‌ ஒரு பைத்தியக்கார மருத்துவ நிலையம்‌; சிலர்‌ சிற்றின்‌ 
க காகப்‌ பித்து பிடித்தவர்‌; சிலருக்குப்‌ புகழில்‌ பித்துண்டூ; 
ளுக்குத்‌ கீர்த்தியிலும்‌, சிலருக்குப்‌ பணத்திலும்‌, சிலருக்கு 
மத்தியிலும்‌, சொர்க்கத்திற்குப்‌ போவதிலும்‌ பைத்தியமுண்டு- 
தம்‌ பெரிய பைத்தியக்கார மருத்துவ நிலையத்தில்‌ நானும்‌ 
ப்‌ பிடித்தவனே; எனக்கிருப்பது கடவுள்‌ பித்து. நீங்கள்‌ 
பணத்திற்காகப்‌ பித்துக்கொண்டால்‌ நான்‌ கடவுளுக்காகப்பித்துக்‌ 
கொண்டுள்ளேன்‌. நீங்கள்‌ பைத்தியக்காரர்கள்‌; நானும்‌ அப்படியே. 
என்றாலும்‌ என்னுடைய பைத்தியமே சிறந்ததென்று நான்‌ கருது 
கிறன்‌.?? உண்மையான பத்தனுடைய அன்பும்‌ இந்தத்‌ தீவிரமான 
பைத்தியம்‌; இதன்‌ முன்‌ மற்றவையெல்லாம்‌ அவனுக்கு மறைந்து 
போகின்றன. பிரம்மாண்டம்‌ முமுவதும்‌ அவனுக்கு அன்புமயமா 
யிருக்கிறது; அன்பு ஒன்றே இருக்கிறது; பத்தனுக்கு அப்படித்‌ 
தான்‌ தோற்றமளிக்கிறது. ஆகையால்‌ ஒரு மனிதன்‌ இந்த அன்பை 
யடைந்தால்‌, அவன்‌ என்றென்றும்‌ பாக்கியவானாகிறான்‌; என்‌ 
றென்றும்‌ இன்பம்‌ நிறைந்தவனாகிறான்‌; இந்தத்‌ தெய்விக அன்புப்‌ 
பைத்தியமாகிய பாக்கியம்‌ ஒன்று மட்டுமே நம்மிடம்‌ புகுந்துள்ள 
உலகாயதப்‌ பிணியைத்‌ தீர்க்கும்‌. அப்போது ஆசையுடன்‌ சுய 
நலமும்‌ மறைந்து போய்விடுகிறது. அவனிடம்‌ முன்பு பொதிந்து 
கிடந்த அற்ப ஆசைகளனைத்தையும்‌ உதறித்‌ தள்ளிவிட்டு அவன்‌ 
ஆண்டவரருகில்‌ சேர்‌ ந்துவிட்டவனாகிறான்‌. 


328 வி 1 
/வேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌! 


களாகவே தொடங்க 


பக்‌ ர்க்கத்‌ 
தி மார்க்கத்தில்‌ நாமெல்லாரும்‌ துவைதி 
நாம்‌ தனியாகவும்‌ 


வேண்டும்‌ 2 

அரவின்‌ வேதப்‌ ஒருவர்‌ தனியாகவும்‌; 

தோன்றவே, ட்‌ உணர்வோம்‌. அன்பு அப்போது இடையில்‌ 
தன்‌ கடவுளை நெருங்கத்‌ தொடங்குகிறான்‌; 


கடவுளும்‌ சிறுகச்‌ 

ன்‌ அணுகுகிறார்‌: மனிதன்‌ வாழ்க்‌ 
தந்தையாகவும்‌ ms உறவுகளையெல்லாம்‌ கைக்‌ கொண்டு 
எசமானனாகவும்‌ ம்க்‌ பிள்ளாயாகவும்‌, நண்பனாகவும்‌; 
அன்பின்‌ ல்‌ உத்தி உள்ள பண்பைத்‌ தன்னிடமுள்ள 
அவனுக்குக்‌ ட்ட அன்‌ தன்‌ கடவுளிடம்‌ பொருத்துகிறான்‌. 
வழிபாட்டு இலட்சி இவ்வனைத்துமாய்‌ இருக்கிறார்‌; தான்‌ தனதி 
தாயுணரும்போ, யத்தில்‌ மூமுதும்‌ மூழ்கி மறைந்துவிட்ட 
கிறது. கக்‌ அவனுடைய யாத்திரையின்‌ முடிவு ஏற்படு 
கிறோம்‌; சிறிய லும்‌ நம்மையே நேசிப்பவர்களாகத்‌ தொடங்கு 
யும்‌ ட்‌ எற தளை அளவுக்கு மீறிய ஆசைகள்‌ அன்பை 
முழு ஒளியும்‌ வரு 'தாக்கிவிடுகின்றன. ஆனால்‌, கடைசியில்‌ சுடரின்‌ 
பரம்‌ பல்‌ பகலும்‌ அதில்‌ இச்சிறிய ஜீவன்‌ அளவு கடந்த 
அன்பாகிய த்திற்கு 55001 காணப்படுகிறது. இந்தி 
தலடைந்து விடுகிறால்‌ முன்னிலையில்‌ மனிதன்‌ முமுவதும்‌ மாறி 
டயம்‌ என்னும்‌ பர்ரி வில்‌ பத்தியும்‌ பத்தனும்‌ பகவானும்‌ 
யறிந்து நுகர்கின்றான்‌. ய உண்மை தன்னகத்தே மிளிர அதை 


என்‌ வாழ்க்கையும்‌ பணியும்‌ 
வே [711900 காலிபோர்னியாவைச்‌ சேர்ந்த பாஸதேனாவிலுள்ள 
ிக்ஸ்பியர்‌ கழகத்தில்‌ ஆற்றிய சொற்பொழிவு] 


சகோதரிகளே, சகோதரர்களே, 


இப்பொழுது இக்காலையில்‌ பேசவேண்டியிருந்த பொருள்‌ 
வேதாந்த தத்துவம்‌ பற்றியது. அப்பொருள்‌ மிக்க சுவை உள்ளது 
தான்‌ $ ஆனால்‌, சுற்றுக்‌ கடினமான மிகப்‌ பரந்ததொரு பொருளா 
யுள்ளது. 

இதற்கிடையில்‌ என்‌ தொண்டைப்‌ பற்றியும்‌ நான்‌ செய்து 
கொண்டு வருவது பற்றியும்‌ சிறிது சொல்லவேண்டுமென்று உங்க 
ச இங்குள்ள சகோதர சகோதரிகளுள்‌ சிலரும்‌ என்னைக்‌ 

டுக்கொண்டுள்ளார்கள்‌. இங்குள்ள சிலருக்கு அது இன்பமாக 
விழு. ஆனால்‌, எனக்கு அவ்வளவு உவந்ததாக இராதி- 
உண்மையில்‌ அதை எப்படி உங்களுக்குச்‌ சொல்வதென்பதை 
முற்றிலும்‌ நான்‌ அறியேன்‌. ஏனென்றால்‌, அந்தப்‌ பொருள்‌ பற்றி 
நான்‌ பேசுவது என்‌ வாழ்க்கையில்‌ இதுதான்‌ முதல்‌ தடவை. 

இப்பொழுது நான்‌ எனது குறைந்த ஆற்றலுக்கேற்ப எனில்‌ 
முடிக்க முயன்று வருகின்றேனோ; அதை நீங்கள்‌ அறிந்து 
கொள்ளும்பொருட்டு உங்களைக்‌ கற்பனை உலகில்‌ இந்தியாவுக்கு 
அழைத்துச்‌ செல்லுகிறேன்‌. பொருளின்‌ எல்லா விவரங்களை? 
அதன்‌ விரிவுகளனை த்தையும்‌ ஆராய நமக்கு நேரமில்லை. அன்றி 
யும்‌, இக்குறுகிய காலத்தில்‌ ஓர்‌ அன்னிய சமூகத்திலுள்ள எல்லாச்‌ 
சிக்கல்களையும்‌ தெரிந்துகொள்ளுதல்‌ உங்களுக்கும்‌ இயலாக” 
இந்தியா எப்படி இருக்கின்றது என்பதை ஓரு சிறு சித்திரமாக்கி 
உங்களுக்குச்‌ சொல்ல முயலுவேன்‌ என்பதே போதும்‌. 

அது இடிந்து விழுந்து பாழாய்க்‌ கிடக்கும்‌ ஒரு மாபெரு 
மாளிகை போன்றது. முதன்முதலாக நோக்குவோமாயின்‌ 
அதற்கு . நம்பிக்கையே இல்லை. அது இறந்து பாழான ஒரு நாடு. 
ஆனால்‌, நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள்‌. நீங்கள்‌ அதற்கப்பால்‌ 
ஏதாகிலும்‌ காண்பீர்கள்‌. உண்மை என்னவென்றால்‌, வெளிப்‌ 


[ 


பார்வைக்குத்‌ ட்‌ க ல ர்‌ அல்லத 
இறப்‌ ர நவபவபாயுள்ளா ட்‌ க சைக்கோ pe 

2 த்தின்‌ புற யுள்ளானோ, அக்கொள்ை வ 
து இலட்சியத்திற்கோ 3 படாத ததி 
அப்பணி க்குள்‌ வட அழிவாவது ல்‌ நம்பிக்கை 
7 றான்‌. அப்போ க்‌ 4 டுப்‌ 
மத்‌ நீங்கள்‌ அணியும்‌ சட்டை ண தடவை! ன்‌ ன 
2பாவதானால்‌, நீங்கள்‌ அழிவீர்கள்‌ என்று சொல்லக்‌ கா ணட 
நீங்கள்‌ ஒரு ச்‌ சட்‌ ங்கிக்‌ i ந, அச்ச ண 
ப்தி புது. ட்டையை வாங்கிக்கொள்ளலாம்‌- . [டிக்‌ 
ப்‌ அவசியமான தன்று. ஒரு பணக்காரன்‌ கொள்ளே ல்‌ 
me ட்மை உண்மையாவதானால்‌, அவனது உயிருக்குத்‌ - ல 
டர்‌ பதுவு மரணம்‌ உண்டானதாகவோ பொருள்‌ 

re அம்மனிதன்‌ இறவாமலேயிருப்பரன்‌. 0 
ம்‌ மாகக்கொண்டு நின்று நாம்‌ உத 
பதக்க அன்‌ _ காண்பது என்ன? இந்தியா இன்று அர ல்‌ 
ப க்‌ ஒரு நாடாய்‌ இல்லை; அது அடிமைப்‌ 
டைய ற்‌ இந்தியர்களுக்குப்‌ பேச்சுரிமை இல்லை: அவ்ன்‌ 
அவர்கள்‌ டத மனம தட்‌ அத்தம்‌ தணி 
ள்‌ ஈடி அடிமைகள்‌ -- வேறொன்‌ : 
க்‌ உண்வு மனிதனுடைய மாத வருமானம்‌ இரண்டு த 
ரண றா ரூபாய்‌). பெரும்பாண்மை மக்களின்‌ சரத்‌ 
தளவு அவல ரத்தன்‌ ஆகையினால்‌, வருமானம்‌ ஒரு சி ர்‌ 
கள்‌. ஒரு உத்‌ தன்றால்‌, மக்கள்‌ இலட்சக்கணக்கில்‌ மடிகின்று? 
படக து று பஞ்சம்‌ நேர்ந்தால்‌ மரணம்‌ பெருகும்‌- ஆதலான்‌? 
தையே. இந்தியாவின்‌ அப்பகுதியை நோக்கும்போது; 21 i 

oo முழு நாசத்தையே நான்‌ காண்கின்றேன்‌. 
னல்‌, இந்திய சமூகம்‌ ஒருநாளும்‌ செல்வத்தைக்‌ குறி 


330 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌- 


கொள்ள 


யாகக்‌ 


நாடும்‌ 
ஏ யா 


யே 
பூரணத்‌ திருப்தி கொண்டவர்‌ சதய 


தில்லை. இந்திய சமூ 


என்‌ வாழ்க்கையும்‌ பணியும்‌ 331 
த கொள்ளவில்லை. ஆகையினால்‌, செல்வமும்‌ அதிகார 
ம அச்சமூகத்தின்‌ இலட்சியங்களல்ல- 
தவ ட்டம்‌ எது இலட்சியம்‌ ? அவர்களுடைய இலட்சியம்‌ தக்கதா; 
த்‌ ப] நாம்‌ இப்பொழுது ஆராயும்‌ பொருள்‌. இந்த 
௪ ம்‌ உண்மையன்று என்பதை மனித சமூகங்களுள்‌ அச்‌ 
ரதா ஒன்றே நம்பி வந்திருக்கின்றது--திண்மையா& நம்பி 
ருந்தது. உண்மையான பொருள்‌ அவர்களுக்குக்‌ கடவுளே. ௮௫ 
அடவுளையே அவர்கள்‌ உறுதியாகப்‌ பற்றிக்கொள்ள வேண்டும்‌. 
ட வ அவர்கள்‌ தாழ்நிலை எய்தியபோதும்‌ மதமே முதன்மை 
பற்றது. ஓர்‌ இந்து நீர்‌ குடிப்பதும்‌ மத ஆசாரத்தோடூதான்‌ 5 
த்‌ மத ஆசாரத்தோடுதான்‌ ; நடப்பதும்‌ மத ஆசாரத 
நாடுதான்‌ ; மணப்பதும்‌ மத ஆசாரத்தோடுதான்‌ ; திருடுவதும்‌ 
த ஆசாரத்துடனே தான்‌. 
_ நீங்கள்‌ எப்பொமுதாகிலும்‌ அத்தகைய நாட்டைப்‌ பார்த்திருக்‌ 
கப்பட்டது ? ஒரு கொள்ளைக்‌ கூட்டத்தைத்‌ திரட்ட வேண்டுமானால்‌, 
அதன்‌ தலைவன்‌ ஏதாவது ஒரு வகையான மதத்தைப்‌ போதிக்க 
னடா பிறகு ஏதாவது போலி வேதாந்தத்தைப்‌ படைத்த; 
இதுதான்‌ கடவுளை அடைய மிகவும்‌ சுருக்கமான, தெளிவான 
வழி? என்று சொல்ல வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ அவர்கள்‌ 
எத்து பின்‌ பற்றுவார்கள்‌ ; அல்லாவிடில்‌ .பின்‌ பற்ற மாட்டார்‌ 
கள்‌. அதுவே, அச்சமூகத்தின்‌ உயிர்‌-அதன்‌ பணி மதம்‌ 
என்பதையும்‌, அதில்‌ யாரும்‌ கைவைக்காததனாலேதான்‌ 54 
சமூகம்‌ இன்னும்‌ நிஜந்து நிற்கின்றதென்பதையும்‌ காட்டுகின்றது- 
உரோமாபுரியைப்‌ பாருங்கள்‌. அதன்‌ பணி சாம்ராஜ்ய 
அதிகாரம்‌ ; சாம்ராஜ்யப்‌ பெருக்கம்‌; அது பாதிக்கப்பட்டவுடனே 
உரோமாபுரி சின்னபின்னமாய்ச்‌ சிதறுண்டு வீழ்ந்து மறைந்து 
போயிற்று. கிரேக்க நாட்டின்‌ பணி அறிவு; அது பாதிக்கப்பட்ட 
தும்‌ கிரேக்க நாடு மறைந்தது. அது போலவேதான்‌ இக்காலத்தில்‌ 
ஸ்பெயின்‌ முதலான நவீன நாடுகளும்‌. ஒவ்வொரு நாடும்‌ உலகத்‌ 
திற்கியற்ற வேண்டிய பணியொன்றுண்டு. அந்தப்‌ பணிக்குத்‌ 
தீங்கு நேரிடாத வரை அந்நாடு எத்தகைய இன்னல்கள்‌ வந்தால்‌ 
நிலைத்து நிற்கும்‌, ஆனால்‌, அந்தப்‌ பணிக்குக்‌ கேடு வந்தவுடனே 
அந்நாடு நாசமடைகிண்றது. 
இந்தியாவின்‌ அந்த உயிர்ச்சத்தி இன்னும்‌ பாதிக்கப்பட 
வில்லை. இந்தியர்கள்‌ அதை விடவில்லை. அவர்களுடைய மூட்‌ 


332 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-சுடர்‌-! 


மாகவே இருக்‌ 
ள்ளன. சில 
அந்நாட்டின்‌ 


நம்பிக்கைகளுக்கிடையேயும்‌ அது இன்னும்‌ பல 
கிறது. பயங்கரமான மூட நம்பிக்கைகள்‌ அங்கு 
திடுக்கிடும்படியானவை எனினும்‌ கவலையில்லை. 


உயிர்நாடி-அச்ச மூகத்தின்‌ பணி-—இன்னும்‌ அழியாக்‌ சமூ 
இந்திய க ்‌ ம்‌ செலுத்‌ 
ந்திய சமூகம்‌ ஒருபோதும்‌ அதிகாரம்‌ இராது; அதி 


மாய்‌ இராது; பிற நாடுகளை வெளவும்‌ சமூகமாய்‌ ன்‌ 
எப்பொமுதும்‌ ஒரு வல்லரசாய்‌ இராது, அது அவர றி 
வேலையன்று. தேசங்கள்‌ பலவும்‌ சேர்ந்திசைக்கும்‌ மா யொலி 
இன்னிசைத்‌ தொகுதியிலே ' இந்தியத்‌ தாய்க்குரிய இர 
அதுவன்று. பின்னர்‌ அவள்‌ ஒலிக்க விரும்பும்‌ 
கடவுள்‌, கடவுளே. அவள்‌ விடாப்பிடியான மரணத்தை 
கடவுளையே பற்றிக்‌ கொண்டிருக்கின்றாள்‌. இன்னும்‌ 
பிக்கை இருக்கின்றது. 

3 ஆகையினாலே, நீங்கள்‌ யாவற்றையும்‌ ஆராய்ந்த 
யும்‌ முடிவாவது, * இவ்வறுமை, துயரம்‌ முதலிய யாவு 
Bers மணிதன்‌ இன்னும்‌ உயிரோடுள்ளான்‌ ; ஆதி 
நம்பிக்கை இருக்கின்றது,” என்பதே. i 

நல்லது ; அந்நாடு முழுவதிலும்‌ சமய முயற்சிகள்‌ த 
கொண்டே வருவதை நோக்குங்கள்‌. இந்தியாவில்‌ பல புதிய ணின்‌ 
பிரிவுகள்‌ தோன்றாத ஆண்டு ஒன்றேனும்‌ எனக்கு கடல்‌ ல்‌ 
இல்லை. நீரோட்டத்தின்‌ வேகம்‌ அதிகரிக்க அதிகரிக்க நீர்ச்‌ 
கஞம்‌ சுழிகளும்‌ அதிகரிக்கின்றன. மதப்‌ பிரிவுகள்‌ அமிலத்‌ 
அறிகுறிகளல்ல ; அவை வாழ்வுக்கு அறிகுறிகளாகும்‌: 25. 
ஓவ்வொரு தனிப்பட்ட மனிதனும்‌ ஓவ்வொரு மதப்பிரிவைச்‌ ர்‌, 
தவனாகும்‌ காலம்‌ வரையிலும்‌ மதப்பிரிவுகள்‌ பெருகட்டும்‌: அத 
பற்றி நாம்‌ சண்டையிட வேண்டுவதில்லை. ந்‌ 
க்‌ இப்பொழுது, உங்களுடைய தேசத்தை எடுத்துக்கொள்ள 
இங்‌, களன்‌ ஏதாவது குறை கூறுவதாக நினைக்க தண்டப்‌ 

கு மூச்‌ சட்டங்கள்‌, அரசியல்‌ ஏற்பாடுகள்‌ முதலிய ad க்‌ 


பின்‌ அடை 
ம்‌ பாதிக்க 
லின்‌ அங்கு 


இன்பமாக வாழலாம்‌. உங்‌ 
எவ்வளவு சுத்தமாய்‌ இ 
நகரங்களைப்‌ பற்றி என்‌ 
திக்க இங்கே எத்தனை 


களுடைய விதிகளைப்‌ பாருங்கள்‌. ௮ 
ருக்கின்றன ! உங்களுடைய அழ பா 
சொல்வது! ஒரு மனிதன்‌ பணம்‌ சட 
வழிகள்‌ இருக்கின்றன! உலக வாழ்வி 


என்‌ வாழ்க்கையும்‌ பணியும்‌ 333 
த்த 2 அனுபவிக்க எத்தனை துறைகள்‌ உள்ளன! ஆனால்‌; 
| ஒரு மனிதன்‌, “இதோ பாருங்கள்‌! நான்‌ இம்‌ 
ப ட பல்‌ உட்கார்ந்து கொண்டு தியானம்‌ செய்யப்போகிறேன்‌; 
ட்டது எனக்கு விருப்பமில்லை,?? என்று இட்ட ௮ 
அவனுக்‌ றைக்குச்‌ செல்லவேண்டியிருக்கும்‌- பார்த்திர்க ்‌ 
பி்‌ ஒரு சந்தர்ப்பமும்‌ வாய்க்காத! என்பது ட பண்பன்‌ 
க ங்‌ இச்‌ சமூகத்துடன்‌ ஒத்து வாழ்ந்தால்தான்‌ இதில்‌ து 
ல மூடியும்‌. இந்த வாழ்க்கையில்‌ நலங்கள்‌ அனுபவிக்க வெ 
காள்ளும்‌ போட்டியில்‌ அவன்‌ கலந்துகொள்ள வேண்டும்‌; இல்லை 
யேல்‌ அவன்‌ இறந்துவிடுகிறான்‌. 

_ இப்பொழுது, நாம்‌ மறுபடியும்‌ இந்தியாவுக்குத்‌ திரும்புவோம்‌- 
IAS ஒரு மனிதன்‌, “(நான்‌ அம்மலை உச்சியின்‌ மீது போய்‌ உட 
கார்‌ ந்து கொண்டு இனி என்‌ வாழ்நாள்‌ முமுவதும்‌-மூக்கின்‌ நுனி 
அன்டன்‌. நோக்கைச்‌ செலுத்தித்‌ தியானத்தில்‌ அமரப்‌ போகின்‌ 
ப்‌ என்று சொல்வானானால்‌, “போங்கள்‌, உங்களுக்கு வெற்றி 
யுண்டாவதாக!?? என்று ஒவ்வொருவனும்‌ ஆசி கூறுவான்‌. அவன 
ஒரு சொற்‌ கூடப்பேச வேண்டுவதில்லை. யாராவது ஒருவர்‌ 50 
சிறு துண்டு துணி கொண்டு வந்து கொடுப்பார்‌. அவனுக்கு எ 
So போதுமானதாகிவிடுகின்றது. ஆனால்‌, ஒரு மனிதன்‌; “பாருங்‌ 
கள்‌, இந்த வாழ்க்கையின்‌ இன்பத்தை நான்‌ சிறிது அனுபவிக்கப்‌ 
போகின்றேன்‌? என்று சொல்லுவானாகில்‌ அவனுக்கு ஒவ்வொரு 
வீட்டுக்‌ கதவும்‌ மூடப்பட்டுவிடும்‌; உதவுவார்‌ எவருமிரார்‌. . 

இவ்விரு நாடுகளுடைய கருத்துகளும்‌ அநீதியானவை என்று” 
நான்‌ சொல்லுகிறேன்‌. ஏன்‌? இந்நாட்டில்‌ ஒரு மனிதன்‌ விரும்‌ 
பினால்‌ உட்கார்ந்துகொண்டு மூக்கின்‌ நுனியிலே பார்வையைச்‌ 
செலுத்தித்‌ தியானம்‌ செய்யக்கூடாது என்பதற்குக்‌ காரண 
ஒன்றும்‌ தோன்றவில்லை. பெரும்பான்மையான மக்கள்‌ இங்குச்‌ 
செய்வதையே ஏன்‌ ஒவ்வொருவரும்‌ செய்யவேண்டும்‌ என்பது 
எனக்குத்‌ தெரியவில்லை. 

அல்லது, இந்தியாவில்‌ ஒரு மனிதன்‌ பணம்‌ சம்பாதித்து இவ்‌! 
வாழ்க்கையின்‌ இன்பங்களை ஏன்‌ அனுபவிக்கக்‌ கூடாது? ஆனால்‌, 
அங்கே எப்படி இலட்சக்கணக்கான மக்கள்‌ கொடுமையால்‌ இதற்கு 
நேர்‌ மாறான எண்ணத்தை ஏற்றுக்‌ கொள்ளும்படி கட்டாயப்படூத்‌ 
தப்படுகிறார்கள்‌ என்பதைப்‌ பாருங்கள்‌. இது முனிவர்‌களுடைய 
கொடுமை; பெரியோர்களுடைய கொடுமை; ஞானிகளின்‌ 


334 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 


கொடுமை; அறிவாளிகளின்‌ கொடுமை; அறிஞர்களின்‌ கொடுமை 
மூடனது கொடிய ஆட்சியைக்‌ காட்டிலும்‌ அறிஞன்‌ செய்ய்‌ 
கொடிய ஆட்சி மிகமிகச்‌ சத்தி வாய்ந்தது என்பதை அறிந்து. 
கொள்ளுங்கள்‌. அறிஞர்களும்‌ புத்திசாலிகளும்‌ தங்கள்‌ கருத்து 
களைப்‌ பிறர்மீது சுமத்தி ஆள நினைத்தால்‌, மூடர்களால்‌ தகர்தி 
தெறிய ஓண்ணாதவாறு கட்டுப்பாடுகளையும்‌ இடையுறுகளையும்‌ ஏறி 
படுத்த ஆயிரம்‌ வழிகளை அறிவார்கள்‌. ்‌ 
இது நிறுத்தப்பட வேண்டுமென்று நான்‌ சொல்லுகின்றேன்‌: 
ஒரு மெய்ஞ்ஞானச்‌ சிங்கத்தை உண்டாக்குவதற்காக இலட்ச 
கணக்கான மக்களைப்‌ பலியிடுவதில்‌ யாதொரு பயனுமில்லை. ஒரு 
மெய்ஞ்ஞானச்‌ சிங்கத்தை உண்டாக்கும்போதே ஏனைய பொதுத்‌ 
களும்‌ இன்பமாக வாமுமாறு ஒரு சமூகத்தை அமைக்க முடித்‌ 
என்‌, அது நன்றாகும்‌. ஆனால்‌, அந்த நன்மைக்காக இலட்ச 
கணக்கான மக்கள்‌ மிதிபட வேண்டுமாயின்‌, அது மூறையன்‌ ௮: 
அதைவிட இவ்வுலகம்‌ உய்யும்பொருட்டுப்‌ பெரியார்‌ ஒருவர்‌ வருந்தி 
வதும்‌ மேன்மையாகும்‌. 3 
ஓவ்வொரு நாட்டு மக்களிடமூம்‌ அவரவர்கள்‌ போக்குகளில்‌ 
படியே வேலை செய்யவேண்டும்‌: ஓவ்வொரு மனிதனிடமும்‌ அவன்‌ 


வன்‌ மொழியிலேதான்‌ பேசியாக வேண்டும்‌. இங்கிலந்திலோ! 
௮மெரிக்காவிலோ, சமய 


2 உண்மைகதுப்‌ போதிக்க வேண்டமா 
யின்‌, அரசியல்‌ முறையின்‌ மூலமாகத்தான்‌ அதைச்‌ செய்யவே” ன்‌ 
டும்‌. சங்கங்களையும்‌ கழகங்களையும்‌ நிலைநாட்டி, வாக்களித்த? 
தேர்தல்‌, ஒரு தலைவரை ஏற்படுத்‌ அத 
கொள்ள வேண்டும்‌. ஏனெனில்‌, இதுவே மேலை நாட்டார்க்க5 
தெரிந்த மொழி; அவர்களது போக்‌ 
யாவிலோ, அரசியல்‌ விஷயங்க 
னும்‌ சமய சம்பந்தமான மொழி 
களிடம்‌ இம்மாதிரி சொல்லவே 


ரன்‌; 
ந ட்‌ சுவர்க்க! பக எய்துவர்‌” - 
அன்றேல்‌, இறைவனையே அடை க்‌ ஸ்‌ 1 

கீ 
ரய 


வது மிக்கு அவர்கள்‌ செவி ௪ 
மாட்டார்கள்‌. எல்லாம்‌ சொல. AA த திரு? 
க முறையினைப்‌ பொறு, த்‌ 

. ்‌ ன்‌. : : 
காரிடமும்‌ அவர்களது மனங்களில்‌ கப பம்யசி ய்‌ 


என்‌ வாழ்க்கையும்‌ பணியும்‌ 335 


கின்‌ மொழியிலேயே பேச வேண்டியிருக்கிறது. இது முற்றி 
லும்‌ நியாயமான முறையே. இது குறித்து நான்‌ கலவரப்பட வேண்‌ 
டூவதில்லை. 

நான்‌ சேர்ந்திருக்கும்‌ கூட்டத்தில்‌ எங்களைச்‌ சன்னியாசிகள்‌ 
என்று வழங்குகின்றனர்‌. இச்‌ சொல்லிற்குத்‌ “துறந்தவன்‌? என்பது 
பொருள்‌. இது மிகமிகப்‌ பழையதொரு கூட்டம்‌. ஏசு கிறித்துவுக்கு 
560 ஆண்டுகள்‌ மூன்னால்‌ இருந்த புத்தரும்‌ இக்கூட்டத்திளைச்‌ 
சேர்ந்தவரே. அவர்‌ தம்‌ கூட்டத்தைச்‌ சீர்திருத்தியவருள்‌ ஒருவரே 
யாவர்‌. அவ்வளவுதான்‌. இவ்வளவு பழமையானது இது! உலகத்தி 
லேயே மிகப்‌ பழமையான நூலாகிய வேதத்திலும்‌ இதைப்‌ பற்றிக்‌ 
கூறப்பட்டுள்ளது. பண்டைய இந்தியாவிலே ஒவ்வோர்‌. ஆணும்‌ 
பெண்ணும்‌ தத்தம்‌ வாழ்வின்‌ இறுதிக்‌ காலத்தில்‌ சமூக சம்பந்தங்‌ 
களினின்று முற்றிலும்‌ விடுபட்டுக்‌ கடவுளையும்‌, தனது ஆன்ம 
விடுதலையையும்‌ தவிர வேறொன்றும்‌ நினையாதவராய்‌ வாழ வேண்டு 
மென்ற ஒரு நியதி உண்டு. இது “மரணம்‌? என்னும்‌ அந்தப்பெரிய 
நிகழ்ச்சிக்குத்‌ தம்மை ஆயத்தப்படுத்திக்‌ கொள்வதற்கேயாம்‌. 
அதனாலேதான்‌ பண்டைக்‌ காலத்தில்‌ முதியோர்கள்‌ சன்னியாசி 
கள்‌ ஆவது வழக்கம்‌. பிற்காலத்தில்‌ இளைஞரும்‌ உலக சம்பந்தத்‌ 
தினைத்‌ துறந்துவிடத்‌ தொடங்கினர்‌. இளைஞர்கள்‌ சுறுசுறுப்புள்ள 
வர்கள்‌. அவர்கள்‌ ஒரு மரத்தடியில்‌ அமர்‌ ந்து இடையறாதுதங்கள து 
மரணத்தைக்‌ குறித்துச்‌ சிந்தித்திருக்க இயலவில்லை. ஆகையால்‌, 
அவர்கள்‌ பல இடங்களுக்குச்‌ சென்று சமயப்‌ பிரசாரம்‌ செய்தும்‌, 
பல்வேறு மதப்‌ பிரிவினைகளை ஏற்படுத்தியும்‌, இன்னும்‌ பல பணி 
கள்‌ புரிந்தும்‌ வந்தார்கள்‌. இவ்வண்ணமே புத்தரும்‌ இளைஞரா 
மிருந்ததால்‌, தமது பெரிய சீர்திருத்த நெறியை நிறுவினார்‌. அவர்‌ 
முதியோராயிருந்திருப்பின்‌, அவரும்‌ தமது மூக்கின்‌ நுனியிலேயே 
தமது பார்வையைச்‌ செலுத்திக்‌ கொண்டிருந்து விட்டு மெளனமாய்‌ 
உயிர்‌ துறந்திருப்பார்‌- 

இந்தக்‌ கூட்டத்தார்‌ ஒரு வைதிக சபையினர்‌ அல்லர்‌; இக்‌ 
கூட்டத்தில்‌ சேர்பவர்களும்‌ புரோகிதர்கள்‌ அல்லர்‌; புரோகிதர்‌ 
களுக்கும்‌ சன்னியாசிகளுக்கும்‌ மிகப்‌ பெரிய மாறுபாடு உண்டு. 
இந்தியாவிலே சமூக வாழ்க்கை சம்பந்தமான மற்றெல்லாத்‌ 
தொழில்களையும்போல; புரோகிதமும்‌ தலைமுறை இலுப்ப 
வரும்‌ பிழைப்புக்கு ஒரு வழியாகும்‌. தச்சன்‌ மகன்‌ தச்சனாகவும்‌, 
கருமான்‌ மகன்‌ கருமானாகவும்‌ அமைவதுபோன்று, புரோகிதன்‌ 


996 விவேகானந்தரின்‌ ஞான தபம்‌ சுடர்‌ 


மகனும்‌ புரோகிதன்‌ ஆவான்‌. புரோகிதன்‌ எப்போ வனுக்கு 
புரிந்தகொண்டவனாகவே இருக்கவேண்டும்‌. மனிதன்‌ ந்திக்கள்‌ 
மனைவி இல்லாவிட்டால்‌, அவன்‌ குறை மனிதன்‌ என மங்கள்‌ 
கருதுகிறார்கள்‌. மணம்‌ ஆகாத எவனுக்கும்‌ வைதிக ட்ப 3 
புரிவதற்கு உரிமை இல்லை. ல வதில்லை; 
சன்னியாசிகள்‌ சொத்து எதுவும்‌ வைத்துக்கொள்‌? வேறு 
. அவர்கள்‌ மணம்‌ புரிந்து கொள்வதும்‌ இல்லை. இவை தீ 
கட்டுப்பாடான அமைப்பு எதுவும்‌ அவர்களுக்கு இல்லை 
பிணைப்பு ஒன்றுதான்‌ அவர்களுக்கு உள்ள பற்று. ஒருவர்‌ 
வின்‌ தனிச்‌ சிறப்பான அமிசம்‌. குரு என்றால்‌, யாரோ தொரு 
எனக்குப்‌ போதிக்க வருகிறார்‌; நான்‌ அவருக்குக்‌ குறிக்க ந்து 
தொகை தருகிறேன்‌; அத்துடன்‌ அந்தச்‌ சம்பந்தம்‌ 2 
போயிற்று,” என்பது அன்று. இந்தியாவில்‌ இது உண்மைய விட 
புத்திர சுவீகாரம்‌ போன்றது. குரு என்‌ சொந்தத்‌ தந்தையா லும்‌ 
மேம்பட்டவர்‌. நான்‌ அவருக்குப்‌ பிள்ளையே; எல்லா ப i 
புதல்வனே ஆய்விடுகின்றேன்‌. என்‌ தந்தையாரைக்‌ 
அவருக்கே நான்‌ முதலில்‌ மரியாதையும்‌ வணக்கமும்‌ தா 
கடமைப்பட்டவன்‌; ஏனெனில்‌ தந்தையார்‌ இந்த ஊனணுடலைத?? ற்கு 
பிறப்பித்தார்‌; ஆனால்‌, அவரோ, எனக்கு மோட்௪ உலகத; த 
வழி காட்டியருளியவர்‌ ஆவர்‌. அதனால்‌, அவர்‌ தந்தையாரின்‌ 
மிக்கார்‌. மேலும்‌, எங்களது வாழ்நாள்‌ முமுவதும்‌ இம்மா த்து 
அன்பையும்‌ மரியாதையையும்‌ எங்கள்‌ குருமார்களுக்குச்‌ செ 
கின்றோம்‌. இக்கட்டுப்பாடு ஒன்றுதான்‌ எங்களுக்கு உ ரு 
நானும்‌ சிஷ்யர்களை ஏற்றுக்கொள்கிறேன்‌. சில சமயங்களில்‌ ட்‌ ம்‌ 
இளைஞராகவும்‌ சீடர்‌ முதியவராகவும்‌ அமைவர்‌. அதைப்‌ பெத்த i 
படுத்த வேண்டா. அப்பொழுதும்‌ சிஷ்யர்‌ குருவின்‌ ஞானப்‌ 1; 
வரேயாகின்றார்‌; அவர்‌ என்னைத்‌ ““தந்தையீர்‌?? என்று அழைப்பா!” 
அகலம்‌ பகலவினென்றே, புதல்லியென்னேதான்‌ 
நான்‌ முதியார்‌ ஒருவரை எனக்‌ 
நேர்ந்தது. அவர்‌ மிகவும்‌ புது மா 
மிகுதியாய்‌ இருக்கவில்லை. அவர்‌ 
ஆனால்‌, அவர்‌ சிறுவராய்‌ இருந்த 
காணும்‌ தீவிர எண்ணம்‌ அவரை 
அவர்‌ தமது சொந்த மத உண்‌ 


சீடர்‌ 


இந்தியா 


குப்‌ போதிப்பதற்காக: க்‌ 
திரியானவர்‌. நூல்றிவு அலது 
நூல்களைப்‌ படித்ததே ல்‌ 
பாமுதே மெய்ப்பொருளை 2 ல்‌ 
ப்‌ பற்றிக்கொண்டது: CA 
மைகள்‌ ஆராய்ந்து பார்த்தி 


என்‌ வாழ்க்கையும்‌ பணியும்‌ 837 


ப்ட்‌ றகு பிற மதங்களில்‌ உள்ள உண்மைகளையும்‌ அறிந்து அத்‌ 
ன படல அடையவேண்டும்‌ என்று நினைத்தார்‌ ; இந்த நோக்‌ 
ல்‌ மற்றெல்லா மதப்‌ பிரிவினைகளிலும்‌ ஒவ்வொன்றாக?” 
வயப்‌ அந்தந்தச்‌ சமயத்தில்‌ அவ்வவ்‌ வகுப்பினர்‌ கூறும்‌ 
வொரு கம வதும்‌ விடாமல்‌ கடைப்பிடித்தார்‌; முறையாக ஓன்‌ 
பாரு வகுப்பையும்‌ சார்ந்த பக்தர்களுடனும்‌ கூடி வாவி; டு 
இந்தப்‌ பிரிவினரது தனியான குறிக்கோள்‌ தம்பால்‌ ஊடுருவிப்‌ 
குந்து நிற்கப்பெற்றார்‌ ; சில வருடங்களுக்குப்‌ பிறகு வேறொரு 
வகுப்பினருடன்‌ சேர்ந்துகொள்வார்‌. இவ்வாறு எல்லாவற்றையும்‌ 
பரிபூரணமாகக்‌ கண்கூடாகக்‌ கண்டறிந்த பிறகு, “ இவை யாவும்‌ 
மனிதன்‌ மேன்மையடையவே ஏற்பட்டன? என்னும்‌ முடிவுக்கு 
வந்தார்‌ ; எவ்வகுப்பினரைக்‌ குறித்தும்‌ ஒரு குறையும்‌ அவர்‌ ௭௮ 
வில்லை; ஒரே குறிக்கோளை அடைதற்குரிய பல பாதைகளே அவை 
எனக்‌ கருதினார்‌, மேலும்‌, அவர்‌; “இத்தனை பாதைகள்‌ இருப்பது 
எவ்வளவு பெருமையானது ! ஏனெனில்‌, ஓரே ஒரு பாதை இருந்‌, 
தால்‌, அது ஒரு வேளை ஒரே ஒரு மனிதனுக்குத்தான்‌ தகுதியா”. 
ல்‌ அருக்கும்‌. பாதைகள்‌ பலவாயிருப்பின்‌, ஒவ்வொருவரும்‌ 
ல்‌ நிஜயினை அடைவதற்கான சந்தர்ப்பங்களும்‌ அதிகரிக்‌ 
கின்றன. எனக்கு ஒரு மொழியில்‌ கல்வி கற்க முடியவில்லையென்‌ 
ரூல்‌, நரன்‌ இன்னொரு மொழியில்‌, அன்றேல்‌ வேறு ஒன்றி&, 
என்று இம்மாதிரி முயற்சி செய்து பார்க்கலாமே!?? என்று கூறினார்‌ - 
இவ்வாறு அவர்‌ ஒவ்வொரு மாதமும்‌ உண்மையேயென அறிந்து 
ஏற்றுக்கொண்டார்‌. த 
நான்‌ இப்பொழுது பரப்பிக்கொண்டு வரும்‌ சமயக்‌ கருத்துகள்‌ 
யாவும்‌ அவர்‌ கருத்துகளை எதிரொலிக்கச்‌ செய்யும்‌ முயற்சியே 
யாகும்‌. நான்‌ சொல்வனவற்றுள்‌ உள்ள தீய, கொடிய; பிழையுள்ள 
எண்ணங்கள்‌ தவிர, மற்றவை எல்லாம்‌ உண்மையில்‌ என்னுடை 
யன அல்ல. எப்பொமுதேனும்‌ உண்மையான நன்மையான 
ஒரு சொல்‌ என்னிடமிருந்து கிளம்பியிருப்பின்‌, அது அவரது 
குரலினை எதிரொலிக்கச்‌ செய்யும்‌ முயற்சியேயாம்‌. பேரறிஞர்‌ 
மாக்ஸ்மூல்லர்‌ எழுதியுள்ள அவரது வாழ்க்கை வரலாற்றினை 
படியுங்கள்‌. 
நல்லது ! அவரது திருவடிக்கீழ்‌ அமர்ந்த போதே நான்‌ இக்‌ 
கருத்துகளைப்‌ . பெற்றேன்‌. நான்‌ பதினாறாண்டூச்‌ சிறுவனாய்‌ 
இருந்த பொழுது: வேறு இளைஞர்களுடன்‌ அவரிடம்‌ சென்றேன்‌. 


338 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 


நாங்கள்‌ பன்னிருவரோ கூடுதலாகவோ இருந்தோம்‌- ண 
சிலர்‌ என்னைவிட இளைஞராயும்‌ சிலர்‌ என்னினும்‌ ன்‌ ப்ப 
இருந்தனர்‌. அவரது இந்தச்‌ செய்தியை மக்களிடை? பரக 
வேண்டுமென்று நாங்கள்‌ ஒன்றுசேர்ந்து தீர்மானித்தோ பு 
வதோடூ செயல்‌ முறையிலும்‌ இருக்க வேண்டும்‌: ட்டி எட்ட 
என்றால்‌, நாங்கள்‌ கண்கூடாக வாழ்ந்து காட்டுவதனால்‌; 61 
இந்துக்களது ஆன்மிக அனுபவமும்‌, பெளத்தர்களி 
கிறித்தவர்களது ஆக்கவேலைகளும்‌, மகமதியர்களது 
வமும்‌ ஒருங்கே திகழ வேண்டும்‌. “இப்பொழுதே, 
பொதுவான மதம்‌ ஏற்படுத்துவோம்‌ ; காத்திருக்க மா 
என்று உறுதி கூறினோம்‌. 

எங்கள்‌ குருநாதர்‌ என்றும்‌ காசைக்‌ கையாலும்‌ 2 


சகோதரத்தி 
இங்கேயே ஒரு 
டோம்‌,” 


தாடாத ஒறு 
சில முழம்‌ 
றும்‌ இல்‌?” 
ரச்‌ செக 
ங்களில்‌ 


பிச்சைக்காரனோடு பிச்சைக்காரனாய்‌ ஒரு மரத்தடியில்‌ 7 
லம்‌ அவன்‌ எல்லாருடனும்‌ கூடிப்‌ பழகி, எப்பொழுக 
த படக்க இருக்க வேண்டும்‌. மக்கள்‌ க 
ல, ருண்டுகொண்டேயுள்ள கல்லில்‌ பாசி படிவதில்‌5, 
சென்ற பதினான்கு ஆண்டுகளாக நான்‌ எந்த ஓர்‌ இடத்திலும்‌ 28 
பொழுதும்‌ தொடர்ந்தாற்போல மூன்று மாதங்கள்‌ தங்கியதில்‌5?? 
இடைவிடாது சுற்றிக்கொண்டேயிருந்தேன்‌ நாங்கள்‌ எல்லோரும்‌ 
அப்படியேதான்‌ செய்கிறோம்‌. ஸ்‌ 
கன்றிய சிறுவர்‌ சிலர்‌ இவ்வெண்ணங்களையும்‌ இவற்றினின்‌ 2 
ய அனுபவ முடிவுகளையும்‌ கடைப்பிடித்தனர்‌. சர்வ ௪10 
மதமான மதம்‌, ஏழைகளிடத்துப்‌ பெருங்கருணை முதலியன த 
லாம்‌ வாயினால்‌ பேசும்பொழுது மிக வமல்‌ இருக்கின்றன்‌ ? 
“ஆனால்‌, இவற்றைச்‌ செயல்‌ முறையில்‌ நடத்திக்‌ காட்டவேண்டும்‌: 
டர்கி எம்‌ குருநாதர்‌ உயிர்‌ துறந்த துக்ககரமா?! 
ல வந்தது. வோக்யலு கூடியவரை அவரைப்‌ ப்ராமரித்தோ?” 
ஞக்கோ, நண்பர்கள்‌ கிடைக்கவில்லை. இப்பைத்தியக்கா7 


ன்‌ கருணையும்‌, 


என்‌ வாழ்க்கையும்‌ பணியும்‌ 332 


எண்ணங்களை உடைய ஒரு சில சிறுவர்களுக்கு எவரே செவி 
டயப்பர்‌” எவரும்‌ இல்லை. இந்தியாவில்‌ சிறுவர்களை எவரும்‌ 
மதியார்‌. மக்களிடம்‌ மகப்‌ பெரிய சீரிய எண்ணங்களைச்‌ சொல்லி 
அவற்றை வாழ்க்கையிலே செயற்படுத்திக்‌ காட்ட உறுதி கொண் 
அகுப்பதாகக்‌ கூறிய அப்பன்னிரு சிறுவர்களை நினைத்துப்‌ பாருக்‌ 
ர்‌. மர்‌ ந்தது என்ன ? யாவரும்‌ எள்ளி நகைத்தனர்‌. AL] 
லி றக வளர்ந்து துன்புறுத்தலுக்கு வந்து சேர்ந்தது. சிறுவர்களின்‌ 
பற்றோர்‌ எங்களில்‌ ஒவ்வொருவரையும்‌ உதைக்க வேண்டுமென 
வும்‌ எண்ணினர்‌. ஆனால்‌, எங்களைப்‌ பிறர்‌ இகழ இகழ, எங்களது 
உறுதிப்பாடு மேலும்‌ மேலும்‌ வளர்ந்தது. 
அப்பொழுது மற்றெல்லாச்‌ சிறுவர்களுக்கும்‌, தனிப்பட்ட 
மூறையில்‌ எனக்கும்‌, ஒரு பெரிய கடினமான சோதனைக்காலம்‌ ஏற்‌ 
பட்டது. ஆயினும்‌, எனக்கு நேர்ந்த திருவின்மைதான்‌ எவ்வளவு 
பெரிது! ஒரு பக்கம்‌ என்‌ தாயாரும்‌ சகோதரர்களும்‌ இருந்தார்கள்‌. 
என்‌ தகப்பனார்‌ அந்தச்‌ சமயத்தில்‌ இறந்ததால்‌ நாங்கள்‌ ஏழைக்‌ 
ளாகிவிட்டோம்‌! அந்தோ ! மிகவும்‌ ஏழைகளாய்‌, ஏறக்குறைய 
மூழுப்பட்டினி கிடப்பவர்களாகி விட்டோம்‌. என்னை ஒருவனைத்‌ 
தான்‌ குடும்பம்‌ நம்பியிருந்தது ; நான்‌ ஒருவன்தான்‌ அவர்களுக்கு 
ஏதாவது உதவி செய்யக்‌ கூடியவனாயிருந்தேன்‌. நர்ன்‌ இரு வேறு 
உலகங்களுக்கு நடுவில்‌ நிற்கவேண்டியவனாய்விட்டேன்‌ - ஒரு பக்கத்‌ 
தில்‌ என்‌ தாயாரும்‌ உடன்பிறந்தோர்களும்‌ பட்டினி கிடந்து இறப்‌ 
பதைப்‌ பார்த்துக்கொண்டு நிற்க வேண்டும்‌; மற்றொரு பக்கத்‌ 
திலோ, எம்‌ குருவின்‌ எண்ணங்கள்‌ இந்தியாவிற்கும்‌ உலகத்திற்‌ 
கும்‌ பெருநன்மை பயப்பவை எனக்‌ கருதியதனால்‌ இவைகளை 
எங்கும்‌ பரப்புவதோடு, செயலிலும்‌ கொணர வேண்டும்‌. இவ்வாறு 
நாட்கணக்கில்‌, திங்கட்கணக்கில்‌ இந்தப்‌ போராட்டம்‌ எனது 
மனத்திலே நடந்து வந்தது. சில சமயங்களில்‌ ஐந்து ஆறு நாட்‌ 
கள்‌, இரவும்‌ பகலும்‌, இடைவிடாது பிரார்த்தனை செய்துகொண்டே 
யிருப்பேன்‌. அந்தோ ! அந்த நாட்களில்‌ இருந்த மனவேதனை 
என்னே ! நான்‌ நரகத்திலேயே இருந்தேன்‌ ! எனது இள இதயம்‌ 
இயல்பாக உண்டாகும்‌ அன்பினால்‌ கட்டுப்பட்டு என்‌ குடும்பத்‌ 
தாரிடைச்‌ சென்றது. எனக்கு மிகவும்‌ நெருங்கிய--மிகவும்‌ பிரிய 
முள்ள--உற்றார்‌ துயருறுவதைக்‌ காண என்னால்‌ பொறுக்க முடிய 
வில்லை! மறு பக்கத்தைப்‌ பார்த்தாலோ, என்னிடம்‌ அனுதாபம்‌ 
காட்டுவார்‌ யாரும்‌ இல்லை. ஒரு சிறுவனுடைய கற்பனை களுக்காக 
1—24 


340 விவேகானந்தரின்‌ ஞான பம கடர! 
2 இயர்‌ 
எவரே மனம்‌ இரங்குவார்‌ ? அதிலும்‌ பிறருக்குப்‌ 0” பனி 
தரக்கூடிய கற்பனைகளுக்காகவா ? எனக்காக மனமிர்‌ 
எவரும்‌ இல்லை--ஒருவர்‌ தவிர. - ஏத்கையும்‌ 
அந்த ஒருவரது மன இரக்கத்தினால்‌ உவகையும்‌ நம்ப மிர்‌ 
பிறந்தன. அவர்‌ ஒரு மாது சிரோமணி. மாபெறுற்‌ துற மிகவும்‌ 
எங்கள்‌ குரு நாதருக்கு அவர்‌ சிறுவராயிருந்தபொ 1222 கு, மத 
இளமையிலேயே, மணம்‌ ஆகியிருந்தது. இளைஞரான பத ட்‌ 
உண்மைகளை அறிய ஆன்ம ஆர்வம்‌ திவிரமாகக்‌ 3 
பொழுது, அவர்‌ தம்‌ மனைவியாரைக்‌ காண நேர்ந்ததி- க்‌ ம்‌ 
பருவத்திலேயே இருவரும்‌ மணம்‌ புரிந்து கொண்டிரு! ட்‌ 
அவர்கள்‌. பெரியவர்கள்‌ ஆகும்வரை ஒருவரையொருவர்‌. பது 
பார்த்துக்கொள்ளவில்லை. அப்போது அவர்‌ தம்‌ மனைவிய: [ட்‌ 
கண்டு, “இங்கே பார்‌; நான்‌ உன்‌ கணவன்‌ ; உனக்கு இலி 
லின்மீது உரிமை உண்டு. ஆனால்‌, நான்‌ உன்னை மணா ந்தி 
னும்‌ என்னால்‌ சாதாரண ஆண்‌-பெண்‌ வாழ்க்கை நடத்த எர 
யாது. உனது விருப்பத்திற்குரிய தீர்மானத்திற்கு நான்‌ ப 


க > அ. 3 Li 
விபோ? என்று கூறினார்‌. அம்மாதரார்‌ அழுதார்‌ 5 ப்‌ 
உங்களுக்கு அருளுவாராக ! இறைவர்‌ ங்களுக்‌ லவ்‌ 

இறைவர்‌ உங்களுக்கு ஆ நான்‌? 


ராக! உங்களைக்‌ கீழ்மைக்கு உள்ளாக்கும்‌ மங்கையா 
கால்‌ முடியுமானால்‌, உங்களுக்கு உதவி புரிவேன்‌” உங்கள்‌ 
மனம்‌ போலக்‌ காரியங்களைச்‌ செய்துகொள்ளுங்கள்‌,”” எ 
பதிலிறுத்தார்‌. ர்‌ 
யான்‌ கூறியது அந்த மாது சிரோமணியைத்தான்‌. சணல்‌ 
தமது வழியே சென்று; தம்‌ விருப்பத்தின்படியே துறவியா ர த 
தூரத்திலிருந்துகொண்டே மனைவியார்‌ தம்மால்‌ ஆனவரை உதி . 
புரிந்து வந்தனர்‌. பின்னர்‌, அம்மனிதர்‌ மாபெரு ஞான வீர ர 
திகழ்ந்த பொழுது, அம்மாதரார்‌ வந்தார்‌. உண்மையில்‌ ௮௫ 
முதல்‌ சிஷ்யையானார்‌. அவரே தமது ன்‌ வாழ்க்கையினைக்‌ குறு 
நாதரது உடல்‌ நலத்தினைக்‌ கவனிப்ப திலேயே செலவிட்டார்‌- 
ருக்கோ, தாம்‌ உயிருடனிருக்கின்றாரா இறந்துவிட்டாரா; வேட்‌ 
தாவது ஆய்விட்டாரா என்பது ஒன்றும்‌ பா சில சமய! 
களில்‌ பேசிக்கொண்டிருக்கும்‌ பொழுது பத்‌ தில்‌ மிகவும்‌ தீவிர 
மாக எண்ணங்களைக்‌ கொள்ளுவார்‌ 1 த ல்‌ எரிய! 
பது தாம்‌ உட்கார்ந்திருந்தாலும்‌ அதை அறியார்‌: எரி 
ம தணல்‌ என்றால்‌ உண்மையிலேயே எரிந்தகொண்டிருக்௫ 


என்‌ வாழ்க்கையும்‌ பணியும்‌ 341 


அ ணலே ! தமது உடலைப்பற்றிய யாவற்றையும்‌ மறந்து, காலத்தை 
15 முழுதும்‌ மறந்து, அவ்வாறு இருப்பார்‌. இது நிற்க. 

a அவரது மனைவியரான அம்மாதுசிரோமணி ஒருவரே இச்சிறு 
வர்களின்‌ கருத்துகளுக்காக அனுதாபம்‌ காட்டியிரங்கியவர்‌. 
“ஆனால்‌, அவராலும்‌ ஒன்றும்‌ செய்ய இயலவில்லை. . எங்களைவிட 
அவர்‌ ஏழை, அதைப்‌ பொருட்படுத்த வேண்டா என்று நாங்கள்‌ 
வேலையில்‌ துணிந்து . இறங்கிவிட்டோம்‌. இக்கருத்துகள்‌ இந்திய 
காட்டை அறிவுக்குப்‌ பொருத்தமான நன்னிலைக்குக்‌ கொணரும்‌ 
என்றும்‌, இவை பல வெளிநாடுகளுக்கும்‌ அன்னிய இனத்தாருக்‌ 
ஒம்‌ பெருநன்மை பயக்கும்‌ என்றும்‌, நான்‌ உயிர்‌ வாழ்ந்திருப்பது 
எவ்வளவு உண்மையோ, அவ்வளவு உண்மையாகவும்‌ உறுதி 
யாகவும்‌ நம்பினேன்‌. இப்பெரு நம்பிக்கையினால்‌ இப்படிப்பட்ட 
எண்ணங்கள்‌ உலகிலே அழிந்து ஓழிவதினும்‌, ஒரு சிலர்‌ துயருறு 
தலே மேல்‌ என்ற உணர்வு ஏற்பட்டது. ஒரு தாயாரும்‌ இரு சகோ 
தரரும்‌ இறந்துவிட்டால்‌ என்ன கேடு வந்துவிடும்‌? இது ஒரு 
வேள்வி. இது நடந்தேறட்டும்‌. அரிய செயல்‌ எதுவும்‌ தியாகத்தால்‌ 
அன்றிச்செய்ய இயலாது. இருதயம்‌ பிடூங்கி எடுக்கப்படவேண்டும்‌; 
குருதி சொட்டச்‌ சொட்ட இதயம்‌ பலி பீடத்தில்‌ சமர்ப்பிக்கப்பட 
வேண்டும்‌. அப்பொமுதுதான்‌ செயற்கரிய செயல்கள்‌ செய்ய முடி 
கின்றது. வேறு வழி ஏதேனும்‌ உண்டா? யாரும்‌ கண்டுபிடத்த 
தில்லை. பெருஞ்செயல்‌ எதையேனும்‌ செய்து முடித்த உங்கள்‌ 
யாவரையும்‌ கேட்கிறேன்‌. ஆ! அதற்காகப்‌ பட்ட இன்னல்கள்‌ 
எவ்வளவு! என்ன வேதனை! என்ன துயரம்‌! ஒவ்வொரு வாழ்க்கை 
யிலும்‌, ஒவ்வொரு வெற்றிகரமான செயலுக்கும்‌, காரணமாக எவ்‌ 
வளவு பயங்கரமான வேதனையும்‌ துயரமும்‌ அடங்கிக்‌ கிடக்கின்‌ 
றன! நீங்கள்‌ யாவரும்‌ இதனை அறிவீர்கள்‌ அல்லவா? 

இவ்வழியிலேயே, சிறுவர்களாகிய நாங்கள்‌ சென்றோம்‌. எங்‌ 
களைச்‌ சார்ந்தவர்களிடமிருந்து எங்களுக்குக்‌ கிடைத்தனவெல்‌ 
லாம்‌ திட்டும்‌ உதையுமே; இவை அன்றி வேறொன்றும்‌ இல்லை. 
உணவுக்காக வீடு வீடாகச்‌ சென்று பிச்சையெடுக்கத்தான்‌ வேண்‌ 
டியிருந்தது; எல்லோரும்‌ கழித்துவிட்டனவே எங்களுக்குக்‌ கிடைத்‌ 
தன. இங்கும்‌ அங்கும்‌ சிறிது உணவும்‌ கிடைத்தது. சிதைந்த, 
இடிந்த பாழ்‌ வீடு ஒன்று எங்களுக்குக்‌ கிடைத்தது; அதில்‌ சீறும்‌ 
பாம்புகள்‌ உறைந்தன? அவ்வீடு வாடகைக்கு மிகவும்‌ மலிவாகக்‌ 
கிடைத்ததால்‌, அதிலேயே நாங்கள்‌ வாழ்ந்து வந்தோம்‌. 


342 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சடர்‌"| 


டயிடையே' 


: இவ்வாறு சில ஆண்டுகளைக்‌ கழித்தோம்‌; இ 

ல தும்‌ சுற்றிக்‌ கொண்டும்‌. இக்கருத்தில்‌ ந 
றின்‌ ன்றி பக்க கொண்டும்‌ இருந்தோம்‌: 22. பத்து 
ரர ட ண தண்டுகள்‌ கழித்தான்‌ மேலும்‌ டன்‌ 
சம 1றந்தன! மனச்‌ சோர்வு ஆயிரந்‌ தடவை உ 
த a தம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒன்று எப்பொ டத்‌ 
த ய்ாத்‌ 0 கது அது யாதெனில்‌, ஒருவருக்கொருவி! ன்‌ 
ப ல்‌: எங்களுக்குள்‌. இருந்ச பேரன்பு 
ர்‌ந்தவர்கள்‌ ஆணும்‌ பெண பேர்‌ என 
Se ணு பண்ணுமாக தூறு ! 
வம்‌ க்கு நான்பேயாகவே மாறிவிடினும்‌ அவர்கள்‌; “இடத்‌ 
விடோம்‌!?? உன்னுடனேயே இருக்கின்றோம்‌! உன்னை என்றும்‌ 
திலும்‌ பதம்‌ கூறுவார்கள்‌. அது ஒரு பெரும்பே௮ி- இன்பத்‌ 
பரச ஜர்னி பஞ்சத்திலும்‌, நோயிலும்‌; சுகோட்டம்‌ 
வ்‌ நரகத்திலும்‌ எவன்‌ என்னைக்‌ கைவிடாமலிரு 
க்‌ ல்‌ என்‌ நண்பன்‌. அப்படிப்பட்ட நட்புச்‌ சா 
ல ழக ர தய! நட்பினால்‌ ஒருவன்‌ மோட்சத்தை 
அதுவே நமக்‌ ர்‌ அவ்வாறு அன்பு பாராட்ட முடியுமாக 
படத ன கப ல்‌ அல்‌ அப்ப ததக நம்பிக்கை 13 
பதன்‌ டா உன பத்‌ அதுவேதான்‌ மனம்‌ ஒருமுகப்பட்டிடுட 
அன்பும்‌ இருக்குமாயின்‌ நம்பிக்கையும்‌, அந்த வலிமையும்‌; க 
வணங்க க பு நீங்கள்‌ உலகில்‌ எந்தக்‌ கடவுளை? 
எங்களிடம்‌ அக்‌ வதில்லை. அந்தச்‌ சோதனை நாட்களில்‌ எல்லா! 
நாங்கள்‌ ந க; இருந்தன; அவையிளிர்‌ ந்தன * அதனா 
யிலிருந்து பி த்திலிருந்து கன்னியாகுமரி வரை; சிந்து நசீ 
இந்தச்‌ ட து ர்‌ செல்ல முடித்தது. ; 
அனர்‌; க்களின்‌ ணட அன்‌. ஆங்காங்குத்‌ திரியத்‌ தொடர்‌ 
னர்‌. தொண்ணூறு ங்க எதிர சிறிது சிறிதாக இமுக்க ஆரம்பிச்‌ 
யாய்‌ இருந்தது. ஏனெனில்‌ ரப்புத்தான்‌; மிகச்‌ சிறிதுதான்‌ உ 
நாங்கள்‌ ஏழைமையும்‌ அல்‌ து ஒரு குற்றம்‌ இருந்தல்‌ 
அர ட அலன்‌ ாஞர்க்கே உரிய முரட்டுத்தனம்‌ 
தனக்கு வேண்டுவன தல்‌ அம்‌. தானே உழைத்‌ 1 
வட்‌ தடுப்பான்‌; ப்ரம்‌ அவற்‌ 
கொல்‌ டச்‌ SELLY “என்‌ ப்‌ வ்‌ ன்‌ ன்றி 
லிக்‌ கொண்டிருக்க அவ தயங்கக்‌ பது னை 

னுக்கு நேரம்‌ கிடையாது. 82 


என்‌ வாழ்க்கையும்‌ பணியும்‌ 343 
ரக்‌ வாழ்க்கையில்‌ எப்போதுமே பார்த்திருக்கிறீர்கள்‌. வன 
பதி 5ப்படாத ஒரு வைரம்‌; அவனிடம்‌ அதிக மெருகும்‌, பள 

3 க்‌ இல்லை. அவன்‌ குப்பையில்‌ கிடக்கும்‌ ஒரு மாணிக்கம்‌. 
தாங்கள்‌ அந்த நிலமையிலேதான்‌ இருந்தோம்‌. “விட்டுக்‌ கொடுப்‌ 
பதில்லை? என்பது எங்களது கோட்பாடாய்‌ இருந்தது. “அடைய 
வண்டிய இலட்சியம்‌ இது; இதனை அடைந்தேயாக வேண்டும்‌. 
க சந்தித்தால்‌, நாம்‌ இறப்பதாயினும்‌, ப்‌ ட்‌ 

௮௭ சிறிது அவனுக்குத்‌ தெரியப்படுத்த வேண்டும்‌; குடியா 
ல்‌ சந்தித்தாலும்‌ அவ்வாறே,” எனத்‌ தீர்மானித்தோம்‌. இத 
னால்‌, இயல்பாகவே எங்களுக்கு எதிர்ப்பு இருந்தது. 

_ ஆனால்‌, வாழ்க்கையின்‌ அனுபவத்தைக்‌ கூறுகிறேன்‌; கவனி 
யுங்கள்‌: நீங்கள்‌ உண்மையிலேயே பிறருக்கு நன்மை புரிய விரும்‌ 
பினீர்களேயானால்‌, இப்புவியிலுள்ள பேர்களெல்லாம்‌ எதிர்த்து 
ப்‌ உங்களை ஒன்றும்‌ அசைக்க முடிப்‌ ன்‌ 
ப்‌ ய, சிரத்தையும்‌ தன்னல மறுப்பும்‌ கூடியவர்கள்‌ க 

ப ; உங்களுள்‌ உறையும்‌ இறைவனாகிய உங்களது சக்தி 
மூன்பு அவ்வெதிர்ப்புத்‌ தவிடுபொடியாகிப்‌ போய்விடும்‌. அச்‌ சிலி 
வர்களும்‌ இவ்வாறுதான்‌ இருந்தார்கள்‌. இயற்கைத்‌ தாயினின்றும்‌ 
தோன்றிய்‌ புதிய தூய்மையான குழந்தைகளாய்‌ அவர்கள்‌ விளங்‌ 
கினார்கள்‌. எங்கள்‌ குரு தேவர்‌; “முகரப்படாத மலர்களையும்‌, கை 
களால்‌ தீண்டப்படாத கனிகளையுமே நான்‌ இறைவனது பலி 
பீடத்தில்‌ சமர்ப்பிக்க விரும்புகின்றேன்‌,” என்று கூறுவர்‌. அப்‌ 
பெருந்தகையாருடைய திருவாக்குகளே எங்களுக்கு ஊக்கமளித்‌ 
துக்‌ காப்பாற்றி வந்தன. கல்கத்தாவின்‌ தெருக்களிலி௫ு ந்து! 
அவரால்‌ பொறுக்கப்பட்டவர்கள்‌ என்று சொல்லும்படியான இச்‌ 
சிறுவர்களது எதிர்கால வாழ்வினை அவர்‌ கண்டறிந்தார்‌. “இந்தப்‌ 
பையனும்‌, அந்தப்பையனும்‌ என்ன ஆகப்போகிறார்கள்‌ என்பதை 
நீங்களே பார்ப்பீர்கள்‌!?? என்று அவர்‌ சொல்லும்பொழுது, மக்கள்‌ 
அவரைப்‌ பார்த்துச்‌ சிரிப்பார்கள்‌. அவரது நம்பிக்கை தகர்க்க 
முடியாதது. “(அன்னையார்‌ எனக்குக்காண்பித்தார்‌. நான்‌ வலிமை 
யற்றவனாய்‌ இருக்கலாம்‌; ஆனால்‌ அன்னையார்‌ இவ்வாறுதான்‌ 
நடக்கும்‌ எனக்‌ கூறும்பொழுது அது அப்படித்தான்‌ இருந்தாக 
வேண்டும்‌. அன்னையார்‌ என்றும்‌ பிழைபடார்‌;? என்பார்‌. 

இப்படியே ஒருவித நம்பிக்கையும்‌ இன்‌ றிக்காரியங்கள்‌ நிகழ்ந்து 
கொண்டிருக்கப்‌ பத்து ஆண்டுகள்‌ இறந்தன. ஆனால்‌, எனதுஉடல்‌ 


த 
344 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சட? 


்‌ 4 ட சி ல௪மயங்களில்‌ 
நலம்‌. அந்த நாட்களில்‌ மிகவும்‌ குறைந்து வந்தது: றொரு முறை 
இரவு ஒன்பது மணிக்கு ஒருவேளை சாப்பாடு; 22 ல ஒரு 
காலை எட்டு மணிக்கு; மறுபடியும்‌ இரண்டு நாட்கள்‌ க பொழு 
வேளை; அடுத்தது மூன்று நாட்களுக்கு அப்புற, வாழ்ந்‌ 
தும்‌ மிகவும்‌ எளிய சீரற்ற உணவே கிடைக்கும்‌. இதானே 
தால்‌ நாளடைவில்‌ உடல்‌ நலம்‌ மிகவும்‌ பாதிக்கப்‌ சைக்‌ 
செய்யும்‌? தன்னிடமுள்ள நல்ல பொருள்களை எவன்‌ மக்கள்‌ 
காரனுக்கு இடப்போகின்றான்‌? மேலும்‌, இந்தியாவில்‌ உணவு 
நிறைய வைத்துக்கொண்டும்‌ இருக்கவில்லை. ஒருவேளை அட இன்‌ 
கிட்டுவதற்காகப்‌ பெரும்பாலும்‌ நடந்தும்‌, பனி மலச்‌ க 
தும்‌, சில சமயங்களில்‌ பத்து மைல்‌ தூரம்‌ இன்னலுற்று ப ன்‌ 
தாண்டியும்‌ ஆக வேண்டியிருக்கும்‌. இந்தியாவில்‌ 
கப்‌ பக்குவம்‌ செய்யப்படாத உணவையே உட்கெ 
சில சமயங்களில்‌ அதனையும்‌ அவர்கள்‌ இருபது முப்பதி! 
குக்‌ கல்லைவிடக்‌ கடினமாய்ப்‌ போய்விடும்‌ வரை, சேமிஜ்‌ 
விடுவார்கள்‌; பிறகும்‌ அதிலிருந்து ஒரு துண்டைத்தான்‌ 
கள்‌. நான்‌, ஒரு வேளைக்கு வேண்டுமளவு கிடைக்கும்‌ வரை; ௫ 
ல இதனைத்‌ திரட்டுவதற்குப்‌ போக வேண்டும்‌: இப்ப 
செய்தும்‌, உணவு மிகவும்‌ அரிதாய்‌ இருந்ததால்‌, அதை தத்‌ 
பொழுது எனது வாயில்‌ குருதி பெருகும்‌. உண்மையாக க்‌ 
லுகிறேன்‌ ; உங்கள்‌ பற்களை அந்த உணவு உடைத்த தி 
கூடியதாகும்‌. நான்‌ அதை ஒரு சட்டியில்‌ இட்டு, ஆற்றிலியு்‌ 
நீரை அள்ளி அதில்‌ கொட்டுவேன்‌. இம்மாதிரி நான்‌ அ ல்‌ 
கணக்கில்‌ நாட்களைக்‌ கழித்து வந்தேன்‌. அதனால்‌ எனது உட 
நலம்‌ பாதிக்கப்பட்டது இயற்கையே. - 1; 
பிறகு நான்‌, “இந்தியாவில்‌ முயன்று பார்த்தாய்விட்ட&்‌ 
வேறு ஒரு நாட்டிலே சென்று முயற்சி செய்ய வேண்டிய நேர்‌ 
என்க்கு வந்துவிட்டது!?? என்று நினைத்தேன்‌. அந்தத்‌ தருண்‌ 
திலேதான்‌ உங்களது சர்வ சமய மன்றம்‌ கூடுவதாய்‌ இருந்தக்‌? 
இந்தியாவிலிருந்து யாரேனும்‌ ஒருவரை அதற்கு அனுப்ப வேண்ட 
யிருந்தது. நான்‌ நாடோடியாய்த்‌ ] ர ந்தேன்‌- 
அண்வும்‌. பரதக்‌ த்‌ திரிந்தகொண்டி௫ றன்‌” 
பினும்‌, நீங்கள்‌ என்னை அனுப்பினால்‌ நான்‌ போகிறே 
என்னிடம்‌ இழக்கக்‌ கூடியது அதிகம்‌ இல்லை ; இருப்பை 
னும்‌ நான்‌ அதை மதியேன்‌,” என்று கூறினேன்‌. ப 
டப்பது மிகவும்‌ அரிதாய்‌ இருந்தது; ஆயினும்‌, நீண்ட 
5 னும்‌, 


போரா 


. 


என்‌ வாழ்க்கையும்‌ பணியும்‌ 345 


திற்குப்‌ பிறகு எனது பயணச்‌ செலவுக்கு வேண்டிய அளவு 
மட்டும்‌ அவர்கள்‌ திரட்டினார்கள்‌. அதனால்‌, நான்‌ இங்கு வந்தேன்‌. 
இரண்டொரு திங்களுக்கு முன்பே வந்தேன்‌. ஆகையால்‌, இங்கு 
ஒருவரையும்‌ அறியா தவனாய்‌; தெருக்களில்‌ சுற்றிக்கொண்டிருக்க 
வேண்டியவனாய்‌ விட்டேன்‌. AS 
முடிவில்‌, சர்வ சமய மன்றமும்‌ கூடியது; நானும்‌ எனக்குக்‌ 
கடைசி வரை உதவி புரிந்த அன்பார்ந்த நண்பர்களைக்‌ அடு 
கொண்டேன்‌. நான்‌ சிறிது பணி செய்தேன்‌ ; நிதி திரட்டினேன்‌ ; 
அரண்டு பத்திரிகைகள்‌ நிறுவினேன்‌; இன்னும்‌ ஆவன செய்தேன்‌; 
பிறகு இங்கிலாந்திற்குச்‌ சென்றேன்‌ 5 அங்கும்‌ பணிகள்‌ செய 
தேன்‌; அதே சமயத்தில்‌ அமெரிக்காவிலும்‌ இந்தியாவிற்காகத 
தொண்டுகளை நடத்திக்கொண்டே வந்தேன்‌. i 

இந்தியாவிற்காக ஆழ்ந்து ஆலோசித்து உருவாக்கப்பட்டுள்ள 
Ed செயல்‌ முறைத்‌ திட்டம்‌ இதுதான்‌ ; சந்நியாசிகளாக 
நாங்கள்‌ அங்கு வாழும்‌ வாழ்க்கை முறையையும்‌; எப்படி நாங்கள்‌ 
வீடு விடாய்ப்‌ போகிறோம்‌ என்பதையும்‌, அதனால்‌ யாவரும்‌ ஒரோ 
வழி ஒரு ரொட்டித்‌ துண்டுக்கு மேற்பட்டு வேறொரு செலவும்‌ 
இல்லாதவராய்‌ எவ்வாறு மத போதனைகளைப்‌ பெறுகிறார்கள்‌ 
என்பதையும்‌ உங்களுக்கு உரைத்தேன்‌. இந்தியாவில்‌ கீழ்மை 
யிலும்‌ கீழ்மையானவன்‌ கூட, சமய வாழ்வின்‌ மிக உயர்த்தி 
கருத்துகளைக்‌ கடைப்பிடிப்பதை நீங்கள்‌ காண்பது இந்த முறை 
மிலேதான்‌. இவையெல்லாம்‌ நிகழ்வது இந்தச்‌ சந்நியாசிகளின்‌ 
வேலையினாலேதான்‌. ஆனால்‌, அங்கு ஒருவனை, ஆங்கிலேயர்‌ 
யார்‌??? என்று கேட்டுப்‌ பாருங்கள்‌ 5 அவனுக்குத்‌ தெரியாது: 
“அந்தப்‌ புத்தகங்களிலேயே சொல்லப்பட்டுள்ள, அந்த அரக்கர்‌ 
களின்‌ சந்ததியார்கள்தானே ??? என்று அவன்‌ சொன்னாலும்‌ 
சொல்லலாம்‌. 

“££ உன்னை யார்‌ ஆள்வது ??? 

“எனக்குத்‌ தெரியாது.” 

4 அரசாங்கத்தார்‌ யார்‌ ??? 
அதுவும்‌ அவனுக்குத்‌ தெரியாது; ஆனால்‌, அவனுக்குத்‌ தத்துவ 
ஞானம்‌ தெரியும்‌. அவனுக்கு வேண்டுவது இப்பூவுலகில்‌ வாழ்வதற் 
குரிய அறிவைப்‌ புகட்டும்‌ செயல்‌ முறைக்‌ கல்வியேயாம்‌. கோடிக்‌ 
கணக்கான அம்மக்கள்‌ இவ்வுலகை நீத்த பிறகு வரும்‌ வாழ்வுக்குத்‌ 
தகுதியுள்ளவர்களாய்‌ இருக்கின்றார்கள்‌ -- இது அவர்களுக்குப்‌ 


346 விவேகானந்தரின்‌ ஞான ப்பட்‌ சுட்ரீ! 


கணக்கான மக்களுக்கு எவ்வாறு அந்த நல்ல உண்ட ள்லி. 
த்கப்‌ பல 
காரணங்கள்‌ உள என்பதை நான்‌ ர்‌ ண்‌ 
2 5 முதன்முதல்‌? நிகவும்‌ 
வேண்டும்‌; ஏனெனில்‌, இவ்வுலக மக்களுள்‌ அவர்கள பயங்‌ 
மெல்லிய சுபாவம்‌ படைத்தவர்கள்‌. அதனால்‌, அவர்க புரிய 
கொள்ளிகள்‌ என்பது பொருளன்று. அவர்கள்‌ போர்‌ க்கள்‌ 
வேண்டும்‌ என்றால்‌, அரக்கர்களைப்‌ போலப்‌ போர்‌ புரி எனா 
ஆங்கிலேயர்களிடம்‌ உள்ள சிறந்த போர்‌ வீரர்கள்‌ இறக”... 
குடியானவர்களிலிருந்துதான்‌ பொறுக்கி எடுக்கப்படுகின்‌ 07 ற்கு 
மரணம்‌ அவர்களுக்கு ஒரு பொருளேயன்று. £ நான்‌ த ம்‌ 
முன்பு, இருபது தடவைகள்‌ இறந்தாய்விட்டது ; ற்குப்‌ ்‌ 
பல தடவைகள்‌ இறந்தாக வேண்டும்‌. ட்‌ ன 722 என்பதி 
தான்‌ அவர்களது மனப்போக்கு. அவர்கள்‌ என்றும்‌ ட 
மாட்டார்கள்‌. உணர்ச்சியின்‌ துடிப்பு அவர்களிடம்‌ * கழ்‌ 
இல்லை. ஆயினும்‌, அவர்கள்‌ மிகவும்‌ சிறந்த வீரர்களாய்‌த தி 
கின்றார்கள்‌. 

ஆயினும்‌, அவர்களது இயற்கையான செயல்‌ நிலத்தை 
வதுதான்‌. நீங்கள்‌ அவர்களுடைய சமய போதனைகளை 
“ற்றும்‌ விருப்பத்தை மட்டும்‌ அவர்களுக்குக்‌ கொடுத்த எ பீரி 
களாயின்‌, அவர்களைக்‌ கொள்ளையடித்தாலும்‌, கொன்றாலும்‌; 
விதித்தாலும்‌, வேறு எது செய்தாலும்‌, அமைதியாகவும்‌ மரியாதை 


தெய்வங்களைத்‌ தொழுதற்கு எங்கட்குச்‌ சுதந்தரம்‌ அளியுங்கள்‌ 
நற யாவற்றையும்‌ எடுத்துக்கொள்ளுங்கள்‌.? இதுவே அவர்கள 
மனப்பான்மை. ஆங்கிலேயர்‌ இதனைப்‌ பாதிக்கும்பொமுதிதா 
தாந்தரவு உண்டாகிறது. 1857-ம்‌ ஆண்டின்‌ கலகத்திற் 
இதுவே உண்மையான காரணம்‌ அவர்கள்‌. மத விஷயத்தில 
நரல்‌ முறையைப்‌ பொறுத்துக்‌ கொண்டிருக்கமாட்டார எர 
ட ன்‌ அரசாங்கங்களெல்லாம்‌ தவிடு பொடிய” 


தியரின்‌ மதத்திணப்‌ பாதித்ததாலேதாா 


என்‌ வாழ்க்கையும்‌ பணியும்‌ 347 


தத்‌ ஒரு விஷயத்தை விட்டுவிட்டால்‌, அவர்கள்‌ மிகவும்‌ 
வவ்வால்‌ மும்‌, சாந்தமும்‌, மெல்லிய சுபாவமும்‌ படைத்தவர்களே; 
களும்‌ £றிலும்‌ மேலாகக்‌ கெட்ட பழக்கம்‌ எதுவும்‌ இல்லாதவர்‌ 
க்‌ ஆவார்கள்‌. அவர்களிடம்‌ மயக்கம்‌ தரக்‌ காரணமான 
லத்‌ எதுவும இல்லாதிருப்பது மற்றெல்லாத்‌ தேசத்தின்‌ பாமர 
செய்கி யும்விட, அவர்களை மிக மிக உயர்நீதவர்களாக ஒளிரச்‌ 
றது. இந்தியாவிலுள்ள ஏழை மக்களின்‌ சீரான வாழ்க்கை 
த்‌ இங்குள்ள குடிசைகளில்‌ வாழ்வோரது வாழ்க்கை 
ரன்‌ ஒப்பிடவே முடியாது. இங்கே குடிசை வாழ்வு என்றால்‌; 
மையான வாழ்வு என்பது பொருள்‌ ; ஆனால்‌, ஏழைமை 
என்றால்‌ பாவமும்‌ மரியாதையின்மையும்‌ தீய ஒமுக்கமும்‌ என்று 
இந்தியாவில்‌ பொருள்படுவதில்லை. மற்றத்‌ தேசங்களில்‌ கண்ணிய 
ற்றவர்களும்‌ சோம்பேறிகளுமே ஏழைகளாய்‌ இருக்குமாறு 
“ ததர்ப்பங்கள்‌ அமைந்திருக்கின்றன ஒருவன்‌ அறிவற்றவனாக; 
பட்‌ வஞ்சகனாக_ அதாவது நகர வாழ்க்கையும்‌ அங்குள்ள 
ஆடம்பரங்களுமே வேண்டும்‌ என்னும்‌ கும்பலைச்‌ சேர்‌ ந்தவனாக-- 
அருத்தாலன்றி, இங்கு யாரும்‌ ஏழையாக இருக்கக்‌ காரணம்‌ 
இல்லை. இவர்கள்‌ சிற்றூர்க்குப்‌ போகமாட்டார்கள்‌. “ பட்டணங்‌ 
ல்‌ உள்ள இன்பங்களுடன்‌ இங்கேதான்‌ இருப்போம்‌. நீங்கள்‌ 
ங்களுக்கு உணவளித்தேதான்‌ ஆகவேண்டும்‌?” என்று இவர்கள்‌ 
கூறுகின்றார்கள்‌. ஆனால்‌, இந்தியாவில்‌ இவ்வண்ணம்‌ இல்லை; 
அங்கு ஏழைகள்‌ காலைமுதல்‌ கதிரவன்‌ மறையும்வரை பாடுபட்டு 
உழைப்பினும்‌, வேறு யாரோ அவர்களிடமிருந்து உணவைப்‌ பறித்‌ 
துக்கொள்வதனால்‌ அவர்கள்‌ குழந்தைகள்‌ பட்டினியாய்க்‌ கிடக்‌ 
கின்றார்கள்‌. இந்தியாவில்‌ கோடிக்கணக்கான டன்கள்‌ கோதுமை 
விளைந்தாலும்‌, உழவனது வாய்க்கு ஒரு சிறிது கோதுமையும்‌ 
எட்டுவதில்லை. உங்கள்‌ ஊரில்‌ வாமும்‌ சாதாரணப்‌ பறவைகளுக்‌ 
கும்‌ நீங்கள்‌ போடத்‌ தகுதியில்லாத மிகவும்‌ மலிவான தானியத்‌ 
தைத்‌ தின்றுதான்‌ அவன்‌ உயிர்‌ வாழ்கின்றான்‌. 7 
ஆனால்‌, அவர்கள்‌ அவ்வளவு துயரமடைய ஏதேனும்‌ காரணம்‌ 
உண்டோ எனில்‌, இல்லை; அம்மக்கள்‌ அவ்வளவு தூயவர்கள்‌ 5 
நல்லவர்கள்‌ ! இந்தியாவிலே தாழ்வடைந்துள்ள கோடிக்கணக்கான 
மக்களையும்‌, இழிவடைந்துள்ள மாதர்களையும்‌ பற்றி எவ்வளவோ 
பேச்சு நடப்பது எமது காதில்‌ விமுகிறது- ஆனால்‌, எமக்கு உதவி 
செய்ய முன்‌ வருவார்‌ எவருமில்லை. அவர்கள்‌ சொல்வதென்ன ? 


348 விவேகானந்தரின்‌ ஞான ட்ட சுபர்‌! 


அவர்கள்‌ சொல்வதாவது, ££ உங்கட்கு உதவி செய்‌ ததியமாக 
மாக வேண்டுமானால்‌, நீங்கள்‌ நல்லவர்களாவதி! . இறபடி இருப்‌ 
வேண்டுமானால்‌, அதற்கு வழி ஒன்றே--நீங்கள்‌ இருக்‌! 
பதை ஓழித்துவிடுங்கள்‌,?? என்பது. மக்கள்‌ இனதி 
திரத்தை இம்மனிதர்‌ அறியார்‌. இந்தியர்‌ தம்‌ ம்‌ இராது? 
நிலையங்களையும்‌ மாற்றுவரேல்‌, இந்தியா என்பதே உண்மை 
ஏனெனில்‌, அந்த இனத்தார்க்கு உயிர்நிலை அதுவே: ரல்‌, உதவி 
யாகவே அந்நாடு அப்போது மறைந்துவிடும்‌ ; SLR 
செய்வதற்கு உங்கட்கு எவரும்‌ இரார்‌. ள்ளது. 

இன்னும்‌, மற்றொரு பெரிய விஷயமும்‌ கற்றறி எ செய்ய 
அதாவது, உண்மையாக உங்களால்‌ ஒரு நாளும்‌ 2-2. ங்கள்‌ 
மடியாது. நாம்‌ ஒருவர்க்கொருவர்‌ என்ன செய்யக்கூட ர்‌ ன்‌ 
உங்களுடைய சொந்த வாழ்விலே வளர்ந்து வருகிறீர்௫எ ங்காலத்‌ 
எனது சொந்த வாழ்விலே வளர்ந்து வருகிறேன்‌. நெட்‌ சார்‌ 
திற்குப்‌ பின்‌ இறுதியிலே எல்லா வழிகளும்‌ ஒரே ஊரை முறை 
கின்றன என்பதை அறிந்துகொண்டு, உங்களது வாழ்கை துர்‌ 
யிலே உங்களை யான்‌ முன்னுக்குத்‌ தள்ளக்கூடும்‌- இதி! த்க்‌... 
மாகலாம்‌. இது ஒழுங்கான வளர்ச்சியாம்‌. எந்த ல. 
நாகரிகமும்‌ இன்னும்‌ பூரணமடையவில்லை. அந்த நாகரிக தி 
நீங்கள்‌ முன்னுக்குத்‌ தள்ளுங்கள்‌; அது தனது சொந்த ட்‌ 
யத்தைச்‌ சாரும்‌; அதை மாற்ற முயலாதீர்கள்‌. ஒரு நாட்டா. 
நிலையங்களையும்‌, பழக்கங்களையும்‌, வழக்கங்களையும்‌ ஒழிக்க ன்‌ 
டால, எஞ்சி நிற்பது யாது உளது? அவைகளே நாட்டை 4 
ராகப்‌ பிணைத்து நிற்பன. 

ஆனால்‌, இச்சமயம்‌ பெரிதும்‌ கல்விகற்ற அன்னியர்‌ வர்‌ 
வர்‌ “பாருங்கள்‌ : ஆயிரக்‌ கணக்கான ஆண்டுகளாக ம்‌! “டூ 
அ அந்த நிலையங்கள்‌ பழக்கங்கள்‌ எல்லாவற்றையும்‌ அத்தி 
என்ன்‌ ப ட தன்மைக்குறிய தகரப்‌ பாத்திர? ப்‌ 
வின்மையே 1. இ. சொல்லுகிறார்‌. இது மிகவும்‌ 


வண்டும்‌ 


வதாக 
நான்‌ 


நாம்‌ ஒருவர்க்கொ 
ஆனால்‌, இன்னும்‌ ஓரெ 
உதவி செய்யும்போது 
செய்யச்‌ சொல்வதை ம 


'ருவர்‌ உதவி புரிந்துகொள்ள 6 
ட்டு முன்‌ செல்லவேண்டும்‌. முதலா 
அலானலமற்றவராக வேண்டும்‌. 

ட்டும்‌ நீ செய்வையாயின்‌, யான்‌ உ 


னக்கு 


என்‌ வாழ்க்கையும்‌ பணியும்‌ 349 
உதவி செய்வேன்‌. இல்லையேல்‌, செய்யேன்‌,” என்பார்‌. இது 
உதவியாகுமா ? 
பெட்‌ அலால்‌, இந்துக்கள்‌ உங்களுக்கு ஞான்‌ விஷயமாக உதவி 
ய்ய விரும்பினால்‌, அதில்‌ வரையறை யாதும்‌ இராது. அது மூர்‌ 

மே தன்னலமின்மையாம்‌. யான்‌ கொடுக்கிறேன்‌ ; அதோடு 
உங்கே அது முடிவடைகிறது. அது என்னிடமிருந்து சென்று 
விட்டது. எனது மனம்‌, என்‌ சத்திகள்‌, யான்‌ கொடுக்கவேண்டி 
யுள்ள ஒவ்வொன்றும்‌ கொடுக்கப்படும்‌ ; கொடுக்கும்‌ கருத்தோ 
டேயே கொடுக்கப்படும்‌ ; அதோடு நின்றுவிடும்‌. உலகிற்‌ பாதியைக்‌ 
கொள்ளையடித்துள்ள மக்களை யான்‌ பன்முறை கண்டுளேன்‌; 
அவர்கள்‌ 20,000 டாலர்‌ £ அஞ்ஞானியை மத மாற்றிக்‌ கொடுத்‌ 
தார்கள்‌. எதற்காக? அஞ்ஞானியின்‌ நலங்‌ கருதியா, தங்கள்‌ 
சொந்த உயிர்களை உய்விக்கவா ? இதைச்‌ சற்றே சிந்தியுங்கள்‌. 

தியவை. செய்தார்க்கு வரும்‌ கேடு எனும்‌ உண்மை; இயங்கி 
வருகிறது. மனிதர்களாகிய நாம்‌ நம்‌ சொந்தக்‌ கண்களை மறைத்‌ 
துக்கொள்ள முயல்கிறோம்‌. ஆனால்‌, நெஞ்சிற்குள்ளே மெய்யான 
பரம்பொருள்‌ இருந்துகொண்டேயுள்ளது. அது ஒரு போதும்‌ 
மறவாது; நாம்‌ அதை ஏமாற்ற இயலாது; அதனுடைய கண்களை 
ஒருபோதும்‌ எதுவும்‌ மறைக்க முடியாது. உண்மையான அறத 
டம்‌ தூண்டுதல்‌ ஏதேனும்‌ இருக்கும்பொழுதெல்லாம்‌; ஓராயிரம்‌ 
ஆண்டுகள்‌ கழிந்த பின்னாவது, அது பயனை நல்கியே விடுகின்றது. 
தடுக்கப்பட்டாலும்‌, அது பின்‌ விழித்தெழுந்து, மறுமுறை 
இடித்து வெடிக்கத்‌ தொடங்குகிறது. நோக்கம்‌ சயநலமுறிறதா 
தன்னலங்‌ கோரியதாய்‌ இருக்கும்போது, ஒவ்வொரு தூண்டுதலும்‌, 
சமாசாரப்‌ பத்திரிகைகள்‌ அனைத்தும்‌ பறையறை 8, SAE 
எனைத்தும்‌ நின்று ஊக்கமூட்ட, வெளியிலே தள்ளப்படினும்‌; அது 
அதன்‌ குறியைச்‌ சாரத்‌ தவறவே செய்யும்‌. 

இதில்‌ யான்‌ பெருமை கூறிக்கொள்ளவில்லை. ஆனால்‌, கவனி 
யுங்கள்‌ : அந்த இளைஞர்கள்‌ கூட்டத்தின்‌ கதையைக்‌ கூறியுள்‌ 
ளேன்‌. இன்று அவர்களது பணியை அறிந்து அவர்களை வாழ்த்‌ 
தாத ஒரு சிற்நாரோ, ஓர்‌ ஆணோ, ஒரு பெண்ணோ இந்தியாவில்‌ 
இல்லை. நாட்டில்‌ பஞ்சம்‌ நேரும்போது; அவ்விளைஞர்கள்‌ உட்‌ 
புகுந்து பணி செய்யவும்‌, தங்களால்‌ இயன்றவரை எத்தனையோ 
மக்களைத்‌ துயரத்தினின்று விடுவிக்கவும்‌ முயன்று வருகின்றார்கள்‌. 
அவர்கள்‌ பணி செய்யாத'பஞ்சம்‌ என்பது இல்லை. அது நெஞ்சிலே 


350 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌—சுடர்‌- 


.. உங்களால்‌ 
பாய்கிறது. மக்கள்‌ அதனை அறிகின்றார்கள்‌. ஆதவா உங்களது 
இயன்ற போதெல்லாம்‌ உதவி செய்யுங்கள்‌; ஆன? எ, அது 


நோக்கம்‌ இன்னது என்பதைக்‌ கவனித்துக்கொள்ள ஒஜனக்கிறீர்‌ 
சுயநலமுற்றதாயின்‌, நீங்கள்‌ எவர்க்கு உதவி செய்ய 'டையீர்கள்‌. 
களோ, அவரும்‌ பயனடையார்‌ : நீங்களும்‌ பயன டுகிறதோ, 
அது சுயநலமற்றதாயின்‌, எவர்க்கு அது அளிக்கப்‌ ணற்ற 
அவர்க்கு ஆசிகளைக்‌ கொணரும்‌; உங்கள்மீதோ ... போன்று 
ஆசீர்வாதங்களைப்‌ பொழியும்‌. நீங்கள்‌ வாழ்வதைப்‌ 


போதும்‌ 
இதுவும்‌ உண்மையே. ஈ௪னுடைய கண்களை ஒரு ஏமாற்ற 
மறைக்க முடியாது. கரும நியதியை ஒரு நாளும்‌ 
முடியாது. க்‌ 
க்களுக்கு 
_ சரி; என்‌ திட்டங்களாவன, இந்தியப்‌ பொது * இந்தியா 
எட்டுமாறு செய்யப்படும்‌ பல உதவிகளேயாம்‌. நீங்க ங்குவதாக 
முழுதும்‌ ஏழைகளுக்காகப்‌ பள்ளிக்கூடங்கள்‌ தொட்ட துற 
வைத்துக்கொள்வோம்‌ ; அப்போதும்‌ நீங்கள்‌ அவர்கட்கு* டியும்‌ ? 
பயிற்சியளிக்க முடியாதவர்களே. உங்களால்‌ எவ்வாறு செல்வத்‌ 
நாலு வயதுப்‌ பையன்‌ உங்களது பள்ளிக்கூடத்திற்குச்‌ ல்வான்‌: 


னும்‌ மேலாக உழவுக்கே செல்வான்‌; வேலை செய்யச்‌ செ 


Se லட்‌ யாத 
அவனால்‌ உங்கள்‌ பள்ளிக்கூடம்‌ செல்ல இயலாது. அதி த்‌ 
காரியம்‌, தற்காப்பு என்பதே முதலாவது இயற்கைச்‌ நபி 


அனால்‌, மலை மகமது நபியிடம்‌ செல்லாதாயின்‌, மகத்‌ 
மலைக்குச்‌ செல்லக்கூடும்‌. கல்வி வீடு வீடாகச்‌ செல்லக்கூ 
என்று யான்‌ கேட்கிறேன்‌. உழவன்‌ மகன்‌ கல்விக்கு வர ம 
தெனின்‌, அவன்‌ இருக்குமிடத்திலேயே, உமுமிடத்திலேயே; ட 
ன்‌ “ஆலையிலேயே ஏன்‌ அவனைக்‌ சந்திக்கக்கூடாது! ? னா. 
i ட்‌ Hd து பூ ல்‌ ஸ்‌ 
மலைப்போல அவனைத்‌ தொடர்ந்து செல்லுங்கள்‌. கணக்‌ 
கான-ஆயிரக்கணக்கான_ விகள்‌ ந்‌ 
வேலையை அறிவு ட்ப வத்‌ விட 
கூடாது? அவர்கள்‌ பொது மக்களி, ர படுச்‌ 7 
திரத்தையும்‌, வேறு பல விஷயக்களையும்‌ பற்றிப்‌ பேசக்கூடாதா 
ல்வி பெறுதற்குக்‌ காதுகளே மிகக்‌ 1 
வாழ்க்கைகளில்‌ மிகச்‌ சிறந்த 
ப மாரிடமிருந்து நம்‌ காதுக 
- நடுக்காலத்திற்குப்‌ பின்‌ வந்‌ 


கொள்கைகளாய்‌ அமைப்‌ 
ள்‌ மூலம்‌ கேட்டவையே. புத்தக?! 
தன. புத்தகக்‌ கல்வி ஒன்றுமே 


என்‌ வாழ்க்கையும்‌ பணியும்‌ 351 
செவிகள்‌ வ 
களை ந 
போது 


வழியாகவே மிகச்‌ சிறந்த ஆக்க வேலைக்குரிய கொள்கை. 
ஈம்‌ பெறுகி௫ரோம்‌. பிறகு சிறுவர்கட்குச்‌ சிரத்தை பெருகும்‌ 
த்தல்‌ அவர்கள்‌ உங்கள்‌ நூல்களிடமும்‌ வரலாம்‌. முதலில்‌ 
ருக்க னத உருண்டே முன்‌ செல்லட்டும்‌ -இதுவே என்‌ 
ல கிடக்கட்டும்‌, துறவு நிலையங்களிலே யான்‌ ம்‌ ப 
கொல்ல காண்டவனல்லேன்‌ AED மரல்‌ ட்டு 
Q வண்டும்‌. அவற்றினிடம்‌ பெருங்குணங்களும்‌ உவ 
2. ஐுங்குறைகளும்‌ உள. துறவறத்தார்க்கும்‌ இல்லறத்தார்க்கும்‌ 
படப்‌ பூரணமாகச்‌ சமன்‌ செய்த நிலை ஏற்பட வேண்டும்‌. 
ஆனால்‌, துறவறம்‌ இந்தியாவிலே எல்லாச்‌ சத்தியையும்‌ உறிஞ்சி 
விட்டது. நாங்கள்‌ மிகச்‌ சிறந்த சத்திக்கு அறிகுறியாகிறோம்‌. 
துறவி வேந்தனிலும்‌ சிறந்தவன்‌. துவராடை? உடுத்த துறவியார்‌ 
உள்ள போது அவர்‌ முன்பு உட்காரத்‌ துணியும்‌ ஆட்சி மன்னன்‌ 
இந்தியாவில்‌ இல்லை. அவன்‌ தனது ஆதனத்தை விட்டு எழுந்து 
நிற்கிறான்‌. ஆனால்‌, அது கேடானது. எவரது கையிலும்‌ 
அவ்வளவு அதிகாரம்‌ இருப்பது நன்றன்று. இத்துறவிகள்‌ மக்க 
இக்கு அரணாய்‌ இருந்துள்ளார்கள்‌. இவர்கள்‌ வைதிக குருமார்க்கும்‌ 
அறிவுக்கும்‌ இடையிலிருப்பவர்கள்‌. இவர்கள்‌ அறிவும்‌ சீர்திருத்‌ 
தமூம்‌ உறையும்‌ நிஜயங்களாவார்கள்‌. யூதர்கட்குள்ளே தீர்க்க 
தரிசிகள்‌ எப்படியோ, அப்படியே இவர்கள்‌. தீர்க்கதரிசிகள்‌ வைதிக 
குருமார்களுக்கு எதிராக எப்போதும்‌ பேசிக்கொண்டிருப்பார்கள்‌; 
மூட நம்பிக்கைகளைக்‌ களைந்தெறிய முயன்றுகொண்டிருப்பார்கள்‌. 
இந்தியாவிலுள்ள துறவிகளும்‌ இப்படியேதான்‌. ஆனால்‌, அது 
எப்படியானாலும்‌, அவ்வளவு அதிகாரம்‌ அங்கிருப்பது நன்றன்று. 
அதினின்றும்‌ நல்ல முறைகளை ஏற்பாடு செய்தல்‌ வேண்டியுள்ளது. 
ஆனால்‌, எதிர்ப்பு மிகக்‌ குறைந்த வழியிலேதான்‌ நீங்கள்‌ வேலை 
செய்ய முடியும்‌. அங்கே நாட்டின்‌ உயிர்‌ நிலை முழுதும்‌ துறவிலே 
தான்‌ உள்ளது. நீங்கள்‌ இந்தியாவிற்குக்‌ சென்று எம்மதத்தை 
யேனும்‌ ஒர்‌ இல்லறத்தார்க்குப்‌ போதியுங்கள்‌. இந்து மக்கள்‌ பின்‌ 
புறம்‌ திரும்பி முன்‌ செல்வார்கள்‌. நீங்கள்‌ உலகைத்‌ துறந்தவரா 
இருந்தீர்களானால்‌, அவர்கள்‌, “*இவர்‌ நல்லவர்‌ ; இவர்‌ உலகத்தைத்‌ 
துறந்தவர்‌; இவர்‌ உண்மையான மனிதர்‌ ; இவர்‌ போதிப்பதைத்‌ 
தாமே செய்ய விரும்புவார்‌;?? என்பார்கள்‌. நான்‌ சொல்வதன்‌ 
கருத்தாவது, அது ஒரு மாபெருஞ்சத்தியைக்‌ குறிக்கின்றது. 


ட்‌ டி ப ஆன்று ்‌ | 
352 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ௫டர? 


நாம்‌ செய்யக்கூடியது, அதனை மாற்றுதல்‌ மட்டும்‌ கா்‌ 
அதற்கு வேறொரு வடிவங்‌ கொடுத்தலே. இந்தியாவிலே வேண்‌ 
துறவிகளிடம்‌ உள்ள இவ்வளவு பெருஞ்சத்தி மாற்றப்பட 
டூம்‌; அது பொதுமக்களை உயர்த்திவிடும்‌. 2 
பாருங்கள்‌ : நாம்‌ திட்டத்தை அழகாகக்‌ காகிதத்திே 
வைத்துவிட்டோம்‌ ; ஆனால்‌, நானோ அதேசமயம்‌ அதை கி்‌ 
உலகினின்றும்‌ வெளியே கொணர்ந்துவிட்டேன்‌. இதி 25 கள்‌ 
டம்‌ நெகிழ்வுற்றதாயும்‌, இலட்சிய மயமாயும்‌ இருந்தது- ஆண்‌ ்‌ 
செல்லச்‌ செல்ல, அது வரவர நன்கு இறுகித்‌ தக்கதாய்‌ அமைந்தன 
உண்மையாகவே அதனை நடத்தி வரும்போது, அதன்‌ இ 
களையும்‌ பிறவற்றையும்‌ காணத்‌ தொடங்கினேன்‌. ன்‌ 
இலெளகிகத்‌ துறையில்‌ அது வேலை செய்து வரும்போது த ர்‌ 
கண்டுபிடித்தது யாது ? முதலில்‌ கல்வி கற்பிக்கும்‌ முறையில்‌ ப 
துறவியர்களைப்‌ பயிற்றுவதற்கு நிலையங்கள்‌ கட்டாயம்‌ வேண்டு! 
சான்றாக, என்‌ மனிதர்களுள்‌ ஒருவரை அனுப்புகிறேன்‌. 
அவர்‌ ஒரு படம்பிடி பெட்டியோடு சுற்றுகிறார்‌ ; அம்மாதிரி விக்ர 
களில்‌ அவர்க்கே போதிக்க வேண்டுவது உள்ளது. இந்தியாவி ்‌ 
ஒவ்வொரு மனிதனும்‌ சற்றும்‌ கல்வியறிவற்றவனாயிருப்பதைய!:? 
கல்வி கற்பிக்க ஏராளமான நிலையங்கள்‌ வேண்டும்‌ என்பதை!” 
மங்கள்‌ காண்பீர்கள்‌. இவையனைத்திற்கும்‌ பொருள்‌ யாது ? பண்ட்‌ 
என்பதே. இலட்சிய உலகினின்றும்‌ கீழிறங்கி, அன்றாடு செய்‌ 
வேண்டிய வேலையுள்ள உலகிற்கு நீங்கள்‌ வருகிறீர்கள்‌. ப்தி 
உங்கள்‌ நாட்டிலே நான்கு ஆண்டுகளும்‌, இங்கிலா ந்திலே இரண்‌ 
“ஆண்டுகளும்‌ கடுமையாக வேலை செய்துள்ளேன்‌. நண்பர்‌ சி்‌ 
ல்‌ வந்தனர்‌ என்பதற்காக யான்‌ மிக்க நன்றி பாத்‌ 
ட இன்று உங்கள்‌ நடுவில்‌ உள்ள ஒருவர்‌, அவர்க. 


ளும்‌ உள்ளார்கள்‌ ; மிக எளிய முறை ர்‌- 
ங்கிலேயர்‌ வந்து மடத்தில்‌ சேர்ந்தன 


சொத்து உள்‌ 


என்‌ வாழ்க்கையும்‌ பணியும்‌ 353 
என்னும்‌ பெயருடைய அப்பத்திரிகையின்‌ ஒரு பிரதியை மேஜை 
கவட] காண்பீர்கள்‌_ அவர்களிடம்‌ கொடுத்திருக்கிறேன்‌. பொது 
PS நடுவே போதித்து வருகின்றனர்‌ $ பணி செய்து வரு 
ன்றனர்‌. கல்கத்தாவிலே இன்னொரு நிலையம்‌ எனக்கு உள்ளது. 
யல்‌ பேரியக்கங்களும்‌ தலை நகரினின்றுதான்‌ தொடங்குதல்‌ 
வேண்டும்‌. எல்லா இரத்தமும்‌ நெஞ்சிற்கு வந்துதான்‌, அங்கிருத்ன்‌ 
இடங்களுக்கும்‌ பிரித்தளிக்கப்படுகிறது 5 ஆதலால்‌, எல்லாச்‌ 
செல்வமும்‌, எல்லாக்‌ கருத்துகளும்‌, எல்லாக்‌ கல்வியும்‌, எல்லா 
ஞானமும்‌ தலை நகரை நோக்கியே ஒன்று கூடிப்‌ பின்‌ அதினின்றும்‌ 
நாற்றிசையும்‌ பரவும்‌. 


யான்‌ மிக எளிய முறையிலே தொடங்கியுள்ளதை மகிழ்ச்சி 
யோடு உங்களிடம்‌ கூறுகிறேன்‌. “ஆனால்‌, அம்மாதிரி முறையிலே 
அதே பணியைப்‌ பெண்களுக்காகவும்‌ தொடங்க எனக்கு விருப்பம்‌. 
எனது கொள்கையாவது 3 ஒவ்வொருவனும்‌ தனக்குத்தானே உதவி 
செய்துகொள்வதே. தொலையிலிருந்தே என்‌ உதவி வருகிறது. 
இந்திய மாதராரும்‌, ஆங்கில மாதராரும்‌ உளர்‌ ; அமெரிக்க மாதி 
TNL பணியை ஏற்றுக்கொள்ள வருவார்‌ என்பது எனது ஜி 
பிக்கை. அவர்கள்‌ பணியைத்‌ தொடங்கியதும்‌, யான்‌ அதினின்றும்‌ 
விலகியிருப்பேன்‌. எந்த ஆணும்‌ ஒரு மாதுக்கு ஆணையிடக்‌ 
கூடாது. எந்த மாதும்‌ ஓர்‌ ஆணுக்கு ஆணையிடக்கூடாது. ஓவ்‌ 
வொருவரும்‌ சுவாதீனமுடையவர்‌. பந்தம்‌ ஏதேனும்‌ இருப்பின்‌, 
அது அன்பால்‌ விளையும்‌ பந்தமேதான்‌. மாதரார்‌ தமக்குரிய விதி 
யின்படியே தம்‌ பணிகளை நிறைவேற்றுவார்‌. ஆடவர்கள்‌ அவர்கட்‌ 
காக என்றைக்கும்‌ செய்யக்கூடியதைவிட மிக நன்றாகவும்‌ நிறை 
வேற்றுவார்‌. மாதரார்க்கு விளைந்த கேடெல்லாம்‌, ஆடவர்‌ மாதரா 
ரின்‌ விதியை உருவாக்க முயன்றதன்‌ பயனேயாம்‌. ஏதேனும்‌ ஓர்‌ 
ஆரம்பப்‌ பிழையோடு காரியந்‌ தொடங்க எனக்கு விருப்பமில்லை_ 
ஆரம்பத்திற்செய்யும்‌ ஒரு சிறு பிழை பெருகிக்கொண்டே போகும்‌; 
உங்கட்கு வெற்றி உண்டாகுமாயின்‌, நீண்ட காலத்திற்குப்‌ பின்‌ 
அப்பிழை மிகப்‌ பேரளவினதாக வடிவெடுத்துவிடும்‌. அதனைத்‌ 
திருத்தல்‌ அப்போது அரிதாகும்‌. ஆதலால்‌, பெண்களைப்பற்றிய 
பணியின்‌ இப்பகுதியை நிறைவேற்ற ஆடவர்களை உபயோகிக்கும்‌ 
இப்பிழையினை இழைப்பேனாயின்‌, மாதரார்‌ அதினின்றும்‌ 
ஒருகாலும்‌ நீங்காதவராவார்‌--அது ஒரு வழக்கமாக அமைந்து 
விடும்‌. ஆனால்‌, எனக்கு ஒரு சமயம்‌ கிடைத்துள்ளது. என்‌ குரு 


354 விவேகானந்தரின்‌ ஞானதீபம்‌-சடர்‌-! 
நாதரின்‌ பத்தினியாரான அம்மையாரைப்‌ பற்றி உங்களு இ 
சொன்னேன்‌. நாங்கள்‌ அனைவரும்‌ அவ்வம்மையார்மீதி ஆண 
மதிப்பைச்‌ செலுத்துவோம்‌. அவர்‌ எமக்கு ஒரு ப ம்‌ 
யிடுவதே இல்லை. ஆதலின்‌ ; அது சற்றும்‌ இன்னலற்றகதி- 


அப்பகுதி இன்னும்‌ நிறைவேற்றப்பட வேண்‌ டியுள்ள 2: 


அருளுரை 


ஜுன்‌ 19, 1895— புதன்கிழமை. 


[வாமி விவேகானந்தர்‌ ''ஆயிரம்‌ இவுப்‌ பூங்கா''விலே தம்‌ ஒடருக்கு, 
ஒவ்வொரு நாளும்‌ முறை தவறாது அருளிய போதனை இன்று தொடக்க 
மாகிறது. நாங்கள்‌ அனைவரும்‌ இன்னும்‌ அங்கே கூடவில்லை ; எனினும்‌, 
கருநா தர த நெஞ்சம்‌ எப்போதும்‌ பணியிலே ஈடுபட்டிருந்தமையின்‌, அவர்‌ 
கம்மோடிருந்த மூவர்‌ நால்வர்க்கு உடனே போதிக்கத்‌ தொடங்கஇனார்‌. 
இன்று, மூதல்‌ நாட்காலை தம்‌ கையில்‌ பைபிளை? ஏந்தி வந்து, நாங்கள்‌ 
எல்லோரும்‌ கிறித்தவர்களாதலின்‌, இறித்தவ வேதத்தோடு ஆரம்பிப்பதை 
முறையாகும்‌ என்று மொழிந்து, “யோவான்‌ எழுதிய நற்செய்தி! என்னம்‌ 
பகுதியைத்‌ இறந்தார்‌.] 


ட்‌ ற்‌ 

கெ / டக்கத்தில்‌ வாக்கு இருந்தது ; அவ்வாக்கு இறைவ 

லேடிருந்தது ; வாக்கே இறைவன்‌.” இந்து இதனை 

மாயை-ஆண்டவன்‌ தோற்றம்‌-என்று இயம்புவான்‌ ; ஏனெனில்‌ 
மாயை இறைவனின்‌ ௪த்தியேயாகும்‌. பாரமார்த்திகப்‌ பரம்‌ 
பொருள்‌ பிரபஞ்சம்‌ வாயிலாகப்‌ பிரதிபலித்தலையே, நாம்‌ இயற்கை 
என்னும்‌ பெயரால்‌ வழங்குகின்றோம்‌. வாக்குக்கு இரு வகையான 
விளக்கங்கள்‌ (சத்தியின்‌ தோற்றங்கள்‌) உள்ளன : பொதுவானது, 
அயற்கை எனப்படுவது; சிறப்பானது, கண்ணபிரான்‌; புத்த 
பிரான்‌, இயேசு நாதர்‌, ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ போன்ற பகவானுடைய 
பேரவதாரமே. பாரமார்த்திகப்‌ பொருளின்‌ சிறப்பான விளக்க 
மாகிய கிறித்து அறியப்படுபவரும்‌, அறியப்படக்கூடியவரும்‌ ஆவர்‌. 
பாரமார்த்திகப்‌ பொருள்‌ அறிவு கடந்தது. நம்மால்‌ “உயர்வற 
உயர்ந்த தந்தை? எனும்‌ தத்துவத்தை அறிய இயலாது; திருக்‌ 
குமாரரை மட்டும்‌ நம்மால்‌ உணர இயலும்‌. பாரமார்த்திகப்‌ 
பொருளை மனிதத்‌ தன்மையெனும்‌ வண்ணம்‌ வாயிலாகத்தான்‌. - 
கிறித்து மூலமாகத்தான்‌--நம்மாற்‌ காணக்கூடும்‌. 

யோவான்‌ என்பவர்‌ எமுதிய நூலின்‌ முதல்‌ ஐந்து வரி 
களிலேயே கிறித்தவ சமயத்தின்‌ முமுமையான சாரம்‌ அடங்கி 
யுள்ளது. ஒவ்வொரு வரியிலும்‌ மிகமிக ஆழ்ந்த தத்துவ ஞானம்‌ 
நிரம்பியிருக்கின்றது. 

1—25 


்‌ pe ர்‌] 
356 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--௪ட3 


்‌ pl 
நிறைவுற்ற பொருள்‌ எக்காலும்‌ நிறைவற்‌, றதா கில்‌ 
இருளிலே உள்ளது; ஆனால்‌, இருளால்‌ பாதிக்கப்‌ 
இறைவனது அருள்‌ அனைவர்மீதும்‌ பாய்கின்றது ; ்‌்‌ 
களின்‌ கொடுந்திய இயல்பால்‌ அது தடையுறுவதில்லை 
டல்‌ வடிவுடையதாக நம்மைக்‌ காணச்‌ க்ஷ இருபத்‌ 
ந்தக்‌ கண்‌ நோயாலும்‌ ஞாயிற்று நிலை மாறுவதில்‌ போக்கி 
தொன்பதாவது வரியிலுள்ள £ உலகிலுள்ள பாவத்தைப்‌ ட 
விடுகிறது? என்பதன்‌ பொருளானது, கிறித்து நமக்கு அ 5 
யடையும்‌ நெறியைக்‌ காட்டுவார்‌ என்பதே. இறைவன கதி 
வானது மனிதனுக்கு அவனது உண்மையான இயல்பை அத்‌ ம்‌ 
நாமும்‌ இறைவனே யாவோம்‌ என்பதை புலப்படுத்த 
பொருட்டேயாம்‌. தெய்வத்தன்மையின்‌ மீதுள்ள மனிதத்‌ தனத 
யான போர்வையே நாம்‌ ; ஆனால்‌, தெய்விக மனிதனாகும்‌ நிலையி 
கிறித்துவும்‌ நாமும்‌ ஒன்றே. ர்ற்‌ 
முப்பொருள்‌ கூடிய (மம்ர்ஷார்கட) கிறித்து நம்மினும்‌ உயர 
நிலையில்‌ உள்ளவர்‌ ; ஏகப்‌ பொருளாகிய (ரபாக) கிறித்துவோ; 
ஒமுக்கத்திற்சிறந்த ஒரு மனிதரே. ஆதலின்‌, இவற்றில்‌ எதுவ. 
நமக்கு உதவ இயலாது. இறைவனது அவதாரமாகித்‌ கட்த 
தெய்வத்‌ தன்மையை மறவாத கிறித்துவே நமக்குத்‌ துணையா? 
நிற்றல்‌ கூடும்‌ ; அவரிடத்து யாதொரு குறையும்‌ இல்லை. அந்த 
SI புருடர்கள்‌ தங்கள்‌ சுய தெய்வத்‌ தன்மையை யாண்டும்‌ 
உணர்பவர்கள்‌. பிறவி முதலே அதனை அவர்கள்‌ அறிபவர்‌ கள 
தங்கள்‌ நாடகம்‌ முடியப்‌ பெற்ற நடிகர்களைப்‌ போன்றவர்கள்‌ 
அவர்கள்‌; ஆனால்‌; தங்கள்‌ தொழில்‌ முடிந்த பின்பும்‌ பிறர்‌ 
மகிழ்வூட்டும்பொருட்டு அவர்கள்‌ மீளுவார்கள்‌. அச்சான்றோர்‌ 
கள்‌ பாரிலுள்ள எதனாலும்‌ தீண்டப்படாதவர்கள்‌. அவர்கள்‌ 
நமக்குப்‌ போதிப்பதற்காகச்‌ சிறிது காலம்‌ நம்‌ வடிவையும்‌ வரை 
யறைகளையும்‌ ஏறிட்டுக்கொண்டவர்கள்‌. ஆனால்‌, உண்மையிலே 
க ஒருபோதும்‌ வரையறைக்கு உட்பட்டவர்களாகமாட்டார. 
௭. அவர்கள்‌ நித்திய முத்தர்கள்‌ (எப்போதும்‌ விடுபட்டவர்கள்‌ 


ஆனால்‌, அவர்‌ 
கதிரவனை 


ய்யும்‌ நமதி 


38 3 ட்‌ 
நன்மை உண்மை ர 3 எனும்‌ 
உண்மையாகா | ந ள்ளது படக்க த்‌ ன்ட்‌ 

தில்‌ தது. தீமையால்‌ நிலைகுலையாதிருக்கக்‌ கற்க 
ட பிறகு நன்மையால்‌ உவகையுருதிருக்கவும்‌ தேர்ந்‌ 


1. 


அருளுரை 357 


கொள்ள வேண்டும்‌! தமை நன்மை இரண்டுக்கும்‌ நாம்‌ அப்பாற்‌ 
பட்டவர்‌ என்பதை நாம்‌ உணர்தல்‌ வேண்டும்‌; அவை பொருந்த 
அமைந்திருக்கும்‌ வகையை ஓர்ந்து அவ்விரண்டும்‌ இன்றியமை 
யாதன என்பதைக்‌ காணுதல்‌ சாலவும்‌ நன்று. 1 
_ அவைதம்‌ எனும்‌ கருத்து, பழைமையான பாரசீகரிடமிருந்து* 
வற்துள்ளது. உண்மையிலே நன்றும்‌ தீதும்‌ ஒன்றே.” அவை 
மது உள்ளத்தில்‌ இருப்பன. மனம்‌ சம நிலையில்‌ திகமும்போது, 
நன்றோ தீதோ அதனை மாறச்‌ செய்யாது. முற்றிலும்‌ முத்தனாய்‌ 
(விடூபட்டவனாய்‌) இரு; அப்போது அவ்விரண்டில்‌ எதுவும்‌ 
மனத்தைத்‌ தாக்காது. நாம்‌ முத்தியையும்‌ இன்பத்தையும்‌ நுகர்‌ 
றோம்‌. தீமை என்பது இரும்பு விலங்கு; நன்மை என்பது 
பொன்‌ விலங்கு; இரண்டும்‌ விலங்குகளே. பந்தனை அற்றிரு ; 
உனக்குத்‌ துணை யாதும்‌ இல்லை என்பதை முடிவாக உணர்ந்து 
கொள்‌. இரும்பு விலங்கின்‌ கட்டை நெகிழ்த்தப்‌ பொன்‌ விலங்கைப்‌ 
பற்று; பின்பு இரண்டையும்‌ எறிந்துவிடூு. .தீமையெனும்‌ முள்‌ 
தம்‌ சதையிலே தைத்திருக்கிறது; அதே முட்செடியிலிருந்து 
இன்னொரு முள்ளையெடுத்து, தைத்த மூள்ளைப்‌ பிடுங்கிவிடு ; பின்‌ 
இரண்டையும்‌ எறிந்துவிட்டு விடுதலையடை. 
இவ்வுலகின்கண்‌ கொடுப்போனுடைய பதவியை எப்போதும்‌ 
ஏற்று நில்‌ ; அனைத்தையும்‌ அளி ; கைம்மாறு ஒன்றையும்‌ எதிர்‌ 
பாராதே; அன்பை வழங்கு; உதவியைச்‌ செய்‌ ; பணியினைப்‌ புரி ; 
உன்னால்‌ இயன்ற எச்சிறு பொருளையேனும்‌ நல்கு ; ஆனால்‌ பண்ட 
மாற்றைத்‌ தவிர்த்துவிட. கொடுக்கும்போது நிபந்தனைகளை 
விதியாதே; பிறரால்‌ உன்‌ மீதும்‌ அந்நிபந்தனைகள்‌ சுமத்தப்பட 
மாட்டா. இறைவன்‌ நமக்கு அருளுவது போலவே, நமக்குரிய 
வள்ளல்‌ தன்மையைக்‌ கொண்டு நாம்‌ பிறர்க்கு உதவுவோமாக. 
இறைவன்‌ ஒருவனே வள்ளல்‌; வையகத்தாரனைவரும்‌ வியாபாரி 
களே. இறைவனது “செக்கை (உண்டியலைப்‌ பெற்றுக்கொள்‌ : 


1 பாரசகர்‌ என்பவர்‌ சோராஸ்தர்‌ என்னும்‌ பெரியாரைப்‌ பின்‌ பற்று 
பவர்‌. இப்படைப்பு முழுவதும்‌ ஆர்மஸ்டு (கன்மைத்‌ தத்துவம்‌) என்ற 
ஒன்று, அஹரிமான்‌ (தீமைத்‌ தத்‌.துவம்‌) என்ற மற்றொன்று ஆகிய இரண்டு 
அடிப்படைத்‌ தத்துவங்களினின்றும்‌ வெளி வந்தது என்று அப்பெரியார்‌ 
போதித்தார்‌. 

2 எனெனில்‌, அவையிரண்டும்‌ இரிகுணமான மாயையால்‌ ஆக்கப்படும்‌ 
சங்கிலியும்‌ அதனுடைய வளையங்களும்‌ அகும்‌. 


- 1 
358 விவேகானந்தரின்‌ ஞான பட. 


ட்‌ ள்‌ உரைக்கவும்‌ 
அது எங்கும்‌ செலாவணியாகும்‌. “ விளக்கவு!? தனை ஓர்ற்‌ 
ஓண்ணாத பேரன்பின்‌ சுவையே இறைவன்‌. 
துணரலாம்‌. ஆனால்‌, ஒருபோதும்‌ இதற்கு இல 
இயலாது. 


த்கணம்‌ வகுக்க 


+* 
He # 3 


தாம்‌ துயரங்களுக்கும்‌ வாழ்க்கைப்‌ போராட?” 
ஆளாகும்போது உலகம்‌ மிகப்‌ பயங்கரமான இ 
தோன்றுகின்றது. ஆனால்‌, இரு நாய்க்குட்டி& 
கொண்டும்‌ ஒன்றையொன்று கடித்துக்கொண்டும்‌ 
கவனிக்கும்போது நாம்‌ சற்றும்‌ அதைப்பற்றிக்‌ கவ 
காரணம்‌, அது விளையாட்டே என்பதையும்‌, இடையிடை 
கென்று கடித்தாலும்‌ அதனால்‌ உண்மையாகத்‌ த சண்டை 
என்பதையும்‌ நாம்‌ நன்குணர்வோம்‌ ; அதுபோல; இந்தி 
கள்‌ யாவும்‌ இறைவனது கண்‌ மூன்பு விளையாட்டேயாகு5: ந்ததி 5 
ஞாலம்‌ முமுவதும்‌ அவன்‌ திருவிளையாடலுக்கே அன்‌ கும்‌; 
அதனால்‌ இறைவன்‌ மகிழ்ச்சியே கூர்கிறான்‌ ; இதிலுள்ள எ 
இறைவனுக்குச்‌ சீற்றத்தை ஊட்ட இயலாது. 

+ - - ௬ * - 


ச 


"* அன்னாய்‌, வாழ்க்கைக்‌ கடலிலே எனது தோணி ட்ட 
கொண்டிருக்கிறது. மித்தை எனும்‌ சுழல்காற்றும்‌ 
பயலும்‌ கணந்தோறும்‌ வலுத்து வருகின்றன. தி ரம்‌ 
வலிக்கும்‌ ஐம்புலன்களாம்‌ கலவர்களோ, அறிவிலிகள்‌ ; ட 
மாலுமி மெலிந்து தளர்வுற்றிருக்கிறான்‌. யான்‌ இருக்கும்‌ 
இன்னதென அறியேன்‌ 5 எனது தோணி அமிழ்ந்து வ 
ELE என்னைக்‌ காத்தருள்க !?? 

Mi அன்னாய்‌, உனது ஒளி ஞானிக்கென்றோ; பாவி 
நின்றுவிடுவதில்லை ; காதலனுக்கும்‌ கொலைகாரனுக்கும்‌ 
ஊக்கத்தை ஊட்டுகிறது,” 

அன்னை அனைவர்‌ வாயி 
கொண்டிருக்கிறாள்‌. ஒளி எ 
மாசுறுவதுமில்லை ; 
தாய்‌, எப்போதும்‌ மாறுப 


ஃகென்றோ 
“அத 


டை 
ய, அழகிய, ஒருகாலும்‌ மாறுபாட்‌ 
ந்தருளியிருக்கின்றாள்‌. 


| 


. 


அருளுரை 359 
அன்னாய்‌, ந மன்னுயிரனைத்துக்கும்‌ ஒளியாய்த்‌ திகழ்கின்‌ 
பத்து யாம்‌ உன்னை வணங்குகின்றோம்‌ 125 
ம தியரத்திலும்‌, பசியிலும்‌, இன்பத்திலும்‌, மேன்மையிலும்‌ 
பிரக அன்னை வீற்றிருக்கிறாள்‌.”? 
வண்டினம்‌ தேனை உறிஞ்சும்போது; அத்தேனை இறைவனே 
“ருகிக்கொண்டிருக்கிறான்‌.? 
இறைவனே எங்கும்‌ உறைதலை உணர்த்து; இருடியர்‌ புகழ்‌ 
லக்‌ இகழ்தலையும்‌ விட்டுவிடுகின்றனர்‌. எதுவும்‌ உனக்குத்‌ 
தீங்கிழைக்க இயலாது என்பதை உணர்‌. எவ்வாறு? நீ முத்த 
னன்றோ ? நீ ஆன்மா அன்றோ ? இறைவனே நமது உயிர்கட்கு 
ஜயம்‌, நமது செவிக்குள்‌ கேட்கும்‌ சத்தியாயும்‌, கண்ணுக்குள்‌ 
காணும்‌ ஆற்றலாயும்‌ அமைகிறான்‌- i 
போலீஸ்‌ சேவகனாய்‌ (ஊர்காவலனாய்‌)பின்‌ தொடரப்படும்‌ ஒரு 
மனிதனைப்‌ போல நாம்‌ உலகம்‌ வழியாகச்‌ சென்றுகொண்டிரு5 
கிறோம்‌. ஆதலின்‌, அதன்‌ வனப்பைக்‌ கணிகக்‌ காட்சிகளால்‌ 
படும்‌ காண்கின்றோம்‌. நம்மைப்‌ பின்‌ தொடர்ந்து வரும்‌ இவ்‌ 
ப டது மூமுதும்‌ ௪டப்‌ பொருளினிடத்து நமக்குள்ள நம்பிக்கையி 
னின்றும்‌ எழுகிறது. இயற்கையின்‌ முழு இருப்புக்குக்‌ காரணம்‌, 
ல பின்னே (அதனை உணரும்‌) மனம்‌ இருப்பதேயாம்‌. நாம்‌ 
காண்பதெல்லாம்‌ இயற்கை! வழியாக ஊறி வரும்‌ இறைவனே 
யாகும்‌. 1 


ஜுன்‌ 99 ஞாயிற்றுக்கிழமை 


நீ பெரு வீரனாயும்‌ மிகுந்த ஆர்வமுள்ளவனாயும்‌ இரு ; பின்பு 
எந்நெறியையேனும்‌ அதில்‌ ஈடுபட்டுப்‌ பின்‌ பற்று ; அதன்‌ பயனாக 
மூமுப்பொருளையும்‌ சார்தல்‌ உனக்கு உறுதியாகும்‌. லடாக்‌ 
ஒரு வளையத்தை ஒரு முறை பற்றுவாயாயின்‌, முழுச்‌ சங்கிலியும்‌ 
வரிசையாக வந்தே தீரவேண்டும்‌. மரத்தின்‌ வேரிலே நீரூற்து- 
அதாவது, இறைவனை அடை. அது முழு மரத்திற்கும்‌ நீர்‌ ஊற்றிய! 
தாகும்‌; இறைவனைப்‌ பெறின்‌ யாம்‌ அனைத்தையும்‌ பெற்றவராவோ ப்‌. 
ஒரு பக்கச்‌ சார்வே குவலயத்திற்குக்‌ கேடாகும்‌. உன்னிடம்‌ 
பக்கங்கள்‌ பலவாகும்‌ அளவிற்கு, உன்னிடம்‌ உயிர்களும்‌ பல 


ட. 


1 இங்கே இயற்கை என்பது சடப்‌ பொருளையும்‌. மனத்தையும்‌ 
குறிக்கின்றது. 


360 விவேகானந்தரின்‌ ஞான தபம்‌ சுடர்‌ 


த உரியன 
வாகும்‌. (பல மக்கட்குரிய நோக்கும்‌ நிலைகளும்‌ உனக்கு உம்‌ 
வாகும்‌.) நீ இப்பிரபஞ்சத்தை எல்லா உயிர்கள்‌ வ்‌ ற்‌ ஞானி 
காணக்கூடும்‌- அதாவது, பத்தனது கோணத்தினின்‌ ்‌ 
யின்‌ நிலையினின்றும்‌ காணலாகும்‌. உனது சொந்த இட்‌ (ஒரே 
தென உய்த்துணர்ந்து, அதை விடாது பற்று. மிடல்‌ யிலுள்ள 
குறிக்கோளை உறுதியாகப்‌ பற்றல்‌) ஒன்றே தொடக்க நிலை பேரோர்‌ 
வனுக்கு ஏற்ற நெறியாகும்‌. ஆனால்‌, ஆழ்ந்த பத்‌; ன்‌ நம்மை 


வமும்‌ சேரும்போது அதுவே அனைத்திற்கும்‌ வழி காட்‌ ருவங்‌ 
அழைத்துச்‌ செல்லும்‌. கோயில்களும்‌, கொள்கைகள்‌ கும்‌. 
களும்‌ இளஞ்செடியைப்‌ பாதுகாக்க அமைக்கும்‌ வேல்‌ வெட்டி 


னால்‌, பிற்காலம்‌ அச்செடி மரமாகுமாறு வேலிகளை பைபிள்‌ 


யெறிதல்‌ வேண்டும்‌. அது போலப்‌ பற்பல சமயங்களை 
ளம்‌ வேதங்களும்‌ கொள்கைகளும்‌ யாவும்‌ சிற! 
வளர்ச்சிக்கு வேண்டிய தொட்டிகளேயாகும்‌ ; ஆனால்‌, பை 


ண்‌ த ல்‌ 
தாட்டியை விட்டு வெளி வருதல்‌ இன்றியமையா ததி லேயாகும்‌: 


என்பது ஒரு வகையிலே செடியைத்‌ தொட்டியில்‌ வைத்தி 
ப்‌ 13 பத்‌ ற்‌ பாதி: 
பாட பட்டு வரும்‌ உயிர்க்குத்‌ தான்‌ தெரிந்தெடுத்த நெறியிற்‌ 
காப்பேயாகும்‌. 3 டு ப எ 
* ல்‌ ஸ்‌ 2 
வதூத்‌ 


்‌ கடலஃப்பார்‌, அலையை நோக்காதே; எறும்புக்கும்‌ சே ஓவி 
டத இடையே இம்மியளவு வேறுபாட்டையும்‌ பாராதே: டன்‌ 
வாரு புமூவும்‌ நாசரத்தில்‌ தோன்றிய கிறித்துவின்‌ சா 


» ்‌ ர்‌ 

பல்‌ ஒருயிர்‌ பெரிது என்றும்‌, மற்றொன்று சிறிது எறி 
ஙன 2 ம்‌ தத்தம்‌ ட்‌ ப 

ம்‌ கூறுவது? ஒவ்வொருவரும்‌ தத்தம்‌ நிலையில்‌ தா சல்லி 


வக்பு நாம்‌ இங்கிருப்பது போன்றே செங்கதிர்ச்‌ மா 
காலே ளாம்‌ ; விண்மீன்களிலும்‌ இகழ்கின்றோம்‌- 3 
பிரானேக ௮ ௫ அப்பாற்பட்டது; எங்கும்‌ பரந்துள்ள தம்‌ 
தத்‌ திக்கம்‌ ஒவ்வொரு வாயும்‌. எனது வாயே; பார்க 
ரது வான்றும்‌ வ கண்ணே; நாம்‌ எங்கும்‌ அடைபட்ட த 
திரைக்‌ கோல லண்று பிரபஞ்சமே நமது உடல்‌; நாம்‌ ஏ 
களைப்‌ பை (ண்‌ ்‌ அசைத்து நினைத்த அளவிலே நம்முன்‌ பறி 
வலையிலே வாழும்‌ அ வாதிகளாவோம்‌ தான்‌ பின்னிய ள்‌ 
டடம . வாமும்‌ சிலந்தியாவோம்‌. சிலந்தி வெவ்வேறான நூல்‌ 
கத்‌ தான்‌ விரும்பும்‌ இடத்திற்கெல்லாம்‌ செல்ல ய 


அருளுரை 301 
க்ப்‌ ? சிலந்தி இப்போது தான்‌ உள்ள இடத்தைமட்டும்‌ உணர்‌ 
ல ட ஆனால்‌, உரிய காலத்தில்‌ அது முழு வலையையும்‌ 

மார ந்துகொள்ளும்‌. இச்சமயம்‌ நாம்‌ நமது உடல்‌ உள்ள 
வத்‌ மட்டும்‌ உணர்பவராவோம்‌ ; ஆனால்‌, நாம்‌ அப்பாலுள்ள 
'முணர்வைப்‌ பெறும்போதே; அனைத்தையும்‌ அறிவோம்‌ ; எல்லா 
ஜின்களையும்‌ பயன்படுத்தும்‌ ஆற்றலுள்ளவராவோம்‌. இப்போதும்‌ 
காம்‌ உணர்வைப்‌ பிடித்து உந்தலாம்‌; அது அப்பாற்‌ சென்று 
ட்‌ உணர்வு நிலத்திலே தொழில்‌ புரியும்‌. நாம்‌ நம்‌ உண்மை 
இயல்பிலே? இருக்க முயன்றுகொண்டிருக்கிறோம்‌. அதற்குமேல்‌ 
ஒன்றும்‌ இல்லை... நான்‌ என்பதன்றித்‌ திகழவும்‌; அனைத்தையும்‌ 
பிரதிபலித்து ஆனால்‌ எப்போதும்‌ ஒரு தன்மையதாய்‌ இலங்கும்‌ 
தாய்‌ படிகம்‌ போன்று நிலவவும்‌ உழைக்கின்றோம்‌. அந்நிலையை 
அடைந்த பின்னர்ச்‌ செயல்‌ இல்லை. உடல்‌ ஒரு வெறுங்‌ கருவியா 
கிறது $ தன்னைப்‌ பற்றிக்‌ கவலையற்ற தூய்மையதாகிறது; அது 
ஜாப்மையற்றதாக ஒண்ணாதது. 
2 ஃ அகண்ட பரம்பொருள்‌ என்றறி; அப்போது அச்சம்‌ மாய? 
ந என்‌ தந்தையாகிய பரமனும்‌ ஒன்று, என்று யாண்டும்‌ 
று. 
திராட்சைக்‌ கொடியில்‌ திராட்சைக்‌ குலைகள்‌ பலபல தோன்று 
வது போன்றே, எதிர்காலத்தில்‌ கிறித்துகளும்‌ பற்பலர்‌ தோன்று 
வர்‌; அப்போது ஈசன்‌ திருவிளையாடல்‌ முற்றுப்பெறும்‌; அனைவரும்‌ 
வெளியேறிவிடுவர்‌. அது எதைப்‌ போன்றதெனின்‌, ஒரு கலத்தி 
லுள்ள நீர்‌ கொதிக்கத்‌ தொடங்கும்போது முதலில்‌ ' ஒரு குமிழியும்‌, 
பல மற்றொன்றும்‌, பின்னர்‌ பற்பலவுமாகி, நீர்‌ முமுதும்‌ கொதித்து! 
நீராவியாய்‌ வெளியேறிவிடுவதைப்‌ போன்றதே. புத்தரும்‌ கிறித்து 
வும்‌ உலகம்‌ ஈன்ற குமிழிகளுள்‌ மிகப்‌ பெரியதான இரு குமிழிக 
ளாவர்‌. மோஸஸ்‌ என்பவர்‌ ஒரு சிறு குமிழி. அதனினும்‌ பெரிய 
பெரிய குமிழிகளும்‌ தோன்றின. ஆயினும்‌, ஏதோ ஒரு காலத்தில்‌ 
எல்லாம்‌ குமிழிகளாகி மறைந்துவிடும்‌. ஆனால்‌, படைப்பு வய 
பொழுதும்‌ புதிதாகவே இருந்து, புதிய நீரை அளித்து, அதை 
மீண்டும்‌ அதே முறைக்கு உட்படுத்திச்‌ செல்லும்‌ (மூன்‌ போலக்‌ 
குமிழிகளை உண்டாக்கி மறையும்படி செய்யும்‌). 


362 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌! 
ஐன்‌ 24-திங்கட்கழமை 


்‌ ட. த இன்று 
[ாரதர்‌ இயற்றிய பத்தி குத்திரங்கள்‌ எனும்‌ நூலினின்‌2? 
படிப்பு நிகழ்ந்தது. 


“ பகவான்மீதுள்ள அத்தியந்தப்‌ பிரேமை (உமுவ நிலை 
ப > ௪. க. 4. ச. ட 2 அமர 
த்தி எனப்படும்‌; இந்தப்‌ பேரன்பே உண்மையான 
(மரணமிலாப்‌ பெரு வாழ்வு) ஆகும்‌. இந்‌ நிலையைப்‌ 2 
தன்‌ முமுத்‌ திருத்தியை அடைகின்றான்‌ ; எதை இ இதை 
அய்றை நண்ணான்‌ ; ஒரு போதும்‌ அழுக்காறு அடையா: ட 
உணர்ந்த மனிதன்‌ உன்மத்தனாகிவிடுகிறான்‌.?? வதுண்டூ: 
ட்‌ குருதேவர்‌ பின்வருமாறு திருவாய்‌ மலர்‌ ந்தருளூ?* ளோர்‌ 
இவ்வுலகம்‌ ஒரு பெரும்‌ பைத்தியக்கார விடுதி; இதி! சிலர்‌ 
மாதர்‌ மீதும்‌, ஒரு சிலர்‌ புகழின்மீதும்‌ பித்தகொண்டவர்‌ “து 
ஒரு சிலரே கடவுள்மீதும்‌ பித்துக்கொண்டவர்‌ ஆவர்‌. கடவன்‌. 
பைத்தியங்கொள்ளலே எனக்கு மிகவும்‌ விருப்பமானது ன்ட்‌ 
ஒரு பரிசவேதி (தொட்டதைக்‌ தங்கமாக மாற்றும்‌ குளிகை) ன்‌ ல்‌ 
ஒரு கணத்தில்‌ அவர்‌ நம்மைச்‌ செம்பொன்னாக (மிக உயர்‌ ந்‌ 
ராக) மாற்றுவார்‌ ; வடிவமும்‌ அவ்வண்ணமே இருக்கும்‌” அ 
தற்‌ ஒத்‌ தீங்கு செய்தலோ, பாவஞ்செய்தலோ, நமக்கு இயலா 
ாகும்‌. ப்‌ 
“இறைவரை நினைந்து அமுவார்‌ சிலர்‌ ; பாடுவார்‌ சிலர்‌ ; அறி 
பார்‌ சிலர்‌ ; ஆடுவார்‌ சிலர்‌ ; வியத்தகு விஷயங்களை விற்கு ப்‌ 
சிலர்‌ $ “ஆனாலும்‌, அனைவரும்‌ இறைவரையன்‌ றி வேறொன்னை 
பற்றியும்‌ பேசார்‌.2? ர 
ளன குருமார்‌ போதனை அளிப்பார்‌ ; ஆனால்‌, இயேசு ந்‌ 
புத்தபிரான்‌, பகவான்‌ இராமகிருஷ்ணர்போன்ற அவதார புஸு!” த 
ஞானத்தை வழங்க வல்லவர்‌. ஒரே பார்வையும்‌; ஒருமுறை 
தொடூதலும்‌ அதற்குப்‌ போதும்‌. “பரிசுத்த 2 
யின்‌ 29. 6 அ அதுதான்‌ பரி ன்‌ 2 வி 
திறமை ?; “ கைகஜா மேலே வைத்தல்‌ ?? என்பது: க 
னால்‌ சீடர்க்கு உண்மையாகவே சக்தி (அருட்சத்தி) புகட்ட 
கிறது. இதுதான்‌ குருசத்திப்‌ பரம்பரையாகும்‌. உண்மைப்‌ 
ஞான ஸ்நானம்‌  (மாசைப்‌ போக்கும்‌ நன்னீராடல்‌) எ 
ர்‌ கணக்கற்ற 15 காலம்‌ வழி வழியாக வந்துள்ள, 
த ஆசைகளையும்‌ நிறைவேற்றப்‌ பத்தியைப்‌ - பயன்படுத்‌? 


அருளுரை 363 


ட ஏனெனில்‌, எல்லா ஆசைகட்கும்‌ அதுவே னி 
கி நாரதர்‌ பின்வருவனவற்றை அன்பின்‌ அறிகுறிகளாகக்‌ கூறு 
ந்தன “நினைவுகள்‌ யாவும்‌, மொழிகள்‌ யாவும்‌; செயல்கள்‌ 
ee இறைவனிடமே ஒப்படைக்கப்படூமாயின்‌, இறைவனை 
அ ப்‌ பாமுதளவு மறப்பினும்‌ அது மிகப்‌ பெருந்துயரடையச்‌ 
A அப்போதுதான்‌ பத்தி தொடங்கியுள்ளதெனல்‌ 
2 “ இதுதான்‌ உயர்வற உயர்ந்த பத்தி எனப்படும்‌ ; ஏனெனில்‌, 
எல்லா வகை மனித அன்பிலும்‌ உள்ள பரஸ்பரத்தன்மை-- 
ண்ட (அன்பைக்‌ கைம்மாறாக எதிர்பார்க்கும்‌ இச்சை) இதில்‌ 
கி ன்‌ சமூக வழக்கத்தையும்‌ சாத்திரம்‌ சாற்றும்‌ வழக்கத்தையும்‌ 
நீது சென்றவன்‌ எவனோ, அவனே சந்நியாசி எனப்படுவான்‌. 
எப்போது நம்‌ மனம்‌ (உயிர்‌) முற்றும்‌ இறைவனிடத்தில்‌ செல்லு 
றோ, எப்போது நாம்‌ இறைவனிடத்தில்‌ மட்டும்‌ சரண்‌ புகு 
வம, அப்போது இவ்விதப்‌ பிரேமை-- அளவு கடந்த 
பரன்பு-அரும்பப்‌ போகின்றதென்பது நமக்குத்‌ தெரியும்‌.” 
சாத்திரங்களின்‌ துணை வேண்டாத அளவிற்குப்‌ போதிய 
வலிமை உங்களிடம்‌ பிறக்கும்வரை, அவற்றுக்குக்‌ கீழ்ப்படியுங்கள்‌; 
பின்பு அவற்றைக்‌ கடந்து விரைந்து செல்லுங்கள்‌. நூல்கள்‌ மூடி 
வானவையல்ல. மெய்ப்பித்தலே சமய உண்மையை நிலை நாட்டும்‌ 
ஒரே வழி. ஓவ்வொருவனும்‌ தனக்குத்தானே மெய்ப்பித்துக்கொள்ள 
வேண்டும்‌. “நான்‌ கண்டுள்ளேன்‌; ஆனால்‌, நீ காணமாட்டாயம்‌;? 
என்று உரைக்கும்‌ எந்தக்‌ குருவும்‌ நம்பத்தக்கவராகார்‌ ; ச்‌ தீயும்‌ 
காணக்கூடும்‌,? என்று உரைக்கும்‌ குரு ஒருவரே நம்பத்தக்கவர்‌- 
எல்லாச்‌ சாத்திரங்களும்‌, எல்லா உண்மைகளும்‌, எல்லா நாடு 
களிலும்‌, எல்லாக்‌ காலங்களிலும்‌ வேதங்களேயாம்‌ ; ஏனெனில்‌; 
இவ்வுண்மைகள்‌ காண்பதற்குரியன ; எவனும்‌ இவற்றைக்‌ கண்டு 
பிடிக்கக்‌ கூடும்‌. யிர்‌ 
“பிரேமை எனும்‌ செங்கதிரோன்‌ அடி வானத்தே உதிக்கத்‌ 
தொடங்கும்போதும்‌ நம்‌ செயல்கள்‌ அனைத்தையும்‌ இறைவரிடமே 
சமர்ப்பித்துவிட விரும்புகிறோம்‌; ஒரு கணம்‌ அவரை நாம்‌ 
மறக்கும்போது, அது நம்மைப்‌ பெரிதும்‌ துயருறச்‌ செய்கிறது.?? - 
ஈ௪ருக்கும்‌, அவர்மீது உனக்குள்ள பேரன்பிற்கும்‌ இடையே 


ர்‌-1 
364 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌ 
எதவும்‌ குறுக்கிட விடாதே. ஈசரை நேசி ; ஈசரை சோ பத்தி 
நேசி. உலகத்தார்‌ எது வேண்டுமானாலும்‌ உரை ன்‌ எதனையும்‌ 
மூவகைப்படும்‌: ஒரு வகை, வற்புறுத்திக்‌ கேட்க!) கொடுத்தி 
பதிலாகக்‌ கொடாது ; இரண்டாவது வகை, ஒன்‌ று கருதாத 
மற்றொன்றைப்‌ பெறும்‌ ; மூன்றாவது வகை, கைம்‌ ள்ள அன்பு 
அன்பு, விளக்கொளியின்மீது விட்டிற்பூச்சிகளுக்கு 4 
போன்றது. ரகத்தைவிடச்‌ 
“பிரேமை கிரியைகளைவிட உயர்ந்தது ; மே 
சிறந்தது; ஞானத்தைவிட மேலானது.?? 
கருமம்‌, அதைப்‌ புரிபவனுக்கு, ஒரு பள்ளிப்‌ 
யாம்‌. பிறர்க்கு அதனால்‌ நன்மை யாதும்‌ விளையா 2: 
இன்னலை நாமே தீர்த்துக்கொள்ள முயல வேண்டு? 
முயலும்‌ வகை இன்னதென நமக்குக்‌ காட்டுவர்‌: த. 
எதுவோ, அதுவே நீ ஆவாய்‌.?? ஆதலின்‌, உனது கல நினைத்தல்‌ 
நாதரின்மீது சுமத்துவாயானால்‌, அவரைப்‌ பற்றி டும்‌ ; நீ 
வேண்டும்‌ ; அவ்வழியே அவரைப்‌ போன்று ஆதல்வே& 
அவரை நேசிக்கின்றாய்‌. ௨30 
“உயர்த்த பத்தியும்‌ உயர்ந்த ஞானமும்‌ ஒன்றேயாம்‌? த. 
ஆனால்‌, கடவுளைப்‌ பற்றிக்‌ கற்பனை பண்ணுவது ம்‌ விட்‌ 
உலகத்தையும்‌ அதனிடத்துள்ள பொருள்கள்‌ அனைத்தை சிறப்‌ 
விடு ; “செடி? இளம்பருவத்தில்‌ இருக்கும்போது இதனை நினை? 
பாகக்‌ செய்தல்‌ வேண்டும்‌. அல்லும்‌ பகலும்‌ கடவு&ை ய 
அயலுமளவு வேறெதைப்‌ பற்றியும்‌ நினையாதே. அன்றாட த்கலாமி 
மான நினைவுகள்‌ அனைத்தையும்‌ கடவுள்‌ மூலமாக இலக்‌ ங்கு: 
அவருக்காக உண்‌ ; அவருக்காகப்‌ பருகு; அவருக்காக ன ற்றிபி 
எல்லாவற்றிலும்‌ அவரைப்‌ பார்‌. அனைவரிடமும்‌ கடவுளை! 
பேசகு--இது மிக்க பயன்‌ தருவதாகும்‌. ல்வர்‌ 
ஆண்டவரின்‌ அரசையும்‌ அவரது மிகமிக உயர்ந்த ப இறு 
களுடைய அருளையும்‌ பெறு; அவ்‌ அய்‌ இவையே ள்‌ 
முக்கிய நெறிகளாகும்‌. ஞான ஒளி பெற்ற இப்புதல்வர்‌்‌ ள்‌ 
இணக்கம்‌ எய்துதற்கு அரியது. அவர்களோடு ஐந்து திம்‌ 
இருப்பின்‌, ஒரு முழு வாழ்வையும்‌ அது மாற்றிவிடும்‌ ; த்‌ 
னிடம்‌ வந்து ேறலவாக ந அதை விரும்பினால்‌, ஒருவர்‌ தா 
ப ம வந்து சேர்வார்‌. பகவானிடம்‌ பத்தி செய்பவரின்‌ ளின்‌ 
ததால்‌ ஓரிடம்‌ புனிதமாகிறது, “பகவானுடைய புதல்வர்‌ 


36 


al 


அருளுரை 


மகிமை ம்‌ ன ்‌்‌ ட்‌ 3 ர. 
அத்தன்மையதாகும்‌.?? அவர்களே பகவானாவார்கள்‌ 


அவர்கள்‌ பேசும்‌ போது அவர்களுடைய மொழிகள்‌ வேதங்க 
EE அவர்கள்‌ இருந்த இடம்‌ அவர்களால்‌ ஏற்படும்‌ அதிர்வு 
AIC நிறைந்துள்ளது. அங்கே செல்பவர்கள்‌ அவற்றை உணர்‌ 
கள தாங்களும்‌ புனிதத்‌ தன்மையினை அடையும்‌ போக்கைப்‌ 
பறுகின்றார்கள்‌. 
ப. அத்தகைய பத்தர்கட்குச்‌ சாதி, கல்வி, அழக; பிறப்பு; 
“ல்வம்‌, தொழில்‌ சம்பந்தமான வேறுபாடு இல்லை; ஏனெனில்‌ 
எலலாம்‌ அவருடையனவே.?? ர 
தியாரை நெருங்குவதை முக்கியமாகத்‌ தொடக்கத்தில்‌, விட்ட 
விடு. உலகியற்‌ சார்புடையாரது சேர்க்கையை விலக்கு 5 
ஏனெனில்‌, அது உனது மனத்தைச்‌ சிதறச்‌ செய்யும்‌. * எனக்கு, 
என்னது? என்பதை முழுதும்‌ விட்டுவிடு. இப்‌ பிரபஞ்சத்திலே 
தனதென ஒன்றும்‌ இல்லாதவன்‌ எவனோ, அவனிடமே ஆண்டவர்‌ 
வருகிறார்‌. உலகியற்‌ பாசங்களாகிய அனைத்தின்‌ தளைகளையும்‌ 
வேரொடும்‌ வெட்டி எறி. சோம்பலையும்‌, உன்‌ கதி என்ன ஆகுமோ 
என்ற கவலை முமுவதையும்‌ கடந்து அப்பாற்செல்‌. நீ இயற்றி 
யுளள கருமத்தின்‌ பயனைக்‌ காணும்பொருட்டு ஒரு போதும்‌ 
திரும்பிப்‌ பாராதே, அனைத்தையும்‌ பகவானிடம்‌ ஓப்புவித்துவிட்டூ 
முன்‌ செல்‌; அதைப்‌ பற்றி நினையாதே. ஆன்மா முற்றும்‌, தைல 
தாரை: போன்று இடையறாது பகவானை நோக்கிப்‌ பெருகிச்‌ 
கொண்டே இருக்கின்றது ; செல்வத்தையோ, பெயரையோ, 
புகழையோ நாடப்‌ பொழுதில்லை; இவ்வித நிலை உண்டாகும்போது 
அந்த அளவுபடாத--வியக்கத்தக்க--பிரேமையின்‌ ஆனந்தம்‌ பிறக்‌ 
கின்றது. ஆசைகள்‌ யாவும்‌ கண்ணாடி மணிகளேயாகும்‌. பத்தி 
ஒவ்வொரு கணமும்‌ உண்டாகும்‌. எப்போதும்‌ புதிதாகவே இருக்‌ 
கும்‌--தெவிட்டாதிருக்கும்‌--இது அனுபவத்தால்‌ மட்டும்‌ அறியக்‌ 
கூடியது. பத்தி அனைத்திலும்‌ மிக எளியது; அது தருக்கத்திற்‌ 
காகக்‌ காத்துக்கொண்டிருப்பதில்லை. அது இயல்பானதுமாமம்‌- 
அதைப்‌ பற்றி நமக்கு அத்தாட்சி வேண்டுவதில்லை; அதை மெய்ப்‌ 
பிக்க அவசியமுமில்லை. யுத்தியென்பது நமது சொந்த மனங்‌ 
களால்‌ யாதோ ஒன்றை வரையறைக்கு உட்படுத்துவதேயாகு5- 
நாம்‌ வலையை வீசி ஏதோ ஒன்றைப்‌ பிடிக்கிறோம்‌ ; அப்போது, 
அதனை மெய்ப்பித்துவிட்டதாகக்‌ கூறுகின்றோம்‌. ஆனால ஒரு, 
போதும்‌ நாம்‌ இறைவரை வலையாற்பிடிக்க இயலாது. 


1 
்‌ ர டமி 
366 விவேகானந்தரின்‌ ஞான தீப 


ர்பற்‌ ப்‌ இ ன்‌ 
பத்தி யாதொன்றோடும்‌ தொடர்‌ த்‌ உண்மையான த. 
நாம்‌ தவறாக அன்பு செய்யும்போதும்‌ காகும்‌; தி ot 
பின்‌--கலப்பற்ற டப ட அது ஒன்றே. சாறு 
நாம்‌ அதனை எவ்வாறு பயன்படுத்தினும்‌, : ஒருவன்‌ தன்‌ கு 
ஆனந்தமுமே அதன்‌ இயல்பு. கொலைஞன்‌ 


யெல்லாம்‌ 
ம்‌ வற்றை ட்‌ 
தையை முத்தமிடும்போது, அன்பொழிந்த நற என்பதை அன 
ஒரு கணம்‌ மறந்துவிடுகிறான்‌. “தான்‌ டயும்‌ விட்‌ 


உ இரண்‌ 1 1 
வத்தை-முற்றவும்‌ விட்டுவிடு. சினம்‌ கட கமரப்பிதது பு 
வெளியேறு; அனைத்தையுமே இறைவரிட பண்படாத) மனித” 
“£ நான்‌ இல்லை, நீயே உள்ளனை ; EAS ( ்‌ கிறாய்‌ நான்‌ நீட்‌ 
முற்றிலும்‌ ஒழிந்துவிட்டான்‌ ; நீயே எஞ்சி i க இறைவர்‌ ந. 
எவர்மீதும்‌ குற்றஞ்சாட்டாதே; மை வரும்‌ நி; அதற்காகக்‌ & 
னோடு திருவிளையாடல்‌ புரிகின்றார்‌ என்று அறி ; த 
கடந்த மகிழ்ச்சி கொள்‌. ்‌ த பட்டது; 

த கடம்‌ காலதேயங்களுக்கு அப்பாற்‌ 
அதீதமானது. 


3 


தமன்‌ 26-செவ்வாய்க்கழமை வ 
ட்‌ 5 o வருவ 

ஒவ்வோர்‌ இன்பத்தின்‌ பின்னும்‌ துன்பம்‌ வள்‌ நிகழ்‌ 
நீண்ட காலத்திற்குப்‌ பின்னோ, சுருங்கிய காலத்தி 

மனிதன்‌ 

பின்‌ ம தர 

ற; ஒன]? 

இரும்பு வவட ங்கின்றன; இரண்டும்‌ விலங்குகளேயாகும்‌; ஒரக்‌ 

இரும்பு விலங்கு ; மற்றொன்று, பொன்‌ விலங்கு. இலை 

கும்‌ நிலைக்களமா 

பமோ இன்னதெ 

எப்போதும்‌ மாறிக்கொண் 


அதி 


அன்பு செலுத்த இயலும்‌. 


கும்‌. 
எங்கு 
பாம்‌) (அங்கிங்கெனாதபடி) 


ருக்க வேண்டும்‌: 


த்‌ அருளுரை 367 
ல்‌ நமது இயல்பை அறிந்துகொண்டு; தொடர்ந்து சென்று 
வோ ம்‌ உலகக்‌ காட்சியை முழு அமைதியோடு நோக்கு 
ல * இது ஒரு குழந்தையின்‌ விளயாட்டளவேயாம்‌ ; நாம்‌ 
வம்‌ ஆதலின்‌, இதனால்‌ தொந்தரவு அடையமாட்‌ 

ஈம்‌. மனம்‌ புகழ்ச்சியால்‌ மகிமுமாயின்‌, இகழ்ச்சியால்‌ துன்ப 
மேலும்‌. ஐம்புல இன்பங்கள்‌ அனைத்தும்‌, மன இன்பங்களும்‌ நிலை 
ர அதக்‌ ஆனால்‌, நமக்குள்ளே உண்மையான ஒரே இன்பம்‌ உள்‌ 
ளது; அது எதனோடும்‌ தொடர்புறாது. எதனையும்‌ சார்ந்து அத 
எழுவதில்லை. அது முற்றிலும்‌ சுதந்தரமானது. அது ஆனந்த 
மயம்‌. நமது ஆனந்தம்‌ எந்த அளவிற்கு நம்‌ உண்ணின்றும்‌ 
எமுமோ, அந்த அளவிற்கு நாம்‌ அதிகமாக ஞானச்‌ சார்புடைய 
ராகிறோம்‌. ஆன்ம சுகானுபூதியே சமயத்தாரால்‌ சமய வாழ்‌ 
வென்று வழங்கப்படுகிறது. . } 

. அகத்தேயுள்ள பிரபஞ்சம்‌ ஆகிய மெய்யானதொன்று, புறத்தே 
யுள்ளதினும்‌ வரம்பு கடந்த பெரியதாகும்‌; புறத்தே உள்ளது மெய்‌ 
யானதொன்றின்‌ நிழலனைய தோற்றமேயாம்‌. இவ்வுலகம்‌ மெய்‌ 
யானதுமன்று, பொய்யானதுமன்று ; இது உண்மைப்‌ பொருளின்‌ 
நிழலேயாகும்‌. 8 கற்பனையாவது உண்மையின்‌ பொன்‌ முலாம்‌ 
பூசப்பெற்ற நிறலே,?? என்றார்‌ கவிஞர்‌. \ 

நாம்‌ படைப்பிற்குட்‌ புகுந்து கொள்ளுகிறோம்‌; அதன்‌ பின்னர்‌ 
நமக்கு அது உயிருள்ளது (போல) ஆகிவிடுகிறது. பொருள்கள்‌ 
தம்மளவிலே உயிரற்றனவாகும்‌; நாமே அவற்றுக்கு உயிர்‌ ஊட்டு 
கிறோம்‌. உயிர்‌ ஊட்டிய பின்‌ அறிவிலிகளைப்‌ போல அவற்றைத்‌ 
திரும்பிப்‌ பார்த்து அச்சமடைகின்றோம்‌; அன்றேல்‌, போகம்‌ நுகர்‌ 
கின்றோம்‌ ; ஆனால்‌, கடையிலிருந்து வீட்டுக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ 
மழையில்‌ அகப்பட்டுக்கொண்டு பூந்தோட்டக்காரரது வீட்டில்‌ 
அடைக்கலம்‌ புகுந்த செம்படவ மாதரைப்‌ போன்று “இராதீர்கள்‌ - 
பூக்களின்‌ நறுமணம்‌ நிறைந்த காற்று வீசும்‌ தோட்டத்தினை 
அடுத்த ஓர்‌ அறையில்‌ அவர்கள்‌ இரவு தங்கினார்கள்‌. அவர்கள்‌ 
தங்க முயன்றதும்‌ வீணாயிற்று. இறுதியில்‌ அவர்களில்‌ ஒருத்தி 
கூறிய யோசனைப்படி அம்மாதர்கள்‌ தங்கள்‌ மீன்‌ கூடைகளை 
நனைத்துத்‌ தலையருகே வைத்துக்கொண்டார்கள்‌. அதன்‌ விளைவாக 
அனைவரும்‌ நல்ல உறக்கத்தில்‌ ஆழ்ந்தனர்‌. ்‌ 

இவ்வுலகம்‌ நமது மீன்‌ கூடையாகும்‌. சுகம்‌ பெறுதற்காக 
நாம்‌ அதனைச்‌ சார்ந்திருத்தல்‌ கூடாது. அவ்வாறு அதனைச்‌ சார்ந்‌. 


, ஒரே நாணயத்தின்‌ இரு பக்கங்களா 


368 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌”! 


- ப ப்போதும்‌ 
திருப்போர்‌ தாமசிகர்‌, கட்டுண்டவர்‌ எனப்படுவர்‌- தற்பெருமை 
6 ச. ட . டி ட்‌ | ர்‌ ன்‌ 

நான்‌, நான்‌? என்று கூறிக்கொண்டே இருப்பவர்‌ றம்‌ 


உடையோராகிய ராஜசிகர்‌ எனப்படுவர்‌. அவர்கள்‌ “ ஆனால்‌, 
தற்கருமங்களைச்‌ செய்து ஆன்ம ஞானத்தைப்‌ பெறலா?: 
உண்முக நோக்குடையராகி ஆன்மாவிலே நிலைபெற்து! 2 தாராவார்‌ஃ 
சாத்துவிகர்‌ எனப்படுவர்‌. அவரே அனைவரினும்‌ சிறந்‌2' ம்‌ ஓவ்‌ 
தாமசம்‌, இராஜசம்‌, சாத்துவிகம்‌ எனும்‌ இம்முக்குணங்க றில்‌ 
வொருவரிடத்தும்‌ உள்ளன ; வெவ்வேறு காலங்களில்‌ 
யாதேனும்‌ ஒன்று தலையெடுத்து நிற்கும்‌. 
படைப்பென்பது ஏதேனும்‌ ஒன்றை உண்டூபண்‌ அடியிலே 
இஃகைத்‌ துண்டுகள்‌ ஒரு கலத்திலுள்ள தண்ணீரின்‌ கவோ 
போடப்படுமாயின்‌, அவை தனியாகவோ கும்பல்‌ கும்பலா ந்து 
மேல்‌ நோக்கிக்‌ கிளம்ப விரைவது .போல, நாம்‌ இழந்த எண்கின்‌ 
வத்தை மீண்டும்‌ பெறச்‌ செய்யும்‌ போராட்டமே படைப்பி நட்‌ 
படும்‌. வாழ்வோடு தீமையும்‌ வருகின்றது; வந்தே தீரவே பனு 
ஒரு சிறிது தீமையே வாழ்விற்கு மூலமாகின்றது. உலகிலே . வ 
சிறு திய இயல்பு இருப்பது மிகவும்‌ நன்றே, ஏனெனில்‌; சம்‌ ழ்‌ 
நிலைக்கு மீண்டதும்‌ உலகம்‌ முடிவடையும்‌; ஒருபடித்தாயிருத்திகி? 
நாசமுறுதலும்‌ ஒன்றேயாகும்‌. ஆதலால்‌, உலகம்‌ அழியும்போக்‌ 
நன்றும்‌ தீதும்‌ அதனோடு ஒழியும்‌. ஆனால்‌, இவ்வுலகத்தில்‌. 
மது நிற்க நமக்கு இயலும்போது, நாம்‌ நன்மை தீமை இர? 
டையும்‌ போக்கி, ஆனந்தப்பேறடைகிறோம்‌. 2 க்‌ 
துக்கமில்லாத சுகமோ, தீமையில்லாத நன்மையோ என்க இ 
காயினும்‌ இருக்க வழியில்லை ; ஏனெனில்‌ வாழ்வென்பதே தம்‌ 
யினை இழந்த தன்மையாம்‌. நமக்கு வேண்டுவது விடுதலை 
சுதந்தரமே); வாழ்வன்று; சுகமன்று; நன்மையன்று. படை. 
வரம்பற்றது ; ஆதியும்‌ அந்தமும்‌ இல்லா அஃது எல்லைப்‌? 
ஓர்‌ ஏரியிலே எப்போதும்‌ வீசிக்‌ அண்டத்‌ சூம்‌ லையாகும: 
ஆயினும்‌ ; “கொண்டிருக்கும்‌ அலி கரிய 
, இழந்த சமநிலையினை மீண்டும்‌ பெற்றுள்ள கிட்டுதற்2! 


வும்‌ உள்‌ 3 னா 
ள்ளன; ஆ சமநிலை 


வாழ்பவரே 


ணுவதன்து: 


வவ்வேறு பெயர்களேய ய; 
3 ந யை? 
கும்‌. இரண்டும்‌ மா 


இரு கணம்‌ வாழவும்‌, மறுகணம்‌ சாகவும்‌ பாடுபடும்‌ அறிதற்கரி”' 


அருளுரை 369 
க த்தப்‌ இதற்கு அப்பால்‌ உள்ளது உண்மையான வடிவ 
வட்‌ ஆன்மாவே. - நாம்‌ கடவுளை ஒப்புக்கொள்ளும்‌ போதும்‌ அக்‌ 
கடவுளும்‌ உண்மையிலே ஆன்மாதான்‌; அதனிடத்தினின்றும்‌ 
ட அவ்ர்‌ பிரித்துக்கொண்டு நமக்குப்‌ புறத்தேயிருப்பது போல 
A வழிபடுகிறோம்‌. ஆனால்‌, அது யாண்டும்‌ நமது உண்‌ 
த்‌ ஜன்மவடிவே. அதுவே ஒன்றாயுள்ள கடவுளாம்‌. 
இந்தச்‌ சமநிலையை மறுபடியும்‌ அடைய வேண்டின்‌, தமோ 
“த்தை ரஜோ குணத்தால்‌ தடுத்து அடக்கவேண்டும்‌ ; பின்னர்‌ 
A குணத்தைக்‌ சத்துவ குணத்தால்‌ வெல்ல வேண்டும்‌; இத 
ட விளையும்‌ சாந்தம்‌ மிக்க அழகிய நிலை மேலும்‌ மேலும்‌ ஓங்க, 
மற்றவை யாவும்‌ மறைந்துவிடும்‌. பந்தத்தை விட்டுவிடு; * மகனாக ? 
மாறு. அப்போது இயேசு கிறித்துக்‌ கண்ட வண்ணம்‌ நீயும்‌ 
தந்தையைக்‌ காணலாகும்‌. அளவு படாத வலிமையே சமயமும்‌ 
கடவுளும்‌ ஆகும்‌. பலவீனத்தையும்‌ அடிமைத்தனத்தையும்‌ 
விலக்கிவிடு, நீ பந்தமற்றவன்‌ என உணர்வாயாயின்‌, நீ ஆன்‌ 
ாவேதான்‌ ; நீ பந்தமற்றவன்‌ என அறிவாயாயின்‌ உனக்கு இற 
வாத்‌ தன்மை உண்டு. பந்தமற்றவராயிருப்பின்‌ கடவுள்‌ இருப்பது 
உண்மையாகும்‌. 
1 % % 3 


, உலகம்‌ இருப்பது எனக்காக? யான்‌ இருப்பது உலகத்திற்காக 
அன்று. நன்மையும்‌ தீமையும்‌ நமக்கு அடிமைகளாம்‌. நாம்‌ 
அவற்றுக்கு அடிமைகளல்லோம்‌. விலங்கின்‌ இயல்பாவது; தான்‌ 
இருந்த இடத்தே இருப்பதே; அதாவது; முன்னேறாதிருப்பதே. 
மனிதனது இயல்பாவது, நன்மையை நாடலும்‌, தீமையை விலக்கு 
தலுமாம்‌ ; தெய்வத்தின்‌ இயல்பாவது, அவ்விரண்டில்‌ எதையும்‌ 
தேடாமையே ! ஆனால்‌, நித்தியமாய்‌ ஆனந்த வடிவமாயிருப்பதே- 
நாம்‌ தெய்வங்களாய்‌ இருப்போமாக ! நெஞ்சைக்‌ கடல்‌ போல 
ஆக்கு ; இவ்வுலக அற்பப்‌ பொருள்‌ அனைத்திற்கும்‌ அப்பாற்செல்‌ ; 
தீமையைக்‌ கண்டும்‌ உவகை நறவுண்டவனாகு ; மூதுலலை ஓர்‌ 
ஓவியமாக நோக்கு; இப்பாரில்‌ உள்ள எதுவும்‌ உன்னைப்‌ பாதிப்‌ 
பது இல்லை என்பதை ஓர்ந்து; அந்த ஓவியத்தின்‌ வனப்பை இரக 
ஒரு சேற்றுக்‌ குட்டையிலே குழந்தைகள்‌ கண்ணாடி மனிதனைக்‌ 
கண்டுபிடிப்பதுண்டல்லவா? அதுவே இந்த ஞாலத்துள்ள நன்மை 

்‌ யாவது அமைதியோடும்‌-ஆன்ம திருத்தியோடும்‌ அதனை நோக்கு. 


A 


370 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-— 
இறைவரது! திரு 


நன்மை தீமைகளை ஒன்றாகக்‌ காண்‌. இரண்டும்‌ : 
விளையாட, ற்‌. i i ந்தம்‌ கொள்‌ 
டலேயாம்‌. அனைத்திலும்‌ ஆனந்தம்‌ ந 
3 + 3 

்‌ த டு: “யாவும்‌ இ 
என்‌ குருநாதர்‌ பின்வருமாறு மொழிவதுண்டு்‌ வேண்டும்‌: 
வுளே; ஆனால்‌ புலியுருக்கொண்ட கடவுளை விலக்கி முக்கு நீரை 

எல்லா நீரும்‌ நீர்தான்‌ ; ஆனால்‌, குடிப்பதற்கு கற 
விலக்குகிறோம்‌.?? ந; ஞாயிறும்‌ 
, வான்‌ முகடு முமுவதும்‌ தூபக்‌ கிண்ணமாக கோயில்‌ 
திங்களும்‌ விளக்குகளாகும்‌. (இந்நிலையில்‌) வேறென்ன (கடவ 
வேண்டியுள்ளது? ££ எல்லாக்‌ கண்களும்‌ உம்முடையன்‌ வ ்‌ 
ளூடையனவே); எனினும்‌, உமக்கு (கடவுளுக்கு) 20 
இல்லை. எல்லாருடைய கைகளும்‌ உம்முடைய கைகளே? 
உமக்கு ஒரு கையும்‌ இல்லை.?? வேண்டா 
. ஒன்றையும்‌ வேண்டுமெனத்‌ தேடிச்‌ செல்லாதே; ( க்கொள்: 
என்று) எதையும்‌ விலக்காதே; எதிர்ப்படுவதை ஏற னலாம்‌- 


ஒன்றாலும்‌ தாக்கப்படாமலிருப்பதே சுதந்தரம்‌ 
பொறுமையாயிருப்பதோடு நின்றுவிடாதே; பற்றற்றிர்‌- பக்த 
கதையை நினைவில்‌ இருத்திக்கொள்‌. ஓர்‌ எருதின்‌ ப மனச்‌ 


ஒரு கொசு நெடுநேரம்‌ அமர்ந்திருந்தது. பின்பு அதன்‌ “தனு 
சான்று உறுத்திற்று; அதனால்‌, அது எருதை நோக்கி, தா 
பான்‌ நெடுநேரமாய்‌ இங்கே அமர்ந்திருக்கிறேன்‌- கட்‌ 
யான உமக்குத்‌ தொந்தரவை அளிக்கலாம்‌. எனக்கு ௮ ற்பிற்றி: 
ட்‌ இதோ நான்‌ போய்விடுகிறேன்‌,?? என்று இப்‌ 
னால்‌, அந்த எருதோ, அதற்கு மறுமொழியாக, 

அப்படிச்‌ சுற்றும்‌ நினையாதே, னு தபம்‌ முமுவகை 
கொண்டுவந்து என்‌ கொம்பின்மீது வாழலாம்‌. உங்களால்‌ னு 
யாது செய்ய இயலும்‌ ? என உரைத்தது 


ஐன்‌ 26 புதன்‌இழமை 


மேதாவியர்‌ அனைவரும்‌ இ கத்த 

னை ர [i ய்‌ 

டு ன்‌ ்‌ த அறிவர்‌. (உலக ந . ஓப்‌ 
ஐய்விகச்‌ சூத்திரதாரியாகிய இறைவரிடம்‌ நம்மை முற்று 


அருளுறை 371 


வித்துவிடுவோம்‌. அவரே எல்லாம்‌ செய்யட்டும்‌. நாமாக ஒன்றை 


பம செய்யாதிருப்போம்‌. கண்ணபிரான்‌; “அருச்சுனா, இவ்‌ 
க ன என்கிறார்‌. கடவுளே உன்னை முற்றிலும்‌ ன்‌ ப்‌ 
அ விட்டுவிட்டு, முற்றிலும்‌ தொடர்பற்றிரு; அப்போதுதா 
“ஊமையாக உனக்குச்‌ செயலாற்ற இயலும்‌. உண்மையான 
சக்திகளை (காரணங்களை) எவரும்‌ கண்களால்‌ காண ' இயலாது; 
காரியங்களை மட்டும்‌ (வி&ைவுகளை மட்டும்‌) நாம்‌ நோக்க இயலும்‌: 
“ஆணவத்தைத்‌ தூர வைத்துவிடு; அதை இழந்துவிட; அதை மறந்து 
விடு; இறைவரைச்‌ செயல்‌ புரியும்படி விட்டுவிடு; செயல்‌ புரிதல்‌ 
அவரது காரியமாகும்‌. ஒதுங்கி நின்று இறைவரைச்‌ செயல்புரிய 
விடுவதைத்‌ தவிர நமக்குச்‌ செய்வதற்கு ஒன்றும்‌ இல்லை. நமது 
அகங்காரத்தை எவ்வளவு ஒழிக்கிறோமோ, அவ்வளவுக்கு இறைவர்‌ 
அ உள்ளே புகுகிறார்‌. சிறிய (நான்‌? என்பதை நீக்கிவிட; பெரிய 
நான்‌? என்பதை மட்டும்‌ வாழவிடு. 1 
நம்‌ எண்ணங்கள்‌ நம்மை உருவாக்குமாறே நாம்‌ உள்ளோம்‌. 
ஆதலால்‌, நினைப்பதைப்‌ பற்றி விழித்தேயிரு. சொற்கள்‌ அவ்வளவு 
முக்கியமானவையல்ல. எண்ணங்களே நிலைத்து நிற்கின்றன. 
அவை நெடுந்தொலை செல்கின்றன. நாம்‌ நினைக்கும்‌ ஒவ்வொரு 
நினைவிலும்‌ நமது சொந்த ஓமுக்கத்தின்‌ வண்ணம்‌ தோய்ந்‌ 
திருக்கும்‌; ஆதலால்‌ தூய்மையும்‌ புனிதமும்‌ வாய்ந்த மனிதனின்‌ 
விளையாட்டுச்‌ சொற்களும்‌ வசை மொழிகளும்‌ அவனுடைய சொத்த 
அன்பிலும்‌ தாய்மையிலும்‌ ஆழ்ந்தனவாகி, நன்மையை நல்கும்‌. 
ஒன்றிலும்‌ ஆசையுறாதே; இறைவரைச்‌ சிந்தனை ்‌ செய்‌; 
கைம்மாறு கருதாதே; ஆசையற்றவரே பயன்களை விளைவிக்கின்ற 
னர்‌. பிச்சை ஏற்கும்‌ துறவியர்‌ வீடுதோறும்‌ சென்று சமய 
போதனை செய்கின்றனர்‌. அவர்கள்‌ தாங்கள்‌ ஒன்றும்‌ செய்யவில்லை 
என்று நினைப்பதுமன்றி, தங்களுடையதென்று உரிமை பாராட்டு 
வது மில்லை. தாங்கள்‌ அறியாமலே தங்கள்‌ காரியங்களை அவர்கள்‌ 
இயற்றிவருகின்றார்கள்‌. அவர்கள்‌ ஞானம்‌ என்னும்‌ மரத்தின்‌ 
கனியை உண்பார்களாயின்‌ அவர்கள்‌ அகங்காரமுள்ளவர்‌ களா 
வார்கள்‌. அவர்கள்‌ புரியும்‌ நன்மைகளெல்லாம்‌ பறந்துவிடும்‌. 
“நான்‌? என்று அகங்காரங்கொள்ளும்‌ அக்கணம்‌ முதற்கொண்டு 
நாம்‌ மோசம்‌ போனவர்களாய்‌ விடுகிறோம்‌. அதை “ஞானம்‌? என 
வழங்குகின்றோம்‌. ஆனால்‌, அது ஞானமன்று. ஒரு மரத்தோடு 
1—26 


372 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_—சுடர்‌-! 
தம்ப லாம்‌. 
கட்டப்பட்ட காளை அதனைச்‌ சுற்றிச்‌ சுற்றிப்‌ போவதி ச அ 
இறைவர்‌ தம்‌ ம்‌ த்துக்‌ டுள்ளார்‌ அற 
2 தம்மை மிக நன்றாக மறைத்துக்‌ கொண்டூள்‌ ரல எவ 
னால்‌, அவரது கருமம்‌ மிகச்‌ சிறந்ததாகின்றது. அதி 4 அவனே 
ட தன்னைச்‌ செவ்வனே மறைத்துக்‌ கொள்வா 60” வாயே 
ணட மான ஒன்றை ஆற்றி முடிப்பவனாவான்‌- “யாம்‌. 
வன்றுவிடூவாயாயின்‌, பிரபஞ்ச முழுதும்‌ உனது ௨ Rh த்‌ 
சத்துவ நிலையிலே நாம்‌ பொருள்களின்‌ உண்‌ க்கும்‌ 
தையே கண்டுவிடுகிறோம்‌. நாம்‌ ஐம்புலன்களுக்கும்‌ நில ர்‌ 
டபக்‌ விரைகின்றோம்‌. நம்மை (அந்த வடிவத்‌ ்‌ 
டாது) உள்ளே அடைத்து வைத்‌ க்கும்‌ 2 
i த்திருக்கும்‌ வைர வ ற; 
வாம்‌: “நாம்‌ இதைச்‌ செய்கிறோம்‌; தச்‌ சய்கி ல்‌ 
ஏனையவற்றையும்‌ செய்கிறோம்‌, என்று கருதிக்கொண்டு அ 
கம்‌ கர்த்தாக்களாகக்‌ கூறிக்கொள்ளுகிறோம்‌. ந்த 22 
க என்பதை ஒழித்துவிட; உன்னிடத்துள்ள 
தக்‌ கொன்றுவிடு. “£நானல்லேன்‌; நீயே,” என்று கூலி; | ட 
உணர்‌; இதன்படி வாழ்‌. அகங்காரத்தாற்‌ படைக்க ச. 
உலகை நாம்‌ கைவிடும்‌ வரை முத்தியுலகிற்குள்‌ ஒரு நாளும்‌ க்‌ ்‌ 
ன்‌ தியாகமின்றி இதுவரை அங்கே எவரும்‌ புகுற்ததி மில்லி 
எக்காலமும்‌ புகவுமாட்டார்‌. உலகத்தைக்‌ கைவிடுதல்‌ 
IT, 


ஆணவத்தை மறப்பதுதான்‌; உலகைச்‌ சற்றும்‌ ௨ 
வாழ்தலே 


ஆர ள்‌ 
க்கொ 
அ சல்‌; 
னியேறி 
வாம்‌ 
ணு 


0 இறுதிய i 
துயரத்தால்‌) அதனைக்‌ கால। 3 த ற்‌ ட்‌ 
டியில்‌ வைத்‌ 5 ற்‌ 

நா வத்து அதன்‌ மீது ஏறி நிறு 

டவுளை அடையச்‌ சித்தமா' ர 
அியருறுத்தப்படுபவர்‌ அருள்‌ பெற்றி; 


யாவர்‌. நாம்‌ படிக்க இயலாதவராய்‌ இருப்பின்‌, நற்பேறு அடைந்‌ 
3 


ணய சு வர்‌. 


ஓ cc த 1 
பண்டை? கூட்‌ த 


அருளுரை 373 


வடம்‌ ்‌ ஏனெனில்‌, கடவுளிடமிருந்து ்‌ நம்மை நீக்கக்‌ 
* வை அந்த அளவிற்குக்‌ குறைந்தனவாகும்‌. 

சிற்றின்ப நுகர்ச்சி என்பது, கோடித்‌ தலைகளைப்‌ பெற்ற நாக 
ட்‌ அதனை நாம்‌ காலின்‌ கீழ்‌ இட்டு மிதிக்கவேண்டும்‌. நாம்‌ 
றின்பத்தைத்‌ துறக்கிறோம்‌; முன்னோக்கிச்‌ சென்றுகொண்டே 

கிறோம்‌; எனினும்‌, ஒன்றையும்‌ காணாது ஏக்கமடைகிறோம்‌. 
“ஆனால்‌, ஊக்கம்‌ குன்றாது உறுதியாக நிற்க வேண்டும்‌. உலக 
னது ஒரு பேய்‌. இந்த நாட்டை ஆளும்‌ அரசன்‌ அற்ப அகங்‌ 
காரந்தான்‌. அதைத்‌ தள்ளிவிட்டு மிகுந்த வலிமையுடன்‌ நில்‌. 
காமத்தையும்‌, பொன்னையும்‌ புகழையும்‌ கைவிட்டு, இறைவரை 
சிக்கெனப்‌ பற்றி நில்‌. இறுதியில்‌ முற்றிய புறக்கணிப்பு (உபேட்சை 
நிலையை) அடைவாய்‌, ஐம்புல அவாவைத்‌ திருத்தி செய்வதே 
ஆனந்தம்‌ எனும்‌ கருத்து, கலப்பற்ற உலோகாயதமாகும்‌. அதிலே 
உண்மையான ஆனந்தம்‌ அணு அளவும்‌ இல்லை. அதிலே 
தோன்றும்‌ இன்பம்‌ முமுவதும்‌ உண்மையான ஆனந்தத்தின்‌ 
நிழலேயாகும்‌. ்‌ 

இறைவரிடம்‌ தமமை ஒப்படைத்தவர்கள்‌, உழைப்போர்‌ என்‌ 
னும்‌ பெயர்‌ பெற்றுள்ளவர்‌ அனைவரினும்‌ உலகத்திற்கு அதிக 
நன்மை செய்பவர்களாவார்கள்‌. தன்னை முழுதும்‌ தூய்மைப்‌ படுத்‌ 
திக்‌ கொண்ட ஒருவன்‌, ஒரு சேனைப்‌ பிரசாரகர்கள்‌ புரிவதைக்‌ 
காட்டிலும்‌ மிகுதியாகக்‌ காரியம்‌ சாதிப்பவனாவான்‌. தூய்மை 
யினின்றும்‌, மோனத்தினின்றும்‌ சக்தி வாய்ந்த மொழி பிறக்‌ 
கின்றது. 

“(அல்லிப்‌ பூவைப்‌ போல அமைந்திரு. ஓரிடத்தே நிலைத்‌ 
திருந்து உன்‌ இதழ்களை விரித்துக்‌ கொண்டிரு. வண்டினங்கள்‌ 
தாமாகவே அங்கு வந்து சேரும்‌.?? 

கேசவ சந்திரசேனருக்கும்‌ ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கும்‌ ஒரு 
பெருவேறுபாடு இருந்தது. இவ்வுலகிலே பாவமும்‌ இடும்பையும்‌ 
உண்டு என்றோ, போராடுதற்கெனத்‌. தீமை உளதென்றோ ஸ்ரீ ராம 
கிருஷ்ணர்‌ ஒரு நாளும்‌ ஒப்புக்கொள்வதில்லை. சந்திரசேனர்‌ ஓர்‌ 
அறநெறிச்‌ சீர்திருத்தக்காரர்‌; பிரம்ம சமாஜத்தை நிறுவிய அதவ 
தலைவர்‌. தட்சிணேசுவரத்துத்‌ தீர்க்கதரிசியான ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌, 
பன்னிரண்டாண்டுகள்‌ தனிமையில்‌ நோற்ற பின்‌ இந்தியாவில்‌ 
மட்டுமின்றி, உலக முமுவதிலும்‌ ஒரு (கருத்துப்‌) புரட்சியை விளை 
வித்து விட்டார்‌. அனுபூதியொன்றிலே ஈடுபட்டு வாழ்ந்து அன்‌ 


1 

நறைத்துக்‌ 
பைச்‌ சொரிந்துவிட்டுத்‌ தமது சீவத்‌ தன்மையை ம்க்‌ 
கொள்ளும்‌ மெளனிகளிடமே சக்தி குடி கொண்டுள்ளகி: விகளாய்‌ 
“யான்‌, எனது? என்று ஒரு போதும்‌ உரைப்பதில்லை; “அத்தகைய 
இருந்ததனால்‌, அருட்பேறு எய்தியவர்களாகின்றார்‌ கள - வர்களாய்‌; 
மக்களே எப்போதும்‌ (அனுபூதியில்‌ ஆழ்ந்து) வாழ்‌! மாத்திர 
இறைவரோடு முற்றிலும்‌ ஒன்றுபட்டவர்களாய்‌, வடி களாய்‌, 
மாய்த்‌ திகழ்பவர்களாய்‌, ஒன்றையும்‌ வேண்டாத ந்தர்களை 
எதையும்‌ அறிந்து செய்யா தவர்களாய்‌, கிறித்துகளையும்‌ ர்‌ ந்தை 
யும்‌ படைக்க வல்லவர்களாய்‌ இருப்பார்கள்‌. அவர்களே 2- ; ஆ 
நடத்தி வருபவர்கள்‌; சீவன்‌ மூத்த நிலையில்‌ இருப்பவர்கள்‌ ன்ற 
வம்‌ இம்மியளவும்‌ இல்லாதவர்கள்‌; தாங்கள்‌ ஓரு சிவல்‌ வர்கள்‌: 
நினைவே சூறையாடப்‌ பெற்றவர்கள்‌; பேராசை பாழா ற்றவர்‌ 
அவர்கள்‌ முற்றும்‌ அற வடிவினர்கள்‌; சீவராக உருப்‌ த்‌ 
களல்லர்‌. 


374 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌- 


> ஜுன்‌ 27-—வீயாழக்கழமை 
தவ மினு 
[சுவாமிகள்‌ இன்று காலை “புதிய ஏற்பாடு” எனும்‌ தறித்த 
கொணர்ந்து யோவான்‌ எழுதிய சுவீசேஷத்தைப்‌ பற்றிப்‌ பேசினார்‌. 


கிறித்து அனுப்புவதாக வாக்களித்துச்‌ சென்ற “ஆறுதல்‌ 
வோர்‌? தாமே என்று மகம்மது உரிமை பாராட்டினர்‌: .. அவசிய 
ஒரு தெய்விகப்‌ பிறப்பினர்‌ என உரிமை கொண்டாடுதல்‌ அ 
மன்று என அவர்‌ கருதினார்‌. அவ்வண்ணம்‌ உரிமை பார்‌ 
எல்லா நாடுகளிலும்‌, எல்லாக்‌ காலங்களிலும்‌, பொதுவாக ட்‌ ராக 
துள்ளதே. பெரியார்‌ அனைவரும்‌ தெய்வங்களைத்‌ தம்‌ பெற்றே 
உரிமை பாராட்டியவரேயாவர்‌. னால்‌ 
அறிதல்‌ என்பது வழக்கில்‌ (வியாவகாரிகம்‌) இருப்பதே. ப்பம்‌ 
யைச்‌ சார்ந்தது. ஆதாம்‌ எனும்‌ ஆதி மனிதன்‌ கீழ்‌ நிலைக்கு ப, 
தீது எனப்பகுத்து) “அறிய? நேரிட்ட று 
டவுளாயிருந்தான 
ம 
2 ர்‌ 
ண ்‌ நம்முடைய முகங்களை பற்‌, 
டக்‌ காண இயலும்‌?) பிரதிபிம்பத்தைத்தான்‌ நோக்கஇயச ற்‌ 
பொருளை ஒருபோதும்‌ தூ 


அருளுரை 375 


நஜ இயலாது. நாம்‌ அன்பு வடிவம்‌; ஆனால்‌, அதைப்‌ பற்றி 
பது “கும்‌ போது, நாம்‌ ஒரு மனத்‌ தோற்றத்தைக்‌ கொண்டே 
வாறு செய்ய வேண்டுவதாகிறது; இதனால்‌, பிரகிருதியானது 
பற உருக்கொண்ட நினைவே ! என்பது மெய்ப்பிக்கப்படுகிறது. 
நிவிருத்தியாவது, உலகத்தைவிட்டு வேறு புறம்‌ திரும்பலாகும்‌. 
முதன்முதல்‌ படைக்கப்பட்டவர்‌ (சனக, சுனந்தன, சனாதன, 
சனத்குமாரர்‌) நால்வராவர்‌. புறத்தே தோற்றுவித்தல்‌ சிறப்பான 
தன்று என அன்னத்தால்‌ (கடவுளால்‌) எச்சரிக்கப்பட்டதாகவும்‌ 
தனால்‌ அவர்கள்‌ படைப்புத்‌ தொழிலை ஏற்காது வாளா இருந்த 
தாகவும்‌ இந்து மதப்‌ புராணம்‌ இயம்புகின்றது. இதன்‌ கருத்து 
யாதெனின்‌, பேச்சு என்பதே இழிதலாகும்‌ (இழிந்த நிலை எய்த 
லாகும்‌); ஏனெனில்‌, வாக்கால்‌ சிறந்த புராணப்‌ பொருளை உரைக்க 
வேண்டின்‌, எமுத்தைக்‌ கொண்டுதான்‌ உரைக்க இயலும்‌. அப்‌ 
பொழுது எழுத்து (அப்பொருளை விளக்கமாட்டாது) அதனை 
மறைத்துவிடுகிறது (உயிரற்றதாக்கிவிடுகிறது). எனினும்‌, பரம்‌ 
பொருள்‌ பிராகிருதப்‌ போர்வையை அணிந்தே ஆக வேண்டும்‌. 
போர்வையின்‌ காட்சியில்‌ உண்மைப்‌ பொருள்‌ மறைவதை நாம்‌ 
பின்னரே அறிகிறோம்‌. பெருங்குரவர்‌ ஒவ்வொருவரும்‌ இதை 
அறிந்துள்ளவரேயாவர்‌. இதனாலன்றோ தீர்க்கதரிசிகள்‌ ஒருவர்‌ 
பின்‌ ஒருவராகத்‌ தொடர்ந்து வந்து நமக்குத்‌ தத்துவத்தை 
எடுத்துக்‌ காட்டி, காலத்திற்கேற்றவாறு ஒரு புதுப்‌ போர்வையை 
அதற்கு அளிக்க நேர்கிறது ? சமயம்‌ ஒன்றே என்றும்‌, எல்லாக்‌ 
குரவர்களும்‌ அதனையே போதிக்கின்றார்கள்‌ என்றும்‌ என்‌ குரு 
நாதர்‌ அறிவுரை வழங்கினர்‌. ஆனால்‌, அப்பரம்பொருளை ஒரு வடி 
வத்தின்‌ மூலமாக எடுத்துக்‌ காட்ட இயலுமாதலின்‌ பழைய வடிவத்‌ 
தினின்றும்‌ அதனை வெளியே எடுத்து நம்முன்‌ அதனை ஒரு புதிய 
வடிவத்தில்‌ அமைத்துக்‌ காட்டுகின்றனர்‌. நாம்‌ நம்மை நாம 
ரூபங்களினின்றும்‌, சிறப்பாக உடலினின்றும்‌ விடுவித்துக்‌ 


1 அறிபவன்‌ தனது பிரதிபிம்பத்தை அறிவதன்றித்‌ தன்னை அறிய 
முடியாதவன்‌ ஆதலின்‌, அவன்‌ எப்போதும்‌ அறியவொண்ணாத பொருளா 
றான்‌. அக்காரணம்‌ பற்றியே அறிவு அறிபவனினின்றும்‌ பிரிந்து வேறாக 
நிற்கின்றது; ஆதலால்‌, புறவுருக்கொண்ட நினைவாகின்‌ யத. அது அறிப 
வனுக்கு வெளியே வேறான ஒரு பொருளைப்‌ போன்று நிம்கன்ற நினை 
வாகும்‌. அறிபவன்‌ ' புருடன்‌ ' எனும்‌ பெயர்‌ பெறுதலால்‌, அதனிற்‌ 
பிரிந்து வேறாக நிற்பது பிரகிருதி எனும்‌ பெயர்‌ பெறுதல்‌ வேண்டும்‌, 
இதனால்‌, சுவாமி பிரகிருதி புறவுருக்கொண்ட நினைவே என்றார்‌. 


376 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌. சுடர” 


னம யப்‌, நல்லதோ, கெட்டதோ, எவ்வுட2 பந்தத்‌ 
ணடா எனும்‌ நிலை வருமாயின்‌, அப்போதுதான்‌ 
ர லம்‌ உய்ந்தவராவோம்‌. முடிவற்ற முற்போக்கு சரீர 
'ந்தமேயாகும்‌ ; உருவ அழிவே விரும்பத்தக்கதி- டயவேண்‌ 
மாயினும்‌ சரி, எவ்வுடலினின்றும்‌ 1 யான்‌ விடுதலை ரருள்கள்‌ 
டும்‌. உண்மையாய்‌ இருப்பவர்‌ கடவுளே ; இரண்டு மன்‌ 
சத்தானவையாகா. ஆன்மா ஒன்றே; நானே அது. ல மட்டும்‌ 
a ea கு ஏதுவாகும்‌ முலை ௫வானுக்கே 
ன்‌ ந்த ம்திப்புடையவை; அவை கருமஞ்‌ செ ன்‌ 
நலன்‌ அளிப்பன; பிறனெவனுக்கும்‌ நன்மையைக்‌ 9 5 சார்ந்த 
அறிதலாவது, இனம்‌ பிரித்தலேயாகும்‌. ஓரினத்தை ம்‌ ஒரு 
பல பொருள்களைக்‌ காணும்போது அவற்றின்‌ தொகு 
பெயரிட்டு, அதோடு திருத்தியடைகிறோம்‌; “நிகழ்ச்சி கனை (ஏ 
மைகளை) நாம்‌ கண்டுபிடிப்பதன் றி, அவற்றின்‌ காரண த்‌ ப்ப 
அவ்வாறு நிகழ்கின்றன என்பதை) ஒரு நாளும்‌ கண்டுப்‌ ல்‌ 
தில்லை. முன்னினும்‌ அகன்றதோர்‌ இருள்‌ செறிந்த பிரதே 
சுற்றி வந்து (விசாரணை செய்து) விட்டு, நாம்‌ ஏதோ ஸ்ர. 
அறிந்துவிட்டதாக எண்ணுகின்றோம்‌. இவ்வையகத்தில்‌ றி 
என்ற கேள்விக்கு விடை கூறல்‌ இயலாது; அதனைப்‌ பெற / ர்‌ 
£டவுளிடம்‌ செல்லவேண்டும்‌. அறிவோனை ஒரு போதும்‌ தி 
வரம்புக்கு உட்படுத்த இயலாது; கடலில்‌ விமுந்த ஓர்‌ உப்புக்‌ த 
பான்றதே அவனது நிலை. அறிவோன்‌ கடலில்‌ (பரப்பிரா? 
தில்‌) இரண்டறக்‌ கலந்துவிடுவான்‌. த்‌ 
வேற்றுமைப்படுத்தலினால்‌ படைப்பு ஏற்படுகிறது? ஒருப்‌ 
தாயிருத்தல்‌ எனும்‌ சமத்துவமே வ்‌ வேற்றுமைப்படுத்தி? 
அப்பாற்‌ செல்‌; வாழ்வையும்‌ சாவையும்‌ அப்போது நீ வெல்வார்‌ ப்‌-- 
நித்தியமான சமத்தன்மையை அடைந்து கடவுளிடம்‌ நிலைப்பா?்‌ 
இழந்தேனும்‌ முத்தியைப்‌ பெறு: 
தாள்கள்‌ எத்தன்மையன 
க ட கட்த த? த டத நம்‌ பிறவிகள்‌; ஆனால; நா 


மோ; 
ய 
இய றோம்‌. ஒரு கொள்ளிக்கட்டை 


1 ம்‌ 
உடல்‌ வரையறைக்குட்பட்‌ 

& A பட்ட ஒன்‌ 
பற்றதாய்‌ அகண்டமாய்‌ 


று. 
= ள்‌ 
இரண்‌ க 2 இருத்தல்‌ வேண்டும்‌. கண்டப்‌ பொடு? ர 
ன்ப! இருத்தல்‌ ஒன்னு. ஆதலின்‌ ர்‌ கடவுளாகிய 
, ஒன்றாக இருத்தல்‌ வேண்‌ ்‌ த 


டுமேயன்‌ றி இரண்டாதல்‌ ஒண்ணாகி: 


ள்‌ ல்லை 
ஆதலால்‌ உடலற்ற ப கள்‌ ' 


அருளுரை 377 
க விரைவாகச்‌ சுழற்றும்போது ஓர்‌ ஒளி வட்டம்‌ நம்‌ கண்ணுக்‌ 
க தோன்றுவதுபோல, ஒரு பதிவு நம்மீது ஏற்படுகிறது. எல்லாச்‌ 
கட்‌ அகும்‌ அடிப்படையிலுள்ள ஒற்றுமையே ஆன்மா; அது 
யாது நித்தியமாய்‌, மாராததாயிருப்பதால்‌, அதுவே கடவுள்‌; 
த்க்‌ அது உயிரன்று; உயிராக மாறுபாடடைகின்றது. அதி 
லு சுகமாக மாற்றப்படுகின்றது. 
இன்று உலகத்தார்‌ கடவுளைக்‌ கைவிட்டு 
த்‌ LD; அவர்‌ உலகத்திற்கு வேண்டுவதைப்‌ போதுமளவு செய்வ 
தாகத்‌ தோற்றாததுதான்‌. ஆதலால்‌; அவர்கள்‌ “அவரால்‌ என்ன 
மை??? என்கிறார்கள்‌. நாம்‌ கடவுளை நகராண்மைக்‌ கழக: 


வருகின்றனர்‌; 


திகாரியென்றா கருதுவது ? 

நாம்‌ செய்யக்கூடியதெல்லாம்‌, ப 
பாடுகள்‌ ஆகிய அனைத்தையும்‌ அடக்கிவிடுவதே; சீவத்‌ தன்னி 
மீது ஆட்சி புரிவதே; மனம்‌ எனும்‌ துறையில்‌ தற்கொலை செய்வதே 
என்னலாம்‌. உடலஜயும்‌ மனத்தையும்‌ தூய்மையாகவும்‌, பல்ல 
நிலைமையிலும்‌ வைத்திரு; ஆனால்‌, கடவுளை அடைய நமக்குத்‌ 
துணை-செய்யும்‌ கருவிகளாக மட்டும்‌ அவை திகழட்டும்‌. இதுவே, 
அவற்றின்‌ ஒரே மெய்ப்பயன்‌. உண்மையை உண்மைக்காகவே 
நாடு; ஆனந்தத்தையும்‌ எதிர்பாராதே. அது தானே வந்தடைய 
லாம்‌; ஆனால்‌, உன்னைத்‌ தூண்டுகோலாகக்‌ கொள்ள அதற்கு 
இடங்கொடாதே. கடவுளை அடைவதைத்‌ தவிர வேறு நோக்கங்‌ 
கொள்ளாதே. நரகத்தின்‌ வழியாகவேனும்‌ உண்மையை நாடும்‌ 
துணிபு கொள்‌. 


ஆசைகள்‌ பகைகள்‌ வேறு 


ஜுன்‌ 29--வெள்ளிக்கிமமை 
[கூட்டத்தார்‌ அணைவரும்‌ இன்று ஒரு விருந்திற்குச்‌ சென்றனர்‌. 27 
கிருந்தா வம்‌ சுவாமிகள்‌ உபதேசித்துக்கொண்டேயிீருப்பார்கள்‌ ; எனினும்‌, 
குறிப்புகள்‌ எழுதப்படவில்லை. அவர்‌: பேசியதைப்பற்றிய எழுத்து ஒன்றும்‌ 
அகப்படவில்லை. ஆனால்‌, விருந்திற்குப்‌ புறப்படுமூன்‌ காலைச்‌ இற்றுண்டி 
அருந்தத்‌ தொடங்குமுன்‌ அவர்‌ பேசியது இத :] 


எல்லா உணவிற்கும்‌ நன்றி கூறு. அது பிரம்மமேயாகும்‌. 
அவரது எங்கும்‌ பரந்த ௪த்தி தனி மனிதனது சத்தியாக மாற்றப்‌ 
படுகிறது; நாம்‌ செய்யும்‌ எல்லாச்‌ செயல்களுக்கும்‌ நமக்கு அது 
துணை புரிகின்றது. 


378 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—சுடர்‌- ்‌ 


ஐன்‌ 29 - சனிக்கிழமை 


[சுவாமி தமது கையில்‌ சதையோடு இன்று காலை ஒத்தார்‌ 
ருச்சுன ஓதில்‌ 


உயிர்கட்கு இறைவராகிய கண்ணபிரானார்‌ ௮ . தரம 
குடாகேசனிடம்‌ (உறக்கத்தை வென்றவனிடம்‌) பேசுகிற க்கும்‌) 
க்ஷேத்திரம்‌ (போர்க்களம்‌) இவ்வுலகமாகும்‌. (நீதியை 2 பாராடத்‌ 
பஞ்ச பாண்டவர்‌ (நாம்‌ நேசிப்பனவும்‌, எதிர்த்துப்‌ ்‌ J 
தக்கனவுமாகிய) நூறு சகோதரர்களோடு போராட வாய்ந்த 
(ஞான விழிப்புற்ற ஆன்மாவாகிய) மிகு வீரத்தன்மை னிடத்தி 
அருச்சுனன்‌ சேனைத்‌ தலைவனாகிறான்‌. நாம்‌ எவற்றி? அனைத்‌ 
மிக்க பற்று உடையோமோ, அந்த இந்திரிய சுகங்கள்‌ ம்‌ 
தோடும்‌ போர்‌ புரிந்து, அவற்றைக்‌ கொல்ல வேண்டு எண்‌ 
தனிமையாக நிற்றல்‌ வேண்டும்‌. நாம்‌ பிரம்மம்‌; ஏனைய 
ணங்கள்‌ யாவற்றையும்‌ இதனுள்‌ அமிழச்‌ செய்ய வேண்டு சிறி 
கண்ணபிரானார்‌ எல்லாவற்றையும்‌ இயற்றினார்‌ 5 அ . 
தும்‌ பற்றின்றியே செய்தார்‌. அவர்‌ உலகத்து வாழ்ந்தும்‌; 5 
துக்கு வசப்பட்டவரல்லர்‌. “எல்லாக்‌ கருமங்களையும்‌ செய; 
பற்றின்றிச்‌ செய்‌ ; கருமத்தின்பொருட்டே கருமஞ்‌ செய்‌ 
பொருட்டு ஒரு பொழுதும்‌ கருமஞ்‌ செய்யாதே.?? 


+ + ட்‌ ல்‌ 
நாம ரூபங்கள்‌ சம்பந்தப்பட்டமட்டில்‌ விடுதலை என்ப 2 
போதும்‌ உண்மையாகமாட்டாது. (பானைகளாகிய) நாம்‌ எட்‌ 


ளால்‌ ஆக்கப்பட்டுள்ளோமோ, அக்களிமண்ணே அது; ப 
அது வரை! aE தலாக 
த வரையறைக்குட்பட்டகு; விடுதலை பெற்றுள்ளதன்று- “95 ழ்‌ 
காடர்புற்ற ஒன்றைப்பற்றியவரை விடுதலை என்பது ஒரு ந்‌ 2 
ளே 


வதையும்‌ இழக்கும்‌ போதே “த 
சொ கூடிய ஆன்மாவேயாகும்‌. வேறுபாடு அமைந்திருப்பத ற 
தை தலைதா கப்படும்‌ ஒரு பண்‌ போன்றது; ல சம்‌ 
ஒபசரங்கள்‌ ஏற்படுகின்றன. ஆனால்‌, அவை பின்‌ வரும்‌ இ 
இளைய மிகவும்‌ பூரணமாக்குவன. எங்கும்‌ நிறைந்த இர? 

ல மூன்று கருத்துக்கள்‌ தலையெடுத்துள்ளன? அவையாவன 


அருள்‌ 379 
பில்‌ வலிமை, சமத்துவம்‌ என்பன. உனது சுதந்தரத்தால்‌ 
ந்‌ துன்பம்‌ உண்டாகுமாயின்‌, நீ விடுதலை பெற்றவ 

டாய்‌; நீ பிறர்க்குத்‌ துன்பம்‌ விளைவிக்கக்கூடாது.. 

கில்‌ பலவீனனாவது துயரமடைதலே யாகும்‌.?? என்று க்‌ 
DS, மில்டன்‌ என்னும்‌ கவிஞர்‌. கருமஞ்‌ செய்தலும்‌, துன்புறு 
DED பிரிக்கமுடியாதபடி இணைந்துள்ளன (பன்முறையும்‌ பெரி 
தும்‌ சிரிப்பவன்‌ பெரிதும்‌ துயருறுபவனேயாவான்‌). “செய்கருமத்தே 
டடக்‌. சேரும்‌ பயன்‌ தன்னில்‌ ஐய, உனக்கில்லை அதிகாரம்‌.” 


% A, + 


தீய நிணைவுகள்‌, சடவுலக நிலையினின்று நோக்குங்கால்‌; 
நோய்க்‌ கிருமிகளேயாகும்‌. நம்‌ உடல்கள்‌ இரும்புத்‌ திண்டு போ்‌ 
றவை; ஒவ்வொரு நினைவும்‌ அதன்‌ மீது ஒரு சிறு சம்மட்டி 
அடிக்கும்‌ அடிபோன்றது. அதன்‌ மூலம்‌ நாம்‌ அதை நினைத்த 
வாறு உருவாக்குகிறோம்‌. பத்‌ 

நாம்‌ நம்‌ உள்ளங்களைத்‌ திறந்து வைத்திருப்போமாயின்‌ இ 
பிரபஞ்சத்திலுள்ள எல்லா நல்ல நினைவுகட்கும்‌ உரிமையுடைய 
ராவோம்‌. 

புத்தகம்‌ முமுவதும்‌ நம்மிடம்‌ உள்ளது. “மூடனே, உனக 
இது காதில்‌ விழவில்லையா? உனது நெஞ்சிற்குள்ளே இரவும்‌ 7 
லும்‌ நித்தியமான இன்னிசை சச்சிதானந்த ஸோஹம்‌; ஸோஹம்‌ 
(இயல்‌, உண்மையறிவு இன்பம்‌, நான்‌ அவனே, நான்‌ அவனே 
எனும்‌ இசையொலி) ஒலித்துக்‌ கொண்டேயுள்ளது. ்‌ 

எல்லா க்‌ தா்‌ நம்மில்‌ ஓவ்வொருவரிடத்திலும்‌ 
திகழ்கின்றது; எறும்பினிடத்தும்‌ மிக உயர்ந்த ஞானியிடத்தும்‌ 
அமைந்துள்ளது. உண்மையான மதம்‌ ஒன்றே; ஆனால்‌, நாம்‌ 
உருவங்கள்‌ மூலமும்‌, குறிகள்‌ மூலமும்‌, விளக்கங்கள்‌ மூலமும்‌ 
போராடுகிறோம்‌. (இராமராச்சியம்‌? எனும்‌ இக்காலம்‌ இதை? 
காணுந்‌ திறமையுள்ளார்க்கு, முன்னரே இருப்பதுதான்‌; நாம்‌ 
நம்மையே இழந்துவிட்டோம்‌. அதன்‌ பின்‌ உலகத்தை இழந்து 
விட்டதாக நினைத்துக்‌ கொள்கிறோம்‌. 

“பூரண வலிமை? என்பது இவ்வுலகில்‌ நைஷ்கர்மியமே (2 
லின்‌ றியிருத்தலே) யாகும்‌. அது தன்னிலையில்‌ உள்ளது என்பதே; 
கருமஞ்‌ செய்வதன் று. ்‌ 

உண்மையான நிறைவுத்‌ தன்மை (பூரணத்துவம்‌) ஒன்றே 


350 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-! 


்‌ ்‌்‌ i 5 1 
தான்‌; ஒன்றோடொன்று ஒப்பிட்டுக்‌ காணப்படு பாணத் 
கள பலவாகத்தான்‌ வேண்டும்‌. 


ஜுன்‌ 80 ஞாயிற்‌.றுக்கமை 
உத x ப 
” பொய்ம்மையின்றி நினைக்க முயலுதல்‌; இல்லாததை இ 
தாக்க முயலு வதாகும்‌. தூல உதாரணம்‌ ஒன்றின்றிப்‌ 6 பாத்‌ 
வன விலங்குகள்‌? என்ற கருத்து எழாது; அவ்வா றே சட்டி 
பற்றிய கருத்தும்‌. ர 
ன்‌ இவ்வுலகிலுள்ள கருத்துகளினின்றும்‌ வடித்துப்‌ பெற்ற தீ 
பருங்கருத்தே நம்மாற்‌ கடவுள்‌ எனப்‌ பெயரிடப்‌ பெறுவது: த்‌ 
, ஒவ்வொரு நினைவிலும்‌ இரு பகுதிகள்‌ உள்ளன்‌; அவை; கே 
தும்‌ மொழியுமாம்‌. அவை இரண்டும்‌ நமக்கு இன்றியமையா தன்‌ து 
£ருததுண்மை வாதியரோ, பொருள்‌ உண்மை வாதியரோ; எல்‌ 
த்‌ சரியானதன்று; கருத்தும்‌ மொழியும்‌ ஆகிய இரண்‌ 
யும்‌ நாம்‌ கொள்ளவேண்டும்‌. ம 
வ்‌ முகத்தைக்‌ காண்பது கண்ணாடியின்‌ மூலமே இயலுமா? 
தம்‌ 2 அறிவு முழுவதும்‌ பிரதிபிம்பத்தைப்‌ பற்றியதே. ௭௨௫ 
ரப ஆன்மாவையோ, கடவுளையோ அறிய 
வம்ப அந்தச்‌ சொந்த ஆன்மாவேயாவோம்‌; ட்‌ 
[4 2 ச 
“ந ல என்பதே இல்லாத போது நீ நிருவாண நிலையில்‌ 
ந கச்‌ சிறந்த நிலையில்‌ இருப்பதும்‌, நீ உண்மையா! 
5. என்பது இல்லாத பொழுதே;?? சிறுமை 
அகங்காரம்‌ ட த;?? அதாவது று ம்‌ 
பாலரிட ரம்‌ ஓழியும்போதே. தெய்விக உள்ளொளி பெரு 
விக்கு அமறைக்கப்பட்டுளது. இரும்புக்‌ கூண்டுக்குள்‌ வைத்‌ 
த்த தல்‌ i அது வாயில! 
ழ்‌ வாராது. மெல்ல மெல்‌ நிதளவேனும்‌ ஒளி அதி தன்னை 
ம்‌, மறைக்கும்‌ ்‌ 
யில்‌ அது க கும்‌ ஊடு பொருளை வரவர மெல்லிதாக்கி, ரா 
செய்ய இய 12 
ற்ற 
ரக 


உள்ளை 
பிருப்பசி 
யுடை? 


மேலும்‌ உயர்ந்த பிரதி பிம்பரி” த 
ஈம்‌ அனைவரும்‌ சென்று கொண்டீ 


அருளுரை 351 
6 ட்‌ ௫. ௪. க 
டு கூண்டு? என்பது ஒன்று உள்ள வரைக்கும்‌; சடசாத 
ன்‌ வாயிலாகத்தான்‌ அவசியம்‌ கருதவேண்டும்‌. பொறுமை 


ய] ப . » 
ரப ஒரு நாளும்‌ வெற்றியடைய மாட்டான்‌. 
ன்‌ டி 3 


கிறோம்‌. 


பெருஞானியர்‌ ந வவத்தினைப்‌ போதிக்க உதவும்‌ தூய 
விளக்கமாவர்‌, பத கத்து ஞானியையே தத்துவமாக்கு 
கின்றார்கள்‌ ; அதன்‌ பின்‌ மனிதரிடத்துள்ள தத்துவத்தை மறத்து 
விடுகின்றார்கள்‌. உருவக்‌ கடவுளைக்‌ குறித்துப்‌ புத்தர்‌ ஓயாது பல 
மாகக்‌ கண்டித்ததன்‌ விளைவாகவே இந்தியாவில்‌ உருவ வழிபாடு 
கவதாயிற்று. வேத காலத்தில்‌ மக்கள்‌ உருவங்களை அறியாது 
போனார்கள்‌ ; காரணம்‌ யாதெனின்‌ அவர்கள்‌ கடவுளை, எங்கும்‌ 
கண்டமையே; படைப்பவரும்‌ தோழருமான கடவுளை இழந்த 
மைக்கு எதிர்வினையாக எழுந்ததே உருவஞ்‌ சமைத்தல்‌. அதனால்‌; 
கர்‌ இர்‌ உருவமானார்‌. அத்தகையவரே இயேசுவும்‌. உருவங்கள்‌ 
உலவுவதற்குரிய எல்லையாவது, மரம்‌ கல்‌ என்பவற்றிலிருந்து 
தொடங்கி இயேசு புத்தர்‌ வரை அமைவதே. ஆனால்‌, நமக்கு உரு: 
வங்கள்‌ இன்றியமையாதவைகளே. 


% ்‌ * * 


வலியச்‌ செய்யப்படும்‌ சீர்திருத்த முயற்சிகள்‌ எப்போதும்‌ சீர்‌ 
திருத்த வேகத்தைத்‌ தணிப்பதிலேதான்‌ முடியும்‌. நீ தீயவன்‌ ?? 
என்னாதே ; எ நீ நல்லவன்‌. ஆனால்‌, முன்னிலும்‌ நல்லவனாகுக ?' 
என்றே மொழி. 

ஓவ்வொரு நாட்டிலும்‌, குருமார்கள்‌ கேடு விளைவி வனம்‌ 
வார்கள்‌ ; ஏனெனில்‌, அவர்கள்‌ கண்டிக்கின்றார்கள்‌ ; ஏசுகின்றார்‌ 
கள்‌; ஒரு கயிற்றைச்‌ சரிப்படுத்தும்பொருட்டு அதனை இழுத்து 
இமுத்து, வேறு இரண்டு மூன்று கயிறுகளை இடம்‌ பெயரச்‌ செய்‌ 
கின்றார்கள்‌. அன்பு ஒரு போதும்‌ குறை கூறாது; பேராசையே 
அதனைச்‌ செய்கின்றது. நேர்மையான சீற்றம்‌ எனப்பட்டதே 
இல்லை. 

ஒருவனைச்‌ சிங்கமாக இடங்கொடாவிடில்‌, அவன்‌ ஒரு நரியாகி 
விடுவான்‌. பெண்ணினம்‌ ஒரு சத்தியே. இப்போது மட்டூந்தான்‌, 
ஆணினம்‌ அதனைத்‌ துன்புறுத்துவதனால்‌ அது திமை விளைவிக்கவே 
மிகவும்‌ உரியதாகின்றது.--அவள்‌ நரியாகிறாள்‌. ஆனால்‌, அவளை 
எவரும்‌ துன்புறுத்தாதபோது அவள்‌ சிங்கமாவாள்‌. 


ப்பவர்களா 


டர்‌-1 


382 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ 
வாற்ற 
சாதாரணமாகக்‌ கூறுமிடத்து, ஞான அவாவினை அத்‌ 
வினால்‌ சமன்படுத்துதல்‌ வேண்டும்‌; அன்றேல்‌, அகி 
உணர்ச்சியளவாகவே இழிந்துவிட தேரும்‌. 
- 3 
ப ப ட்‌ 
2 ர்றுளத 
A மாறும்‌ பொருள்களுக்கிடையே மாறாத கொளு தததி 
என்பதை ஆத்திகர்‌ அனைவரும்‌ ஓப்புக்கொள்கின்றனர்‌ வேறுபாடு 
பரம்பொருளைப்‌ பற்றிய கருத்துகளில்‌ அவர்களுக்குள்‌ நிலும்‌ 


அடுப்பது உண்மையே. புத்தர்‌ இந்த ப தத்தத்‌ i வன்‌ 
அத்தனர்‌. “ பிரம்மம்‌ இல்லை; ஆன்மா இன்ப ம்‌ ன்‌ 
இல்லை,?? என்று அவர்‌ சாற்றினார்‌. ஒழுக்கத்தைப்‌ 
வரையில்‌ உலகம்‌ இதுவரை கண்டவர்களுள்‌ பற 
உயர்ந்தவர்‌ புத்தரே. அவருக்கு அடுத்தவர்‌ கிறித்துவே- 
கீதையில்‌ உரைக்கப்பட்டுள்ளபடி கண்ண பிரானாருடைய 
கள்‌, உலகம்‌ இதுவரை அறிந்தவற்றுளெல்லாம்‌ மிக்க ட 
யுற்றனவேயாம்‌. அந்த வியத்தற்குரிய செய்யுள்‌ நூலை ம்‌ 
நியவர்‌ அரிய புருடர்களுள்‌ ஒருவர்‌ ; அப்புருடர்கள்‌ உலக முழு 
புத்துயிரூட்டூம்‌ அலையொன்றை அனுப்புகின்றார்கள்‌. கை 
ஆக்கியோன்‌ மூளையைப்‌ போன்ற ஒரு மூளையை அறி 

சுடரை-மனித இனம்‌ இனி ஒரு காலமும்‌ காணப்போவதில்‌5?” 


ட்‌ 8 He ம்‌ 


லாம்‌ 


பெருமை 


, கன்மையாகவோ தீமையாகவோ வெளிப்படும்‌ சத்தி சக்‌ 
ள்ளது. கடவுளும்‌ தீமை வடிவமான அரக்கனும்‌ ஒன்ன 
ஒன்று எதிரான திசைகளில்‌ ஓடிக்கொண்டிருக்கும்‌ நீரோட்ட 
பெற்ற ஒரே ஆறு ஆவர்‌, 


லை முதல்‌ கேத இங்கட்கிமமை 
(ஸ்ரீ ராமகிருஷ்ண தேவர்‌) றி 
ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ H பர்‌ 
வாமும்‌ ஓர்‌ அந்த்‌ ர்‌ வைதிக நெறியை மிகுதியாகப்‌ பின்‌ நறு 
பிட்ட ஒரு சாதிப்‌ 
யும்‌ தானம்‌ வாங்க 
கோயிலிந்‌ பூசாரிய 


ன மைத்தராவர்‌. அந்த அந்தணர்‌; த 
ணரல்லாத ஏனையோரிடமிருத்தி 
மறுப்பார்‌ , ஒறு 

ப்பார்‌ ; அவர்‌ வேலை செய்யக்கூடாத? வும்‌ 
ஈக இருத்தலும்‌ கூடாது ; புத்தகங்களை விற்‌ 


அருளுரை 353 
னி பரக்கும்‌ கீழே தொழிலில்‌ அமரக்‌ கூடாது: விண்ணி 
போதும்‌ அிமூவனவற்றையே-பிச்சையையே, ஏற்கக்‌ அப்‌ 
பெறுதல்‌ பக்த நிலையிலுள்ள அந்தணரிடபிரும்கி அதனைப்‌ 
மருப்பதில்த ல்‌ கோயில்கள்‌ இந்து மதத்தைப்‌ பற்நிக்கொண்‌। 
பாதிக்கப்ப ல; அவையனைத்தும்‌ அழிந்தாலும்‌, மதம்‌ இம்மியும்‌ 
விருந்தி மாட்டாது. ஒரு மனிதன்‌ இல்லங்களைக்‌ கடவுளுக்கும்‌ 

i னர்க்குமே நிறுவ வேண்டும்‌. 
கல்கம்‌, அ தனு வீடு அமைத்துக்‌ ட்ட 5A 
காயில்கஷட எ இறைவருக்கு இல்லங்களாகுமாறு 


தல்‌ தன்னலங்‌ 
அவனை 
அவ ப்புகின்றான்‌. . 
மிருந்த ரது குடும்பத்தின்‌ நிலை வறுமையின்‌ உச்சியை டடத 
எனக்‌ ஒட்‌ டாஸ்‌. ரீ ராமகிருஷ்ணருக்று இளமையிலே ரு 
நேர்ர்‌ ட்டப்ப்ட்டுள்ள ஒரு கோயிலில்‌ பூசாரியாகும்‌ அவசியம்‌ 
பெ த்து; தேவிக்குப்‌ “பிரகிருதி? என்பதும்‌ “காளி? என்பதும்‌ 
மீ டல ஒரு பெண்‌ வடிவில்‌ தன்‌ பாதங்களை ஓர்‌ ஆண்‌ வடிவத்தின்‌ 
ட்‌ வைத்து நிற்கும்‌ கோலம்‌ அதனைக்‌ குறிக்கும்‌. மாயை மேற்‌ 
1 மபும்வரை நம்மால்‌ ஒன்றும்‌ அறிய இயலாது என்பதை அதி 
எட்டும்‌. பிரம்மம்‌ ஆண்‌ பெண்‌ வேறுபாடு அற்றது; அறியப்படா 
ப அறிவின்‌ வரம்பைக்‌ கடந்தது; ஆனாலும்‌, அது புறத்தே 
பலவும்‌ பொருளாக வேண்டும்‌; அது தன்னை மாயையெனும்‌ 
திரையால்‌ மறைத்துக்கொண்டு உலக அன்னை (ஜகன்மாதா) ஆகி 
றது; ஆதலின்‌, உலகைப்‌ படைக்கின்றது: கீழே படுத்துக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌ சிவம்‌ (பரம்பொருள்‌) தன்னை மாயை மூடுவதால்‌, சவம்‌ 
டேயிரற்றது) ஆகிவிட்டது. “வலிய யான்‌ (மறைபட்டிருக்கும்‌) 
கடவுளை வெளிப்படுத்துவேன்‌?? என்பதே அத்வைதம்‌; ஆனால்‌; 
பத்தனோ, அம்பிகையை இறைஞ்சுவதால்‌ திறவு கோலை வைத்‌ 
திருக்கும்‌ ஒருத்தியேயான அவளையே கதவைத்‌ திறக்கும்படி மன்‌ 
மடிக்‌ கடவுளைக்‌ காண வைப்பேன்‌)?? என்கிறான்‌. 
அன்னை காளியை அனுதினமும்‌ வழிபட்டு வந்ததன்‌ விளைவாக 
நாளடைவில்‌ இளம்பூசாரியின்‌ நெஞ்சத்தில்‌ பத்தி கிளர்ந்தெழுக்‌ 
தது; அதனால்‌, கோயிற்‌ பூசையை ஒழுங்காகப்‌ புரிந்து முட்‌ 
அவருக்கு இயலாமற்போயிற்று. ஆதலால்‌, அவர்‌ தம்‌ கடமைகளைக்‌ 
கைவிட்டு, கோயில்‌ எல்லைக்குள்‌ இருந்த ஒரு சிறிய சோலையில்‌ 
ஒதுங்கியிருந்து அங்கே மூழுதும்‌ தியானத்திற்கே தம்மை உரிமைப்‌ 
படுத்தினார்‌. கங்கை ஆற்றின்‌ கரையில்‌ காடுகள்‌ அடர்ந்திருந்தன. 


ர்‌-1 
384 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சு 
விரைந்தோடும்‌ ஆறு, ஒருநாள்‌ ஒரு சிறு குடிசை கொண்டு 
பதற்கு இன்றியமையா த பொருள்களை அவரது கால, ந்‌ உடலைப்‌ 
வந்து சேர்த்தது. அக்குடிசையிலே அவர்‌ தங்கி? “வறு கருத்‌ 
பேணும்‌ நினைவுமின்றித்‌ தமது தேவியைத்‌ தவிர்த்த “2 உற 
தில்லாமல்‌ அமுதும்‌, இறைஞ்சியும்‌ அகங்குழைந்தன்‌ ரைக்‌ க 
வினர்‌ ஒருவர்‌ நாளைக்கு ஒரு முறை உணவூட்ட்‌ ஈயார்‌ அவரை 
னித்து வந்தார்‌. பின்னாளில்‌ ஒரு சந்நியாசில ந ; தொடங்‌ 
அடைந்து அன்னையைக்காண அவருக்கு உதவி பெல்‌ ல்‌ தேடப்‌ 
கினர்‌. அவர்க்கு வேண்டியிருந்த குருமார்‌ சிலர்‌ அல்‌ ஒவ்வொறு 
படாதபோதே அவரிடம்‌ தாமே வந்து சேர்ந்தனர்‌ 5 
மதப்‌ பிரிவையும்‌ சார்ந்த ஒவ்வொரு தூயவர்‌ தோன்‌. 
அவ்வம்மதக்‌ கருத்தை விளக்குவர்‌ ; அவர்‌ A அம்பி 
லோடு செவி சாய்ப்பர்‌. ஆனால்‌, அவர்‌ அன்னையையே S 
யையே) வணங்கினர்‌ ; அவருக்கு யாவும்‌ அன்னையே: ஒரு கடூ 
ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ என்றும்‌ எவரையும்‌ எதிர்த்கி களையும்‌ 
மொழியும்‌ கூறியவரல்லர்‌. அவர்‌ எல்லாருடைய கொள்கை | ஓவ்‌ 
ஏற்றுக்கொண்டதன்‌ பேரெழிலை என்னென்று இயம்ப ஹக்‌ 
வொரு மதப்‌ பிரிவினரும்‌ அவரைத்‌ தம்‌ மதத்தினர்‌ என்றே ந்தார்‌ 
கலாயினர்‌. அவர்‌ ஒவ்வொருவர்‌ மீதும்‌ அன்பைப்‌ பொழி 
அவருக்கு எல்லாச்‌ சமயங்களும்‌ உண்மையாயின. ஒவ்வொ யிருற்‌ 
கும்‌ அவர்‌ தம்‌ மனத்தில்‌ இடமளித்தார்‌. அவர்‌ சுதந்தர மக்‌ 
AE அன்பு செய்யவே அச்சுதந்தரமமைந்ததேயன்றி; க ஓலிப்‌ 
கம்‌ செய்தற்கன்று. சாந்த சீலர்‌ படைப்பர்‌; இடிக்குரலென்‌. பரப்‌ 
பவர்‌, ஒலியைப்‌ பரப்புவர்‌. பால்‌ என்னும்‌ போதகர்‌ ஒலியை! 
பிய வகையினர்‌. ன்‌ “டதி? 
, எனினும்‌, பால்‌ ஞானியாரது காலம்‌ இன்று கழிந்துவிட த்‌ 
இந்நாளையில்‌ நாமே புது ஒலிகளாகத்‌ திகழவேண்டும்‌. தன்‌ த 
தானே வேண்டியவாறு அமைத்துக்கொள்ளும்‌ சங்கம்‌ ஒன்று 2 


ட த்‌ ர ட்‌? 
காலத்திற்குரிய பெருந்தேவையாகும்‌. அத்தகைய ஒன்றைப்‌ பெ 


கி 
போது அதுவே உலகத்தின்‌ இறுதி மதமாகும்‌. சக்கரம்‌ சம்‌ த்‌ 
நத நாம்‌ அதற்குத்‌ துணை செய்யவேண்டும்‌; அம்‌; 
தடுத்தலாகாது. சமயக்‌ கருத்தாகிய அலைகள்‌ எழும்‌; வி வர்‌ 


அனைத்தினும்‌ உயர்ந்‌ 7 i யடி 
கர்க்தரிசி) ணட அலைமீது காலம்‌ உணரும்‌ ம இன்றி 
ட்ட சுதரிகி) தோன்றுவார்‌. ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ இன்றைக்கு அதிர 
மையாத ஞானத்தை அருள வந்தார்‌; ஆக்கந்‌ தருவதே 


அருளுரை 355 
ட பகம்‌ தன்மையதன்று. அவர்‌ உண்மைகளைக்‌ கேட்டு உணர்‌ 
ட்‌ ன இயற்கையிடம்‌ புதிதாகச்‌ செல்ல நேர்ந்தது ; அதனால்‌ 
நம்பு? ய்‌ சமயத்தைப்‌ பெற்றனர்‌; அச்சமயம்‌ ஒருப்‌ 
க, என்னாது, “காண்க; யான்‌ காண்கின்றேன்‌ ; படம்‌ 
அடே Ds என்று சாற்றும்‌. அதே சாதனத்தைப்‌ பற்றுக; 
பு காட்சியை நீ பெறுவாய்‌. இறைவர்‌ ஒவ்வொருவரிடமும்‌ 
த்‌ 17; சமரசம்‌ அனைவர்க்கும்‌ கிட்டுதற்குரியது. ஸ்ரீ ராமகிருஷ்‌ 
ட அறிவுரை இந்து மதத்தின்‌ வடிகட்டின சாறாகும்‌ ; அதி 
க்குச்‌ சிறப்பாக உரியது அன்று; அவர்‌ பெயரையோ புக 
யோ அற்றும்‌ பொருட்படுத்தியவரல்லர்‌. 
வ அறக்குறையத்‌ தம்‌ நாற்பதாம்‌ வயதிலே அவர்‌ அறிவுரை 
ச்ட்‌ தொடங்கினார்‌. ஆனால்‌, அதனை வழங்கும்பொருட்டு 
யறியவரல்லர்‌. தம்‌ போதனைகளை விரும்பியவர்‌ தம்மை நாடி . 
“ர; அவர்‌ காத்திருந்தனர்‌. 
, இந்து மத வழக்கப்படி அவருக்கு இளங்காளைப்‌ பருவத்தே 
ஐந்து வயது சிறுமியரை மணஞ்செய்து வைத்தனர்‌. அச்சிறுமியர்‌ 
ம இளங்கணவர்‌ இயற்றிய உலையாத முயற்சியினை உணராத 
நிலையிலேயே தொலையிலிருந்த சிற்றூரில்‌ தமது குடும்பத்தினரோடு 
வாழ்ந்து வந்தார்‌. அவ்வம்மையார்‌ தக்க பருவம்‌ அடைந்தபோது, 
“அவர்‌ கணவர்‌ முன்னரே மத சம்பந்தமான பத்தியில்‌ ஆழ்நீ 
திருந்தார்‌. அவ்வம்மையார்‌ தம்‌ கணவரைக்‌ காணத்‌ தமது இல்‌ 
லத்திலிருந்து கணவர்‌ அப்போது உறைந்து வந்த தட்சணேச 
வரக்‌ கோயில்‌ வரை நடந்தே சென்றனர்‌; அவர்‌ கணவரைக்‌ 
கண்டதும்‌ அவர்‌ இத்தன்மையரென்பதை உணர்ந்தார்‌ ; கார்ப்‌ 
யாதெனில்‌, அவ்வம்மையாரும்‌ தூய்மையும்‌ மேன்மையும்‌ 
பெற்ற ஒரு பேரான்மா ஆவர்‌. எனவே அவர்‌ தம்‌ கணவரது முயற்‌ 
சிக்கு உதவ விழைந்தனரேயன்றி ஒரு போதும்‌ இல்லறத்தானதி 
நிலைக்கு அவரை இமுக்க விரும்பியவரல்லர்‌. 
ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ பேரவதாரமூர்த்திகளுள்‌ ஒருவரென அத்‌ 
தியாவில்‌ வணங்கப்படுகின்றனர்‌. அவரது பிறந்த நாள்‌ அங்கே ஒறு 
சமயத்‌ திருவிழாவாகக்‌ கொண்டாடப்படுகிறது. 


8? 3 He 38. 


விசித்திரமான ஒரு கூழாங்கல்லே எங்கும்‌ பரந்துள்ள திருமா 


386 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சட 
லின்‌ அறிகுறியாகின்றது. நாள்‌ தோறும்‌ கால 
வந்து, அச்சிலைக்கு பூசை புரிகிறார்‌ ; இறைவர்‌ ம்‌ ர; 
சுழற்றுகிறார்‌ ; அவரைப்‌ படுக்கையில்‌ அமர்த்துகிர்‌ டுகிறார்‌ ம்‌: 
அவ்வாறு வணங்கியதற்காக அவரிடம்‌ மன்னிப்பு த ரகிருதப்‌ 
ஏனெனில்‌, ஒரு வடிவம்‌ வாயிலாகவோ, யாதேனு? டத்‌ ர்‌ i லாகும்‌: 
பொருளைக்‌ கொண்டோதான்‌ அவரைப்பற்றிக்‌ எர கிற 
பூசாரி சிலைக்கு நீராட்டுகிறார்‌ ; இறைவர்க்கு ஆ உ உ 
தமது தெய்விக ஆன்மாவை அச்சிலையிற்‌ செலுத்தி, அதற்க 
ரூட்டுகிறார்‌. 


௬ * oe 


ஒரு மதப்‌ பிரிவினர்‌ மொழிவது போல; [7] நல்லதை 
வாய்ந்ததையும்‌ மட்டும்‌ வணங்குதல்‌ பலவீனமாகும்‌: 
*வனப்பற்றதையுங்கூட அன்போடு நாம்‌ வழிபடல்‌ 3 
அப்பிரிவினர்‌ திபெத்து முமுவதும்‌ வாழ்கின்றனர்‌ 5 
மண வாழ்வு இல்லை. இந்திய நாட்டிலோ, அத்தகையா 
இருத்தல்‌ இயலாது; ஆதலின்‌, மறைவான சங்கங்களை 
துக்‌ கொள்கின்றனர்‌. தக்க மனிதன்‌ எவனும்‌ மறைவா 
அச்சங்கத்திற்‌ சேர மாட்டான்‌. திபெத்தில்‌ மும்முறை 
உடைமைக்‌ கொள்கை சோதிக்கப்பட்டது; மூம்முறையும்‌ 2 
தோல்வியுற்றது. அவர்கள்‌ தவத்தைப்‌ பயன்படுத்துகின்றா? 2 

பஹ ள்‌ ல்‌ அட்‌ ந வெற்றி 
ஆற்றலைப்‌ பொறுத்தவரையில்‌, தவத்தால்‌ பெரிதும்‌ ர்‌ 
அடைகின்றனர்‌. “தவம்‌? என்னும்‌ சொல்லுக்கு “எரிதல்‌ 
தாதுப்‌ பொருள்‌. உயர்‌ ந்த இயல்பை வெப்பப்படுத்தல்‌ ஒரு வ 


ஈன ட்‌ 
யும்‌ அழக 
தியதையி? 
வண்டும்‌: 
அவர்கட் 
ர்‌ பலரறிய 
அமைதி 


. . ர்‌ ப்வ2ி 
விவ்‌ (உயர்‌ ந்த இயல்பைத்‌ தூண்டிச்‌ சுடர்‌ விடும்படி பெத்த 
அருந்தவமாகும்‌). அது சில சமயம்‌ நாள்‌ முமுவதும்‌ ன்‌ 


“ஓம்‌? என்னும்‌ மந்திரத்தை ஓதுதல்‌ போன்றது. டப்‌ விரதி 
தோன்றுவது முதல்‌ அவன்‌ மறைகின்றவரை பேணும்‌ “று 
வடிவமாயிருக்கும்‌ தவம்‌. இத்தகைய செயல்களால்‌ விளையும்‌ ப்‌ 
விதச்‌ சத்தியை உன்‌ விருப்பத்‌ தின்படி ஞான சத்தியாகே 
உலகியற்‌ சத்தியாகவோ, மாற்றிக்‌ கொள்ளலாம்‌. £ தவம்‌? என்‌ 
இக்கருத்து இந்து மதம்‌ முழுவதும்‌ புகுந்துள்ளது. உலகத்தை 
படைத்தற்காக ஈசர்‌ தவஞ்செய்தார்‌ என்று இந்து சாத்திரி” 
இயம்பும்‌. அது மனோமயமான ஒரு கருவி. மூவுலகிலுமூள்ள ப்‌ 
வொன்றும்‌ தவத்தால்‌ பிடிபடக்கூடியதே. 


ம்‌ He ze 


அருளுரை 387 

ன தங்கட்கு நல்ல கருத்து இல்லாத சமயப்‌ பிரிவுகளைப்பற்றி 
மூதுவோர்‌. தெரிந்தும்‌ தெரியாமலும்‌, பொய்யுரைப்பவராகவே 

இருக்கின்றனர்‌. ஒரு மதப்‌ பிரிவில்‌ நம்பிக்கையுள்ளவர்‌ மற்ற 
ற்நில்‌ உள்ள உண்மையைக்‌ காண்பது அரிது. 

= + + 

௫௮ ௫ பெரும்பத்தரை (அனுமாரை), ஒரு சமயம்‌, “ இன்று 
ததி யாது 2 என்று வினவியபோது அவர்‌, “இறைவனே எனது 

நித்தியமான தேதி; வேறு தேதியை நான்‌ பொருட்படுத்துவதில்லை,?? 

என்று மறுமொழி அளித்தார்‌. 


3 


ஜுலை. 2-ஆம்‌ ஒத இ-செவ்வாய்க்கழமை 
(தேவியம்மை ) 


உலகமெங்கும்‌ பரந்துள்ள சக்திக்குச்‌ சாத்தர்கள்‌ தமக்குத்‌ 
தெரிந்தவற்றுள்‌ மிக இனிமையான நாமமாகிய * அன்னை * என்பத 
ச்‌ சூட்டி வழிபடுகின்றார்கள்‌ ; காரணம்‌ யாதெனில்‌, இந்தியா 
வில்‌ பெண்மைக்குரிய உயர்வற உயர்ந்த இலட்சியம்‌ தாய்மையே. 
கடவுளை அன்னையாகவும்‌ அன்பாகவும்‌ வழிபடும்போது; இந்துக்‌ 
கள்‌ அம்முறையை “வலம்‌ வரும்‌! முறை என்பர்‌; அது ஞானத்தை 
அடையச்‌ செய்கிறது; ஒரு நாளும்‌ இம்மைச்‌ செழிப்புக்கு உத 
வாது. கடவுளைக்‌ கோரமான பகுதியோடு வழிபடும்போது, அது 
“இடம்‌ வரும்‌! முறையாகிறது ; அது வழக்கமாகப்‌ பெரிய இம்மைச்‌ 
செழிப்புக்கு வழியாவதன்றி, ஞானத்தை எய்துவிப்பதாவது 
அரிதேயாம்‌ ; ஆனால்‌, இறுதியில்‌ அது கீழ்‌ நிலை அடைதற்கும்‌, 
பழகுவாரது குலத்தைத்‌ துடைத்தற்கும்‌ ஏதுவாகிறது. 
அன்னையாகவே சத்தி முதன்மூதலில்‌ வெளிப்படுகின்றது ; 
தந்தையெனும்‌ கருத்தினும்‌ மிகவுயர்ந்ததாகவே அது கருதப்படும்‌. 
அன்னையெனும்‌ பெயரோடே தெய்விக ஆற்றலும்‌, எல்லா வல்லமை 
யும்‌ ஆகிய ௪த்திதேவியின்‌ கருத்தும்‌ தோன்றுகின்றன ; குழந்தை 
தன்‌ அன்னையை எதனையும்‌ செய்யவல்ல எல்லாச்‌ சத்தியும்‌ 
வாய்ந்தவளென நம்புவது போல, நாமும்‌ அதைக்‌ கருதுகின்றோம்‌; 
தேவியம்மையே நம்முள்‌ உறங்கிக்கொண்டுள்ள குண்டலினி 
௪த்தியாவாள்‌ ; அவளை வணங்காமல்‌ நம்மை நாம்‌ ஒருகாலும்‌ 
அறிய மாட்டோம்‌. யாவரிடத்தும்‌ அருள்‌ நிரம்பிய, எல்லாம்‌ வல்ல, 
எங்கும்‌ உள்ள தன்மையே தேவியம்மையின்‌ இயல்பாம்‌. உல 
1—27 


சபற்ற ர்‌-1 
388 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_-சுடர்‌ 


ம ன்‌ க - அவளே: GC 
கெலாம்‌ பரந்துள்ள சத்தியின்‌ முழுத்‌ தொகுதியும்‌ - அன்னை ட்‌ 
வுலகிற்‌ சத்தியின்‌ வெளித்‌ தோற்றம்‌ ஒவ்வொன்றும்‌ ர அவள்‌ 
அவளே உயிர்‌ ; அவளே போதம்‌; அவளே அன்பு வடி வள்‌ ஒரு 
உலகத்துள்‌ உறையினும்‌ அதினின்றும்‌ வேறானவளே ண்டு அநித்‌ 
வடிவு பூண்டவள்‌; (ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ அவ்வடிவைக்‌ “அன்னை 
தது போன்று) அவளைக்‌ காணலும்‌ அறிதலும்‌ இயலின்‌ தனையும்‌ 
யெனும்‌ கருத்து நம்மிடம்‌ நிலைபெறுமாயின்‌, நாமி ஏல்‌ நிறை 
இயற்ற வல்லுநராவோம்‌. அவள்‌, பிரார்த்தனையை விரை 
வேற்றுவாள்‌. த தாட்ட 

அவள்‌ எக்கணத்தும்‌, எவ்வடிவிலும்‌ தன்னை நம பதும்‌: 
வல்லவள்‌. தேவியம்மைக்கு உருவும்‌ பெயரும்‌ கொள்ள்‌ உரு ்‌ 

இவ்வாறு நாம்‌ பல வகையாக அவளை வழிபடூம்போ 2 வல்லவ 
பெயரும்‌ அற்ற தனிச்‌ சக்தியாகும்‌ நிலைக்கும்‌ உயர 
ராவோம்‌. ர 

ஓர்‌ உயிர்ப்‌ பொருளின்‌ உடலிலுள்ள உயிர்‌ நுண்‌ னிதன்‌? 
(ஜே அணைத்தும்‌ சேர்ந்த முமுத்தொகுதியே ஒரு ம, கூடு 
ஆதலின்‌, ஒவ்வோர்‌ ' ஆன்மாவும்‌ ஒவ்வோர்‌ உயிர்‌ தற்கும்‌ 
போன்றது. அவற்றின்‌ தொகையே கடவுளாம்‌ பொருள்‌? - அதீதப்‌ 
அப்பாலுள்ளது அதீதப்‌ பரம்பொருள்‌. அமைதியுற்ற தார்‌ யாகும்‌: 
பரம்பொருள்‌ ; அலைகள்‌ நிறைந்த அதே கடல்‌ தேவியம்மை 
அவளே கால தேய நிமித்தமாவாள்‌. - வரை 

கடவுள்‌ அன்னையாவார்‌. அவரிடம்‌ வரையறையுற்ற ௮2? ரய 
யறையற்றதுமான இரு வகை இயற்கைகள்‌ உள்ளன: ய ன்றும்‌ 
நிலையில்‌ அவளே கடவுள்‌, பிரகிருதி, ஆன்மா என்னும்‌ ட்ட அறிய 
ஆவள்‌. பின்னைய நிலையில்‌ அவள்‌ அறியப்படாதவஞளு2 
வொண்ணாதவளும்‌ ஆவள்‌. வரையறையற்ற நிலையிலிருந்து. வாழ்‌ 
பிரகிருதி, ஆன்மா என்னும்‌ (முப்பொருளும்‌) மும்மையு95 வி i 
வெனும்‌ முக்கோணமும்‌ தோன்றின. இதுவே விசிஷ்டாத்து 
கருத்தாம்‌. ச 

்‌ & ்‌ அநு பித்தத்‌ 

அன்னையின்‌ ஒரு கூறே கண்ணபிரான்‌ ; மற்றொன்று னிடம்‌ 
இன்னுமொன்று கிறித்து நாதர்‌. நம்மைப்‌ பெற்ற தா ப்‌ நாம்‌ 
உள்ள, தேவியின்‌ ஒரு பொறியையேனும்‌ வணங்குவதால்‌? யின்‌ 
மேன்மை அடைவோம்‌. நீ அன்பும்‌ ஞானமும்‌ வேண்டூவாய்‌' 
அவளையே வணங்கு. 


அருளுரை 389 
ஜுலை 3-ஆம்‌ தேதி புதன்மெமை 
4 பொதுப்படப்‌ பேசுங்கால்‌ மனிதனது சமய உணர்ச்சி அச்‌ 
சத்திமினின்றே தொடங்குகிறது எனலாம்‌. ஈசனை அஞ்சுதலே 
ஞானத்திற்குத்‌ தொடக்கமாகின்றது. ஆனால்‌; பின்னர்ப்‌ * பூரண 
அன்பு? அச்சத்தை உதறித்‌ தள்ளுகிறது? எனும்‌ உயர்ந்த கருத்‌ 
ட்‌ பிறக்கின்றது. "ஞானம்‌ பெறும்‌ வரை; கடவுளை உணரும்வரை, 
8௪ம்‌ நம்மிடம்‌ சிறிதளவேனும்‌ இருந்தே தீரும்‌. கிறித்து மனித 
ரான நிலையில்‌ தூய்மையின்மையைக்‌ கண்டு அதனைக்‌ கண்டித்‌ 
தார்‌; “ஆனால்‌, கடவுளோ, வரம்பற்ற பெருமையுடையவரா தலின்‌; 
திமையைக்‌ காணாதவராய்‌, சினங்கொள்ள இயலாதவராய்த்‌ திகழ்‌ 
கிறார்‌. கண்டனம்‌ ஒரு நாளும்‌ உயர்வற உயர்ந்ததாகாது; தாவீது” 
என்பவரின்‌ கைகள்‌ குருதிக்‌ கறை பெற்றன ; அவரால்‌ கோயில்‌ 
“ட்ட இயலாது போயிற்று. wp 
. அன்பிலும்‌, அறத்திலும்‌, புனிதத்தன்மையிலும்‌ நாம்‌ வளர்ச்சி 
எய்தும்‌ அளவிற்கு ஏற்றவாறு, அன்பையும்‌ அறத்தையும்‌ புனிதத்‌ 
தன்மையையும்‌ புறத்தும்‌ மிகுதியாகக்‌ காண்போம்‌. பிறரைக்குறை 
கூறுவதெல்லாம்‌, உண்மையிலே நம்மையே குறை கூறிக்கொள்‌ 
வதேயாகும்‌. பிண்டத்தைச்‌ சரிப்படுத்திக்கொள்‌ (இது செய்ய ச 
உனக்குச்‌ சத்தியுண்டு); அண்டம்‌. தன்னை உனக்காகச்‌ சரிப்‌ 
படூத்திக்கொள்ளும்‌. அது நீரமுத்த முரண்பாட்டுக்‌ கொள்கை 
போன்றது ; ஒரு துளி நீர்‌ உலகத்தையே சமன்‌ செய்ய வல்லதாம்‌. 
அகத்தே நாம்‌ ஆகாத ஒன்றைப்‌ புறத்தே நம்மாற்காண இயலாது. 
மிகப்‌ பெரிய £இஞ்சினுக்கும்‌ (இயந்திரத்திற்கும்‌) மிகச்‌ சிறிய 
“இஞ்சி”னுக்கும்‌ உள்ள தொடர்பே உலகிற்கும்‌ நமக்கும்‌ உள்ளது; 
சிறிய “இஞ்சி?னில்‌ நேரும்‌ எந்தப்‌ பிறையின்‌ குறியும்‌ பெரியதில்‌ 
தொந்தரவு உண்டானதாகப்‌ பாவிக்க நம்மைத்‌ தூண்டுகிறது. 
உலகிலே நாம்‌ உண்மையாக முன்னேறும்‌ ஒவ்வோர்‌ அடியும்‌ 
அன்பின்‌ பயனாக விளைந்ததேயாம்‌; குறை கூறுவதால்‌, எத்நாளும்‌ 
எவ்வித நன்மையும்‌ வாராது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக 
அறிஞர்‌ இதனைச்‌ சோதித்துள்ளனர்‌. குறை கூறுதல்‌ ஒன்றையும்‌ 
ஆக்குவதில்லை. 
உண்மையான வேதாந்தி அனைவரிடத்தும்‌ இரக்கங்கொள்ளு 
தல்‌ இன்றியமையாதது. “ஏகம்‌? எனும்‌ அதீத அத்வைத நிலையே 


* பைபிள்‌, சாமுவேல்‌ அத்‌ XVII- முடிவு 


390 விவேகானந்தரின்‌ ஞான தபம்‌ அப! 

ய 
வேதாந்தத்தின்‌ உயிராகும்‌. துவைதிகள்‌, தங்கள்‌ 02 சப்பத்‌ 
நெறி எனக்‌ கருதுகின்ற காரணத்தால்‌ இயல்பாகவே சற்றும்‌ 
ராகும்‌ சார்புடையர்‌. இந்திய வைணவத்‌ துவை வாயின்‌ 
சகிப்பற்ற ஒரு ௪மயப்‌ பிரிவினர்‌. இன்னொரு துவைத? பம்‌ அடி 
ரான சைவர்க்குள்‌, கண்டா கர்ணன்‌ (மணிக்காத ச) ம்‌ ஈடு 
யானது கதை வழங்கிவருகிறது. அவன்‌ சிவபெருமானிட காதாற்‌ 
பாடூற்ற பத்தனாதலின்‌, வேறொரு தெய்வத்தின்‌ பெயரை £1 பெயர்‌ 
கேட்கவும்‌ விரும்பான்‌ ; அதனால்‌, ஏனைய தெய்வங்களில்‌ காது 
களைக்‌ கூறும்‌ எக்குரலையும்‌ அமிழ்த்திவடம்பொருட்? இத்‌ 
களிலும்‌ இரு மணிகளைத்‌ தொங்கவிட்டுக்கொண்டான்‌: 
னிடம்‌ பேரன்பு பூண்டவனாதலின்‌, அப்பெருமானார்‌ அறிவிக்க 


சிவன்‌, திருமால்‌ என்னும்‌ பேதம்‌ இல்லை என்பதை , க 
வேண்டி, அவன்முன்‌ பாதி திருமாலாகவும்‌, பாதி சி 9 ன்பு 
வும்‌ ஒருநாள்‌ தோன்றினார்‌. அவ்வமயம்‌ அடியான்‌ ர்‌ பிம்‌ 
தூபங்‌ காட்டினான்‌. தூபத்தின்‌ நறுமணம்‌ திருமா ரி ந்தி 
புகுவதைக்‌ கண்டபோது, அவன்‌ அதனுள்‌ தனது விரலைப்‌ பனி 
அக்கடவுள்‌ அந்த நறுமணத்தை நுகராத வண்ணம்‌ த A 


லானான்‌. கண்டா கர்ணன ச ன்‌ வெறி 
ருந்த! து முமு மூட பத்தியி 
சிங்கம்‌ போன்ற ஊனுண்‌ i ்‌ றைற்‌ 
pg ஹுண்ணும்‌ விலங்கு ஒரறை அல்‌ 
க கோபம்‌ தணிந்துவிடும்‌; ஆனால்‌, பொறுமை எம்‌ 
மா | யப 2 . i ்‌ 
டா, நடையிலே உண்டும்‌ உறங்கியும்‌, நாள்‌ முழுத்‌ ட்ப 


துவிட்‌ 


சத்தி மிக்க யாங்கி (அமெரிக்கன்‌) அரிசிச்‌ சோறுண்ணும்‌ ம்‌ 
கூலிக்காரனுக்கு எதிர்‌ நில்லான்‌. படை வலிமை தலையெடே ல்‌ 
ரை ஊனுண்ணல்‌ திகமும்‌; i . ர்னேற்‌ த 
பட்டப்‌ சிறி ல்லி உல்‌ விஞ்ஞானப்‌ மா 
» ர்‌ து சிறிதாகக்‌ குறைந்து வரும்‌ ; அப்போதி 
கறி உண்போர்‌ வந்தணைவர்‌. 
3 ஆ ஸ்‌ + ய 
ப்பு செலுத்தும்பொருட்டூ நமை ந்து 
றாம்‌. நானே என்மீது ண ப்பபொழது ம்‌ 
கிறேன்‌. கடவுள்‌ என்னைப்‌ ந்துள்ளார்‌; 
விவ்‌ ப்டைத்துள்ளேன்‌. நாம்‌ தப்பிக்‌ ட்‌ வடிவம்‌ 
_ை Di: ட 
கட ன்னு Sl நமது தலைவராகப்‌ படைப்பவரும்‌ 1 ரம்‌ 
க்கத்‌ 5 வைத்‌ தம்முடைய பணியாளராகச்‌ செய்வதில்லை: பர்‌ 
னாடு ஒன்றாவோம்‌ என்பதையும்‌, நாமும்‌ அவரும்‌ நன்‌ 
3 


நாம்‌ கடவுள்மீது அன்‌ 
இரண்டாக்கிக்கொள்கிே 
கொள்ளுகிறேன்‌. 


அருளுரை 391 
க A 
முக்‌ நாம்‌ உணரும்போது சமத்துவமும்‌ சுதந்தரமும்‌ 
மிருந்து ல நீ உன்னை இந்த நித்தியமான ஏகப்‌ பரம்பொருளிட 
டான்‌ த தத்‌ அய்‌ பிரிந்திருப்பதாகக்‌ கருதும்‌ வரை அச்‌ 
Sa விட்டு அகலாது. 
லக்‌ உலகிற்கு விளையும்‌ மு யா 
அர்க்‌ ஒரு போதும்‌ எழுப்பாதே. ௨6 
ப ௫; ஒன்றையும்‌ வேண்டாதிரு ; அன்பு ௦ 
கொள்வ ற க ததத அன்பு புரி; எல்லாச்‌. 
Ne ககளையும்‌ மறந்துவிடு; அன்பு எனும்‌ அமுதத்தைப்‌ பருகு; 
துக்‌ கொள்‌. “நாத; யான்‌ நினக்குரியேன்‌. என்றென்று 
நினக்குரியேன்‌,?? என்று உரைத்து அனைத்தையும்‌ மறந்தி; 
ணன. மூழ்கு. கடவுளைப்‌ பற்றிய கருத்தே அன்புதான்‌ (அன்பே 
வம்‌). ஒரு பூனை தன்‌ குட்டிகளிடம்‌ அன்பு செய்தலைக்‌ கண்டு 
(கைகட்டி) நின்று பிரார்த்தனை செய்‌. கடவுள்‌ அங்கே வெளித்‌ 
தோன்றியுள்ளார்‌ ; இதனை உள்ளபடியே உண்மை எனக்கொள்‌. 
யான்‌ நினக்குரியேன்‌ ; யான்‌ நினக்குரியேன்‌ ,”” எனத்‌ திரும்பத்‌ 
திரும்ப இயம்பு. ஏனெனின்‌, நாம்‌ கடவுளை எங்கும்‌ காணலாகும்‌. 
த்‌ தேடாதே; அவரைக்‌ கண்ணாரக்‌ காண மட்டும்‌ செய்‌. i 
, “உலகிற்கு ஒளியாய்‌, உலகிற்கு உயிராய்‌ ஒளிரும்‌ இறைவர்‌ 
உன்னை உயிரூள்ளவனாக வைப்பாராக! ?” 
பாரமார்த்திகப்‌ பரம்பொருள்‌ வழிபடுதற்கு ஓண்ணாதது 5 
ஆதலால்‌, அது வெளித்‌ தோன்றும்‌ வடிவமொன்றை; நமது இயல்‌ 
பினையுடைய ஒன்றை, நாம்‌ வழிபடுதல்‌ தகும்‌. இயேசுவினிடம்‌ 
நமது (மனித) இயல்பு இருந்தது ; அவர்‌ கிறித்து நிலைல எய்தி 
னர்‌; ஆதலால்‌, நாமும்‌ அவ்வாறு ஆகமுடியும்‌. அவ்வாறு நாமும்‌ 
ஆகியே தீர வேண்டும்‌. கிறித்து என்பதும்‌ புத்தர்‌ என்பதும்‌ அடை 
தற்குரிய ஒரு நிலையின்‌ பெயர்களேயாம்‌ ; இயேசுவும்‌ கெளதமரும்‌ 
அதனை வெளித்‌ தோற்றுவித்த மனிதரே. அம்பிகை? (அம்மையே 
முதலாவதும்‌ உயர்வற உயர்ந்ததுமான தோற்றம்‌. அதனையடுத்த 
வர்களே கிறித்துகளும்‌ புத்தர்களும்‌. நாமே நமக்ஞூரிய சூழ்நிலையை 
உண்டாக்குகின்றோம்‌. நாமே தளைகளை நொறுக்கி எறிகிறோம்‌. 
ஆன்மா அச்சமற்றது. புறத்துள்ள ஒரு கடவுளிடம்‌ வேண்டி நிற்‌ 
கும்போது, அது நன்றே ; ஆனால்‌; நாம்‌ செய்வதை இன்னதென 
அறியோம்‌. ஆன்மாவை அறியும்‌ போது நாம்‌ உணர்கிறோம்‌. 
அன்பு வெளிப்படும்‌ மிக உயர்‌ ந்த வடிவம்‌ ஒருமைப்படுத்தலே, 


து 2? என்ற பேதை 
லகம்‌ கிடக்கட்டும்‌; 
பு செய்‌; ஒன்றை 
லாச்‌ சமயக்‌ 


டர்‌-! 


ர்‌ ஆணை 
(13 இருந்த துபண்‌ டொருகாலே யான்‌ பெண்ணா அவர்ட 


392 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-—-* 


இருந்தனரோர்‌ இருவரெனும்‌ எண்ணமட்டும்‌ ! 
வருந்தனியன்‌ பெம்மிடையே மருவியொன்றா& * 4 
ஓக சூவி பாடல்‌ 


பார 
து. வருகின்‌ 
அறிவு நித்தியமாய்‌ உள்ளது ; கடவுளோடு இரு முடைய! 
றது. ஞான நியதி ஒன்றைக்‌ கண்டு பிடிப்பவன்‌; ஒன்றே? 


னேயாவன்‌. அவன்‌ கொணர்வது அருளாற்‌ பெற்‌ னெ 
ஆனால்‌, அருள்‌ மொழியும்‌ நித்தியமே; அதனை மன்‌ ஈத்‌ தன்‌ 
உறைந்து இறுகச்‌ செய்வதும்‌, பின்னர்‌ அதனை ல்க ர்‌ அவர்‌ 
மையாகப்‌ பின்பற்றுவதும்‌ தகாதன. இந்துக்களை வ்‌ ப ்‌ 
களைப்‌ பல ஆண்டுகளாகக்‌ குறை கூறி வருங்கா த்து 

(இந்துக்கள்‌) தங்கள்‌ மதத்தைத்‌ தாங்களே குறை க்கிற” 
கின்றார்கள்‌ என்பர்‌ ; இது அவர்களை விடூதலை பெறச்‌ பதில்‌ டைய 
அவர்களை ஆண்ட அயல்‌ அரசர்‌ தாம்‌ அறியாதே அவர்‌ ற 
தனகளை நொறுக்கிவிட்டனர்‌. மண்ணில்‌ வாழ்வாருள்‌ ந 
பற்றுள்ளவரான இந்துக்களிடம்‌ உண்மையிலே பணிவச 
பேசலெனும்‌ உணர்ச்சியே இல்லாது போயிற்று. புனிதப்‌ 
களைப்‌ பற்றி எவ்வண்ணம்‌ பேசுதலுமே புனிதத்‌ 


ம ட்‌ சாத்‌ 
* வல்லதென அவர்களாற்‌ கருதப்படும்‌. சமயக்‌ குரவர்கள்‌ தா, 
திரங்கட்கோ, படிற்றொமுக்கமான (வஞ்சனையான) பத்தி 


வ்‌ ர மரியாதை காட்டுபவர்களல்லர்‌- தல்‌ முயல்‌ 
ததவத்‌ திருச்சபை கிறித்துவைத்‌ தன்னுள்‌ நிறு வ 
கிறது. திருச்சபையைக்‌ கி i ள்‌ த 
முயல்வதில்லை. ஆதலால்‌, கைக்கொஃ ஃ்கத்தோடு இசை ர்‌ 
கவிக்கு 00 அதத தது அ 201 


?) தத்துவம்‌ யாவும்‌-- நூலிற்கு இக்‌ 


ந வன்னி பிகமிகப்‌ பயங்கரமான கொடுங்கோ! ன்‌ 

கும்‌. ந்தவ ய ௦ ல்‌ ழ்‌ ச 

பக்கு வர்ல உள்ள ஒவ்வொரு மனிதன்‌ யும்‌ 
துஒரு ௫௪ சபையையும்‌ அதன்‌ தலை மீது ஒருநா 


அருளுரை 393 
ாங்குகிறான்‌. மனிதன்‌ தெய்வமே என்பதை இது மெய்ப்பிக்க 
வில்லையா ? 

இருப்பவற்றுள்‌ மிக உயர்ந்த உயிர்‌ மனிதனே; இதுவே 
மேண்ணகமே) சாலச்‌ சிறந்த உலகமாகும்‌. கடவுளைப்‌ பற்றிய 
கருத்து மனிதனைப்‌ பற்றிய கருத்தினும்‌ நனி சிறந்தது. நம்மிடம்‌ 
ம முடியாதது; ஆதலால்‌, நம்‌ கடவுள்‌ மனிதனே ; மனிதன்‌ 
கடவுளே. நாம்‌ கிளம்பி அப்பாற்சென்று அவனினும்‌ ஓங்கி 
நிமிர்‌ ந்த ஒன்றைக்‌ காணவேண்டின்‌; மனத்திற்கு வெளியே, உட 
an கற்பனைக்கும்‌ வெளியே குதித்து ஆகவேண்டும்‌ ; பார 
மார்த்திக உலகிற்கு நாம்‌ கிளம்புவோமாயின்‌; நாம்‌ இவ்வுலகில்‌ 
இல்லாதவராவோம்‌. நம்மால்‌ என்றேனும்‌ அறியப்படக்கூடிய ஒரே 
உலகிலே மனிதனே உச்ச நிலையிலிருப்போனாவன்‌. விலங்குகளைப்‌ 
பற்றி நாம்‌ அறிவதெல்லாம்‌ ஒப்புமை வாயிலாகத்தான்‌; தம்‌ 
செயலையும்‌ உணர்ச்சிகளையும்‌ கொண்டே நாம்‌ அவற்றை மதிப்பிடு 
கிறோம்‌. 

அறிவின்‌ முழுத்‌ தொகுதி (கூட்டுத்‌ தொகை) என்றென்றும்‌ 
ஒரே அளவினதாயிருக்கின்றது. சில சமயம்‌ அது மிகுதியாக; 
சில. சமயம்‌ குறைவாகவும்‌ வெளிப்படுகின்றது. அதற்கு ஒரேமூல 
உள்ளேதான்‌ ; அங்கேதான்‌ அது அறியப்படும்‌. ்‌ 

கவிதையும்‌, ஓவியமும்‌, இசையும்‌, (முறையே) மொழி வாய்‌ 
லாகவும்‌, வண்ணம்‌ வாயிலாகவும்‌, ஒலி வாயிலாகவும்‌ வெளிப்படும்‌ 
உணர்ச்சிகளே. 

எவர்களிடம்‌ தம்‌ பாவங்களின்‌ பயன்கள்‌ விரைவில்‌ தொல்‌ 
கின்றனவோ, அவர்களுடைய கணக்கு விரைவில்‌ முடிக்கப்பட 
கிறது ! எவர்களுக்குத்‌ தண்டனை காலந்தாழ்ந்து வருமோ, அவர்‌ 
களுக்குத்‌ துயரமே உண்டாகிறது; அதனால்‌ அதன்‌ அளவு மிகு 
கின்றது! 

சமத்துவ நிலையை அடைந்தவர்‌ இறைவரிடம்‌ வாழ்பவர்‌ எனப்‌ 
படுவர்‌; எல்லாப்‌ பகையும்‌ தன்னைத்‌ தானே கொலை செய்தலாகும்‌. 
ஆதலால்‌, அன்பே வாழ்க்கையின்‌ நியதி. இந்நிலைக்கு உயர்தலே 
பூரணத்தன்மையடைதலாம்‌ ; ஆனால்‌; நம்மிடம்‌ நிறைவுத்தன்மை 
மிகும்‌ அளவிற்குக்‌ கருமம்‌ (எனப்படுவது) நம்மிடத்துக்‌ குறை 
வுறும்‌. அனைத்தும்‌ குழந்தையின்‌ வெற்று விளையாட்டே என்‌ 
பதைச்‌ சாத்துவிகர்‌ காண்பர்‌; அறியவும்‌ அறிவர்‌. 

ஓர்‌ அடி அடிப்பது எளிது ; ஆனால்‌, எமும்‌ கையைத்‌ தாழ்த்தி, 


994 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌”! 

} ்‌ - அடைக்‌ 
அமைதியாய்‌ நின்று, “ஆண்டவரே, உம்மிடம்‌ யான்‌ லை எதிர்‌ 
கலம்‌ புகுகிறேன்‌ !?? என்று மொழிந்துவிட்டு அவரது ச 
பார்த்து நிற்பது கழிபெருங்கடினமாகும்‌. 


ஜூலை, 5-ஆம்‌ கேதி--வெள்ளிக்கிழமை 


» 6 ர நீ ஒரு 
எந்த நிமிடமும்‌ மாறுதற்கு ஆயத்தமாயிருக்கும் எயா கப்‌ 

நாளும்‌ உண்மையைக்‌ காண இயலாது; ஆனால்‌; நீ ௨௫ 

பற்றி நிற்க வேண்டும்‌. 


* * + ட 


இந்தியாவில்‌ மிகு பழமை வாய்ந்த ஒரு மதப்‌ பிரிவினராக 
கர்‌ என்பார்‌ தீவிர சடவாதியரே (இருப்பது சடப்‌ பெ வ 
என்பவர்‌). ஆன்மா உடலாலும்‌, உடற்சத்திகளாலும்‌ ன்‌ மர 
தொன்று என்றும்‌, உடலோடு அதுவும்‌ அழிவுறும்‌ என்று? லை 
ணத்திற்குப்பின்‌ அதன்‌ இருப்புக்கு யாதொரு சான்றும்‌ “ 


ப்‌ ்‌ ட்‌ 2 . ர்‌ 3 ட 
கட்டத்‌ வாதித்தனர்‌ ; ஐம்புலக்‌ காட்சியை மட்டும்‌ சாத்‌ 
ஒப்புக்கொண்டு, அனுமானத்தை மறுத்தனர்‌. 

3 #* ட 
போதி? 


தெய்வத்தன்மையும்‌ மனிதத்‌ தன்மையும்‌ ஒன்றுபடும்‌ 
அதாவது “சமத்துவ நிலை? வரும்போது, சமாதி உண்டாகிற 


* + 3. 


_ டவாதம்‌-உலகாயதம்‌]“முத்தியின்‌ ம்‌, மதி மயக்கம்‌?” 
த்‌ ல்‌ ரல, 
க மொழிகின்றது. கருத்துண்மை சட பந்தனை, 
த கூறும்‌ குரல்‌ மதி மயக்கமே,?? என்று உரைக்கின்ற 
: நீதமோ, “ நீ ஒரே சமயத்து விடுபட்டவனும்‌ விடுபடச்‌ 
னும்‌ வாய்ப மண்ணுலகில்‌ ஒரு போதும்‌ விடபட்டவனாகா! 
ல்‌ விண்ணுலகில்‌ என்றும்‌ வி ப வாய்‌)? என்கி, 
வரிக்கின்றது. அன்ற ்‌ 3 
பரமம்‌ ப்‌ i ட்‌ 
நரச முத்தி, பந்தனை? என்னும்‌ இரண்டையும்‌ கடந்த நிலம 


அருளுரை 395 

கி நாம்‌ சிவமேயாவோம்‌ ; ஐம்புலச்‌ சிறைக்கு அப்பாற்பட்ட 

1 நிலையிலுள்ள போதமேயாவோம்‌. 
© , எல்லையற்ற வல்வை ஓவ்வொருவரிடத்தும்‌ பின்னணியில்‌ 
“ள்ளது. அம்பிகையை இறைஞ்சு. அவ்வல்லமை உன்னை வந்‌ 
தடையும்‌. 

“ வாக்கை அ i ப மெய்ப்பொருளே, என்‌ 

ட்‌ ருளும்‌ தேவீ, தன்மய மய்ப்பெ ௫௦ 1) 
ல்‌ வாக்காக எழுந்தருளுக !?? (இது இந்துவின்‌ பிரார்த்தனை)- 

£ இடிக்குரல்‌ அன்னாய்‌, காளியே, அழிவற்ற கால்‌ SUE 
எதிர்க்கவொண்ணாக்‌ சத்தியே, நீ என்னிடம்‌ எழுந்தருளுக !? 


ஜுலை 6-ஆம்‌ ததி சனிக்கிழமை 
இன்று வியாசரது வேதாந்த சூத்திரத்தின்‌ சங்கர பாஷ்யத்தை 
(விரிவுரையைப்‌) பற்றி அவர்‌ பேசினார்‌ - 
ஓம்‌ தத்ஸத்‌! | 
4 சங்கரருடைய கொள்கைப்படி, பிரபஞ்சத்தில்‌ இருபகுதிகள்‌ 
உள்ளன ; ஒன்று, நான்‌? என்பது; மற்றொன்று; “நீ? என்பது: 
இவை இரண்டும்‌ ஒளியும்‌ இருளும்‌ போல ஒன்றுக்கொன்று மாஜி 
னவை. ஆதலால்‌, இவற்றில்‌ ஒன்று மற்றொன்றிலிருந்து 2 
தககதன்று என்பது சொல்லாமலே விளங்கும்‌. ₹ திருக்கு ? (காண 
பான்‌)மீது*திருசியம்‌? கோணப்படுபொருள்‌) அத்யாசமாக(ஓன்றை 
மற்றொன்றன்மீது ஏற்றுகையாக)க்‌ கொள்ளப்படுகிறது. “திருக்கு? 
ஒன்றே உண்மைப்‌ பொருள்‌; மற்றது, வெறுந்‌ தோற்றமேயாம்‌. 
இதற்கு மறுதலையான கருத்து ஆதாரமற்றதே. சடப்பொருளும்‌ 
புற உலகமும்‌ யாதோ ஒரு நிலையிலுள்ள ஆன்மாவே. உண 
மையை உரைக்கின்‌, உள்ளது ஒன்றே. i 
நமது உலகம்‌ முழுமையும்‌ மெய்யும்‌ பொய்யும்‌ சேர்ந்த இணைப்‌ 
பிலிருந்தே உண்டாகிறது. சத்திகளின்‌ இணைகர விதிப்படி 


(parallelogram) ஒரு குண்டு மூலை விட்டத்தின்‌ (diagonal!) வழியே 
இயங்குவதுபோல, நம்மீது தாக்கும்‌ ஒன்றுக்கொன்று எதிரிடை 
ன்பது 5 


யான ௪த்திகளின்‌ கூட்டுப்‌ பயனே சமுசாரம்‌ (வாழ்வு) ௭ 
ஆனால்‌, நாம்‌ காணும்‌ உலகம்‌ அதுவன்று ; சிப்பியில்‌ இல்லாத 
வெள்ளியை நாம்‌ இருப்பதாகக்‌ காண்பது போல்வது இது: இதுவே 
“ஆரோபிதம்‌? (ஏறிடுகை) எனப்படும்‌ ; அதாவது, ஓர்‌ உண்மைப்‌ 
பொருளைச்‌ சார்ந்து நிற்கும்‌ வியவகாரிக இருப்பே ; நாம்‌ கண்ட 
காட்சியை நினைவுபடுத்திக்கொள்வது போன்றது. இது நமக்கு 


396 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-1 


உள்ள கால அளவினதே; வேறு வண்ணமாகக்‌ கூறின்‌, தண்‌ 
ணீரில்‌ சூடு இருப்பதாகப்‌ பாவிப்பது போல்வது. ஆனால்‌, சூட 
தண்ணீருக்குரியதன்று. ஆதலால்‌, உண்மை உரைக்கின்‌, தனக்கு 
உரிமை அல்லாத இடத்தே போடப்பட்ட ஒரு பொருளைப்‌ போல்‌ 
வது. நாம்‌ உண்மையைக்‌ காண்கிறோம்‌. எது வாயிலாக அதை 
காண்கிறோமோ, அப்பொருளினூடே காட்சி திரிபடைகின்றது: 

நீ புறவுலகப்‌ பொருளாக மாறிய நிலையிலன்றி வேறு வகையில்‌ 
உன்னை ஒருகாலும்‌ அறிய இயலாது. ஒன்றை மற்றொன்றாக? 
தவறாகக்‌ காணும்போது, நம்முள்‌ உள்ள பொருளையே எப்போத? 
மெய்யாகக்கொள்கிறோம்‌; காணாத பொருளை உண்மையென 90 
காலும்‌ கொள்ளோம்‌; எனவே, காணப்படு பொருளைக்‌ கா்‌ 


பொருளாவதில்லை. மனம்‌, அந்தக்கரணம்‌. புறத்துள்ள இந்திர 


காணப்படு பொருள்‌ ஆவதன்றி, மனத்திற்கோ, இந்திரிய, 
களுக்கோ அவ்வாறு ஆவதில்லை. ஆயினும்‌; ஒரு கருத்தை கன 
றொரு கருத்தின்மீது அத்யாசமாக ஏறிடலாம்‌; சான்றாக; “ £டு 
யம்‌ நீலமானது, எனும்‌ போதும்‌ ஆகாயமே ஒரு கருத்தி த, 
மாதலின்‌ பெளதிக விஞ்ஞானமும்‌, அறியாமையும்‌ உள்ளன்‌ 
ஆனால்‌, ஆன்மா எந்த அறியாமையாலும்‌ பாதிக்கப்படுவதி2 த 
வியவகாரிக அறிவும்‌ நல்லதே. ஏனெனில்‌, அது பாரமார்‌ ன்‌ 
ஞானத்தில்‌ நம்மை உய்க்கின்றது; ஆனால்‌, புலனறிவோ--1? i 
தால்‌ வரும்‌ அறிவோ -வேதங்களினின்று பெறும்‌ அறிவோ ட 
மையானதன்று; ஏனெனில்‌, வியவகாரிக அறிவு எனும்‌ 1? யக்‌ 
லத்தினுள்‌ அவையனைத்தும்‌ உள்ளன. (நான்‌ உடல்‌? எனும்‌ 1 ன்‌ 
கத்தை முதலிற்‌ போக்கிக்கெ i ம 
அறிவை நாடல்‌ இயலும்‌. 


ாள்‌; அப்போதுதான்‌ உண்‌ க ந்தி 
தரமேயாகும்‌. 


மனித அறிவு விலங்கறிவின்‌ ௨ 
3 ய 
வேதங்களின்‌ ஒரு பகுதி க A இடுக ங்கு 
கிரியைகளையும்‌ பற்றிட பேசுகிறது பற்றிட கல பிரதே 
ஞானத்தைப்‌ பற்‌ பிசுகிறது மற்றொரு பகுதி; த்ர 
த்தைப்‌ பற்றி உரைக்கின்றது; சமயத்தையும்‌ தத்து 


அருளுரை ட 


- யும்‌ ஆராய்கின்றது. மறைகள்‌ இப்பகுதியில்‌ ஆன்மாவைப்பற்றி 
முழங்குகின்றன. அங்ஙனம்‌ அவை முழங்குவதால்‌, அவற்றின்‌ 
அறிவு மெய்யநிவை அணுகுகின்றது. பாரமார்த்திக ஞானம்‌ புத்த 
கத்தையோ வேறெதனையோ சார்ந்ததன்று: அது தன்னளவிலே 
அனைத்திற்கும்‌ அதிதமானது. கல்வியறிவு எத்துணையதாயினும்‌, 
இஞ்ஞானத்தைத்‌ தாராது; இது வெறுங்கொள்கையன்று; அணு 
பூதியே. கண்ணாடியிலுள்ள அழுக்கைக்‌ கழுவிவிட; உனது 
சொந்த மனத்தைத்‌ தூயதாக்கு. அப்போது கண்ணிமைப்‌ 
பொழுதில்‌ உன்னைப்‌ பிரம்மமென அறிவாய்‌. 

கடவுள்‌ உள்ளனர்‌; பிறப்போ இறப்போ, துன்பமோ 
துயரமோ, கொலையோ விகாரமோ, நன்மையோ தீமையோ இல்லை. 


அனைத்தும்‌ பிரம்மமே. நாம்‌ . பமுதையைப்‌ பாம்பெனக்‌ 
கொள்கிறோம்‌ ; இப்பிழை நம்மதே........- நாம்‌ கடவுளிடம்‌ அன்பு 


செலுத்தும்‌ போதும்‌, அவர்‌ நமது அன்பைப்‌ பிரதிபலிக்கும்‌ 
போதுமே நமக்கு நன்மை செய்தல்‌ இயலும்‌. கொலை செய்பவனும்‌ 
இறைவரே. கொலை செய்பவன்‌”? எனும்‌ ஆடை அவன்‌ மீது 
ஏறிடப்படுவதே (அத்தியாசமே) ஆகும்‌. அவனைக்‌ கையைப்‌ 
பிடித்து அழைத்து, உண்மையைக்‌ கூறு. 

ஆன்மாவுக்குச்‌ சாதியில்லை. அதற்கு அது உண்டென்பது 
மயக்கமே. அங்ஙனமே, வாழ்வும்‌, மரணமும்‌; இயக்கமும்‌, குண 
மும்‌. ஆன்மா ஒரு நாளும்‌ மாறுவதில்லை ; போவதுமில்லை ; வரு 
வதுமில்லை. அதனிடத்து எழும்‌ தோற்றங்கள்‌ அனைத்திற்கும்‌ அது 
அழியாத சாட்சியாயுள்ளது ; ஆனால்‌, அதனை நாம்‌ அத்தோற்ற 
மாகக்‌ கொள்கிறோம்‌; இதுவே தொடக்கமும்‌ முடிவுமின்‌ றி; 
யாண்டும்‌ நிகழ்ந்துவரும்‌ மாயாத மித்தையாகும்‌. எனினும்‌ வேதங்‌ 
கள்‌ நாம்‌ வாமும்‌ மட்டத்திற்கு இறங்கிவர வேண்டுவனவாயிருக்‌ 
கின்றன; ஏனெனில்‌, உயர்வற உயர்ந்த உண்மையை உயர்வற 
உயர்ந்த முறையில்‌ நமக்கு அவை கூறுமாயின்‌, நம்மால்‌ அதை 
அறியவொண்ணாது. 


# 3 * * x = * * 


சுவர்க்கம்‌ என்பது ஆசையினின்றும்‌ எழும்‌ ஒரு மூட 
நம்பிக்கையேயாம்‌. ஆசையோ, யாண்டும்‌ ஒரு நுகத்தடியாகும்‌, 
இழிநிலையாகும்‌. கடவுளாக அன்றி வேறு வகையில்‌ எதனையும்‌ 
என்றும்‌ அணுகாதே. ஏனெனில்‌, அங்ஙனம்‌ அணுகுவோமாயின்‌, 


308 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌”! ரன்ன 
5) பெ ட 
நாம்‌ தீமையைக்‌ காண்பவராவோம்‌ ; நாம்‌ நோக்கு ரய பார்க்‌ 
மீது மயக்கத்‌ திரையை இட்டபின்‌, நாம்‌ ததக ற்‌ பெறு; 
கின்றோம்‌. இம்மித்தைகளினின்றும்‌ விடுபடு; பேறி 
எல்லா மித்தைகளையும்‌ இழத்தலே முத்தியாம்‌. [145 தெரிந்ததே 
ஒரு வழியில்‌ பிரம்மம்‌ ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ * ஆனால்‌; 
மனிதன்‌ தன்னைத்தான்‌ உள்ளவாறே அறிவதில்லை: 2 எவ்வாது 
பதை நாம்‌ அனைவரும்‌ அறிகிறோம்‌; ஆனால்‌, நாப விளக்‌ 
உள்ளோம்‌ என்பதை அறியோம்‌. தாழ்ந்த நிலைக்‌ ஆனால்‌; 
கங்கள்‌ அனைத்தும்‌ ஒரு பகுதியின்‌ உண்மைகே ந்‌ டத்திம்‌ 
வேதச்‌ சுவையான கனி யாதெனின்‌, நம்‌ ஒவ்வொ இறப்பு 
உள்ள ஆன்மா பிரம்மம்‌ என்பதே. பிறப்பு, வளர்ச்‌ 
என்பவற்றில்‌ ஒவ்வொரு நிகழ்ச்சியும்‌ அடங்கியுள்ளதி:- அடங்கி 
தோற்றமும்‌, தொடர்ச்சியும்‌, மறைவும்‌ எல்லாவற்றில எனதி? 
யுள்ளன. நமது அனுபூதி வேதங்களுக்கு அப்பா? ளு 


ப்‌ வ ம்‌ 
ஏனெனில்‌, வேதங்களும்‌ அனுபூதியைச்‌ சார்ந்து நிற்ட ன்‌ ருளம்‌ 
உயர்வற உயர்ந்த வேதாந்தமாவது, அதீதப்‌ பரம 
பற்றிய தத்துவ ஞானமே. தத்தி 


படைப்புக்கு ஒரு தொடக்கம்‌ உண்டு என்பதி; 
ஆராய்ச்சியினை வேரறுப்பதேயாகும்‌. 0 சத்தி 

மாயை என்பது இப்பிரபஞ்சத்தின்‌ சத்தியே-இயர்‌ தகும்‌ 
யும்‌ நிலைச்‌ சத்தியும்‌ ஆகும்‌. தேவி நமக்கு விடுதலை 
வரை நாம்‌ விடுதலை பெற முடியாது. .. ஒன்றை 

பிரபஞ்சம்‌ நமது அனுபவத்திற்கு உரியதே. ஆனால; த 
ய்ய வேண்டாதே. வேண்டுதல்‌ பலவீனமாகும்‌: வேக ளர்‌ 
நம்மைப்‌ பிச்சைக்காரர்‌ ஆக்குகிறது ; நாம்‌ அரசிளங்குமர 
இரவலரல்லோம்‌. i 


மலை 7-ஆம்‌ தேத ஞாயிற்றுக்கிழமை காலை 


கண்டத்தின்‌ வெளித்‌ தோற்றத்தில்‌ அது தன்னைச்‌ 
களாகப்பகுத்துக்‌ கொள்ளினும்‌, பின்னும்‌ அகண்டமாகவே 
எது; ஓவ்வொரு கூறும்‌ அகண்டமாகின்றது.* வ்‌ அணி 


ஏனாதி 
* அகண்டமாவது இரண்டற்ற ஒன்று; என்றும்‌ பகுக்கவொண்ட்றுக்‌ 
வெளித்‌ தோற்றம்‌ அற்றது. * அகண்டத்தின்‌ வெளித்‌ தோற்றம்‌” எ 


அருளுரை 999 

பிரம்மம்‌ அதன்‌ இருவடிவிலும்‌--மாறுவது, மாறவொண்ணா 
தது, வெளித்‌ தோன்றுவது, வெளித்தோன்றவொண்ணாதது, எனும்‌ 
அருவகையிலும்‌ - ஒன்றேயாம்‌. அறிவானும்‌, அறியப்படு பொரு 
அறிம றே என்பதை அறி. அறிவான்‌, அறியப்படு கொழு, 
பொ ே ப அறிபுடியே (ஞா இழ உ EC 

களே) பிரபஞ்சமாக வெளித்‌ தோன்றிக்‌ கொண்டிருக்கிறது. 
யோகி தியானத்திந காணும்‌ அக்கடவுளைத்‌ தனது ஆன்மாவின்‌ 
“த்தியாற்‌ காண்கிறான்‌. 

இயற்கை, விதி எனும்‌ பெயர்களால்‌ வழங்கப்படுவது இறைவ 
ரீதி *ங்கற்பமேயாகும்‌. 

துகர்சீசியை நாடும்வரை தளையும்‌ உள்ளது. நிறைவின்மையே 
நிகரவல்லதாம்‌ ; நுகர்ச்சியாவது, ஆசையை நிறைவேற்றுதலே 
யாதலின்‌, மனித ஆன்மா இயற்கையை நுகர்கின்றது. ஆன்மா, 
இயற்கை, இறைவன்‌ (சித்து, அசித்து, ஈசுவரன்‌) என்பவற்றின்‌ 
அடிப்படை உண்மையாவது பிரம்மமே. ஆனால்‌, அது (பிரம்மம்‌), 
நாம்‌ வெளிக்‌ கொணர்ந்து காணப்படாததே. அதனை வெளித்‌ 
தோற்றுவிக்க பிரமதனம்‌? அதாவது உரசுதல்‌ வேண்டும்‌. உரசுதல்‌ 
மூலம்‌ தீயை உண்டாக்குவது போன்றது அது. உடலே கீழுள்ள 
கட்டை ; ₹ ஓம்‌? என்பது கூர்மையான கட்டை ; ₹* தியானம்‌? என்‌ 
பதே உரசுதல்‌. இதைப்‌ பயன்படுத்தும்போது பிரம்மஞானம்‌ எனும்‌ 
அவ்வொளி ஆன்மாவில்‌ திடீரெனத்‌ தோன்றும்‌. அதனைத்‌ தவத்‌ 
தால்‌ நாடு. உடலை நிமிர்த்தி வைத்துக்கொண்டு இந்திரியங்களை 
மனத்திலே ஆகுதி பண்ணிவிடு. புலனுணர்வை எழச்செய்யும்‌ 
நிலையங்கள்‌ அகத்தே உள்ளன. ஆதலின்‌, அவற்றை மனத்திற்குள்‌ 
ஓட்டு. தாரணையாய்‌ மனத்தைத்‌ தியானத்தில்‌ நிலைநாட்டு. 
பாலிற்படு நெய்போல்‌ பிரம்மம்‌ பிரபஞ்சத்தில்‌ எங்கும்‌ பரந்துள்‌ 
ளது. ஆனால்‌, உரசுதலால்‌ அது ஓரிடத்தே தோன்றுகின்றது. கடை 
தலால்‌ பாலினின்றும்‌ வெண்ணெய்‌ வருவதுபோல, தியானம்‌ 
பிரம்ம ஞானத்தை ஆன்மாவில்‌ வெளிப்படுத்துகின்றது. 


கால்‌, சுவாமிஜி இந்திரியங்களுக்குப்‌ புலனாகும்‌ பிரபஞ்சம்‌ புலனாகாத பிர 
பஞ்சம்‌ இரண்டையும்‌ குறிக்கின்றார்‌. அப்பிரபஞ்சம்‌ இயல்பாகவே வரை 
யற்ற எண்ணற்ற வடிவங்களால்‌ அக்கப்பட்டிருப்பினும்‌, முழுமையாக 
கோக்குங்கால்‌, ௮து எப்போதும்‌ அகண்டமாயுள்ளதே. அம்மட்டோ ! 
அதன்‌ ஒவ்வொரு பகுதியும்‌ அகண்டத்தோடு பிரிக்கவொண்ணாதபடி. 
இணைம்திருத்தலின்‌, அகண்‌ டமேயாம்‌. 


யா சுடர்‌-1 
400 விவேகானந்தரின்‌: ஞான தீபம்‌? 


உணர்வாகிம 
இந்து மத தரிசனங்கள்‌ அனைத்தும்‌, னு ன; 
நேர்க்காட்சியுணர்வு ஒன்று உண்டு,” என கரக்க 
வாயிலாகவே அருள்‌ நிலை எழுகின்றது. i 


* 
* 3 + * * “ 


எல்லாம்‌ மட 


பிரபஞ்சம்‌ இயக்கமே; உரசுதலால்‌ இறுதியில்‌ பின்‌ மீண்டும 


வடையும்‌; அப்போது ஓய்வு திகழ்கின்றது; அதன்‌ 
அனைத்தும்‌ தொடங்கும்‌. 


த ௩ 


ன்‌ 
அவன்‌ இறை 


= * ௬. ௬ வ ப 


தோலாகியவிசும்பு மனிதனைச்‌ குமும்வரை, அதா 
தன்னை உடலோடு ஒன்றுபடுத்திக்‌ கொள்ளும்‌ வரை; 
வரைக்‌ காணமாட்டான்‌. 


ஞாயிறு பிற்பகல்‌ 


» [2 னங்‌ 
வேதங்களை நம்புவதால்‌ வைதிகமெனப்படும்‌ ஆறு தரி 


கள்‌ (தத்துவ நூற்கொள்கைகள்‌) இந்தியாவில்‌ உள்ளன. 22 அதானி 
வியாசரது தரிசனம்‌ அனைத்தினும்‌ மிக்க சிறப்புவாய்ந்த? 
உபநிடத தத்துவமயமேயாகிறது. வியாசர்‌ சூத்தர வடிவிே ஏலே 
வாய்‌ பயனிலைகளின்றிச்‌ சுருங்கிய கணிதக்‌ குறியீட்டு முறை ந்‌ 
எழுதினர்‌. இதனால்‌, அது பல பொருள்‌ கொள்ளக்கிடக 
பான்மை மிகுந்தது; சூத்திரங்களினின்றே துவைதம்‌, விசிஷ்டா த்‌ 
வைதம்‌, அத்துவைதம்‌ என்பவை முளைத்தன ; இப்‌ பல்வேறு! யம்‌ 
தாந்தங்களிலும்‌ மிகப்‌ பெரிய உரைகாரர்‌ அனைவரும்‌ சில ர ந்த 
தம்‌ சித்தாந்தத்திற்கு இசையுமாறு சூத்திரங்களை வலிய இம 
படியால்‌, அறிந்தே பொய்‌ புகன்றவர்‌ ஆவர்‌. ற்று] 
உபநிடதங்கள்‌ எம்மனிதனது செயலையும்‌ பற்றி வரலாம்‌ 
முறையிற்‌ சிறிதும்‌ கூறுவனவல்ல; ஆனால்‌, ஏறத்தாழ ஏனைய ட்‌ 
திரங்கள்‌ எல்லாம்‌ பெரும்பாலும்‌ மனிதரைப்பற்றிய வரலா 
களேயாகும்‌. வேதங்கள்‌ சற்றேறக்குறைய முழுமையும்‌ தத்துவ? 
து பற்றியே பேசுகின்றன. தத்துவமற்ற சமயம்‌ மூட நம்பி 
கக்குட்‌ 0 ற்‌ D 
ம்‌ டப. சமயமற்ற தத்துவம்‌ வறட்டு நாத்தி 


விசிஷ்டாத்துவைதம்‌ விசே 


ஷணத்ே அத்துவைத 
யாகும்‌. அதனை விரிவாக பிப நால்‌ 1 


உரைத்தவர்‌ இராமா நுஜர்‌. 


அருளுரை 401 
டட கவன்‌ வியாசர்‌ வேதங்களாகிய பாற்கடலைக்‌ கடைந்து 
னுயிர்க்கு மிக்க நன்மை பயக்குமாறு தத்துவம்‌ எனும்‌ நவ 
நீதத்தை அளித்தார்‌..? அவர்‌, “எல்லா நன்மைகளும்‌ எல்லாக்‌ 
ந பிரபஞ்சத்தைப்‌ படைத்தவராகிய திருமாலுக்கே உரி 
பன அவர்‌ புருடோத்தமர்‌ ; பிரம்மம்‌ அவரினும்‌ தாழ்ந்தகி பிர 
EA அங்ஙனமே? எனக்‌ கூறினார்‌. 
பட அதவ முழுத்துவைதி. அவர்‌ புராணங்களிலிருந்தே மேற்‌ 
காள்களே எடுத்தாள்கின்றனர்‌. 
பிரம்மம்‌ என்பதன்‌ பொருள்‌ திருமாலேயன்றிச்‌ சிவனன்று, 
காரணம்‌ யாதெனில்‌, திருமாலன்றி முத்தியில்லை என்பதே. 


ஜுலை 9-ஆம்‌ த.தி--திங்கட்ிமமை 


இராமானுஜர்‌ பின்‌ வருமாறு இயம்புவர்‌: வேதங்கள்‌ கற்றற்‌ 
குரிய மிகத்‌ தூய்மையான நூல்களாம்‌. மூன்று உயர்ந்த வருணங்‌ 
களையும்‌ சார்ந்த புதல்வர்கள்‌ உபநயனம்‌ செய்விக்கப்பெத்று எட்‌ 
டாவது வயதிலோ, பத்தாவது வயதிலோ, பதினொன்றாவது வய 
திலோ வித்தையைத்‌ தொடங்கட்டும்‌; அதாவது குருவை நண்ணிப்‌ 
பூரண முறையிலே சுரத்தோடும்‌, உச்சரிப்போடும்‌, வார்த்தை 
வார்த்தையாக வேத அத்தியயனம்‌ பண்ணுதலாம்‌. 

ஜெபமானது தூய நாமத்தை ஒதுவதாம்‌ ; இது வாயிலாக 
மனிதன்‌ அன்பின்‌ அகண்ட நிலைக்கு உயர்கிறான்‌ ; வேள்வியும்‌ 
சடங்குகளுமாய தோணி எளிதாக உடையக்கூடியது ; பிரம்மத்தை 
அறிதற்கு--முத்தியடைதற்கு--அதனினும்‌ மிகுதியான ஒன்று 
வேண்டும்‌. வீடு என்பது அறியாமையின்‌ அழிவினும்‌ சிறிது அதிக 
மன்று; அவ்வழிவு நிகழ்வது நாம்‌ பிரம்மத்தை அறியும்‌ போது 
மட்டுமே. வேதாந்தத்தின்‌ பொருளை உணர இந்த எல்லாச்‌ சடங்கு 
களின்‌ வழியாகவெல்லாம்‌ செல்வது அவசியமன்று. “ஓம்‌? என்‌ 
பதை ஓதுதல்‌ போதும்‌. 

வேறு பாட்டைக்‌ காண்பதே எல்லா இடும்பைகளுக்கும்‌ வேரா 
கும்‌; அறியாமையே வேறுபாட்டைப்‌ பார்ப்பதற்கு மூலமாகும்‌. 
இது பற்றியே சடங்குகள்‌ அவசியமாகா. அவை சமமின்மைக்‌ 
கருத்தை வளர்க்குமாதலின்‌, அவற்றைப்‌ பழகுவது யாதேனும்‌ 
ஒன்றை விலக்கவோ யாதேனும்‌ ஒன்றைப்‌ பெறவோதான்‌. 


402 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌"! 


அன்ப 
பிரம்மம்‌ செயலற்றது. ஆன்மா பிரம்மமே: நா. ன்‌ 
-இது போன்ற அறிவு பிழையனைத்தையும்‌ க ன்‌ ண்டும்‌ ; 
அதனைக்‌ கேட்டல்‌ வேண்டும்‌; சிந்தித்து அறிதல்‌ ட்டா ம்‌ 
இறுதியில்‌ தெளிதல்‌ வேண்டும்‌. (சிரவண மனன நித க படுத்தி 
செய்தல்‌ வேண்டும்‌). சிந்தித்தலாவது, புத்தியைப்‌ பய து 
நம்மிடத்துத்‌ தருக்கம்‌ வாயிலாக இவ்வறிவை நிலைநாட அது 
தெளிதலாவது, அதனைப்பற்றி இடையறாது தியானித்த, நினை 
நம்‌ வாழ்வின்‌ ஒரு பகுதியாகச்‌ செய்தலே. இவ்வின 
வெனும்‌ தியானம்‌ எண்ணெயின்‌ தாரை போன்று உ புரளச்‌ 
நிகழ்வதாகும்‌. அல்லும்‌ பகலும்‌ இந்நிலையிலே மனத்தைப்‌ எ 
செய்கிறது தியானம்‌. அதனால்‌ அது விடுதலை (முத்தி) பெற இது 
யாகின்றது. £ஸோஹம்‌, ஸோஹம்‌,? என்று எப்போதும்‌ ந வும்‌ 
முத்தியைப்‌ போன்றே கிட்டத்‌ தட்ட நன்றாவது. பகலும்‌ மெய்‌ 
இதைப்‌ பகர்‌. இத்தகைய இடைவிடாச்‌ சிந்தனையின்‌ பெய்த 


_யுணர்வு வந்தெய்தும்‌. இறைவனைப்‌ பற்றிய இத்‌ தொடர்ந்த 


நினைவே பத்தி என்பதன்‌ பொருளாம்‌. 

இந்தப்‌ பத்தியைப்‌ பெற எல்லா நற்செயல்களு , 
மாகத்‌ துணை புரியும்‌. நல்ல நினைவுகளும்‌, நல்ல செயல்களு!? 5 
னவற்றைவிடக்‌ குறைந்த வேறுபாட்டுணர்ச்சியை விளைவிக்கு 1 
ஆதலால்‌, சுற்று வழியிலே அவை முத்தியில்‌ உய்க்கின்றன- கர 
ட ஆனால்‌, பயன்களை இறைவனிடம்‌ விட்டுவிடு. அறிவொன 
தம்மைப்‌ பூரணமாக்க வல்லதாம்‌. மெய்ம்மையெனும்‌ இறைவ 
பத்தியோடு பின்பற்றுபவன்‌ எவனோ, அவனுக்கு மெய்‌ 
யெனும்‌ இறைவன்‌ தன்னைத்‌ தானே காட்டியருள்வான்‌. 


ய 


ம்‌ மறைய 
தீ 


ம்மை 


* க்‌ 5 தீ 


டப்ப்டுகிகட குகள்‌; நாம்‌ எரிதலே, நம்மால்‌ வாழ்வெனமி பெயரி 
ப்படுகிறது. பிராண வாயுவை ஊட்டுதல்‌ நின்றுவிடும்‌ ட ழ்‌ 
வி வஸு அணை ந்துவிடவேண்டும்‌. நம்மாற்‌ செய்யக்கூடியதெல்‌? 4 
நல்‌ EL வைத்திருத்தலே. வாழ்வென்பது அ 
ஓ க கூட்டூப்‌ பொருள்‌. அது அத்தகையதா தீ ண்டு 
டண்‌ டங்கியுள்ள மூலப்‌ பொருளாகப்‌ பிரிவுபட 


தொடர்ற்கி: 


அருளுரை 403 


ஜுலை 9ஆம்‌ தேத செவ்வாய்க்கிழமை 


வ கன்‌ ஆன்மாவான நிலையிலே உண்மையாகவே விடுபட்ட 
ண றன்‌. மனிதனான நிலையில்‌ அவன்‌ பந்தத்துக்கு உட்பட்ட. 
ப்ப உடலின்‌ நிலமை ஒவ்வொன்றாலும்‌ விகாரமடைபவன்‌- 

தனான நிலயில்‌ அவன்‌ சுதந்தர நினைவோடு கூடிய ஒரு இயம 
CA ஆனால்‌, அம்மனித உடலே அனைத்தினும்‌ சிறந்தது. மனித 
உள்ளமே இருப்பவை அனைத்தினும்‌ உயர்ந்தது. மனிதன்‌ ஆன்ம 
லையிணை அடையுங்கால்‌ அவனுக்கு ஓர்‌ உடலைத்‌ தனக்கு இயைத்‌ 
த அமைத்துக்‌ கொண்டு பிறக்க இயலும்‌. அவன்‌ நியதிக்கு 
அப்பாற்பட்டவன்‌. 
இவ்வுரை திண்ணமாய்‌ மெய்ப்பிக்கப்பட வேண்டுவதாகும்‌. 
ஒவ்வொருவரும்‌ தமக்குத்‌ தாமே இதனை மெய்ப்பித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌; நாமே நம்மைத்‌ _திருத்திப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 
தறை த்‌ திருத்திப்படுத்த இயலாது. மெய்ப்பிக்கப்படக்கூடிய சமய 


சாத்திரம்‌ இராஜயோகம்‌ மட்டுமே ; யானே அனுபவத்தால்‌ மெய்ப்‌ 
பித்துக்‌ கொண்டுள்ளவற்றையே போதிக்கிறேன்‌. யுத்தி முமுதும்‌ 
பமுக்கும்போது ஞானக்‌ காட்சியாகிறது ; ஆனால்‌, ஞானக்‌ காட்சி 
என்பது யுத்தியோடு முரண்பட மாட்டாது. ்‌ 
ருமம்‌ நெஞ்சைத்‌ தூய்மை ஆக்குகிறது ; அதனால்‌, வித்‌ 
தைக்கு (ஞானத்திற்கு) வழிகாட்டுகிறது. மக்களுக்கும்‌ விலங்குக்‌ 
ளுக்கும்‌ இயற்றும்‌ நற்செயல்களே கருமங்களாகும்‌ என்று பெளத்‌ 
தர்கள்‌ மொமிந்தார்கள்‌ ; வழிபாடு முதலிய சடங்குகள்‌ அனைத்‌ 
தும்‌ ௪ம அளவிற்குக்‌ “கருமம்‌? ஆகும்‌ என்றும்‌, அவையும்‌ மனத்‌ 
தைத்‌ தூய்மையாக்கும்‌ என்றும்‌ பிராமணர்கள்‌ உரைத்தார்கள்‌.. 
நன்மையும்‌ தீமையும்‌ ஆய எல்லாக்‌ கருமங்களும்‌ ஞானத்திற்கு 
எதிரானவை என்று சங்கரர்‌ பறையறைகின்றனர்‌. அறியாமையை 
விளைவிக்கும்‌ செயல்கள்‌ பாவங்களே ; நேர்முகமாகவல்ல ; ஆனால்‌, 
அவை காரணங்களாய்த்‌ திகழ்தலின்‌ அவை ராஜச தாமச குணங்‌ 
களை ஓங்கச்‌ செய்வன. சத்துவம்‌ ஒன்றாலே தான்‌ ஞானம்‌ அடை 
யப்படும்‌. நற்கருமங்கள்‌ ஞானத்தை மூடும்‌ திரையை நீக்குகின்‌ 
றன. ஞானமொன்றே நம்மைக்‌ கடவுளைக்‌ காண வல்லராக்குவது. 
ஞானம்‌ ஒருபோதும்‌ உண்டாக்கப்படுவதன்று 5 உள்ளதைக்‌ 
கண்டு பிடித்ததே ஆகும்‌. பேருண்மையைக்‌ கண்டு பிடிக்கும்‌ 
ஒவ்வொருவனும்‌ அருள்‌ வயப்பட்டவனே. அவன்‌ காணும்‌ உண்மை 
1—28 


நசட 


4 தரிசி (காலி 
ஞானத்தைப்‌ பற்றியதாம்போது, அவனைத்‌ தர்க்கம்‌ ர த 
மூணர்ந்த பெரியோன்‌) என்று வழங்குவோம்‌; ட உட 
மானதாயின்‌, அவனைப்‌ பெளதிக விஞ்ஞானி த்க்‌ ஆயினும்‌; - 
உண்மைக்கும்‌ மூலம்‌ ஒன்றே (ஏக பரம்பொருளே? : 

மூலம்‌ ஒன்றே ( “டுகிறோம்‌.. 


404 விவேகானந்தரின்‌ ஞான தீப 


ம்‌. எல்லா 


ஜேயம்‌ எனும்‌ ்‌ 
சுமத்த 2 
இராமா னுசர்‌ 


அருஞ்‌ சுவை என்று இராமானுசர்‌ உரைக்கின்றார்‌: 
படாத உணர்வு வேறுபடுத்தப்படும்‌ போது உலகமாகிறது. 
* ES ஞ்‌ 3. 
இவ்வுலகிலுள்ள தத்‌ ப 5 களில்‌ ஒன்றான 
்‌ i தத்துவச்‌ செறிவுள்ள சமயங்களில்‌ 
புத்த மதம்‌ இந்தியாவின்‌ பொதுமக்களிடையே பரவியது 
தகைய கருத்துகளை மனத்திற்‌ பற்றுந்‌ திறமை பெறுதற்கு இ 
தையாயிரம்‌ ஆண்டுகட்கு முன்பே ஆரியர்களுள்‌ எத்தகைய 
புறத்தக்க பண்பாடு இருத்தல்‌ வேண்டும்‌ ! இனி 
வருணத்தை ஒப்புக்கொள்ளாத ஒரே இந்தியப்‌ பெருந்தன்‌ ஓ 
ஞானியார்‌ புத்தரே; அவரைப்‌ பின்பற்றுபவருள்‌ ஒருவரும்‌ 5, 
யாவில்‌ இப்போது இல்லை. ஏனைய அறிஞர்‌ அனைவரும்‌ ௪67. 
வாழ்க்கையைப்‌ பற்றிய தவறான கருத்துகளுக்கு ஏறக்குறைய 
கையாட்களாகவே இருந்தனர்‌. எவ்வளவு உயரம்‌ அவர்கள்‌ பறறி 
அம்‌ பருந்தின்‌ இயல்பு ஒரு சிறிது எஞ்சியிருந்தது. என்‌ 
மாதர்‌ கூறுகிறபடியே, “பருந்து விண்ணில்‌ கண்ணுக்‌ கெட்டா? 
உயரத்திற்‌ பறக்கிறது; ஆனால்‌, அது மண்ணிலுள்ள அமுகி்‌ 
ப ச்சித்‌ துண்டு ஒன்றின்‌ மீதே எப்போதும்‌ கண்‌ 
ருக்கும்‌.??. 


ரூபத்‌ 
வியப்‌ 


* # - 


ட்ரை 405 


. ஐங்கால இந்துக்கள்‌ வியக்கத்தக்க பண்டிதர்களாயிருந்தார்‌ 

கன; உண்மையாகவே உயிருள்ள கலைக்‌ களஞ்சியங்களாக யிருத்‌ 

கட்டுத்‌ அவர்கள்‌, “(நூல்களில்‌ திகழும்‌ அறிவும்‌ பிறர்‌ கைப்‌ 

பொருளும்‌, இல்லாதவை போன்றனவே,?? எனக்‌ கூறினார்கள்‌. 

தி ஈங்கரரைப்‌ பலர்‌ சிவபெருமானுடைய அவதாரமாகக்‌ கரு 
னர்‌, 


ஜுலை 70ஆம்‌ தேதி புதன்‌ ழெமை 


இந்தியாவிலே ஆறு கோடி ஐம்பது லட்சம்‌ மகம்மதியர்‌ உள்‌ 
ளனர்‌ ; அவர்களுட்‌ பலர்‌ சூபியரே*. சூபியர்‌ மனிதனை இறைவ 
னோடு ஒன்றாகச்‌ செய்வர்‌. அவர்கள்‌ வாயிலாகவே இக்‌ கருத்து 
லரோப்பாவிற்புகுந்தது. அவர்களுக்கு * ஷீயர்‌ ? என்பது பெயர்‌. 
அவர்கள்‌, “நானே அம்மெய்ப்பொருள்‌;?? என்று சொல்லுவார்கள்‌. 
ஆனால்‌, அவர்களுள்‌ ஓர்‌ அந்தரங்கக்‌ கொள்கையும்‌ ஒரு பகிரங்கக்‌ 
கொள்கையும்‌ உண்டு ; எனினும்‌ மகம்மது நபி அவ்வாறு கொள்ள 
வில்லை. 

(ஹஷ்ஷாஷின்‌?* என்ற மொழியே ஆங்கிலத்தில்‌ “அஸ்ஸாஸின்‌? 
(கொல்லுகிறவன்‌) என்ற மொழியாய்‌ மருவிற்று ; மகம்மதிய 
மதத்தைச்‌ சார்ந்த பழைய பிரிவினர்‌ தம்‌ மதத்தின்‌ நம்பிக்கை 
யற்றவரைக்‌ கொல்லுதலைத்‌ தம்‌ கொள்கையின்‌ ஒரு பகுதியாகக்‌ 
கொண்டிருத்தலே அதற்குக்‌ காரணம்‌. 

மகம்மதியர்‌ வழிபடும்‌ இடத்தில்‌ நீர்‌ நிறைந்த குடம்‌ ஒன்றை 
வைத்தல்‌ அவசியம்‌. உலக மெங்கும்‌ பரந்துள்ள இறைவனுக்கு 
அது அறிகுறியாகின்றது. 


* இந்தியாவில்‌ மகம்மதிய மதத்திலே இந்து மதத்தின்‌ சார்பினாலும்‌, 
தூண்டுதலாலும்‌ விளைந்த மதப்‌ பிரிவினரே சூபியர்‌ எனப்படுவர்‌. 


ர ஹஷ்ஷாஷின்‌ என்ற பெயர்‌ 11-ஆம்‌ நூற்றாண்டில்‌ சிரியாவில்‌ 
வாழ்ந்த ஓர்‌ இராணுவ மதச்‌ சங்கத்திற்கு உரியது; அச்சங்கத்தினர்‌ தம்‌ 
தலைவரின்‌ ஆணைப்படி இரகசியமாகக்‌ கொலைகள்‌ பல புரிந்து வருவதிற்‌ 
பூகழ்‌ பெற்றவர்‌. அம்மொழியின்‌ (ஹஷ்ஷீஷ்‌) பதப்பொருள்‌ “தின்பவன்‌” 
என்பது; சங்கத்தின்‌ அங்கத்தினர்‌ கொலைத்‌ தொழிலைப்புரியும்‌ மனவுறுதி 
பெறும்‌ பொருட்டு (ஹஷ்ஷிஷ்‌? என்ற மூலிகையைத்‌ தின்னும்‌ வழக்க 
முடைய ராதலின்‌, அப்பெயர்‌ அங்கத்தினர்க்கு உரியதாயிற்று. 


406 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ அடர்‌ 
௫ ந்துக்களின்‌ 
ரபது இந னி வரப்‌ 


தெய்வ அவதாரங்கள்‌ பத்‌ ம்‌ என்‌ 
தாரங்கள்‌ பத்து நிகமு தாவது இ 


நம்பிக்கை. நிகழ்ந்துள்ளவை ஒன்பது ; பத்‌ 
போவது. 
* He 
நூல்களில்‌ உள்ள கருத்துகள்‌ தம்‌ சித்தா, 
வளிக்கின்றன என்பதை நிலைநாட்டும்‌ பொருட 


யிலும்‌ எந்தக்‌ குரவரினும்‌ புத்தர்‌ மிக்கவரானார்‌- 
நூலையும்‌ நம்பாதே. வேதங்கள்‌ (கரும காண்டமே 20 சைய 
படுவது) அனைத்தும்‌ வஞ்சனையே. அவை என்‌ கருத்திற்கு நகம்‌. 
மாயின்‌, அவற்றுக்கு அதே அளவிற்கு அது மிக நன்‌ 

யானே அனைத்தினும்‌ பெருநாலாவேன்‌. வேள்வியும்‌ பிராரத்த 


யும்‌ பயனற்றவை ,? என்று கூறினர்‌. உலகிற்கு ஒர னவே 


, சங்கரர்‌, “பகவானையும்‌ யுத்தியால்‌ ஆராயவேண்டு13) - துணை 
கள்‌ அவ்வாறு விரிப்பனவாதலின்‌. யுத்தி உள்ளுணர்வுக்குதி 
புரியும்‌ ; சாத்திரங்களும்‌, அனுபூதி ஒட்டிய அறிவும்‌ 


[ 7 = | “டும்‌ 

தனி மனிதனுக்கு உரியதாக்கப்பட்ட காட்சியும்‌ த ம்‌,” 

கடவுளின்‌ உண்மைக்குப்‌ பிரமாணங்களாம்‌--அத்தாட்சிக அதி 
எ 


என்று உரைப்பர்‌. அவரது கருத்தின்படி வேதங்கள்‌ 
அறிவிற்கும்‌ ஒருவகையான அவதாரமேயாவன. இறைவரது ற 
மைக்குச்‌ சான்று, வேதங்களை அவர்‌ வெளிப்படுத்தியமை ராப்‌ 
வேதங்கட்குப்‌ பிரமாணம்‌, அத்தகைய வியக்கத்தக்க நூல்‌ 
பிரம்மனே வெளிப்படுத்த வல்லவனாவான்‌ என்பதே. அவை எ 
அறிவுக்கும்‌ சுரங்கமாகும்‌. ஒரு மனிதன்‌ மூச்சை விடுவது போனி 
அவை இறைவரிடமிருந்து வெளி வந்தன ; ஆதலால்‌, சத்தியில்‌ 
அறிவிலும்‌ அவர்‌ வரையறையற்றவர்‌ என்பதை நாம்‌ அறிவோ ந 
அவர்‌ உலகத்தைப்‌ படைத்துமிருக்கலாம்‌ ; படையாமன்‌ த 
இருக்கலாம்‌. அது ஓர்‌ அற்ப விஷயம்‌ ; வேதங்களை வெளிப்பட 
யது அதனினும்‌ சிறந்தது ! உலகம்‌ இறைவரைப்‌ பற்றி அறி? 
வேதங்கள்‌ மூலமே ; வேறு வழி இல்லை. 4 
வேதங்கள்‌, அனைத்தையும்‌ அடக்கியுள்ளன என்னும்‌ சங்கர 
ரது நம்பிக்கை, அனைவரிடமும்‌ வழங்கி வரும்‌ ஒன்றே: இத்‌ 
லன்றோ, “ஒருவன்‌ தனது பசுவை இழப்பினும்‌ வேதங்கள்‌ 


அருளுரை 407 
லப்‌ தேடத்‌ தொடங்குகிறான்‌; என்னும்‌ ஓர்‌ இந்து பழமொழி 
“ “வி வருகின்றது ? ர 
1 கிரியைகளைக்‌ கூறியவாறு இயற்றல்‌ அறிவன்று; 22. என்று 
அல்‌ மேலும்‌ வலியுறுத்துகின்றனர்‌. இறைவரைப்‌ பற்றிய 
ஞானம்‌ (பிரம்ம ஞானம்‌) நீதிவமுவாது இயற்றும்‌ கடமைகளையோ, 
அளவியையோ, கிரியையையோ; நாம்‌ நினைப்பதையோ, நினையாத 
யாட்‌ சார்‌ந்ததன்று. இது, ஒரு மரத்தின்‌ அடித்தூற்றை 
ஒருவன்‌ பேயாகக்‌ கருதினும்‌, மற்றொருவன்‌ அதை உள்ளவாறு 
காணினும்‌ அது பாதிக்கப்படாதது போன்றது. 

_யுத்தியாலும்‌ நூல்களாலும்‌ இறைவரைக்‌ காண ஒண்ணாகி 
என்ற காரணத்தால்‌, வேதாந்தம்‌ இன்றியமையாததே. இறை 
ஷ்‌ அபரோக்ஷ ஸாக்ஷாத்காரம்‌ (மெய்யுணர்வுக்‌ காட்சி) ஒன்றி 
னால்‌ மட்டும்‌ உணரலாம்‌ ; வேதாந்தம்‌ அதைப்‌ பெறும்‌ வகையைப்‌! 
போதிக்கிறது. நீ ஈசுவரனைத்‌ தாண்டி அப்பால்‌ பரப்பிரம்மத்தை 
அடைதல்‌ வேண்டும்‌. ஒவ்வோர்‌ உயிரும்‌ காணுங்‌ காட்சி கடவுளே; 
காண இருப்பதெல்லாம்‌ அவரே. “நான்‌? என்று கூறுவது பிரம்‌ 
னை அல்லும்‌ பகலும்‌ இவ்வாறு நாம்‌ பிரம்மத்தையே காணினும்‌, 
வாம்‌ காண்பது அதுவே என்பதை அறியோம்‌. இவ்வுண்மையை 
நாம்‌ உணர்ந்ததும்‌, எல்லாத்‌ துயரும்‌ மாயும்‌; ஆதலின்‌, உண்மை 
யைப்‌ பற்றிய ஞானத்தைப்‌ பெறவேண்டும்‌. ஒரே பொருளை அடை; 
அதன்‌ பின்‌ துவைதம்‌ அங்கே சாராது. ஆனால்‌, ஞானம்‌ வேள்வி 
யால்‌ வருவதன்று; ஆன்மாவைத்‌ தேடுவதனாலும்‌, வழிபடுவதனா 
லும்‌, அறிவதனாலும்‌ பெறப்படுவது. 

பிரம்மத்தை அறியும்‌ வித்தையாதலின்‌; பிரம்ம வித்தையே 
அனைத்தினும்‌ உயர்ந்த வித்தையாம்‌. அபரவித்தை (கீழான 
வித்தை) பெளதிக ஞானம்‌. இதுவே மூண்டகோபநிடதத்தின்‌- - 
அதாவது, ௪ந்நியாசிகட்குரிய உபநிடதத்தின்‌- போதனையா: 
வித்தையில்‌ இருவகையுள்ளன--பரம்‌ (உயர்ந்தது) அபரம்‌ (கீழா 
னது) என்பன. அபர வித்தையாவது பூசையையும்‌, கிரியையையும்‌, 
இலெளகிக (உலகியல்‌) அறிவையும்‌ பற்றிப்‌ பேசுவது. நாம்‌ எது 
வாயிலாகப்‌ பரம்பொருளை அடைகிறோமோ, அதுவே பரவித்தை. 
அது (பரம்பொருள்‌) அனைத்தையும்‌ தனது சொந்த இயல்பி 
னின்றே படைக்கிறது; உண்டுபண்ண வேறு எதுவும்‌ இல்லை ; 
வெளியே எதுவும்‌ இல்லை. எல்லாம்‌ சத்தி. இருப்பதெல்லாம்‌ 
அதுவே. எல்லா வேள்விகளையும்‌ ஆன்மாவாகிய தனக்கே செய்ப 


408 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-! 
ய்‌ » க மி& 
வன்‌ ஒருவனே பிரம்மத்தை அறிகிறான்‌ புறவழிபாட்ஸ்‌. ரம்‌ 
உயர்ந்ததென அறிவிலிகள்‌ கரூதுகின்றார்கள்‌. “கருமங்கள்‌! மு 
கடவுளை அடையலாம்‌,” என அவர்கள்‌ நினைக்கின்றார்கள்‌ 


முனை (யோகிகள்‌ கூறும்‌ (நெறி?) வழியாகச்‌ செல்லுபவரே; ல்ல 
மாவை அடைவர்‌. அவர்கள்‌ இதைக்‌ கற்க ஒரு குருவிட்ட தே 
வேண்டும்‌. ஒவ்வொரு பகுதியும்‌ முழுப்‌ பொருளைப்‌ போன்கி பிறச்‌ 


இயல்பை உடையது. அனைத்தும்‌ ஆன்மாவினிடமிருந்தி 
கின்றன. தியானமே அம்பு ; இறைவரை நோக்கி விரையும்‌ ம 
சீவனே அம்பை ஆன்மாவாகிய குறியை நோக்கிச்‌ செத்‌ 
_ வில்‌. எல்லையுற்ற நிலையில்‌ நாம்‌ எல்லையற்ற பரம்பொருளை பல்லை 
படுத்த ஒருபோதும்‌ இயலாது. ஆனால்‌, உண்மையில்‌ நாட்‌ ச்‌ 
யற்ற பரம்பொருளே. இதையறிந்து நாம்‌ ஒருவரோடு? 
காடுவதில்லை. ம்பி 

பத்தியாலும்‌, தியானத்தாலும்‌ பிரம்மசரியத்தாலும்‌ போய்‌ 
ஞானம்‌ அடையப்பட வேண்டும்‌. “(மெய்யே வெல்வது ; லும்‌ 
யன்று.?? மெய்‌ வாயிலாகவே பிரம்மத்தை நோக்கிச்‌ செ றா 
பாதை பரவுகிறது; பிரம்மத்தினிடந்தான்‌ அன்பும்‌ ்‌ 
உளளன. 


முச்‌ 
ம்‌ 


ஜுலை 11ஆம்‌ தே.தி-- வியாழக்கிழமை 


ம்‌ 
தாயன்பின்றி எப்படைப்பும்‌ தொடர்ந்து நிகழாத: எத்‌ ்‌ 
முற்றும்‌ i அண ப மன்மி! 
றும்‌ தூலமானதுமன்று, முற்றும்‌ குட்சமமான த! ற்கு 
ன்ட்‌ மற்றொன்றின்‌ இருப்பை உள்ளடக்கியது, மற்றொன்றை 
க குறிப்பாகின்றது. இத்தாலப்‌ பிரபஞ்சத்திற்கு அடி! தன்‌ 
டல்‌ என்பதை ஆத்திகர்‌ அனைவரும்‌ ஒப்புக்கொ ன்‌ 
ன்‌ ர்‌; அந்த அடிப்படைப்‌ பொருளின்‌ இயல்பைப்‌ பற்றித்‌ த 

'அபடும்‌ கருத்தினராவர்‌. உலோகாயதர்‌ அத்தகைய அடிப்ப 
இல்லையென்று இயம்புகின்றனர்‌. ன்‌ 
எல்லாச்‌ சமயங்களிலும்‌ ஞானக்காட்‌ - ன்றேதா க்‌ 
அத சது ம்க்‌ ாட்சி நிலை ஓ த்‌ 
கள்‌; கிறித்தவர்‌, மகம்மதியர்‌, நர அன்பரும்‌ wf 

Es உடலிற்கு அதீதமான நிலையினை 
பாது ஒரே அனுபூதியை உடையவராகின்றனர்‌. 
+ ன ர்‌ 


அருளுரை 409 
ம்‌ 3 வையகத்திலே மிகத்‌ தூய கிறித்தவர்களைத்‌ தாமஸ்‌ என்‌ 
கண்டுக்‌ சாரகர்‌--ஏசு நாதரின்‌ மறைவிற்கு இருபத்தைந்து 
க்ப்‌ ளுக்குப்‌ பின்‌ இந்தியா ன வா்‌ ஆங்கிலோ 
க்‌ இனத்தார்‌ தம்‌ உடல்களில்‌ வண்ணம்‌ பூசிக்கொண்டு 
வந்தபோ 6 அவ தக னி நாகரிகமற்ற மனிதர்‌: நந்த 
பேதபோது இத்தியாவிலிருந்த கிறித்தவர்‌ பசது இலட்சம்‌ 
பே ர; ஆனால்‌, இப்போது உள்ளவர்‌ ஏறக்குறைய பத்து இலட ௪5 

யாவர்‌. 
கிறி கிறித்தவ சமயத்தை எப்போதும்‌ வாளாற்‌ பரப்பி வந்தார்கள்‌. 
தல்‌ தல்ு போன்ற சாந்தமான ஒருவரின்‌ சீடர்கள்‌ அத்தனை 
ச்‌ வக்‌ கொன்றது மிகவும்‌ வியப்புக்குரியதன்றோ! மூன்று பிர 

ரக மதங்கள்‌ பெளத்தம்‌; மகம்மதியம்‌, கிறித்தவம்‌? என்பன்‌: 
பழைய மூம்மதங்களான இந்து மதமும்‌, யூத மதமும்‌, சொரோஸ்‌ 
1D மதமும்‌ ஒருகாலும்‌ மக்களை மதமாற்றுவதற்கு முயன்றவை 
யல்ல. பெளத்தர்‌ ஒருபோதும்‌ ஒன்றையும்‌ கொன்றறியார்‌ ; ஆயி 
னும்‌, ஓர்‌ அமயம்‌ உலகில்‌ முக்காற்‌ பகுதியைத்‌ தனிச்சாந்தத்தினா 
லேயே மாற்றிவிட்டனர்‌. ந 


தமது கொள்கையைத்‌ தருக்க முறையிலே இறுதிவரை இழுத்துச்‌ 
சென்று முடிபு கூறினர்‌. அத்துவைதியரும்‌ தமது கொ 
தருக்க முறையில்‌ முடிவு வரை வளர்த்து வந்து பரம்பொருளை 
அடைந்தனர்‌; அப்பொருள்‌ தன்னிலையுற்ற ஏக முழுப்‌ பொருள்‌ 5 
அதனாலே தான்‌ எல்லாப்‌ பொருள்களும்‌ தோற்றுவிக்கப்படு 
கின்றன. பெளத்தர்கள்‌, அத்துவைதிகள்‌ ஆகிய இரு சாராரும்‌ 
ஒரே சமயத்தில்‌ தன்னிலையுண்மை (itty) தன்னிலையின்மை” 
(non-identity) எனும்‌ இரு கருத்துகளையும்‌ கொண்டுள்ளனர்‌ ; 
இவற்றுள்‌ ஒன்று தவறாயும்‌, மற்றொன்று சரியாயும்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. சூனியவாதி தன்னிலையின்மையை உண்மை யெனக்‌ 
கருதுகிறான்‌. பொருளுண்மைவாதி (128115) தன்னிலையுண்மையை 
உண்மையென எண்ணுகிறான்‌. இதுவே, உலக முழுதும்‌ 
நடைபெற்றுவரும்‌ போராகும்‌. இதுவே “இங்கு மங்கும்‌ இழுக்கும்‌ 
போட்டி. ?? 


410 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌”! 


- கருத்தே 
, பொருளுண்மைவா தி; “தன்னிலையுண்மையெல  வுகிறான்‌. 
எவவாறு சூனியவாதிக்கும்‌ உண்டாகிறது??? என்று வ சவற்றி 


சுழலும்‌ ஒளி 5 > ந்‌ தோன்‌ OLS ற்கும்‌ 
ஒரு வட்டமாகத்‌ தோன்றுவது எப்‌ ரதி எதற்கும்‌ 


ஒரு புள்ளியே அசைவை விளக்கமாக்குகிறது. சூனியவா பதை ஒரு 


அடிப்படை உண்டென்ற மயக்கத்திற்கு ஆதி எது என்‌ ஒன்று 
நாளும்‌ விளக்கிக்‌ கூற இயலாது. கருத்துண்மை வாதி பத்தன்‌. ஐம்‌ 
பலவானது எவ்வாறு என்பதை விளக்க இயலாதவனாகிம* 


லும்‌ கடந்த நிலைக்கு நாம்‌ புறப்படவேண்டும்‌. அந்த 2 ழ்‌ கருத்‌ 
சத்தியை மேலும்‌ கருவியாகப்‌ பயன்படுத்தக்கூடியவஎ தியில்‌ 
துண்மை வாதியென்பவனே. அவன்‌ பரம்பொருளை அனுப? 
த விவேகானந்தர்‌ எனும்‌ மனிதர்க்குத்‌ “ன்னர்‌ 

இப்‌ பகுத்துப்‌ பரம்பொருளாக்கிக்கொள்ளவும்‌ ந்தப்‌ 
மனித நிலைக்கு மீளவும்‌ இயலும்‌. அவ்வாறாயின்‌, அவர்‌ சப்‌ 
பட்டமட்டில்‌ சங்கடம்‌ தீர்ந்துவிட்டது; பிறர்க்கும்‌ இரஎ "அர்‌ 
பட்சமாக அந்நிலை வருகிறது. எவ்வாறெனில்‌, அவர்‌ 
அவ்வழியைக்‌ காட்ட வல்லவராதலின்‌. எனவே, தத்துவ 4 
மூடியும்‌ இடத்தில்‌ சமய அனுபூதி தொடங்குகிறது. 1 உலகில்‌ 
அன்மை” என்பது இப்போது நமக்கு உணர்வு கடந்த னன்‌ 
அளளதாகும்‌; இனிவரும்‌ யுகங்களில்‌ அனைவர்க்கும்‌ உணரக்க 
நிலையின தாகும்‌. சமயமே இதனால்‌ உலகஞ்‌ செய்தற்குரிய அது 
திலும்‌ உயர்ந்த தொழிலாகின்றது ; மனிதன்‌ உணராமலே 2 
அறிந்திருத்தலின்‌, ஊழி ஊழியாக அவன்‌ ௪மயம்‌ எனும்‌ கருத்தி 
விடாது பற்றி வந்துள்ளான்‌. 


1 4 ்‌ த்‌ க 
“மயம்‌ எனும்‌ பெருங்கறவைப்‌ பசு பலமுறை உதைத்திலு 


படத அமு அதைப்‌ பொருட்படுத்த வேண்டா, அது பேரச்‌ 

ற்குப்‌ பாலைத்‌ தருகின்றதாதலின்‌. நிரம்பப்‌ பால்‌ தரும்‌ பசுவின்‌ 

உதையைப்‌ பாற்காரன்‌ பொரு 5 ர்‌ ந்துள்ள&்‌ 
3 பப ருட்படுத்தான்‌. பிறந்தி 

ப த்‌ உயர்ந்த குழவி சமயமே; அதுவே பெரும்‌ “பிர 

ரத சந்திரனாகும்‌?. அதற்கு உணவுட்‌ ர அது 

உதவிபுரிவோம்‌. அது கித்‌ கம்‌? 


வதாந்தம்‌ எனும்‌ குமர்‌? 


யொல்‌ ந்து ப 
பான்று பிறந்து, அவனுக்கு வெற்றி அளித்தது. பின்பு பத்திய? 


அருளுரை 411 
க்க மணம்‌ புரிந்துகொண்டு, அன்று முதல்‌ இன்று ப்‌ 
க ய்‌ வாழ்கின்றன. அன்பு, ஒருவன்‌ ஒருத்தியைக்‌ காதலிக்‌ 
யந்து அ அதது போன்றே, சங்கற்ப சத்தி முமுமையையும்‌ 

"பின்றியே ஒருமைப்படுத்துகின்றது. ்‌ 
ஆர்‌ திநெறி இயல்பானதாயும்‌ இனியதாயும்‌ திகழ்வது. தத்துவ 
ண்ட ச்சி நெறி, மலையினின்று இழியும்‌ அருவியை வலிய அதன்‌ 
ர்க பட அதத மீண்டும்‌ செலுத்துதலாகும்‌. அது விரைவிற்‌ 

ளிக்கும்‌ நெறி; ஆனால்‌, மிகக்‌ கடினமானது. BREE 
கி நெறி £ அனைத்தையும்‌ அடக்கு ?? என்கிறது. பத்தி 
பட்டம்‌, ₹ அருவி வழியே அனைத்தையும்‌ விட்டுவிடு ; நித்திய 
து நிலையில்‌ (அடைக்கலம்‌ புகும்‌ நிலையில்‌) இரு? என்று 
உரைக்கின்றது ; இந்நெறி நீண்ட நெறியாகும்‌ ; ஆயினும்‌, ௮5 
ரிதம்‌ இன்பமானதாய்‌ விரியும்‌. 2 
த “ என்றென்றும்‌ உமக்குரியேன்‌ ; இனி, 
பன எள்ளளவும்‌ என்னிடம்‌ இல்லை.?? 

“£ கொடுக்கப்‌ பொருள்‌ இல்லாமையால்‌, உணர அறிவு 
இல்லாமையால்‌, அன்பரே, உமக்கே என்னை யான்‌ அளித்து 
விட்டேன்‌ ; ன்‌. உடற்‌ மனத்தையும்‌ உமக்கே நல்கி 
விட்டேன்‌.?? 

ஆன்மாவுக்கும்‌ இறைவனுக்கும்‌ இடையே, அறியாமையோ 
தவறான கருத்துகளோ எவ்வளவாயினும்‌, தடையினை எழுப்ப 
இயலாது. இறைவர்‌ இலர்‌ எனினும்‌, அப்போதும்‌ அன்பினை 
உறுதியாகப்‌ பற்று. அமுகி நாறும்‌ ஊனையே நாடும்‌ நாயாய்‌ 
வாழ்வதிலும்‌, இறைவரை நாடி உயிர்‌ துறத்தல்‌ மிக நன்று: 
அனைத்தினும்‌ உயர்ந்த இலட்சியத்தை நாடு; உனது வாழ்வை 
அதற்கென்றே விட்டுவிடு. இறப்பது அவ்வளவு உறுதியாதலின்‌, 
ஒரு பெருநோக்கத்திற்கென வாழ்வைத்‌ துறத்தல்‌ மிகமிக உயர்ந்த 
தாம்‌. 

அன்பு வருத்தமின்றியே தத்துவ ஞானத்தை நண்ணும்‌; 
ஞானத்திற்குப்‌ பின்‌ பரபத்தி வந்தடையும்‌. 

ஞானம்‌ எதனையும்‌ ஆராய்ந்து சீர்தூக்கும்‌ ; ஒவ்வொன்றையும்‌ 
பற்றிப்‌ பேராரவாரம்‌ செய்யும்‌ ; ஆனால்‌, அன்போ, * இறைவனே 
தனது உண்மையான இயல்பை எனக்குக்‌ காட்டி அருள்வான்‌)? 
என்று மொழிந்து அனைத்தையும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌. 


நான்‌ எனது 


412 தீபம்‌ சுடர்‌"! 


விவேகானந்தரின்‌ ஞான 
ராபியா 


படுக்கையில்‌ கோயுறக்‌ கடக்கும்‌ ராபியா 
கங்கையைக்‌ காண்பான்‌ ஈண்ணினர்‌ ஞானியா? 
பங்கமில்‌ மாலிகர்‌ பரமுணர்‌ ஹாஸான்‌ 
மகம்மது மதத்தினில்‌ மிகுபுகழ்‌ பெற்றவர்‌ 
சொல்லுவர்‌ ஹாஸான்‌ : ££ தரயஅன்‌ புடைய 
நல்லிறை தருத்துயர்‌ ஈன்கனம்‌ பொறுப்பான்‌. 
ஆழ்ந்த எந்தனை அனுபூதி யோடும்‌ 
வாழ்ந்த மாலிகர்‌ மஇத்‌ துரை செய்வார்‌ : 

£ ஆண்டவன்‌ ஆய்ந்தருள்‌ எதனையும்‌ விழைபவன்‌ 
மாண்புறு துயரை மகழ்வொடும்‌ ஏற்பான்‌.” 
இருவர்‌ உரையிலும்‌ எஞ்சிய சுயநயக்‌ 
கருவினை யுன்னிக்‌ கழறினர்‌ ராபியா : 

££ அருளினைப்‌ பெற்ற ஆண்மைமிக்‌ கோரே ! 
தெருளவிர்‌ ஆண்‌ டவன்‌ திருமுகம்‌ நோக்குவோன்‌ 
அன்பொடும்‌ பிரார்த்தனை ஆற்றிடுங்‌ காலைத்‌ 
துன்புறும்‌ நினைவு தோயா இருப்பனே.'? 


வன்‌ 


ல்‌ 
_ பாரசீகப்‌ Hig 


ஜூலை 12ஆரந்‌ தேதி--வெள்ளிக்கிழமை 


சங்கர பாஷ்யம்‌ 
்‌ ; » வர்க்க. 
நான்காவது வியாச சூத்திரம்‌, ££ ஆன்மாவே அனைவர்‌ 
> - ன S/he 
ட i என்கிறது. ஈசுவரன்‌ அறியப்படுதல்‌ வேதாந்தத்தி படும்‌ 
ரவர்‌ சுட்டிக்‌ காட்டுவதும்‌ அவனையே. இந்துக்கள்‌ வழி வன்‌ 
ன்‌ !ளர்க்குள்‌ தலைமை பூண்டூவரும்‌--பிரம்மா*, விஷ்ணு ன்றன 
ப யன்‌, அரி, அரன்‌)-என்னும்‌ மும்மூர்த்திகளும்‌ கூடி 9 த்குமி 
பாருள்‌ கடவுளே. “ இருட்கடலின்‌ அக்கரையிற்‌ சேர்ப்ப _ 
சளிப்‌ 
£ பிரம்மா என்பது மும்முர திருக, 
று 


என்பது இங்கே குறிக்கத்தக்கது... பணம்‌ பெயரினின்‌ மி்‌ 


அருளுரை 413 


ட கந்தையார்‌. நீரே; என்பது ஈசுவர தோத்திரத்தில்‌ குரல்‌ 
வேகா கட்‌ க்‌ i - : 3] மே நீ 
0 தங்கள்‌ பிரம்மத்தைக்‌ காட்ட இயலாதவை) முன்ன ட 
வாகின்றனை ; நம்‌ கண்முன்‌ உண்மையைத்‌ தெரியவொட்‌ 
டாது மறைக்கும்‌ திரையை நீக்க மட்டும்‌ அவை உதவும்‌. கல்‌ 
்‌ க்குரிய முதல்‌ திரை அறியாமையே; அது ஓழிந்ததும்‌, பாவம்‌ 
“ட குகிறது; பிறகு ஆசை நின்றுவிடுகின்றது ; சுயநலம்‌ முடிலடை 
றது. எல்லாத்‌ துயரங்களும்‌ மறைகின்றன. கடவுஞ௰ நானும்‌ 
ஒன்றே என்பதை யான்‌ அறியும்போதுதான்‌ அறியாமையின்‌ 
மறைவு நிகழக்கூடும்‌ ; வேறு வண்ணமாக மொழியின்‌, உன்னா 
ஆன்மாவோடு ஒன்றுபடுத்திக்கொள்‌; மனிதனுக்குரிய வரையறை 
களோடு ஒன்றுபடுத்தாதே. உடலோடு ஒன்றுபடுத்திக்கொல 
டிருப்பதை விட்டுவிடு. எல்லா இடும்பைகளும்‌ ஒழியும்‌. ட இதுவே 
நோயைத்‌ தீர்க்கும்‌ இரகசியம்‌. பிரபஞ்சம்‌ மயக்கத்திற்கு 2-7 
பட்டமையால்‌ விளைந்ததே, உன்னை மயக்கத்தினின்றும்‌ விடூவித்‌ 
துக்கொள்‌ ; அவ்வாறு துயருறுவதை ஒழித்துவிடு- ப்‌ 
மேதிதியடைவதற்கு நாம்‌ பாவம்‌ வழியாகப்‌ புண்ணியத்திற்கு”. 
சென்று; பின்னர்‌ இரண்டையும்‌ நீக்கிவிடல்‌ வேண்டும்‌. தாபி 
குணத்தை ராஜஸ குணத்தால்‌ வெல்ல வேண்டும்‌ ; அவ்விரு 
குணங்களையும்‌ சாத்துவிகத்தில்‌ அமிழ்த்திவிட வேண்டும்‌; பின்னர்‌ 
மூக்குணங்களையும்‌ தாண்டி அப்பாற்செல்ல வேண்டும்‌. உல 
உயிர்ப்பே ஒரு பிரார்த்தனையாகும்‌ நிலையினை அடை- ்‌ 
நீ வேறொருவனுடைய சொற்களினின்றும்‌ கற்கும்‌ (ஒன்றட்‌, 
பெறும்‌) போதெல்லாம்‌ முற்பிறப்பில்‌ அந்த அனுபவத்தை அடை 
திருந்தாய்‌ என்பதை அறி; ஏனெனில்‌, அனுபவம்‌ ஒன்றே ஒரு 
வாகின்றது.* 4 
எல்லா வல்லமைகளோடும்‌ முன்னினும்‌ மிகுந்த அயர்‌ 
வருகின்றது; ஆதலால்‌, ஆசையை மாய்த்துவிடு. எந்த சை 
யேனும்‌ எமுவது, கடம்பைக்‌ கூட்டுக்குள்‌ ஒரு கோலை விடுவது 


* எந்த மனிதனையாவது இடத்தையாவது யொருளையாவ அ நீ அறியும்‌ 
போதெல்லாம்‌ நீ அறிவதற்குக்‌ காரணம்‌ அதனைப்‌ பற்றிய ஞாபகம்‌: 
உனக்கு எழ இயல்வதே; அர்நினைவு எழ இயலாவிடில்‌, நீ அதை அறிய 
வில்லை என்‌ றாய்‌. முன்னரே அனுபவத்திற்கு வந்த ஒன்றையே நினைவுக்குக்‌. 
கொண்டு வர இயலும்‌. ஆதலால்‌, அனுபவம்‌ ஒன்றே குருவாறெ து. 


414 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_-௪ட7 - 


போன்றதே; வைராக்கியமாவது, ஆசைகள்‌ தங்கி 
நஞ்சுருண்டைகளே என்பதைக்‌ கண்டறிவதேயாகும்‌: _;; (நீ அது 

“மனம்‌ பிரம்மமன்று?” (சங்கரர்‌) “தத்‌ த்வம்‌ ௮௭.) ஒரு 
வாகிறாய்‌); “(அஹம்‌ பிரம்மாஸ்மி? (நான்‌ பிரம்‌ யக்கிரந்தி 
மனிதன்‌ இதனை உணரும்போது அவனுடைய ர, ஜயங்‌ 
கள்‌ (கன்மக்கட்டுகள்‌) யாவும்‌ அறுபடுகின்றன; அவனு நமக்கு 
கள்‌ அனைத்தும்‌ மறைந்துவிடுகின்றன. ஈசனேயாயி ஈசனாக்‌ 
மேலே உள்ளவரை அச்சமின்மை கைகூடாது; நா நக்கும்‌; 
வேண்டும்‌. பிரிந்திருப்பது என்றைக்கும்‌ பிரிந்தே இ டூ ஒரு 
நீ ஈசனினின்றும்‌ வேறாய்‌ இருப்பாயாயின்‌, நீ 85” இனும்‌ 
போதும்‌ ஒன்றாக மாட்டாய்‌; இதனைத்‌ தலைமாற்றி& யாயின்‌, 
ஓக்கும்‌. உனது அறத்தால்‌ நீ ஈசனோடு சேர்ந்திறப்டா னது. 
அது நீங்கும்போது பிரிவு ஏற்படும்‌. இணைப்பு நித்தி ன்றது 
அறம்‌ ஆவரணத்தை (திரையை) நீக்க மட்டும்‌ ௨8 எர்ந்தே 
நாம்‌ விடுபட்டவர்‌ (ஆஸாத்‌) ஆவோம்‌; நாம்‌ அதை 2- ம என்பி 
தீர வேண்டும்‌. £ ஆன்மா யாரைத்‌ தெரிந்தெடுக்கிறதே? மைத்‌ 
தன்‌ பொருளாவது, “நாம்‌ ஆன்மாவேயாதலின்‌, நாமே fi 
தெரிந்தெடுக்கிறோம்‌,? என்பதே. “பொதுத்‌ 

காட்சி என்பது நம்முடைய சொந்த முயற்சிகளைப்‌ ந அது 
ததா; அன்றேல்‌ வெளியிலுள்ள ஒன்றைச்‌ சார்ந்ததா * தகு 
தம்மையே பொறுத்துள்ளது. நம்‌ முயற்சிகள்‌ தூசியையே த்‌ 
கின்றன; ஆனால்‌, கண்ணாடி மாறுபடுவதில்லை. காண்ட நான்‌ 
காட்சியோ, காணப்படு பொருளோ ஒன்றும்‌ இல்லை: 
அறியவில்லை? என்பதை அறிபவனே அதை அறிவான்‌. ஒரு 
கையை உடையவன்‌ ஒன்றும்‌ அறியான்‌. 

நாம்‌ கட்டுப்பட்டுள்ளோம்‌ என்னும்‌ கருத்து மித்த அத்‌ 


சமயம்‌ இவ்வுலகத்தைப்‌ பற்றியதன்று ; ரசைக 5 ர்‌ 
4 » a று; மனம ல்‌ ம 
தூயதாக்கவே அது இருக்கிறது; உலகத்தின்மீது அதனால்‌ வித்து 
பயன்‌ முக்கியமன்று. முத்தியென்பது ஆன்மாவின்‌ இயல்பி 


௫. பி ப்‌ 5 3 (| i 
பரச ந்‌ பகல இந்த ஆன்மா எப்பொழுது? தாய்‌ 
) எப்பொழுதும்‌ பூரணமாய்‌, எப்‌ ப்‌ மாறுபாட?்‌ 
ன்‌ = 3 பாமுதும்‌ மு 

- இந்த ஆன்மாவை உன்ன ம்‌ அறிம ௭ 
ன ரகம்‌ னால்‌ ஒருகாலு உதி 
ப்‌ நேதி; நதி, (இதுவன்று; இதுவன்று) என்பதன்றி ரதி: 
எல்ல ற்றி வேறு யாதொன்றும்‌ நம்மால்‌ இயம்ப 
வவித மனத்திறமையாலோ, கற்பனையின்‌ வல்லமை 


க்‌ 0 ல 


அருளுரை 415 
கரு வெளியிட முடியாதது எதுவோ அதுவே பிரம்மம்‌,” என்‌ 
பது சங்கரர்‌ வாக்கு. 

+ + 

பிரபஞ்சம்‌ நஜாவே; வேதங்கள்‌ இந்நினைவை வெளியிடும்‌ 
அ மிகளே. இம்முழுப்‌ பிரபஞ்சத்தையும்‌ நம்மால்‌ ஆக்கவும்‌ 
[6] மிக்கவும்‌ இயலும்‌. மொழிகளைத்‌ திரும்பத்‌ திரும்ப உரைக்கும்‌ 
i £ாணவொண்ணா நினைவு எழுப்பப்படுகிறது ; அதன பயனா 
55 காணப்படுகிற விளைவு ஒன்று உண்டாகிறது. கர்மிகளில்‌ 
(கிரியைகளில்‌ ஈடுபடுவோரில்‌) ஒரு சாரார்‌ வற்புறுத்திக்‌ கூறும்‌ 
வ இது. நம்முள்‌ ஒவ்வொருவரும்‌ படைப்பவரே என்று 
டி கருதுகின்றார்கள்‌. சொற்களை நவில்வதால்‌ அவற்றுக்‌ 
கரிய நினைவும்‌, அதன்‌ விளைவும்‌ உண்டாகும்‌. “நினைவே மொழி 
வ வலிமை. மொழியே நினைவை வெளிப்படுத்தும்‌ வகை, 
என்பர்‌ இந்து மதத்தைச்‌ சார்ந்த ஒரு தரிசனத்தாராகிய 
மிமாம்ஸகர்‌, 


மொ 


ஜுலை 79ஆம்‌ தேதி--சனிக்கிழமை 


_ நாம்‌ அறியும்‌ ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு கூட்டுப்‌ பொருளே 6 
ஐம்புல அறிவு முழுதும்‌ பகுப்பு முறையாற்‌ பெறப்படுவதே. மன்ற 
பகுக்கவொண்ணாததென்றோ; தனிப்பொருளென்றோ; சுதந்தர 
முள்ளதென்றோ நினைப்பது துவைதமாகும்‌. தத்துவஞானம்‌ தா்‌ 
களைப்‌ பயில்வதால்‌ பெறப்பவேதன்று. நூல்களை மிகுதியாகப்‌ 
படிக்கப்‌ படிக்க மனம்‌ மிகுதியாகக்‌ கலக்கத்தை அடைகிறது. 
ஆராய்ச்சியற்ந தத்துவ அறிஞர்களின்‌ கருத்தாவது, மனம்‌ பகுத்‌ 
தற்கரிய பொருள்‌ என்பது; இக்கருத்து அவர்களை மனிதச்‌ சுயேச்‌ 
சையில்‌ நம்பிக்கையுடையவராக்கியது த்‌ மனத்தைப்‌ பகுத்தறியும்‌ 
உள நூலோ அதை ஒரு கூட்டுப்‌ பொருளாக எடுத்துக்‌ காட்டுகிறது; 
ஓவ்வொரு கூட்டுப்‌ பொருளும்‌ வெளியிலுள்ள யாதேனும்‌ ஒறு 
சத்தியால்‌ ஒன்றாகப்‌ பிணைக்கப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌; ஆதலால்‌, 
சங்கற்ப ௪த்தி வெளிச்‌ சத்திகளின்‌ சேர்க்கைக்குக்‌ கட்டுப்பட 
டதே. மனிதனுக்குப்‌ பசி எமுந்தாலன்றி, உண்ணும்‌ நினைவு எழ 
வழியில்லை. நினைவு இச்சைக்கு அடங்கியது ; ஆனால்‌, நாம்‌ சுதந்‌. 
தரமுடையோம்‌ என்பதை ஒவ்வொருவரும்‌ உணர்கின்றனர்‌. 


416 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌-1 


அப்‌ நத வாதி இக்கருத்து ஒரு மயக்கமெனக்‌ கருதுகிற 
பபான்‌ ; உலகம்‌ இருப்பதை மெய்ப்பிப்பதி எப்படி ல்‌ 
நிலைநாட்டும்‌ ஓரே வழியானது, “நாம்‌ அதனைக்‌ கண்ணுறுகிறோ? 
அதனை உணர்கிறோம்‌, ? என்பதே. ஆதலால்‌; அதே அளவிற்குத 
தான்‌ நாம்‌ அனைவரும்‌ சுதந்தரத்தை உணர்கிறோம்‌: உலகிலு 
ப ட மும்‌ அதை ஓப்புக்‌ கொள்ளுதலே உலகம்‌ இருத்தி? 
ல்‌ ப றது என்னில்‌, அதனால்‌ சுதந்தரத்தை உறுதி” 
டூத்துவதாகவும்‌ அதனை (அச்சான்‌ நினை) ஒப்புக்கொள்ள வ 
ற த்தன நக ( நிர்‌ 
னது ட்‌ சுதந்தரத்தில்‌ மனிதனுக்குள்ள 52 
கும்‌ படட அத்த எமுவது. அதுவே எல்லாத்‌ ச 
முன்‌ இருந்‌ ட்டன சங்கற்பம்‌ கட்டுப்பட்ட நிலையை ௮௮ 
ரகக்‌ வன்‌ சுதந்தரமானதே. சுதந்தரமான சங்கற்ப. 
முயற்சியைக்‌ ப £ரு கணமும்‌ பந்தத்தை எதிர்த்து நிற்கும்‌ ந 
ஈட்டுவதாகின்றது. சுதந்தரமூள்ளது ஓ பெ 


ளாகத்‌ = - ழ்‌ 
டவ ட தகதக வரையறையற்ற து; அசத்‌ 
3 ரம்புகட்கு அப்பாற்பட்டது. மனிதனிடத்திள்‌ 
அடைதீறி 


சுதந்தரம்‌ இப்போது ஓ ்‌ 
ம ஈபகமே: சுதந்‌ த 
கான ஒரு முயற்சியே. ஞாபகமே ; சுதந்தர திக 
க ரபஞ்சத்திலுள்ள ஒவ்வொன்றும்‌ ஆதிநிலைக்கு திரும்பச்‌ 
வுக்கு கள உண்மையான ஒரே தாயகமாகிய ஆல்‌ எர 
முயன்‌ i வட்டமான பாதையைச்‌ சுற்‌ ன 
க்கா கண்டிருக்கிறது. ஆனந்தத்தை நாடுதலே சமநி 
ட ட ளட அதட்ட பயை மீண்டும்‌ பெறுதற்கு 1 ச 
பம்‌) க த ன்றது. ஒழுக்கம்‌ என்பதே, (கட்டுப்பட்ட சங்க] 
பது வந்த்‌? செய்யும்‌ முயற்சியே. நாம்‌ பா்‌ 
கின்றது. ந்துள்ளோம்‌ என்பதனை அதுவே மெய்‌! 
* 
கடமையெல்‌ i ச த்‌ * 2 
தியரக்‌ தரவல்ல? ட உயிரையே பொசுக்கும்‌ தண்ட 
5 ப ன்னே a ்‌ 
தினைக்‌ குடித்து, இன்புற்றிரும்‌ ல்‌ 2 இவ்வொரு சொட்டு த 
இதுவே அமுதம்‌, 
எதிர்வினையின்றியே 2 த 
்‌ ர்வினையே. குழவி தன்‌ கைலி 


நான்‌ கருத்தா அல்லே 


அருளுரை 417 

சுடரில்‌ 1 
எதிர கின்றது; அது இன்பம்‌; ஆனால்‌, அதன்‌ உடலில்‌ 
எதிர்வினை நிகமும்போது சுடுதலாகிய துன்பம்‌ வருகின்றது. அந்த 
நமக்கு ம யை நம்மால்‌ நிறுத்தக்‌ கூடுமாயின்‌ அ௮ஞ்சுவதற்டு 
அது அறிய அதுமில்லை. மூளையை அடக்கிவிடு $ பதிந்ததை 
யும்படி விடாதே; சாட்சியாய்‌ இரு ; எதிர்வினை இயற்‌ 


ட ்‌்‌ 5 ம்‌ ௫ 4. £ஏ ர 
ர இவ்வாறே நீ இன்புற்றிருக்கலாம்‌. நாம்‌ என்றேனும்‌ 
நீதவற்றுள்‌ மிக்க இன்பம்‌ பெற்ற வேளைகளாவன, நாம்‌ 
த விருப்பத்‌ 


தோடு ப முதும்‌ மறந்த சமயங்களே. உனத சொந்‌ 7 
யாதொ மமம்‌ புரி; கடமையைக்‌ கருதியன்று. நமக்குக்‌ கடமை 
இதில்‌ ன்றும்‌ இல்லை. இவ்வுலகம்‌ ஓர்‌ உடற்பயிற்சிக்களமேயாம்‌. 
வி விளையாடுகிறோம்‌ ; நமது வாழ்வு 
முறைக்‌ காலமே. 1 
மில்‌ முமு இரகசியம்‌,-அச்ச மின்றி இருத்தலே. உனக்கு 
வைய கம்‌ என்பதைப்பற்றி ஒரு போதும்‌ அஞ்சாதே; ஒரு 
அரியும்‌ சார்ந்திராதே. எல்லா உதவியையும்‌ நீ விலக்கும்‌ போதே 
எதந்திரமடைவாய்‌. நீரை முற்றும்‌ உறிஞ்சிய கடற்பஞ்சு பின்‌ 
ஹும்‌ அதை உறிஞ்ச இயலாது. 


நித்தியமான ஒரு 


= ட்‌ 
தவறேயாகும்‌; ஆனால்‌; 
“அறச்சீற்றம்‌ ?? 
சமத்துவத்தை 


வதி ட காகப்‌ கறு புரிதலும்‌ 
லிந்து போர்‌ புரிவதினும்‌ அது உயர்ந்ததே. 
என்பதே இல்லை. ஏனெனில்‌, கோபம்‌ எழுவது 
உணராமையாலேதான்‌. 


ஜுலை 14ஆம்‌ தஇ-ஞாயிற்றுக்்ழமை 


காண்கின்றோமோ; அது 
சியின்‌ பொருளாகின்றது5 
ம்‌. ஆதலின்‌; சமயத்‌ 
டூம்‌ என்று 


எதன்‌ மூலம்‌ நாம்‌ இறைவரைக்‌ 
தான்‌ இந்தியாவில்‌ தத்துவ ஆராயச்‌ 
சமயத்தின்‌ நியாயப்‌ பகுதியும்‌ அதுவேயாகு 
திற்கும்‌ தத்துவ ஆராய்ச்சிக்கும்‌ ஒரு தொடர்பு வேண்‌ 
எந்த இந்துவும்‌ கேட்கமாட்டான்‌. 

தூலத்‌ தன்மை, பொதுமை, நுண்மை என்னும்‌ இவைகளே 
தத்துவ ஆராய்ச்சியில்‌ உள்ள மூன்று படிகளாம்‌. அனைத்துப்‌ 
பொருள்களுக்கும்‌ ஒப்ப முடிந்த உயர்வற உயர்ந்த நுண்மை, 
ஏகமான பரம்பொருளே. சமயத்தில்‌ முதலில்‌ குறிகளும்‌ உருவங்‌ 


418 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌: ட்‌ 
ட ந்துவ விளக்கமும்‌ 
களும்‌, பின்னர்ப்‌ புராணமும்‌, இறுதியில்‌ தத க்கே உரியவை? 
காணப்படும்‌. முதலிரண்டும்‌ அந்தந்தச்‌ சமயத்தி ஆதாரமாகும்‌? 
A ப்‌ ப்‌ யில்‌ அமைந்த ற்சி 
தத்துவவிளக்கம்‌, அனைத்திற்கும்‌ அடி தற்குரிய முயற்‌ 
ஏனையவை அறுதியான பரம்பொருளை அடை 
யிலுள்ள படிகளேயாம்‌. 
மேலை நாட்டுச்‌ சமயத்தின்‌ கருத்தாவதி; | 
கிறித்துவும்‌ இன்றிச்‌ சமயமே இருக்க இயலாது! | J 
மதத்திலும்‌ மோஸஸையும்‌ தீர்க்கதரிசிகளையும்‌ பற்றி த மட்டும்‌ 
நம்பிக்கை உள்ளது; காரணம்‌, இம்மதங்கள்‌ புரா ராணத்திற் 
சார்ந்திருத்தலே. மிகவுயர்ந்த உண்மைச்‌ சமயம்‌ ணா ஆதா 
அப்பால்‌ நிமிர்ந்து நிற்கின்றது. ஒருகாலும்‌ SAE ப மையாகவே 
- - » ப்‌ னம உண ர்‌ 
ரத்தின்‌ மீது எழ இயலாது. இக்கால விஞ்ஞா ட்‌ முழுதும்‌ 
சமய ஆதாரத்தை வலியுள்ளதாக்கிவிட்டது. பிரபஞ்‌ த கூடியதே 
ஒன்றே என்பதை விஞ்ஞான வாயிலாக மெய்ப்பிக்க நூலார்‌ 
ட்‌ ம்‌ தக்க . ப்‌ பெளதிக காறி 
தத்துவ ஆராய்ச்சியாளர்‌ “சத்து? என்பதை இருவர்க்கு 
“சடப்‌ பொருள்‌? என்பர்‌; ஆனால்‌, உண்மையிலே 2 வானி 
சண்டை இல்லை; ஏனெனில்‌, இரண்டும்‌ ஒன்றே. ன்‌ பஞ்‌ 
காணற்கரியதாய்‌, நினைத்தற்கரியதாய்‌ இருப்பினும்‌, அதி மாவைப்‌ 
சத்தின்‌ முழுச்‌ சத்தியும்‌ வலிமையும்‌ உள்ளன. ம்‌ ழ்‌ 
பற்றி வேதாந்தி விரிப்பதும்‌ அதுவே. எல்லாத்‌ த; மொ 
உண்மையை உரைக்குமிடத்து, ஒரே பொருளைப்‌ பல்வேறு 
களிலே எடுத்துக்‌ கூறுவனவாம்‌. த்குமி 
ட்டம்‌ இக்கால. விஞ்ஞானமும்‌ தானே பரிணமி பரம்‌. 
ஆதி காரணப்‌ பரம்பொருளை ஒப்புக்கொள்ளுகின்றன- 
பொருளினிடமே எல்லாக்‌ காரணங்களும்‌ உள்ளன. ட 
காட்டாக, குடத்தை வனையும்‌ குயவனைப்‌ பற்றி ஆராய ணம்‌: 
குடத்திற்குக்‌ குயவன்‌ நிமித்த காரணம்‌ ; மண்‌ முதற்கார்‌ா ம்‌ 
சக்கரம்‌ துணைக்‌ காரணம்‌. ஆனால்‌ ஆன்மாவோ இம்மூன் ல பதி ர 
காரணமும்‌ காரியமுமே ஆன்மா. வேதாந்தி கூறுவத டுமே! 
“ பிரபஞ்சம்‌ உண்மையானதன் று. அது தோற்றம்‌ தி 
அறியாமை வாயிலாக நோக்கப்படும்‌ கடவுளே இயற்கை ற்‌ சு 
என்பது. “எல்லாம்‌ கடவுள்‌? எனும்‌ வாதியர்‌, கடவுளே ன ளா 
யாகவோ, உலகமாகவோ உள்ளார்‌,” என்பர்‌. அத்துலை ர இல்‌ 
கடவுளே இவ்வுலகமாகக்‌ காட்சியளிக்கிறார்‌ ; ஆனால்‌; ௮ 
வுலகமல்லர்‌,?? என்பார்கள்‌. 


அருளுரை 419 
யாகவும்‌, 'பவத்தை மனோவிருத்தியாகவே- மனத்தில்‌ ஒப நிகழ்ச்சி 
அறியக்‌. அதோடு மூளையில்‌ ஒரு பதிவாகவும்‌ மட்டுமே- நாம்‌ 
தன்ன எம்‌. நாம்‌ மூளையைப்‌ பின்னோக்கியோ முன்னோக்கியோ 
மனம்‌ தும்‌ ஆனால்‌, மனத்தை அங்ஙனம்‌ செய்யலாகும்‌ ; 
இறப்பு, நிகழ்வு, எதிர்வு? என்னும்‌ முக்காலமும்‌ பரவக்‌ 
போற்றி “ஆதலால்‌, மனத்தில்‌ உள்ள உண்மைகள்‌. நித்தியமாக 
துள்ள வைக்கப்படுகின்றன. எல்லா உண்மைகளும்‌ எங்கும்‌ பர? 
டுள்ள ட ! அது முன்னரே பொதுவுரைகளாக 

கான்டு என்னும்‌ 5 துவ அறிஞர்‌ 
க்‌ யாதெனில்‌, பக்கர்‌ நிமித்தங்கள்‌ நினைவின்‌ பிரகாரங்‌ 
எ என்ற உண்மையைக்‌ கண்டறிந்ததே ; ஆனால்‌, வேதாந்தம்‌ 
வ நெடுங்காலத்திற்கு முன்னரே போதித்து, மாயையென 
தட பெயரிட்டது. ஷோபனேர்‌ என்பார்‌ நியாயத்தை ஆதார 
மாகக்‌ கொண்டு வேதங்களை யுத்திக்கு உட்படுத்திக்‌ காட்டுகிறார்‌. 


சங்கரரோ, வைதிக வேத முறையைப்‌ போற்றினார்‌. 
ட 3. 3% 


சாதித்த ஒரு பெருங்‌ 


‘ 3 B, x = | ன 
தன்மைப்‌ பற்றிய கருத்து, பல மர்‌ 
னின்றும்‌ வடித்தெடுக்கப்பட்ட அது; அறிவு அகின்றத்‌- ஓப்‌ 
த உயர்‌ ந்த அறிவு ஏகமே. பத ன்‌, 
சகுணப்‌ பிரம்மம்‌? என்பது பிரபஞ்சத்தைப்‌ பற்றி அறுதி 
யான பொதுவுரை $ ஆனால்‌, அது மங்கலாகவே உள்ளது; தெளி 
வான வடிவற்றது ; தத்துவ ஆராய்ச்சிக்கு ஏற்றதன்று- 
்‌ ஏகத்துவம்‌ (ஒருமை) தானே பரிணமிக்கும்‌ தன்மையது ; 
ஒவ்வொன்றும்‌ அதனிடத்திருந்தே உதித்தது. 1 
பெளதிக விஞ்ஞானம்‌ தனி நிகழ்ச்சிகளைக்‌ கண்டுபிடிப்பது ; 
தத்துவ ஆராய்ச்சி மலர்களை ஒரு செண்டாகப்‌ பிணைக்கும்‌ 
நூலாகும்‌. நுண்பொருள்‌ ஒன்றைப்‌ பிரித்தெடுத்தலும்‌ தத்துல 
* 0௪ கால நிமித்தங்களுக்கு உட்பட்டுள்ள முழுப்‌ “படைப்பும்‌, 
ஞானம---இச்சை--கரியைகளாகத்‌ தன்னைத்‌ தோற்றுவிக்கும்‌ மனமோ, 
ஞாபகமே, அதற்கு அப்பால்‌ ஒரு போதும்‌ இருக்கவொண்ணாதாதலின்‌, 
தேச கால நிமித்தங்கள்‌ அ தில்‌ இருந்தே தீர வேண்டும்‌. ஆதலால்‌, மனம்‌ 
எங்கும்‌ பரவியுள்ளது. தணி மனிதன்‌ மனம்‌ உடலிற்குள்‌ கிட்டத்தட்ட 
அடைபட்டுள்ள எங்கும்‌ பரந்துள்ள மனத்தின்‌ ஒரு பகுதியேயாகும்‌; நிலத்‌ 
தால்‌ பெமழும்பாலும்‌ சூழப்பட்ட ஒரு சிறு கடற்பகுதி ஓர்‌ ஓடுங்கிய 
தால்வாயினால்‌, கடலோடு இணைக்கப்படுவது போன்றது. 


1—29 


420 விவேகானந்தரின்‌ ஞான ர ரர ்‌ 
a R ம; 

ஆராய்ச்சியின்பாற்படும்‌; ஒரு மரத்தின்‌ வெற தத்்்‌ 

பிரித்தெடுக்கும்‌ முறையினை உள்ளடக்கியதா?- ரிய பொதுவுரை 
சமயத்தில்‌ தூல வடிவும்‌ அதனிலும்‌ ண்ட்‌ தனித்த 

வடிவும்‌, அறுதியான ஒருமையும்‌ அடங்கியுள்ள ரள்கைக்குச்‌ 

யாகக்‌ குறிப்பிடப்படுவனவற்றுள்‌ பற்று வையாதே: “* 

செல்‌; ஏகத்தைச்‌ சார்ந்திரு. 


ட்‌ * ௬ 


பேய்கள்‌ இருளைத்‌ தரும்‌ இயந்திரங்கள்‌ ; 
ஒளியை நல்கும்‌ கருவிகள்‌. ஆனால்‌, இரு ல்‌ செலவுக்‌ 
மனிதனே உயிருள்ளவன்‌. இயந்திரத்தை உடை 5 
கணக்கைத்‌ தீர்‌.* அப்போது மனிதன்‌ விடுதலை 
இந்த வையகம்‌ ஒன்றிலேயே மனிதன்‌ தனது உ 


அடையக்கூட!?* 
ய்வைப்‌ பாடுபட 


அடையலாகும்‌. யே. 
1 ம்‌ ண்மை 

“ஆன்மா யாரை வரிக்குமோ,?? என்பது 5 க்கொள்‌ 

வரித்தல்‌ உண்மையே ; ஆனால்‌, அதை உள்ளே வைத்‌ த்‌ க்‌ 


நமக்குப்‌ புறம்பான ஓன்றையும்‌ விதியையும்‌ வற்புறுத்த? 
கொள்கை பயங்கரமானதே. 


ஜூலை 16 ஆந்தேதி- இங்கட்குமமை 
ட்ட. 
ஒருத்தி பல கணவரை மணக்கும்‌ வழக்கம்‌ உள்ள இடத்தி ப 
திபெத்தில்‌ உள்ளது போல பெண்டிர்‌ ஆடவரின்‌ லும்‌ 
வலிமை மிக்கவராயிருக்கின்‌ றனர்‌. ஆங்கிலேயர்‌ அங்கே கெ 2 
போது, அப்பெண்டிர்‌ பருத்த ஆடவரையும்‌ மலைமேல்‌ க 
செல்லுகின்றனர்‌. ல்ல 
மலையாளத்தில்‌ பல புருட்ரை மணக்கும்‌ வழக்கம்‌ அங்கிக த 
யெனினும்‌--மங்கையரே ஒவ்வொரு துறையிலும்‌ தலைமை ச்‌ 
கின்றனர்‌. தனிப்பட்ட ஒரு துப்புரவு எங்கும்‌ வெளிப்படையா. - 
திகழ்கின்றது. கல்வி பெறுதற்கு மிகப்‌ பெருஞ்சத்தியின்‌ தக 
தல்‌ உள்ளது. நானே அந்நாட்டில்‌ இருந்தபோது வடமொ 


தும்‌ 
* உனக்கும்‌ இயர்‌இிரத்‌இற்‌ i சதாவிற்த 

ல்‌ கும்‌ உள்‌ ்‌ கருத ல்‌ 
கருவிக்கும்‌ உள்ள தொடர்பே னைக்‌ க எண்று எசே உன்‌ 
ஒருகாலும்‌ ஒன்றுபடுத்திக்கொள்ளாதே, க்‌ 


we 


அருளுரை 421 
தக்‌ 1 பேசும்‌ பல பெண்டிரைச்‌ சந்தித்தேன்‌ ; ஆனால்‌, 
வில்‌ மற்றைய பாகங்களில்‌ இலட்சம்‌ பெண்டிருள்‌ ஒருத்தி 
கட்‌ அம்மொழி பேசத்‌ தெரிந்தவள்‌ இல்லை. எஜமானனாகும்‌ 
க்‌ உயர்த்தும்‌; அடிமைத்தனம்‌ தாழ்த்தும்‌. போர்த்துகீசி 
ந்‌ மகம்மதியரோ, மலையாள நாட்டை ஒரு நாளும்‌ வென்றுவிட 


பி திராவிடர்‌ மத்திய ஆசியாவிலுள்ள ஆரியரல்லாத ஒரு சாதி 
CS ஆரியர்க்கு முன்னமே வந்தவர்‌ ; தென்னிந்திய திராவிடர்‌ 
இலல நாகரிகமுற்றவர்‌. அவர்க்குள்‌ மங்கையர்‌ ஆடவரினும்‌ 
அர்த்த நிலையில்‌ இருந்தனர்‌. பிற்காலத்தில்‌ அவர்கள்‌ பிரிவுபட்டு; 
த்‌ எகிப்துக்கும்‌ மற்றவர்‌ பாபிலோனுக்கும்‌ சென்றனர்‌ ; எஞ்சி 
“வர்‌ இந்தியாவிலேயே இருக்கலாயினர்‌. 


ஜூலை 76.ஐந்தேதி _ செவ்வாய்க்கிழமை 
(சங்கரர்‌) 


< அதிருஷ்டம்‌ காணப்படாத காரணம்‌-- வேள்வி, வழிபாடு 
என்பவற்றைச்‌ செய்யும்படி தூண்டுகிறது; இதன்‌ பயனாகக்‌ 
காணக்கூடிய பயன்கள்‌ விளைகின்றன ; ஆதலால்‌, நாம்‌ முதலில்‌ 
விஷயங்களைக்‌ கேட்க வேண்டும்‌ (சிரவணம்‌) ; பின்பு சிந்தித்தல்‌ 
வேண்டும்‌ ; யுத்தியால்‌ ஆராய வேண்டும்‌ (மனனம்‌); பின்னர்‌, 
பிரம்மத்தைத்‌ தியானிக்க வேண்டும்‌ (நிதித்தியாஸஹனம்‌). 
கருமங்களின்‌ விளைவும்‌ ஞானத்தின்‌ விளைவும இரு வேறு 
பொருள்கள்‌. “செய்‌ 29-6 செய்யாதே ?? என்னும்‌ இரண்டும்‌ 
எல்லா நீதிக்கும்‌ அடிப்படையாகும்‌. ஆனால்‌, உண்மையிலே அவை 
உடலுக்கும்‌ மனத்திற்குமே உரியவை. எல்லா இன்பமும்‌ துயர 
மும்‌ புலன்களோடு விலக்கவொண்ணாதபடி இணைந்துள்ளன ; 
அவற்றை அனுபவிக்க உடல்‌ அவசியமாம்‌. உடலின்‌ தரம்‌ உயர 
உயர அறத்தின்‌ தரமும்‌ மேலும்‌ மேலும்‌ உயரும்‌ ; பிரம்மா வரை 
யும்‌ இவ்வாறே. ஆனால்‌, அனைவர்க்கும்‌ உடல்‌ உண்டு. உடல்‌ 
உள்ளவரை இன்ப துன்பங்கள்‌ இருந்தே தீரும்‌; உடலைக்‌ களைந்த 
பின்னரே ஒருவர்‌ அவற்றினின்றும்‌ தப்ப இயலும்‌. £ ஆன்மா உட 
லற்றது, என்பர்‌ சங்கரர்‌. 2 
எவ்வித நியதியாலும்‌ உனக்கு விடுதலை அளிக்க இயலாது; நீ 


422 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-- சுடர்‌”! 


விடுபட்டவனே. முன்னரே உன்னிடம்‌ விடுதலை இல்லா 
உனக்கு அதனை நல்க எதனாலும்‌ இயலாது. ஆன்மா. ந ன்‌ i 
பெற்றுள்ளது, காரணமும்‌ காரியமும்‌ அங்கே சேர்வதில்‌ அ 
உடலற்ற நிலையே முத்தியாவது. இருந்ததும்‌, இருப்ப காரிய 
போவதும்‌ ஆனவற்றுக்கு அப்பால்‌ பிரம்மம்‌ உள்ள ஒல்‌ ௬. 
கரனே நிலையில்‌ முத்திக்கு யாதொரு மதிப்பும்‌ இரா 3 வி ட த 
சேர்க்கைப்‌ பொருளாகும்‌. அந்நிலையில்‌ பந்தத்திற்குரிய்‌ த தி 
அதனிடமே அடங்கியுள்ளன. அதுவே உண்மையான்‌ இலி ன்‌. 
அது அடையத்தக்கதன்று. ஆன்மாவின்‌ உண்மையான்‌ வ 
அது. ; 
¢ ஆயினும்‌, கருமமும்‌ வழிபாடும்‌ இரண்டும்‌ மறைப்‌ னி 
தற்கும்‌ பந்தத்தையும்‌ மித்தையையும்‌ போக்குதற்கும்‌ னத ற்சி 
யாதவை. அவை நமக்கு முத்தியைத்‌ தாரா; ஆயினும்‌; தம்‌ 
யின்றி நாம்‌ நம்‌ கண்களைத்‌ திறக்கவும்‌, நமது இயல்பை அறிக்‌ 
மாட்டோம்‌. அத்துவைத வேதாந்தமே வேதங்களின்‌ டிச்தே ல்‌ 
ட்ரம்‌ மலர்ந்தது என்று மேலும்‌ சங்கரர்‌ மொழிகின்றார்‌ திப்‌ 
கீழ்த்தரமான வேதங்கள்‌ கருமத்தையும்‌ வழிபாட்டையும்‌ நேது ரம்‌ 
பதனாலும்‌ அவற்றின்‌ மூலம்‌ பலர்‌ இறைவனைச்‌ சர ர்வ 
அவை அவசியமேயாகும்‌. பிறர்‌ வேறு எவ்வித உத ம்‌ 
அத்துவைதத்தின்‌ மூலமாகவே லட்சியத்தை அடையலாம்‌- ல 
மும்‌ வழிபாடும்‌ அத்துவைதத்தைப்‌ போன்று அதே 6 
நிலைக்குச்‌ செலுத்தும்‌. வ 
நூல்கள்‌ இறைவனைப்‌ போதிக்க மாட்டா ; ஆனால்‌; அண 
அறியாமையை அழிக்கக்கூடியவை ; அவற்றின்‌ செயல்‌ தடை 
நீக்குவதேயாம்‌. நூல்களை விடாது பற்றி அதே சமயம்‌ முத்‌ ச 
தல்‌ திறந்து காட்டிய அருஞ்செயல்‌ சங்கரர்‌ சாதித்த பெர்‌ 
சயலாகும்‌. ஆனால்‌, எவ்வளவு கூறினும்‌, அது அளவிற்கு விஞ்‌ ப்‌ 
துட்பம்‌ பேசும்‌ ஒரு வகையே ஆகும்‌. மனிதனுக்கு முதலில்‌ தூ? 
பொருளைக்‌ கொடுத்து, மெல்ல மெல்ல அவனை மிகவுயர்ந்த நிலைக்‌? 
உயர்த்துதல்‌ வேண்டும்‌. பற்பல சமயங்களின்‌ முயற்சி ்‌ 
இதுவே அவற்றின்‌ இருப்பிற்கு விவரக்‌ குறிப்பாகும்‌ ; 
அ வும்‌ யாதேனும்‌ ஒரு வகைப்‌ பக்குவ நிலைக்கு (ர ற்ற ந்தி 
அதிக்‌ அது விளக்கும்‌. நூல்கள்‌ எதை ஓட்ட உதவுமோ; ர்ற்‌ 
பியாமையின்‌ ஒரு பகுதியே ஆகின்றன. ஞானத்தின்மீதி HEA 
அள்ள அறியாமையை ஓட்டுவதே அவற்றின்‌ டன! டம 


ள்‌ 
அவற்றி ப 


ர 
| 
i 
த 


படட ஓட்டிவிடும்‌.?? நீ முத்தனாவாய்‌; உன்னை அவ்வாறு 
க இயலாது. உன்னிடம்‌ ஒரு கொள்கை உள்ள வரை உன்‌ 
யும்‌ ற வவறு இல்லை. “தான்‌ அறிந்ததாக அறிபவன்‌ ஓன்றை 
A றியான்‌.? அறிபவனை அறிவார்‌ யார்‌ ? இறைவனும்‌ பிரபஞ்ச 
re உள்ளவற்றில்‌ அழியாத இரண்டு உண்மைகள்‌. முன்னது 
“ரது ; பின்னது மாறுபடுவது. உலகம்‌ நித்தியமாய்‌ உள்ளது. 
மாறுபாட்டின்‌ அளவை உன்‌ மனத்தால்‌ மாற்ற முடியாதபோது, 
3 அ நித்தியமானது என்கின்றனை. நீ கல்லையோ அதில்‌ 
“துக்கப்பட்டுள்ள சிற்பத்தையோ காண்கிறாய்‌ ; எனினும்‌ இரண்‌ 


டையும்‌ ஒரே சமயம்‌ காணமாட்டாய்‌; ஆனாலும்‌, இரண்டும்‌ 
ஒன்றே. ப 
3 Ba 3 


ஒரு நொடிப்‌ பொமுதேனும்‌ அசைவின்றி உன்னை இருக்கச்‌ 
செய்ய உனக்கு இயலுமா ? உனக்கு இயலும்‌ என்றே எல்லா 
யோகிகளும்‌ இயம்புகின்றனர்‌. 
% * 
அனைத்தினும்‌ மிகப்‌ பெரிய பாவமாவது; உன்னை நீ பலவீனன்‌ 
என நினைப்பதே. உன்னினும்‌ பெரியார்‌ எவருமில்லை; நீ பிரம்‌ 
மமே என்பதை உணர்‌, நீ அளிப்பதைத்‌ தவிர எதற்கும்‌ சத்தி 
யென்பது இல்லை. ஞாயிற்றுக்கும்‌, விண்மீன்களுக்கும்‌, பிரபஞ்சத்‌ 
திற்கும்‌ அப்பால்‌ நாம்‌ உள்ளோம்‌. மனிதனது தெய்வத்தன்மை 
யைக்‌ கற்பி; தீமை இருப்பதை மறந்துவிடு; ஒன்றையும்‌ படை 
யாதே; நிமிர்ந்து நின்று, “நான்‌ தலைவன்‌; அனைவர்க்கும்‌ 
தலைவன்‌? என்று கூறு. நாமே விலங்கை அமைத்துக்‌ கொள்‌ 
கிறோம்‌. நம்மாலே அதனை உடைத்தெறியவும்‌ இயலும்‌. 


ட்‌ 


உனக்கு முத்தியை அளிக்க எந்தச்‌ செயலுக்கும்‌ இயலாது. 
ஞானமொன்றே உன்னை முத்தனாக்க வல்லது. ஞானம்‌ தடுக்க 
ஈ விலக்‌ 


வொண்ணாதது. மனத்திற்கு அதனை ஏற்றுக்கொள்ளவே 
கவோ இயலாது. அது வரும்போது மனம்‌ அதனை ஏற்றுக்‌ 
கொண்டே தீரவேண்டும்‌; ஆதலால்‌, அது மனத்தின்‌ செயலன்று. 
ஆனால்‌, அது வெளிப்படுவது மனம்‌ வாயிலாகவே. 

கருமமும்‌ வழிபாடும்‌ - உன்‌ சொந்த வடிவத்திற்கு உன்னை 
மீண்டும்‌ கொண்டு வருவதற்காகவே ஏற்பட்டூள்ளது. “ஆன்மா, 
உடல்‌? என்று கூறுவது முழு மித்தையேயாகும்‌. ஆதலால்‌, இங்கே 


ர்‌. i 
. சி ட்‌ 
ம்‌--௬ட 


424 விவேகானந்தரின்‌ ஞான தீப! க்கும்‌ 
A 2 இருக்க த்‌ ன்‌ 
இவ்வுடல்‌ வாமும்போதே நம்மால்‌ முத்தராய ம யாதொன்று 


உடலுக்கும்‌, ஆன்மாவுக்கும்‌ உள்ள பொதுத்தன்‌ ல தாள்ளாதலே- - 
இல்லை. மித்தையாவது மெய்யைப்‌ பொய்யாக& 
இல்லாத பொருள்‌ அன்று. 
துலை 77ஆம்‌ தேதி--புதன்கிழமை ஈசுவரன்‌ 
இராமனுசர்‌ பிரபஞ்சத்தைச்‌ சித்து, வத்‌! உண்‌ 
மனிதன்‌, இயற்கை, இறைவன்‌ தன்னுணர்வு ரர்‌ தற்கு 
வற்றது, உணர்வு கடந்தது-எனும்‌ மூன்றாகப்‌ பகு ளும்‌; 
மாறாகச்‌ சங்கரர்‌, “ஆன்மா எனும்‌ சித்துப்‌ ன: அனமத 
னும்‌ ஒன்றேயாம்‌. இறைவன்‌ சத்தியமாயும்‌ ஞான! கனப்பற்றிக்‌ 
மாயும்‌ இருக்கிறான்‌; இவை குணங்களுமல்ல. இறை ்றிப்‌ பகர்‌ 
எந்த நினைவும்‌ ஒரு வரையறையே ; அவனைப்பற்றி 
a ஒரு பை யி கிறார்‌- ய, 
தெல்லாம்‌ “ஓம்‌ தத்‌ ஸத்‌? என்பதே,?? என்று கூறு வேறு எத்த. 
சங்கரர்‌ பின்னும்‌, “சத்து (இருப்பு) என்பதை 60 ருள்‌ 
பொருளுக்கும்‌ அன்னியமாகக்‌ காண இயலுமா ? ட்‌ 
களுக்குள்‌ வேறுபாடு எங்குள்ளது ? ஐம்புலக்‌ ட்ட 
அன்றேல்‌, யாவும்‌ அதில்‌ ஒன்றாகிவிடும்‌. தொடர்ச்சி நிய 
காட்சிபெற வேண்டியதாகிறது. ஒரு பொருள்‌ இன்னது! ம்‌ 
அறிவைப்‌ பெறுவதில்‌ அது எதுவாக இல்லையோ ன்னா, உள்‌ 
கிறோம்‌. வேறுபடுத்தும்‌ குறிகள்‌ நினைவில்‌ (ஞாபகத்தி வதால்‌ 
என ; அங்கே தொகுத்து வைக்கப்பட்டிருப்பதோடு ஓப்‌ இல்‌ ச 
பெறப்படுகின்றன. ஒரு பொருளின்‌ இயல்பிலே வேறுபாடு (மனச்‌ 
அது மூளையில்‌ உள்ளது. வேறுபடுத்துபவை அகத்தே த்தின்‌ 
திலே) உள்ளன ; ஆதலால்‌, பல என்ற கருத்து 1 (இ 
படைப்பே. வேறுபடுத்துபவை தனித்தனியாகவும்‌, அன்‌ புகள்‌] 
பொருளில்‌ இணைந்தும்‌ உள்ள பொதுக்‌ குணங்கள்‌ மே 
ஆகின்றன. வேறுபாடு இன்னது என நம்மால்‌ த, 
உரைக்க இயலாது. பொருள்களைப்பற்றி நாம்‌ காண்பதும்‌ ற்றை 
வதும்‌ எல்லாம்‌ கலப்பற்ற தனியான இருப்பு என்பதே: திலுள்ள 
யாவும்‌ நம்மிடத்தேயுள்ளன. எல்லா வேறுபாடும்‌ கயிற்றின்‌ நமி 
பாம்பு போல முக்கியமற்ற மெய்ம்மையே ; ஏனெனில்‌; காணி” 
னிடத்தும்‌ ஒரு வகை மெய்ம்மையுள்ளது ; தவறாக பற்‌! ய 
படினும்‌, ஏதோ ஒன்று காணப்படுகிறதன்றோ? கயிற்றைப்‌“ ம்‌ 
௮ வு இன்மையாகும்போது பாம்பைப்பற்றிய அறிவு ௨ 


அருளுரை | 425 


ஆடி அது உண்மையாகும்போது, இது இன்மையாகிறது 5 
ல்‌ “ஒன்றை மட்டும்‌ நீ காண்பதால்‌ மற்றொன்று இல்லை 


தப்‌ முடிவாகாது. உலகைப்பற்றிய கருத்து, கடவுளைப்‌ பற்றிய 
னாக மறைக்கும்‌ “ஒரு தடையாகின்றது. அது ச்‌ 
ல்‌, ; ட” அதற்கு ஓர்‌ இருப்பு, உள்ளதொன்‌ 

யாம்‌, (வதே ; ஆனாலும்‌, அதற்கு ஒர்‌ இருப்பு, “99 தா்‌ 


என்று கூறுகிறார்‌. i oh 
நீஸ்‌ இருப்புக்கு இறுதியான அத்தாட்சி காட்சியே என்று சங்கரா! 
NCL கூறுகிறார்‌. அது தன்னொளியுடையது ; தன்னுணர்வுடை 
155 ஏனெனில்‌, புலன்கட்கு அப்பாற்‌ செல்லுதற்கும்‌ காட்சி நமக்‌ 
கூத்‌ தேவையாகும்‌. காட்சியோ, புலன்களையோ எல்லாக்‌ கருவி 
களையுமோ சார்ந்திருப்பதன்று. அது வரையறையற்றதே. உணர்‌ 
வின்றிக்‌ காட்சிமில்லை. காட்சி தன்னொளியுள்ளது. இத்தன்னொளி 
புண்மையே குறைந்த அளவில்‌ உணர்வு எனப்படுகிறது. காட்சி 
யெனும்‌ எந்த ஒரு செயலும்‌ உணர்வற்றதாயிருக்க இயலாத; 
உண்மையாதெனில்‌ உணர்வே காட்சியின்‌ வடிவமாம்‌. இருப்பும்‌ 
காட்சியும்‌ ஒரு பொருளே ; இரு பொருள்கள்‌ ஒன்றோடொன்று 
இணைந்ததன்று, காரணம்‌ வேண்டாதது அகண்டமே 5 ஆகவே, 
காட்சிக்கு இறுதியான அத்தாட்சி தானேயாதலின்‌, அது நித்திய 
Ds எப்போதும்‌ காண்பவனாகிறது. காட்சியென்பதே 
அதற்குரிய காண்பவனாகும்‌. காட்சி மனத்திலில்லை; ஆனால்‌ 
காட்சி மனத்தைக்‌ கொணர்கிறது. அது அதீதப்‌ பரம்பொருள்‌ ; 
ஒன்றேயான காணும்‌ பொருள்‌. ஆதலால்‌; காட்சி உண்மையாக 
ஆன்மாவே. காட்சி தானே காண்கிறது 3 ஆனால்‌, ஆன்மா அறிபவ 
னாக (ஞாதாவாக) இயலாது. ஏனெனில்‌, *ஞாதா? அவ்வாறு ஆவது 
ஞானத்தின்‌ செயலாலேயே. ஆனால்‌, சங்கரர்‌ “இந்த ஆன்மா”, 
“நான்‌? அன்று என்கிறார்‌ ; காரணம்‌ யாதெனில்‌, அகம்‌? என்ற 
உணர்ச்சி ஆன்மாவிடம்‌ இல்லை. நாம்‌ அந்த ஆன்மாவின்‌ பிரதி 
பிம்பங்களேயாவோம்‌ ; ஆன்மாவும்‌ பிரம்மமும்‌ ஒன்றே. 
பாரமார்த்திகப்‌ பொருளைப்‌ பற்றிப்‌ பேசும்போதும்‌ நினைக்கும்‌ 
போதும்‌ வியாவகாரிக மொழிகளைக்கொண்டே அவ்வாறு செய்ய 
வேண்டும்‌ ; ஆதலால்‌, தருக்க முறைக்கு இயைந்த வழக்குக 
ளெல்லாம்‌ பொருந்தும்‌. யோகத்திலே காட்சியும்‌ ஞானமும்‌ 
ஒன்றே. இராமானுசர்‌ விரித்துரைக்கும்‌ விசிஷ்டாத்துவைதம்‌ ஒரு 
வகை ஒருமையைக்‌ காணுதலேயாம்‌; அது அத்துவைதத்திற்கு ஒரு 
படி. 'விசிஷ்டம்‌? என்பது * வேறுபடுத்தல்‌ ? எனப்‌ பொருள்படும்‌. 


426 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌—சடர்‌-! 

விகாரம்‌ உண்டா 
ப்படும்‌ மாறும்‌ 
ன்‌ இருப்பிற்கு 


பிரகிருதியாவது உலகத்தின்‌ வடிவமே; அதற்கு 
கிறது. மாறும்‌ இயல்புடைய சொற்களில்‌ வெளியிட 
இயல்புடைய கருத்துகள்‌, பாரமார்த்திகப்‌ பொருளி 
ஒரு போதும்‌ அத்தாட்சியாகா. சில குணங்கள்‌ க 
ஒன்றைத்தான்‌ நீ அடைவாய்‌ ; பிரம்மத்தையே - த 
களால்‌ ஒன்றுபடூதலையே--மிக நுண்ணிய கருதல்‌ 
வியாவகரரிகத்தின்‌ இன்மையையன்று. 


ஜுலை 18ஆந்‌ தேதி வியாழக்கிழமை 
்‌ தத்தன்‌ முழுப்‌ 
[இன்றைய பாடமும்‌ பெரும்பாலும்‌ சாங்கிய ஒத்தாந்தக்கி 
கனை எதிர்த்துக்‌ கூறும்‌ சங்கரர து வழக்கேயாம்‌] 


3 » ர i =| 12D 
, உணர்வு என்பது ஒரு கூட்டுப்பொருள்‌ என்றும்‌, னே 
அப்பால்‌ பகுத்துப்‌ பார்க்கில்‌, இறுதியாகச்‌ சாட்சியான ர்‌ பலர்‌ 5 


எஞ்சும்‌ என்றும்‌ சாங்கியர்‌ மொழிவார்‌. ஆனால்‌, பு i 
நாம்‌ ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொரு புருடர்‌. இதற்கு மாடத்‌ ஆக்‌ 
வைதம்‌ உறுதியாக உரைப்பதாவது, ₹புருடன்‌ ஒரு ன்‌? 
வேண்டும்‌, என்பது. அப்புருடன்‌ உணர்வுடையவனுமா சர்‌ யவ 
உணர்வற்றவனுமாகான்‌ ; எவ்வித விசேடணமும்‌ னு 
னாகான்‌. 8 
ட எனில்‌, இக்குணங்கள்‌ பந்தப்படுத்தும்‌ த்தப்‌ த. 
ல இல்லாதனவாம்‌. ஆதலால்‌, ஒன்றாகிய பரம்பொரு 
மூட்பட எவ்விதக்‌ குணமும்‌ அற்றதாக வேண்டும்‌- யி 
படக்க வேறெதற்கோ காரணமாக மாட்டாது “அன்த 
ந்தது ன்றே: ண்டர்‌ = 99 ற்‌ 
முழங்கும்‌. றே? எ 


்‌்‌ i ௬ 


லு சத்துவ குணத்தோடு ஞானமும்‌ இயைந்திருப்பதால்‌; எ 
௮ ஞானத்திற்குக்‌ காரணம்‌ என்பது மெய்ப்பித்ததா 8" த 
ட மாறாக, சத்துவம்‌ மனிதனிடம்‌ முன்னரே இருட்‌! பத்‌ 
ளியே  கொணர்கிறது; நெருப்பு தன்னருகேயுள்ள இருட்‌ க்‌ 
ண சூடாக்குவது, அதனிடத்து மறைந்துள்ள சூட்டை 
தட அனாலேதான்‌ ; குண்டுக்குட்‌ புகுவதனாலன்‌ று. 7 
ஞானம்‌ கடவுளின்‌ வடிவமாதலால்‌, அது ஒரு தனையாகா 2? 


அருளுரை 427 
கடட சங்கரர்‌, தூலமாயினும்‌ (வெளிப்படினும்‌); கக்கும்‌ 
ளது ; co (வெளிப்படாதிருப்பினும்‌), உலகம்‌ எடப்‌ 
யாகும்‌ ல நிக்‌ அறுவது புறப்பொருள்‌ ஒன்று ௨5 
“ஞானம்‌, பலம்‌. திரியை? (அ ஆற்றல்‌, செயல்‌) என்பதே 
க (ஈசன்‌). அடத ண்‌ வேண்டா. ஏனெனில்‌; 

கண்ட ஞானத்தை ஏந்தி வைத்திருக்க ஒரு தடையை ஏற்படுத்‌ 
தம்பொருட்டு வரையறையுற்ற பொருளுக்கு மட்டும்‌ உருவம்‌ அவ 
வ்‌ “ஆனால்‌, கடவுளுக்கோ, உண்மையில்‌ அத்தகைய உதவி 
“வசியமன்று, “சஞ்சரிக்கும்‌ ஆன்மா? என்பது ஒன்றில்லை. ஒரே 
ஆன்மாவே உள்ளது. பஞ்சு உயிர்த்‌ தத்துவங்களும்‌ ஒன்று கூடும்‌ 
இடமாகிய இந்த உடலுக்குச்‌ சீவனே அறிவோடு கூடிய ஆளு 
இல்‌ எனினும்‌, அந்தச்‌ சீவனே ஆன்மா. ஏனெனில்‌, எல்லாம்‌ 
ஆன்மாவே. நீ அதைப்பற்றி நினைப்பது உனதி மயக்கமே. அதி 
5 வனிடத்திலலை. நீ கடவுளே. நீ உன்னை வேறெதுவாக நினைத்தா 
லும்‌, அது தவறே. கண்ணபிரானிடத்து உள்ள ஆன்மாவை நீ 
வணங்க வேண்டும்‌. கண்ணபிரானைக்‌ கண்ணபிரான்‌ வணங்கக்‌ 
கூடாது. ஆன்மாவை வணங்குவதனால்‌ மட்டூம்‌ முத்திப்பேறு! 
கம: ௪குணக்‌ கடவுளும்‌ புறத்தே தோன்றும்படி ஆக்கப்‌ 
பட்ட ஆன்மாவே. ஒருவனது சுய உண்மை வடிவத்தை மிகுந்த 
ஆர்வத்துடன்‌ தேடுதலே பத்தி,” என்பர்‌ சங்கரர்‌. கடவுளை அடை 
தற்காக நாம்‌ மேற்கொள்ளும்‌ சாதனங்‌ ! 
யானவையே. துருவ நட்சத்திரத்தை (வடமீனை)க்‌ காணும்‌ 
பொருட்டு, அதைச்‌ சுற்றியுள்ள விண்மீன்களைக்கொண்டு அதன்‌ 
இருப்பிடத்தைக்‌ காண முயல்வதைப்‌ போன்றதே அது. 


கள்‌ யாவும்‌ உண்மை 


ர ப்‌ * * ஞ்‌ = = a 
ணட பகத்‌ வேதாந்தத்திற்கு அனைத்தினும்‌ சிறந்த பிரமாண, 
மாகும்‌. 


ஜூலை 19-௩ தே இ-வெள்ளிக்கழமை 
“நீ? என்று நாம்‌ பேசும்‌ வரை, கடவுள்‌ நம்மைக்‌ காப்பாற்றி 
வருவதைப்பற்றிப்‌ பேச எனக்கு உரிமையுண்டு. நான்‌ இன்னொரு 
வனைக்‌ காணும்போது, அதன்‌ விளைவுகள்‌ அனைத்தையும்‌ ஓப்புக்‌ 
கொண்டு, எம்‌ இருவர்க்கும்‌ இடையே நிற்கும்‌ இலட்சியப்‌ பொரு 


428 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சட்‌”! 
வதம்‌ வ 
ளாகிய மூன்றாவதையும்‌ உள்ளே வர டவ? ர்‌. 
முக்கோணத்தின்‌ உச்சியாவது. நீராவி பனியா து கங்கை 
பின்‌ கங்கையாகிறது ; ஆனால்‌, நீராவி உள்ள ரம்‌ ' நினைப்ப 
யில்லை. நீருள்ள போது அதில்‌ ஆவியிருப்பதாக 2 கருத்துச்‌ 
தில்லை. “படைப்போ, அல்லது மாறுபாடோ ஸ்‌ ப்பம்‌ 
சங்கற்பத்தோடு பிரிக்கவொண்ணாதபடி இனை 
இவ்வுலகம்‌ இயங்குவதாகக்‌ கருதுமளவும்‌ இதறக” 7 ன்‌ 
சங்கற்பத்தை நினைத்தாக வண்டும்‌, “பெளதிக சாத்‌ சம்‌ எனு 
களால்‌ விளையும்‌ மயக்கத்தை நிலை நாட்டுகிறதி 5 ஸ்‌ ராமையில்‌ 
கேட்டு உண்டு உயிர்த்துச்‌ சுவைக்கின்றபடி ஒன்றும்‌ 2 புலன்‌ 
இல்லை. சில விளைவுகளை உண்டாக்கும்‌ சில அதிர்வுகளே 2 கும்‌ 
களைப்‌ பாதிக்கின்றன. நாம்‌ வியவகாரிக உண்மைக்‌ 
உணர்கிறோம்‌. 
உண்மை என்பதைச்‌ சுட்டும்‌ வடமொழி 
நமது இக்கால நிலையில்‌ இவ்வுலகம்‌ நமக்குச்‌ ன 
உணர்வாகவும்‌ தோன்றுகிறது. நாம்‌ நமக்கு எந்த ்‌ ்‌ 
பொருளாகிறோமோ, அதே டல்‌ கக சும்‌ ன்‌, 
ஒரு பொருளாகிறார்‌ ; அதற்குமேல்‌ இல்லை. நாம்‌ காணப்படு 
வண்ணமே இறைவரையும்‌ ஒரு வடிவாகக்‌ காணல்‌ இயலும்‌: 5; 
ராகின்ற நிலையில்‌ நமக்கு ஒர்‌ இறைவர்‌ திண்ணமாக வேள்‌ 
ஆன்மாவாகும்‌ நிலையில்‌ நமக்கு எவரும்‌ வேண்டா. 
பற்றியே ஸ்ரீ ராமகிருஷ்ணர்‌ தம்மைச்‌ சுற்றியுள்ள 
பொருளையும்விட உண்மையாக, தேவியாகிய அன்னை தீ ம்‌; 
எப்போதும்‌ இருப்பதை இடையறாது தரிசித்து வந்தார்‌ 5 அட்‌ 
சமாதியில்‌ ஆன்மாவைத்‌ தவிர மற்றெல்லாம்‌ மறைந்தன நா 
மாகிய இறைவர்‌ நம்மை மேலும்மேலும்‌ அணுகி; இறுதி 
ரை ந்துவிடுகிறார்‌. சகுண இறைவர்‌ என்பதோ, “நான்‌? எ! 
பட அகலக்‌ எல்லாம்‌ ஆன்மாவில்‌ இரண்டறக்‌ 
உணர்வு என்பது ஒரு பந்தனை லிட்‌ ற்பாடூ என்றி 
கருத்திலிருந்து வ்‌ விரி ரங்கு அறிரி 
முந்தியது,” என்பது ; ஆனால்‌ அறி ப த்‌ ம ணமாயினி? 
மத்த ்‌ அறிவு எதற்கேனும்‌ காரண வன்‌ 
மல 2 ற ்‌ டி ஒரு காரியமாகின்றது. அது மாயை. க 
ரன்‌ i நாம்‌ கடவுளைப்‌ படைக்கிறோம்‌” த்‌ு 
* இவ்வட்டம்‌ பிளவுபடாதது. ண்டா 


சுத்து? என்பதி: 
சங்கற்பமாகவி?” 
ளவுக்கு 90 


மனம்‌ உடலை ௨ 


ம ட த்‌ வத வவ ணை அதை கக 


அருளுரை 429 
அதப்‌ “டல்‌ மனத்தை அமைக்கின்றது. மூட்டையினின்றும்‌. 
த்த வெளிப்படுகின்றது, குஞ்சினின்றும்‌ முட்டை வெளிப்படு 
கின்றது ; மரம்‌ விதையைத்‌ தருகிறது) விதை மரத்தை அளிக்‌ 
கிறது. உலகம்‌ முமுதும்‌ வேறுபாடுடையதுமன்று ; முழுதும்‌ ஒரு 
த மையானதுமன்று. மனிதன்‌ விடுதலையுள்ளவன்‌; இருதிறத்தார்‌ & 
ஒம்‌ அப்பரற்‌ களம்பவேண்டியவன்‌. இரண்டில்‌ ஒவ்வொன்றும்‌ 
அ திதற்குறிய இடத்தில்‌ உண்மையே. ஆனால்‌, “சத்து? என்னும்‌ 
உண்மைப்‌ பொருளை அடைய, வாழ்வு, சங்கற்பம்‌, உணர்வு, செய்‌ 
தல, போதல்‌, அறிதல்‌ என்பவற்றைப்பற்றி நாம்‌ இப்போது 
அநிவனவற்றை யெல்லாம்‌ கடந்து நிற்றல்‌ வேண்டும்‌. சீவனுக்கு 


உண்‌ மையான தனிப்‌ புருடத்தன்மை இல்லை ; முடிவில்‌ அது ஒரு 
ம்‌ i 1 1 ல ச்‌ சிதைவடை 
டீப்‌ பொருளாகும்‌ நிலையில்‌, துண்டு துண்டா? க 


யும்‌. மேலும்‌, பகுக்கவொண்ணாத்‌ தன்மையது எதுவோ, ௮ 
; முத்தி; அமரத்‌ தன்மை? 


இ ட ) 
தனிப்‌ பொருள்‌?) அதுவே உண்மை t 
ன்மையைப்‌ பாதுகாத 


அனந்தம்‌. இப்பொய்யான தனிப்‌ புருடத்‌ த | 
தற்காகச்‌ செய்யும்‌ எல்லா முயற்சிகளும்‌ உண்மையாகத்‌ தியவை 
களே. இத்தனிப்‌ புருடத்தன்மையை இழத்தற்காகச்‌ இல்‌ 
எல்லா முயற்சிகளும்‌ நன்மைகளே. பிரபஞ்சத்திலுள்ள 5 
வொன்றும்‌ அறிந்தோ, அறியாமலோ, இந்தத்‌ தனிப்‌ புரட்‌ 
தன்மையை உடைக்க முயன்று வருகின்றது. நல்லொழுக்கம்‌ 
அனைத்தும்‌ வேறாயிருக்கும்‌ தன்மையின்‌ -அதாவது பொய்யான 
தனிப்‌ புருடத்‌ தன்மையின்‌-அறிவையே ஆதாரமாக கொண்‌ 
டது; ஏனெனில்‌, அதுவே எல்லாப்‌ பாவங்களுக்கும்‌ காரணம்‌. 
நல்லொழுக்கம்‌ முதலில்‌ உள்ளது; பின்னர்‌ சமயம்‌ அதை 
ஓமுங்குபடத்‌ தொகுத்து வைக்கின்றது. வழக்கங்கள்‌ முதலில்‌ 
தோன்றுகின்றன; பின்னர்ப்‌ புராணம்‌ அவற்றிற்கு விரிவுரை 
எழுதப்‌ பின்‌ தொடர்கின்றது. செயல்கள்‌ நிகழ்ந்துகொண்டிருக்‌ . 
கும்போது, அவை தருக்கவாதத்தினும்‌ மிக உயர்ந்த ஒரு நியதிப்‌ 
படி தோன்றுகின்றன ; அவற்றை அறிய முயலும்போது தரு 
வாதம்‌ பின்னர்க்‌ கிளம்புகின்றது. தருக்கவாதம்‌ பிடித்துந்தும்‌ 
சத்தியன்று. அது பின்னர்‌ (அசை போடுவது? ஆகும்‌. தருக்கம்‌ 
என்பதே மனிதனின்‌ செயல்களைப்பற்றி எமுதும்‌ வரலாற்று 
நூலாசிரியனாகும்‌. 


ம்‌ x 


அதற பறிட்்‌ 


ன்‌ வேதாந்‌ 
புத்தர்‌ பெரிய வேதாந்தி. (புத்தமதம்‌ மெய்யாக ரர்‌ பிரச்‌ 
தத்தினின்றும்‌ தழைத்த ஒரு கிளை மதமேயாம்‌:) த்‌ ர்‌. புத்தர்‌ 
- சின்ன பெளத்தர்‌? எனப்‌ பன்முறையும்‌ வழங்கப்ப த னின்றும்‌ 
பகுப்பு முறையைப்‌ பின்பற்றினார்‌; சங்கரர்‌ தத்திற்கோ? 
தொகுப்பு முறையைப்‌ பின்பற்றினார்‌. புத்தர்‌ க்‌ தலை 
சாதிக்கோ, புரோகிதர்க்கோ, வழக்கத்திற்கோ; ஒன்றி அவர்‌ 
வணங்கியவரல்லர்‌. புத்தி செல்லும்‌ அளவும்‌ ௮௪9; 

புத்தி வாதம்‌ புரிந்து வந்தனர்‌. அச்சமின்றி உண்‌ 
அத்தகைய தன்மை உயிருள்ள பொருள்‌ ஓ 
பொழியப்படும்‌. அத்தகைய அன்பையும்‌ உலகம்‌ ஒருக்‌ i; புத்தர்‌ 
தில்லை. புத்தர்‌ சமய உலகிற்கு வாவிங்டன்‌ போன்ற ல்‌ அளித்‌ 
ஓர்‌ அரியாசனத்தை வென்று பெற்றது, அதை உலகிறிர்‌ 

தற்காகவே. வாஷிங்டனும்‌ அமெரிக்க மக்களுக்கு 
செய்தார்‌. அவர்‌ தமக்கென ஒன்றையும்‌ தேடினாரல்லர்‌ 


430 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ 


ஜூலை 20ஆம்‌ தேதி சனிக்கிழமை 


காட்சியே நமக்குரிய மெய்ஞ்ஞானம்‌ ; காட்சியே த க 
ம. ஆன்மாவைப்பற்றி ஊழிக்காலம்‌ வரை பேசினது த 
தும்‌ அதனை நாம்‌ அறியமாட்டோம்‌. கொள்கைகளைப்‌ இன்‌ 
“ காண்டிருப்பவர்க்கும்‌ நாத்திகனுக்கும்‌ வேறுபாடில்லை: சதி த்‌ 
“ரைக்கின்‌, நாத்திகன்‌ முன்னவனினும்‌ உண்மையான ந்‌ 
வன்‌, வெளிச்சத்தில்‌ யான்‌ எடுத்து வைக்கும்‌ ஒவ்வோர்‌ அது 
என்றைக்கும்‌ என்னுடை ்‌, 
அதைக்‌ கண்டதும்‌, 
வரும்‌ அவரவர்க்காக 


ன்றையே செய்ய இயலும்‌; நாம்‌ * 
க்ப்‌ வேண்டும்‌. வழக்கா ப& முலை 
ம்‌ நிலைநாட்ட 3 தருக 
யிற்‌ பெறும்‌ ஒரே முடிபாகவே அல்‌ த்ர கக இயலும்‌. று: 
"நமக்கு வெளியே இறைவனைக்‌ காணல்‌ இயலாததொன்& 
தமக்கு வெளியேயுள்ள தெய்வத்‌ ்‌ 
ஆன்மாவே அளிக்கின்ற 
லான போலியே புறத்‌ே 
குவியச்‌ செய்தலே, நம்‌ 


தன்மை முமுவதையும்‌ த து 
து. நாமே நம்மிடத்தே காண்பதன்‌ தரச்‌ 
தயுள்ள தோற்றம்‌. மனத்தின்‌ ஆற்றல்‌ ன 
மைக்‌ கடவுளைக்‌ காணும்படி செய்யத்‌ 2 


அருளுரை 438 
க்‌ ஒரே கருவியாகும்‌. நீ உனக்குச்‌ சொந்தமான ஓர்‌ தய 
ப அறிவாயாயின்‌, நீ இறந்த கால நிகழ்கால வருங்கால 
ஆன்மாக்கள்‌ அனைத்தையும்‌ அறிவாய்‌. சங்கற்ப சத்தி மனத்தை 
ஒருமுகப்படுத்துகிறது; சில பொருள்கள்‌ சங்கற்ப சத்தியைத்‌ 
தாண்டி அடக்கியாள்கின்றன. எடுத்துக்காட்டாக, தருக்க அறிவு; 
அன்பு, பத்தி, மூச்சுவிடுதல்‌ முதலியவற்றைக்‌ கூறலாம்‌. ஒருமுகப்‌ 
படுத்தப்பட்ட உள்ளம்‌ ஒரு விளக்காகி, ஆன்மாவின்‌ ஒவ்வொரு: 
மூலையையும்‌ நமக்குக்‌ காட்டுகிறது. 

, ஒரேவழி அனைவர்க்கும்‌ பொருத்தமாதல்‌ இயலாது. இம்முறை 
கள்‌ பற்பலவும்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாகக்‌ கைக்கொள்ளப்படவேண்‌ 
டிய அவசியத்திற்கு உட்பட்ட படிகளல்ல. கிரியைகள்‌ மிகத்‌ தாழ்தீ 
தவைகள்‌. அடுத்தவர்‌ புறத்துள்ள கடவுள்‌. அவர்பின்‌ உள்ளவர்‌ 
அகத்தேயுள்ள கடவுள்‌. சிலர்க்குப்‌ படிப்படியாகச்‌ செல்லுதல்‌ 
அவசியமாகலாம்‌ ; பலர்க்கு ஒரு வழியே வேண்டியதாகும்‌- ந 
ஞானத்தை அடையுமுன்‌ கருமம்‌ வழியாகவும்‌ பத்தி வழியாகவும்‌ 
சென்றுதான்‌ தீரவேண்டும்‌,”என்று ஒவ்வொருவர்க்கும்‌ உரை 225 
பேதைமையின்‌ உச்ச நிலையாகும்‌. உனது தருக்க அறிவைப்‌ பற்றி 
யிருந்து அதனினும்‌ உயர்ந்த ஒன்றை அடை; அது அவ்வறிவோடு 
மூரண்படாதாதலால்‌, அதனினும்‌ உயர்ந்ததென நீ அறிவாய்‌. 
உணர்வுக்கு அப்பாற்பட்ட நிலை சமாதியாகும்‌; ஆனால்‌, நரம 
நோயால்‌ விளையும்‌ வெறி நிலைகளை உண்மையான அனுபூதியெனக்‌. 
கருதும்‌ தவற்றுக்கு ஒருகாலும்‌ ஆளாகாதே. இம்மெய்ஞ்ஞான 
போதத்திற்குப்‌ பொய்யுரிமை கொண்டாடுவதும்‌, இயல்பூக்கத்தை 
(இயற்கை அறிவை) மெய்ஞ்ஞான போதமெனத்‌ தவறாகக்‌ கருது 
வதும்‌ பயங்கரமான செயலாகும்‌. ஞானபோதம்‌ பெற்றதற்கும்‌ 
புறத்தே சோதனையில்லை ; நாமே நமக்குள்ளே அறிகிறோம்‌. தவற்‌ 
றுக்கு ஆளாகாது, நம்மைக்‌ காப்பது (தருக்க) அறிவின்‌ குரலே 
அதவும்‌ நேராகக்‌ காப்பது இல்லை. சமயம்‌ முமுவதும்‌ அறிவைத்‌ 
தாண்டிச்‌ செல்லுதலேயாம்‌; ஆனால்‌, அங்கே புகுவதற்கு ஓரே வழி 
காட்டியாவது அறிவே. இயல்பூக்கம்‌ பனிக்கட்டியைப்‌ போன்றது ; 
அறிவு நீரைப்‌ போன்றது ; மெய்ப்போதம்‌ மிக நுண்ணிய வடிவின 
தான ஆவி போன்றது ; ஒன்று மற்றொன்றைத்‌ தொடர்ந்து வரு 
வது. எங்கும்‌ இந்த நித்தியமான தொடர்ச்சி முறையே - உணர்‌ 
வின்மை, உணர்வு, புத்தி, சடம்‌, உடல்‌, மனம்‌ என்பதே. ஆனால்‌, 
சங்கிலி தொடங்குவது நாம்‌ முதலிலே பற்றும்‌ ஒரு குறிப்பிட்ட 


தீபம்‌--சுடர்‌- 1 


வளையத்திலேதான்‌ என்பது நமக்குத்‌ தெரிகிறது. இர வரண்‌ 
வழக்குகளும்‌ சமச்சுமை உள்ளனவாகத்‌ தோன்று ர ற 
டூம்‌ உண்மையே. நாம்‌ இரண்டையுற்‌ ன்‌ இத்தொடர்ச்சி 
றொன்றோ இல்லாத நிலைக்குச்‌ செல்லுதல்‌ வேண்டும்‌: 
கள்‌ எல்லாம்‌ மாயையேயாம்‌. ஆ விசுவாசம்‌ என்பது 
சமயம்‌, அறிவுக்கு அப்பாற்பட்டது. 9 ற்று தலேயாம்‌ ; 
வெற்று நம்பிக்கை அன்று ; அறுதிப்‌ பொருளைப்‌ டக சிந்தித்தல்‌, 
ஞான விளக்கமேயாம்‌. முதலில்‌ கேட்டல்‌, ட]. “தி 
அறிவால்‌ ஆராய்ந்து ஆன்மாவைப்‌ பற்றி அது 
யெல்லாம்‌ கண்டுபிடித்தல்‌; தருக்க அறிவின்‌ வெள்‌ 
பாயட்டும்‌, எஞ்சுவதைக்‌ கைப்பற்று. ஒன்றும்‌ சானு? 
ஒரு மூடக்‌ கொள்கையினின்றும்‌ நீ உயர்ந்தனை த இயலாதி 
இறைவர்க்கு நன்றி கூறு. எதுவும்‌ ஆன்மாவைப்‌ பதி ற என்‌ 
என்பதையும்‌, எந்தச்‌ சோதனைக்கும்‌ அது தாழாது நிற பற்றி; 
பதையும்‌ நீ தீர்மானமாக உணர்ந்தபின்‌, அதனைவிடாகி ரய்த்தீ 
அனைவர்க்கும்‌ அதனைக்‌ கற்பி, உண்மை ஒரு பக்கம்‌ எ றில்‌ 
ஜாகாது; அது அனைவர்க்கும்‌ நன்மை பயப்பதாகும்‌- இறு உன்‌ 
அசைவற்று நின்று சாந்தியோடு அதனையே தியானி: றுக்‌ 
மனத்தை அதிலே ஒரு முகப்படுத்து. உன்னை அதனோடு ட்‌ யை 
கிக்கொள்‌. பேச்சு வேண்டாதபோது மோனமே உண்ணக்‌ 
எடுத்துச்‌ சொல்லும்‌. பேசுவதில்‌ உன்‌ சத்தியைச்‌ செலல்‌ என்‌ 
யாதே; னால்‌, மோனமாயிருந்து தியானம்செய்‌. புற உலகத்தி 
ஓட்டம்‌ உனக்குத்‌ தொந்தரவு செய்ய இடங்‌ கொடாதே: ண 
மனம்‌ உயர்வற உயர்ந்த நிலையில்‌ உள்ளபோது நீ அதனை 5 
ராது போவாய்‌. மோனத்தால்‌ சத்தியைக்‌ குவித்து வைத்தக்‌ 
ஞானத்தை உண்டாக்கும்‌ இயந்திரம்‌ போலாகு. பிச்சைக்கார ழ்‌ 
எதைக்‌ கொடுக்க இயலும்‌? வேந்தனே கொடுக்கவல்லான்‌; ம்‌ 
னக்கு என ஒன்றையும்‌ வேண்டாதபோதே அங்ஙனம்‌ 
வல்லவன்‌ ஆவான்‌. i 
EA 


432 விவேகானந்தரின்‌ ஞான 


அளிக்கக்கூடியதை 
ள்ளம்‌ அதன்‌ மீதி 
ரதொழியின்‌; 
பதைக்‌ ௧௫௬ 


டக்க வாரி! 


தந்தரத்தின்‌ வியக்கத்த ற்ற 


அருளுரை 433 
டத “என்ன பேறுபெற்றேன்‌ ! முத்தியே யான்‌ ! யான்‌ அகண்டப்‌ 
ப பப. ஆன்மாவில்‌ ஆதியும்‌ அந்தமும்‌ இல்லை. எல்லாம்‌ 


ன ஆன்மாவே இதனை இடையறாது கூறிக்கொள்‌. 


ஐுூலை 27- ஆந்தேதி ஞாயிற்றுக்ழெமை 
(பதஞ்சலி யோக சூத்திரம்‌) 


யோகமா தால்‌ ல்‌ 
i னது சித்தத்தை விருத்தி 1 
றும்‌ ச௯ரத்திரமாம்‌. மனம்‌ என்பதி இந்திரியக்‌ காட்சியும்‌ 
உணர்ச்சிகளும்‌ அடங்கிய கலவையே; அதாவது; 


எதிர்த்தும்‌ ஆகிய இரண்டின்‌ கலவையே ; ஆதலால்‌, ௮து நிலை 


பொருளையும்‌ உள்ளதென உரைக்கின்றது ; இது நித்தியமானது. 
அறுதிப்‌ பொருளாவது; பகுத்துச்‌ செல்லும்போது முடிவான 
பொருளாவது; பின்னர்ப்‌ பகுக்கவொண்ணாத்‌ மூலப்‌ பொருளாவது: 
பிறப்ப, மறுபடியும்‌ பொருள்களை 
வது, பொருள்களைப்‌ பிரிவுபடுத்தலே- பகுத்தற்கு முடிவு; 
காணப்படும்‌ இடமே பின்னும்‌ பகுத்தல்‌ இயலாமை ன்‌, 
னது அடையப்படுகிறது. 
ஒவ்வோர்‌ அஜயின்‌ பின்னும்‌ கடல்‌ முமுவதும்‌ உள்ளது ; 
எல்லா வெளிப்பாடுகளும்‌ அலைகளே ; சில மிகப்‌ பெரியன ; சில 
சிறியன்‌ ; ஆயினும்‌, யாவும்‌ சாற்றை ஆராயின்‌, கடலே முமுக்‌ 
கடலே. ஆனால்‌, அலையான நிலையில்‌ ஒவ்வொன்றும்‌ ஒரு பகுதியே. 
அலைகள்‌ ஒடுங்கும்போது எல்லாம்‌ ஒன்றே--பதஞ்சலி முனிவர்‌ 
மொழிகிறபடி, * பார்த்தற்கு ஒன்றுமின்றிப்‌ பார்ப்பான்‌ இருத்த 
யாம்‌. மனம்‌ சுறுசுறுப்பாகும்போது ஆன்மா அதனோடு கலந்து 
கொள்கிறது. பழைய வடிவங்கள்‌ விரைவாகத்‌ தொடர்ந்து மீண்டும்‌ 
தோன்றுதலே ஞாபகம்‌ (நினைவு) என்பதாகும்‌. 
பற்றற்றிரு. அறிவே சத்தி. ஒன்றைப்‌ 
நறொன்றைப்‌ பெறுவாய்‌. அறிவால்‌ சட உலக முழூ 
ஒழித்துவிடலாம்‌. எந்தப்‌ பொருளிலிருந்தேனும்‌ ஒவ்வொன்றாகக்‌ 


நிலையா 


தலே? 


பெறும்போது மற்‌ 
மையும்‌ நீ 


(211 1 
ணங்‌ . ட ழ்‌ 2 ந்‌ i மிய இ 
ணன்‌ மனத்தால்‌ ஒழித்து, இறுதியில்‌ அனை த்து னின்றும்‌ 
நினைத்‌ யலும்போது, அப்பொருளை உனது உணர்‌ 
த்தபோது மறக்கும்படி செய்ய உனக்குக்‌ கூடும்‌- மாதங்‌ 
்‌ பக்குவம்‌ பெற்றார்‌ மிக விரைவாக முன்னேறி; அ 
த்‌ யோகிகளா தல்‌ கூடும்‌; அத்துணைப்‌ பக்குவ? சிரத்தை 
களுக்குப்‌ பல ஆண்டுகள்‌ வேண்டியிருக்கலாம்‌. எ வரு கைவிடு 
ட பயிற்சி செய்வதனாலும்‌, ஏனைய எல்லாவற்றைய!”. திக்கொள்‌ 
க க்கத் தம்மை முமுவதும்‌ ஈட! அடைய 
தனாலும்‌, பன்னிரண்டு ஆண்டுகளுள்‌ தம்‌ குறிக்கோ ன்றியும்‌ 
லாம்‌. இத்தகைய மானத வித்தைகளுள்‌ யாதொல்‌ ன்‌ ட்‌ 
பத்தி* உன்னை அல்‌ 3 ந்‌ மத 
ந அவ்விடத்து உய்க்கும்‌ ; ஆனால்‌ 
சல்லும்‌ நெறியாகும்‌. 8 ப்படூ. 
பல. மனத்தினாற்‌ பற்றப்படுகின்றபடியே?? காணத்‌ 
க றபடியோ உள்ள ஆன்மாவேயாவர்‌. அவர்க்குள்‌ 9 ப ஓதி; 
உத திருநாமம்‌ “ஓம்‌” என்பதே; ஆதலால்‌; எ ர்லாச்‌ 
ல்க த்‌ ன்‌ ர அதன்‌ வியத்தகு இயல்பையிம 3 “ந்தி 
்‌ ம்‌ பற்‌ னை. இடைவிடா 3 ஓம்‌? என்‌ 
ரத்தை ஓதுதலே ஒரே உண்மையான வழியா தம்‌. ௮8 எ 
யன்று ; இறைவரே. க்‌ 
சமயம்‌ புதிதாக ஒன்றையும்‌ ப்‌ அ 
தலப்‌ பப றயும்‌ அளிப்பதில்லை. ௮௫ ன்‌ al 
ந்‌ கனம்‌ செய்து, உனக்கு உ ணத ஆன்மாவைக்‌ த 
பெற்ற லக்‌ பய்‌ முதலாவதான பெருந்த்‌ திட்டி 
சிறந்த கருவியாகும்‌. துயரப்பட25 தர 


434 விவேகானந்தரின்‌ ஞானதீபம்‌--௪ு 


தத ட வர்‌; இன்னும்‌ ன்னும்‌ ஒன்றே.” ன அவர்‌ போதி 
துள்ளனர்‌; இன்னும்‌ பத்திக்கு னம்‌ சரய னுக்கும் கே 


பத்தியெனப்படுவது,'” எல்‌ 
ப அ, எனி ம்‌ 
வெளித்த பருகிப்‌ என்னு இயம்பியுள்ளார்‌. 
அடையாத பத்தியேயாம்‌. இலை 
ச்பாலார்‌ “டல 
ன்மைக்கா னின்‌ 
7 காண ்‌ 
அள்ள ஆசைகளை அவர்கள்‌ அத்தி அவரல்லாத ஏனைய பொடு ஜர்‌ 
றார்கள்‌. றைவேற்றிக்‌ ர்‌ லவர்‌ & 
1 ம்வேற்றிக்கொள்ள வல்‌ 


அருளுரை 435 
ை ப்‌ ட 
மல்ல மார்‌ ஆயின்‌, அதன்‌ பின்‌ நீ ஒரு போதும்‌ துயரப்பட 
இவை டட ஐயம்‌, விடாமுயற்சியின்றை, தவறான கருத்துகள்‌-- 
ஏனைய இடர்ப்பாடுகளாம்‌. 


* 5 % 


இயக்கத்திற்கு மூலங்கள்‌, 
ட்பிராணன்கள்‌; ஐந்து 
மேல்‌ நோக்கி நிகழ்‌ 
ஈமம்‌ என்பது மூச்சு 


அல்‌ நுண்ணிய சத்திகள்‌, 
வெளிப்‌ இட ட அக்‌ வன்‌ அக நகர 
கிறது; ராணன்கள்‌. பெரிய ஓர்‌ ஓட்டம்‌ 
மலமாக அத்த கீழ்நோக்கியது. பிராணாயாமம்‌ எல க்‌ 
ப்‌ எது பிராணன்களை அடக்குதலாம்‌. மூ றகாகும்‌ ; 
. ிராணன்‌ நீராவியாகும்‌ ; உடல்‌ இயந்திரமாகும்‌. பிராணாயாம! 
மென்று பகுதிகளை உடையது. அப்பகுதிகள்‌ பூரகம்‌ (மூச்சை உள்‌ 
ல்‌ கும்பகம்‌ மூச்சை நிறுத்துதல்‌), ரேசகம்‌ (மூச்சை 
டூதல்‌) என்பவையாம்‌. 

a ச த 

ஞான சத்தியை உனக்குக்‌ கொணரும்‌ வாகனமாகின்றவர்‌ 
குருவே. யாரும்‌ போதிக்கட்டும்‌. ஆனால்‌, கரு சீடருக்குச்‌ 
சத்தியை வழங்கவேண்டும்‌; அது பயனையளிக்கும்‌. சீடர்களுக்குள்‌ 
மம உறவு சகோதரத்துவமே- இது இந்தியாவில்‌ ௪ட்டத்தாலும்‌ 
உண்மையாகவே ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. குரு, தாம்‌ தமக்கு 
முன்னுள்ளாரிடமிருந்து பெற்றுள்ள நினைவாற்றலாகிற மந்திரத்‌ 
தைப்‌ பிறர்க்கு அளிக்கிறார்‌ ; குருவின்றி ஒன்றும்‌ செய்ய இயலாது; 
உண்மையாகவே பேராபத்து விளைகின்றது. குருவின்‌ துணையின்‌ 
றிப்‌ பழகும்‌ இந்த யோக சாதனங்கள்‌ வழக்கமாகக்‌ காமத்தை 
விளைக்க ஏதுவாகின்றன. ஆனால்‌, அவரது துணை உள்ள போது 
இது அரிதாகவே நிகழ்கின்றது. ஒவ்வோர்‌ “இஷ்ட” தெய்வத்திற்கும்‌ 
ஒரு மந்திரம்‌ உண்டு. வழிபடுவோர்களுள்‌ அவரவர்க்குத்‌ தனியா 
கக்‌ சிறப்பாக உரியது ஒரு குறிக்கோள்‌ (இலட்சியம்‌) அகும்‌ ; 
மந்திரம்‌ அதனை வெளிப்படுத்த உதவும்‌. புறத்துள்ள மொழியாம்‌ 
இம்மொழியை இடைவிடாது உச்சரிப்பது இலட்சியத்தை மனத்‌ 
தில்‌ உறுதியாக நிலைநாட்டத்‌ துணை புரிகின்றது. இத்தகைய வழி 
பாட்டு முறை இந்தியா முமுவதிலும்‌ சமயப்‌ பற்றுள்ள அடியார்‌ 
களுக்குள்‌ வழங்கி வருகிறது. 

1—30 


| 
436 விவேகானந்தரின்‌ “ஞான தீபம்‌-— சுடர்‌ 
ஜூலை 28-ஆர்‌ தேதி _ செவ்வாய்க்கிழமை 


(பகவத்கீதை......கருமயோகம்‌) கருமம்‌ வாயில? சை 
யடைய, கருமத்தோடு உன்னை இணைத்துக்கொள்‌; ஆனா ரனத்‌ 
யின்றியும்‌ பயனை எதிர்பாராமலுமிரு. அத்தகைய கரும்‌ ரும்‌: 
தில்‌ உன்னைக்‌ கொண்டு விடும்‌ ; அது முறையே முத்தியை ம்‌ ழி 


ந பல்‌, கருமத்தை சைலிதல்‌ அபக அதர 
- ஆன்மாவிற்காகச்‌ செய்யும்‌ கருமம்‌ பந்ததை த்துக்கு 


கருமத்தால்‌ விளையும்‌ இன்பத்தில்‌ ஆசை வைக்கவோ, அயர ற; 
அஞ்சவோ வேண்டா. ₹ கருமம்‌ புரிவன மனமும்‌ உ 
நானல்லேன்‌,? என ஓயாது உனக்குட்சொல்லிக்கொ 
ட உணர்‌. நீ கருமம்‌ புரிவதை அறியாதிருக்க முய றை 
ப, செய்வன அனைத்தையும்‌ வேள்வியாக (பூசனையா&! த; 
வர்க்குச்‌ செய்‌; உலகத்தில்‌ இரு ; ஆனால்‌, உலகியலைச்‌ ள்‌ 
தாமரையின்‌ வேர்‌ மண்ணிற்‌ புதைந்திருப்பினும்‌ அதன்‌ ட்‌ த்து 
போல்‌ (நீரில்‌) ஒட்டாது எப்போதும்‌ தூய்மையாயிரு. எவர்‌ ர்‌, ரு 
என்ன செய்யினும்‌, உன்‌ அன்பு அனைவர்மீதும்‌ செல்லட்டும்‌: ன்‌ 
ஒழு நிறத்தைக்‌ காண முடியாது; ஆதலால்‌, தீமை த ம்‌? 
இல்லாத போது அதனை எவ்வாறு பிறரிடம்‌ நாம்‌ காணக்கூடூ ்‌ 
நாம்‌ புறத்தே காண்பதை நம்‌ முன்னே காண்பதோடுூ ஒப்பிட, 
அவ்வண்ணமே தீர்ப்பளிக்கிறோம்‌. நாம்‌ தூயராயின்‌; தீர க 
யின்மையைக்‌ காண இயலாது. அது இருக்கலாம்‌ ; ஆனால்‌ த 
இல்லாது போகும்‌. ஒவ்வொரு மனிதனிடத்தும்‌ மங்கையிடத்க ர 
ஒழந்தையிடத்தும்‌ தெய்வத்தையே காண்‌ ; அதனை உள்‌ பெற்‌ 
யால்‌ நோக்கு ; அதனைப்‌ பார்க்கும்போது வேறொன்றையும்‌ நம்ம 
சாண இயலாது. இவ்வுலகத்தை வேண்டாதே; ஏ னெனில்‌ 
விரும்புவதையே நீ பெறுவாய்‌. இறைவரை நாடு. அவை கு 
தடட சத்தி மிகுதியாவதற்கு ஏற்ப பந்தமும்‌ மேலோ! 
றது; அச்சமும்‌ வளர்கில்‌ ட ்‌ வள்‌ 


[3 . 
“நானே செய்பவன்‌ ; 


G i i 
அலையை வெல்ல வல்லவன்‌ ஓ வட வ விம 


ர பெரிய யோகியாவான்‌.?? 


ஸண்டேயிரு? த்‌ 


அருளுரை 437 
ம்‌ அப்பியாசத்தாலும்‌, வைராக்கியத்தாலும்‌ மட்டுமே நாம்‌ 
மனத்தை வெல்லக்‌ கூடும்‌.?? 


sk 3 


. நம்‌ இந்து முன்னோர்‌ தனியிடத்தமர்ந்து இறைவரையும்‌ ஒமுக்‌ 
கத்தையும்‌ பற்றிக்‌ சிந்தித்தனர்‌; ஆதலால்‌, அதே முடிவுக்காகப்‌ 
பயன்படுத்த உதவும்‌ மூளையை நாமும்‌ பெற்றுள்ளோம்‌ ; ஆனால்‌; 
இலாபத்தை அடைய முயலும்‌ பாய்ச்சலில்‌ அவற்றை மறுபடியும்‌ 
இழக்கும்‌ தறுவாயில்‌ இருக்கிறோம்‌. 


3 He x 


. உடல்‌ தன்‌ பிணியைத்‌ தீர்த்துக்கொள்ளும்‌ சத்தியை ஓரளவி 
குத்‌ தன்னிடத்தே பெற்றுள்ளது ; மன நிலைகள்‌; மருந்து, பயிற்சி 
முதலிய பல பொருள்கள்‌ இந்தப்‌ பிணி அகற்றும்‌ திறனை வெளிக்‌ 
கிளப்ப வல்லன. தூலப்பொருள்களின்‌ நிலைமைகளால்‌ நாம்‌ 
தொந்தரவு படும்‌ அளவும்‌ தூலப்‌ பொருள்‌ சம்பந்த 
களின்‌ உதவியை நாடியவராவோம்‌. நரம்புகளின்‌ பந்தத்தை 
நீக்கிவிடும்‌ வரை, அவற்றை மதிக்காமலிருக்க முடியாது- 
உணர்வுக்கு வாராத மனம்‌ ஒன்று உண்டு. ஆனால்‌; அது 
மனித அமைப்பின்‌ ஒரு பகுதியேயாகிய உணர்வுக்குக்‌ கீழ்‌ 
உள்ளது. தத்துவ ஆராய்ச்சி என்பது மனத்தைப்பற்றி யுத்தி 
யால்‌ உத்தேசமாக உரைப்பதேயாம்‌. சமயமோ, அறிவுக்கு 
ஓரே ஆதாரமான காட்சியை--புலனைத்‌ தொடுதலை--அடிப்படை 
யாக உடையது. உணர்வினுக்கு அப்பாலான மனத்தைத்‌ தொடுவது 
எதுவோ, அதுவே உண்மையாம்‌. “ஆப்தர்கள்‌? எனப்படுவார்‌ ௪ம 
யத்தை “நேர்க்‌ காட்சி:யாற்‌ கண்டவரே. அவர்கள்‌ மேற்கொள்ளும்‌ 
நெறியை நீயும்‌ பின்பற்றுவையாயிண்‌, நீயும்‌ காண்பாய்‌ என்பதே 
அதற்கு அத்தாட்சியாம்‌. ஒவ்வொரு சாத்திரமும்‌ தனக்கென ஒரு 
சிறப்பான முறையையும்‌ கருவிகளையும்‌ கொண்டுள்ளது. வான 
நூலார்‌ எவரும்‌ சமையலறையிலுள்ள பானைகள்‌ தட்டுகள்‌ அனைத்‌ 
தையும்‌ பயன்‌ படுத்தினாலும்‌; சனியெனும்‌ கோளைச்‌ சூழும்‌ ஒளி 
வட்டத்தை உனக்குக்‌ காட்ட இயலாது. அவருக்கு வேண்டுவது 
ஒரு தொலை நோக்கியே (தாரதிருஷ்டிக்‌ கண்ணாடியே.) அது 
போன்றே, ௪மய சம்பந்தமான பேருண்மைகளைக்‌ காணவேண்‌ 
டின்‌, முன்னரே அவற்றைக்‌ கண்டுள்ளார்‌ பின்பற்றும்‌ முறையே 
பின்பற்றப்பட வேண்டும்‌. சாத்திரம்‌ பெரிதாகும்‌ அளவிற்கு அதனை 


ரளவிற்‌ 


மான ஏதுக்‌ 


438 விவேகானந்தரின்‌ ஞான பி அத்தன்‌ 


உலகிற்குட்புகுமுன்னே இறைவர்‌ அதினின்்‌த! 
உபாயத்தை அமைத்து வைத்தார்‌; ஆதலால்‌; நாப 
தெல்லாம்‌ அவ்வுபாயத்தைக்‌ காண்பதே. ஆனால்‌; 
பற்றிப்‌ போராடாதே. அனுபூதி ஒன்றையே 
பொருத்தமான மிகச்‌ சிறந்த முறையைக்‌ கண்டுப 
மாம்பழங்களை அருந்து; அப்பழக்‌ கூடையைப்பப்பறி 
செய்யும்படி பிறரை: விட்டுவிடு. கிறித்துவைக்‌ காஸ்‌ பேச்சே 
ன்‌ ஒரு கிறித்தவனாவாய்‌; மற்றவையெல்லாம்‌ 
பச்சுக்‌ குறையும்‌ அளவிற்‌ லம்‌ மிகும்‌. 

செய்தியே செய்தி தொண்டு ட்டர்‌ ஆக்குகிறல்‌- ச்‌ 
வரே கோயிலை ஆக்குகிறார்‌; கோயில்‌ இறைவரை உண்டால்‌ 
தில்லை. 

““சுவேதகேதுவின்‌ வதனத்தின்‌ மூலம்‌ பிரம்மத்தின்‌ ட 
விளங்கியது போன்று, உன்‌ முகத்தின்மூலம்‌ அது சுடர்‌ விடும்‌ 
கற்றுக்கொண்டிரு.?? ப 

4 ஓர்‌ ஊகத்திற்கு எதிராக வேறோர்‌ ஊகம்‌ எமுகிறது- இத 
சண்டை மூளுகிறது ; ஆனால்‌, நீ கண்டதையே பேசுவையாயில்‌ ; 
எந்த மனிதரது நெஞ்சமும்‌ அதனை எதிர்க்க இயலாத: ந 
எனும்‌ போதகர்‌ அனுபூதியின்‌ வலிமையால்‌, தமது சங்கற்பத்தில? 
மாறாகவும்‌ மனமாற்றத்தைப்‌ பெற்றனர்‌. 


உபாயங்களைப்‌ 
உனக்குப்‌ 


செவ்வாய்க்கிழமை பிற்பகல்‌ 


[பகலுணவு அன பின்பு சிறிது நேரம்‌ சம்பாஷணை நிகழ்ந்த 
சுவாமி கூறியதாவது :] 
மயக்கம்‌ மயக்கத்தைப்‌ படைக்கும்‌. மயக்கம்‌ தன்னைத்தானே 
படைத்துத்‌ தன்னைத்தானே அழிக்கிறது. இத்தன்மையதே மா 
ப்‌ (எனப்படுவது) முற்றும்‌ மாயையை ஆதாரமாகக்‌ கொண்‌ 
ட ரத்தத்‌ அது தவறு விளைக்கும்‌ ஒரு வட்டமாகும்‌; நாளடை 
ட்ட அறிவு தன்னைத்தானே மாய்த்துக்கொள்ளும்‌: கயிற்றை 
ற்ற பம்‌ ஆன்மாவைத்‌ தொட இயலாது. நாம்‌ க றி 
[ய] - . 3 ய்‌ ந்‌ ப்‌ 
ற்றிக்கொண்டிருந்தபோது--மாயையொடு நம்மை ஒலி 


7 படுத்திக்கொள்ளும்போது--மாயையாகிய அன்னை நம்மை அட& 


யாள்கிரள்‌ So i ; 
றாள்‌. அது வெளியேறட்டும்‌, நீ சாட்சியாய்‌ மட்டும்‌ இடு? 


து; அதில்‌ 


அ 


அருளுரை 439 
= ்‌ ஞ்‌ ஆத்‌ 
போது கலங்காது பிரபஞ்சமாம்‌ ஓவியத்தை நீ புகழ்ந்து பேச 
வலலவனாவாய்‌ 


ஜுலை 24-ஆந்‌ த இ புதன்கிழமை 

த பழகுதலினால்‌ விளையும்‌ சித்திகள்‌ பூரண ப்‌ 
தீத யோகிக்குத்‌ தடைகளாகா ; ஆனால்‌, அவற்றைப்‌ பயன்‌ 
பெக்துவதனால்‌ பிறக்கும்‌ வியப்பாலும்‌ இன்பத்தாலும்‌ அவை 
“டக்க நிலையிலுள்ளார்க்குத்‌ தடையாகக்‌ கூடியனவாம்‌. பழகு 
உல்‌ வெற்றியடைந்ததற்கு அறிகுறியாக உண்டாகும்‌ ஆற்றல்‌ 
பட்ட சித்திகள்‌, மந்திரங்களை ஓதுதல்‌, யோகம்‌ பழகுதல்‌, தியா 
னம்‌ செய்தல்‌, பட்டினி கிடத்தல்‌, மூலிகைகள்‌ மருந்துகளைப்‌ பயன்‌ 
படூத்துதல்‌--இவை போன்ற பல வழிகளால்‌ அவ்வாற்றல்கள்‌ உண்‌ 
டானை பெற்ற சித்திகளில்‌ ஊன்றும்‌ கருத்தை முமுவதும்‌ 
வென்றவரும்‌, தம்‌ செயல்களினால்‌ விளையும்‌ எல்லாத்‌ தருமத்தையும்‌ 
துறப்பவருமான யோகியார்‌ * தரும மேகம்‌? (அறமுகில்‌) என்னும்‌ 
நிலையை (சமாதி நிலைகளில்‌ ஒன்றின்‌ பெயர்‌) அடைந்து; ஒரு 
முகில்‌ மழை சொரிவதுபோலப்‌ புனிதத்‌ தன்மையை வீசுவார்‌. 

தியானம்‌ என்பது பல பொருள்களின்‌ தொடர்பைப்‌ பற்றி 
யது; ஏகாக்கிர சித்தம்‌ (ஒருமுகமாய்க்‌ கவிந்த மனம்‌) ஒரு 
பொருளைப்‌ பற்றியது. 

மனம்‌ ஆன்மாவால்‌ அறியப்படுகின்‌ றது ; 
யுடையதன்று. ஆன்மா, எதற்கும்‌ காரணமாக இயலாது அது 
எவ்வாறு இயலும்‌? புருடன்‌ தன்னைப்‌ பிரகிருதியோடூ (இயற்கை 
யோடு) எவ்வாறு சேர்த்துக்கொள்ளும்‌ ? அது அவ்வாறு செய்வ 
தில்லை; அவ்வாறு சேர்த்துக்கொண்டதாகக்‌ கருதப்படுவது 
மித்தையேயாகும்‌. 


ஆனால்‌, தன்னொளி 


he ன்‌ 3 


இரக்கம்‌ கொள்ளாமலும்‌ துயரம்‌ ஏதேனும்‌ இருப்பதாக ௨-01 
ராமலும்‌ உதவி செய்யக்‌ கற்றுக்கொள்‌. பகைவனிடத்தும்‌ நண்ப 
னிடத்தும்‌ ஒரே வண்ணமாக நடக்கப்‌ பயில்‌. உனக்கு அதைச்‌ 
செய்ய இயலும்போது, ஆசை எதுவும்‌ உனக்கு இல்லாதபோது 
இலட்சியம்‌ அடையப்படுகிறது. 

பற்றின்மை என்னும்‌ கோடாரியால்‌ ஆசையாம்‌ ஆலமரத்தை 
வெட்டி வீழ்த்து; அது முழுதும்‌ மறைந்துவிடும்‌. அது முற்றும்‌ 


| 
ங்கிலிட்ட்‌ 
மித்தையே. “கேடும்‌ மயக்கமும்‌ எவனிடமிருந்தி நீ அறவன்‌ 
னவோ, பிறரோடு இணங்குவதால்‌ வரும்‌ தீமைகளை ட, 
எவனோ, அவனே விடுதலை பெற்றவனாகிறான்‌.?? .. அனைவ 
எவனையும்‌ அவனுக்காக அன்பு செய்தல்‌ பந்தமாகும- சைகள்‌ 
ரிடத்தும்‌ ஒரே வண்ணம்‌ அன்பு செய்‌; அப்போது! அ 
அனைத்தும்‌ மாயும்‌. ்‌ அனைத்‌ 
“அனைத்தையும்‌ விழுங்கும்‌ ? காலம்‌ வருகின்றபோகி? ஜ்‌ சீர்‌ 
தும்‌ அகல வேண்டுவனவாயிருக்கின்‌ றன. மண்ணகத்‌ 
திருத்தவும்‌, வண்ணத்துப்‌ பூச்சிக்கு வண்ணம்‌ ஊட்ட?!” ஐத்துச்‌ 
தேன்‌ ? அவையெல்லாம்‌ இறுதியில்‌ போயாக வேண்டும்‌- மீ 
சுழலச்செய்யும்‌ இயந்திரத்தில்‌, வெண்மையான சுண்‌ ட மிருச்‌ 
ஆரத்தை அமுத்தி அதைச்‌ சுழலும்படி செய்துகொண்ட வேலை 
கும்‌; அவ்வற்பச்‌ சுண்டெலிகளைப்போன்று எப்போது ஆசை 
செய்துகொண்டு, ஒருகாலும்‌ எதையும்‌ முடியாமல்‌ இராதே ந்து 
நன்றாயினும்‌,; திதாயினும்‌, ஒவ்வோர்‌ ஆசையும்‌ தீமையை பத்துக்‌ 
நிற்கும்‌. ஒரு துண்டு இறைச்சியை நாடி ஒரு நாய்‌ குதி 
கொண்டிருக்க, அவ்விறைச்சி அதற்கு எட்டாது; எட? தன்‌ 
விலகிக்கொண்டே இருக்க, இறுதியில்‌ நாயாகவே மரணம லா 
றதைப்‌ போன்றது அது; அந்த நாயைப்போல இராதே ப 
“ஆசைகளையும்‌ வெட்டி எறிந்துவிடு. 


440 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌- 


% ம்‌ * 
பரமான்மாவே மாமை 2 ன்‌ - வரர்‌ 
1 ய அடக்கியாளும்‌ நிலையில்‌ [A என்‌ 
றார்‌ ; மாயைக்குட்பட்ட நிலையில்‌ ஜீவான்மா ஆகிறார்‌. மாபை அதி! 
பது வெளித்தோற்றம்‌ அனைத்தின்‌ முமுமையாகும்‌. முழுதும்‌ 
மறைந்துவிடும்‌. தய 
,மர-இயல்பு மாயை ; அது உண்‌ றைவரதுி £, 
லாம்‌? அனால்‌ அதனை நாம்‌ மாயை ன்‌ கர்‌ கா்‌ 
கிறோம்‌. எதற்கும்‌ * ஏன்‌? என்று கேட்பது மைக்கு ள்‌ இரு டக 
மாயை ஏன்‌ தோன்றிற்று?” என்று கேட்பது பயனற்ற வினவ ர 
ஏனெனில்‌, அதற்கு விடை மாயையால்‌ ஓ க்‌ அளிக்க சய 
னாதது; மாயைக்கு அப்பால்‌ யார்‌ அதஜேக்‌ கேட்பர்‌? தீம்‌ 
ன்‌ என்பதைப்‌ படைக்கிறது, க ர திமையைப்ப ப 
ட்‌ ்‌. ஏன்‌ என்று கேட்பது தீமையே. தை மித்தைகத்‌ 
மிக்கும்‌, தருக்க அறிவு என்பதே ர்க பாட்ட ஆதாரமா 


அருளுரை 441 


பர ண்டதாகளின்‌, எல்லாம்‌ ஒரு வட்டமாகும்‌. அது தன்னையே 
ன களு வேண்டும்‌. ஐம்புலக்‌ காட்சியும்‌ ஓர்‌ ௮னுமா 
விஜ $ எனினும்‌, எல்லா அனுமானமும்‌ புலக்‌ காட்சியினின்றே 
சாகிறது, 

அஞ்ஞானம்‌ (அறியாமை) இறைவரது ஒளியைப்‌ பிரதிபலிப்‌ 
பதால்‌ காணப்படுகிறது; அது தன்னளவிலே பூச்சியமாம்‌. கதி 
லை i முகிலின்மீது பட்டாலன்றி முகில்‌ தோன்றாது. 

நான்கு பிரயாணிகள்‌ ஒர்‌ உயர்ந்த சுவரை அடைந்தனர்‌. 
முதலாமவன்‌ சிரமப்பட்டுச்‌ சுவரின்‌ உச்சியிலேறி, திரும்பிப்பாராது 
உள்ளே குதித்தனன்‌. இரண்டாமவன்‌, சுவரின்மீது மெய்வருந்த 
ஏறி; அப்புறம்‌ உள்ளதைப்‌ பார்த்து மகிழ்ச்சியாற்‌ கூக்குரலிட்டு 
மறைந்தான்‌. மூன்றாமவனும்‌, முறைப்படி உச்சியிலேறித்‌ தன்‌ 
னுடைய தோழர்‌ எங்கே சென்றனர்‌ என்பதைப்‌ பார்த்து ஆனந்‌ 
தத்தாற்‌ சிரித்து அவர்களையே தொடர்ந்தான்‌. நாலாமவனோ; தன்‌ 
தோமர்கட்கு என்ன நேர்ந்தது என்பதை மொழியத்‌ திரும்பி வத்‌ 
ஜனமே அப்பால்‌ ஏதோ ஒன்று உள்ளது என்பதை நமக்குக்‌ 
காட்டும்‌ அறிகுறியாவது மாயையாகிய சுவரிலிருந்து குதித்துள்ள 
பெரியாரிடமிருந்து பின்புறமாக ஓலித்துவரும்‌ சிரிப்பேயாம்‌.?? 
ட - ட்‌ 

பாரமார்த்திகப்‌ பொருளினின்றும்‌ நம்மைப்பிரித்து; அதற்குச்‌ 
சில குணங்களை ஊட்டுவதால்‌ ஈசுவர தத்துவம்‌ பெறப்படுகிறது. 
நம்‌ மனம்‌ வாயிலாகப்பார்க்கப்படும்‌ பிரபஞ்சத்தின்‌ உண்மையே, 
தீமையின்‌ வடிவமான சாத்தான்‌. அவன்‌ மூட நம்பிக்கையுடை 
யாரின்‌ மனங்கள்‌ வாயிலாகக்‌ காணப்படும்‌ உலகத்‌ துயரமே 
யாவான்‌. 


ஜூலை 25-ஆந்‌ தேதி--வியாழக்கமமை 
(பதஞ்சலியின்‌ யோக சூத்திரம்‌) 


“காரியங்கள்‌ செய்யப்படலாம்‌; செய்விக்கப்படலாம்‌; நீக்கவும்‌ 
படலாம்‌. மூன்றிடத்தும்‌ நமக்கு விளையும்‌ பயன்‌ கிட்டத்தட்டச்‌ 
சமமேயாகும்‌.?? 

முழு பிரம்மசரியம்‌, மிக்க அறிவாற்றலையும்‌ ஞான ஆற்றலை 
யும்‌ அளிக்கிறது. பிரம்மசாரி உள்ளத்திலும்‌ உரையிலும்‌ செயலி 


தீபம்‌-சுடர்‌-1 


442 விவேகானந்தரின்‌ ஞான க்‌ 
டலின்மீது வை? 


லும்‌ காமமின்றித்‌ தூயனாயிருத்தல்‌ வேண்டும்‌: ப்பற்றிய உணர்ச்‌ 
கும்‌ மதிப்பை இழந்துவிட; இயன்றவரை அதை 
சியைப்‌ போக்கிவிடு. ன்பமான 


ஆசனம்‌ (இருக்கும்‌ நிலை) அசைவற்ற? யு னத்தை 
தாயும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌; இடையறாப்‌ பமக்கத்க லாகும்‌... 
அகண்டத்தில்‌ ஒன்றும்படி செய்வதால்‌--இதை செலுத்துதல்‌ 
இடைவிடாது ஒரு பொருளின்மேற்‌ கருத்தை 
தியானமாகும்‌. .. ரில்‌ பல அல 
- அமைதியான நீரில்‌ ஒரு கல்லை எறியும்போதி நி ப்ரன்றும்‌ 
வட்டங்கள்‌ உண்டாக்கப்படுகின்றன ; அவற்றுள்‌ ும்தன்மை 
வெவ்வேறாயினும்‌, அனைத்தும்‌ ஒன்றையொன்று! ன்‌ இதுதான்‌: 
யுடையன; அதுபோன்றதே நம்‌ மனமும்‌. வேறுபா 25 ்‌ 
நம்மிடம்‌ அது நம்‌ உணர்விற்குத்‌ தோ ரு சிலந்தி 
யோகியினிடம்‌ அது உணர்விற்கு விளங்குகிறது: பல்‌ 
நூற்றுள்ள வலையில்‌ அச்சிலந்திபோலுள்ளோம்‌; ப ழியாகவிம்‌ 
வதால்‌ சிலந்தியைப்‌ போன்று வலையிலுள்ள எந்த நூல்‌ ௮2 திய 
நம்‌ விருப்பத்தின்படி செல்லும்‌ திறமையைப்பெறுகிறோ!- 
ரல்லாதவர்‌; தரம்‌ உள்ள இடத்தில்‌ இருக்கக்‌ கட்டுப்பட்டவர்‌ 


+ 
* * 


கழல்‌ உ 
இன்னொருவர்க்கு இன்னு விளைவிப்பது பந்தத்தை குண்ஙி 
டாக்குகிறது; உண்மையை மறைக்கிறது. எதிர்மறையான அம்‌ 
கள்‌ போதாவாகும்‌. நாம்‌ மாயையை வென்றாக வேண்டும்‌ ழ்மைப்‌ 
போது அவள்‌ நம்மைப்‌ பின்‌ தொடர்வாள்‌. பொருள்கள்‌ ௮ அவற்‌ 
பந்தத்துக்கு உள்ளாக்காத நிலை வரும்போதுதான்‌ BT போதி 
றைப்‌ பெறும்‌ தகுதியுடையவராவோம்‌. அப்பந்தம்‌ நீங்கு? ஒன்‌ 
மெய்யாகவே எல்லாப்‌ பொருள்களும்‌ நம்மை வந்தடையும்‌: 
றையும்‌ வேண்டாதாரே இயற்கையை ஆளுபவராவார்‌. , ஒரு 
“தம்‌ பந்தத்தை முன்னரே அறுத்தள்ள எவரேனும்‌ 2 
ப முத்து த ண! 
பெரியோரிடம்‌ சரணடை; உரிய காலத்தில்‌ அவர்‌ தம்‌ கரு& ரண்‌ 
உன்னை விடுவிப்பார்‌. அதனினும்‌ உயர்ந்தது இறைவரிடம்‌ ற 
புகுவது; ஆனால்‌, அதுமிக அரியது, ஒரு நூற்றாண்டுக்கு 
முறையே, உண்மையாக அவ்வாறு செய்த ஒருவரை & றை 
லாகும்‌. ஒன்றையும்‌ உணராமல்‌, ஒன்றையும்‌ அறியாமல்‌; யும்‌ 
பும்‌ செய்யாமல்‌, ஒன்றையும்‌ உடைமையாக்காமல்‌, அனைத்தை 


அருளுரை 443 


அறைவரிடம்‌ ஒப்புவித்துவிட்டு, உமது திருவுள்ளம்போல நடக்கட்‌ 
208; என்று இயம்பு. நாம்‌ இப்பந்தம்‌ உள்ளதாகக்‌ கனவே காண்‌ 
ல்‌ விழித்தெழு ; அதனை ஒழித்துவிடு ; இறைவரிடம்‌ சரண்‌ 
A அவந்ருலேயே மாயையெனும்‌ பாலையைக்‌ கடக்க இயலும்‌ ; 
வீரத்‌ துறவியே, உன்‌ பிடியை விடு. ஓம்‌ தத்ஸத்‌ ஓம்‌! க 
மலங்கு.” நாம்‌ தரும சிந்தனையுடையராக அனுமதிக்கப்படுதல்‌ 
ம்‌ பேறேயாகும்‌ ; ஏனெனில்‌, அவ்வாறு கருதும்போதே நாம்‌ 
வளர்‌ சசியடையக்கூடும்‌. ஏழை மனிதன்‌ துயருறுவது நாம்‌ உதவி 
பெறுவதற்காகவே. கொடுப்பவன்‌ முழங்காற்படியிட்டு நன்றி 
பாராட்டூவானாக ; வாங்குபவன்‌ எழுந்து நின்று அனுமதி தரு 
னாக. ஒவ்வோர்‌ உயிர்க்கும்‌ பின்னால்‌ இறைவர்‌ இருப்பதைக்‌ காண்‌; 
அவருக்கே கொடு. நாம்‌ தீமையைக்‌ காணாதபோது, உலகம்‌ நமக்கு 
முடிவடையும்‌. அத்தவற்தினை ஓழிப்பதே அதன்‌ ஒரே நோக்கமாத 
லின்‌, ஏதோ குறையிருப்பதாக நினைப்பது அதனைப்‌ படைப்‌ 
தாகும்‌. வலிமையையும்‌ பூரணத்தையும்‌ பற்றிய நினைவுகளே 
அதனைத்‌ தீர்ப்பனவாம்‌ ; உன்னால்‌ இயன்ற நன்மையைச்‌ செய்‌. 


அதில்‌ ஏதேனும்‌ தீமை அடங்கியே இருக்கும்‌ ; ஆனால்‌ உன: 
கெனப்‌ பயனொன்றையும்‌ கருதாது அனைத்தையும்‌ புரி. எல்லாப்‌! 
தீமையோ; 


பயன்களையும்‌ இறைவரிடம்‌ ஓப்பித்துவிடு. நன்மையோ, 
உன்னை த்‌ தடை செய்யாது. 

கருமஞ்செய்தலே சமயமாகாது ; ஆனால்‌ நேராகச்‌ செய்யும்‌ 
கருமம்‌ முத்திக்கு வழியாகும்‌. உண்மை யாதெனில்‌, இரக்க 
மெல்லாம்‌ இருளேயாகும்‌; ஏனெனில்‌, இரக்கம்‌ காட்டுவது யாரிடம்‌? 
இறைவர்‌ மீது இரக்கம்‌ காட்ட இயலுமா? (இறைவரைத்‌ தவிர)வேறு 
யாதேனும்‌ உள்ளதா ? நீ வளர்ச்சி எய்துதற்கு உதவியாகுமாறு 
நல்லொமுக்கப்‌ பயிற்சிக்‌ களமாக இவ்வுலகினை உனக்கு அளித்த 
தற்காக இறைவருக்கு நன்றி கூறு; ஆனால்‌, உன்னால்‌ உலகிற்கு 
உதவி செய்ய இயலும்‌ என ஒருபோதும்‌ கருதாதே. உன்னைச்‌ சபிப்‌ 
பவனுக்கு நன்றிகாட்டு. ஏன்‌ எனின்‌, சபித்தல்‌ இன்னது என்பதை 
உனக்குக்‌ காட்ட ஒரு கண்ணாடியையும்‌, தன்னடக்கம்‌ பழகுதற்கு 
ஒரு சந்தர்ப்பத்தையும்‌ அவன்‌ உனக்கு அளிக்கிறான்‌. ஆதலால்‌, 
அவனை வாழ்த்தி மகிழ்‌. பயிற்சியின்றிச்‌ சத்தி வெளிவர இயலாது ; 
கண்ணாடியில்லாது நாம்‌ நம்மைக்‌ காண இயலாது. 

கற்பனையாற்‌ பிரம்மசரியத்தை இழத்தல்‌ செயலாற்‌ பிரம்மசநி 
யத்தை இழைப்பதைப்போன்று, அதேயளவிற்குக்‌ தீதாகும்‌. அடக்‌ 


ர்‌-1 
444 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுட 


A ள்‌ ட ரகும்‌. காம 
கப்படும்‌ ஆசை மிக வுயர்ந்த பயனை அளிக்க வி்‌ ள்‌, ஆண்‌ 


மெனும்‌ சத்தியை ஞானசத்தியாக மாற்று ; ஆனாலுட? அது உன்‌” 
மைச்‌ சத்தியை அழித்துக்கொள்ளாதே ; ஏனெனில்‌; விற்கு அத 
சத்தியைத்‌ தூர எறிவதாகும்‌. அச்சத்தி வலுக்கும்‌. நம i 
னால்‌ அதிகம்‌ இயற்றலாகும்‌. சத்தி வாய்ந்த / 
கொண்டே நீர்‌ விசையால்‌ நிலத்தைக்‌ குடையலாம்‌- - உளர்‌ என்‌ 
இன்று நமக்கு வேண்டுவது யாதெனின்‌; இறைவர்‌ 

பதையும்‌ இங்கேயே இப்பொழுதே இறைவரைக்‌ கா? க நகரி 
வதும்‌ நமக்கியலும்‌ என்பதையும்‌ அறிவதே. சிக்கா 
லுள்ள ஒரு பேராசிரியர்‌, “£இவ்வுலகினைப்‌ பற்றிக்‌. ஆ 
. இறைவர்‌ மறு உலகினைப்பற்றிக்‌ கவனித்துக்கொள்வா 
கூறுகிறார்‌. என்ன பேதைமை ! இவ்வுலகினைப்பறி! த்‌ கவனித்‌ 
கவனித்துக்கொள்ள இயலுமாயின்‌, மறு உலகினைப்பறி ம்‌? 
துக்கொள்ள இறைவரது இலவச உதவி எவ்வாறு! அவசியமாக 


ஜுலை 26-ஆம்‌ தேதி. வெள்ளிக்கிழமை 
(பிருகதாரணியக உபநிஷத்து) 


க 
, உலகிலுள்ள எல்லாப்‌ பொருள்கள்மீதும்‌ ஆன்மா வர்‌ 
வும்‌ ஆன்மாவிற்காகவும்‌ மட்டும்‌ அன்புசெய்‌. யாஞ்ஞவல்கிய ற்‌ 
மனைவி மைத்திரேயியினிடம்‌, “ஆன்மா வாயிலாக நாம்‌ அள்‌ 
பொருள்களையும்‌ அறிகிறோம்‌; ?? என்று உரைத்தார்‌: ன்மா 
நாளும்‌ அறியப்படும்‌ பொருளாகாது ; அறிபவனை அறிதி ல 
து. அதனை ஆன்மாவாக அறிபவன்‌ தனக்குத்தானே நியத்‌ தை 
மன்‌. தானே பிரபஞ்சமும்‌ அதைப்‌ படைப்போனும்‌ னு 
அவன்‌ அறிவான்‌. 


ர்‌ ட்‌ # 


உவமைக்‌'கதைகள்‌ வடிவமாகப்‌ பழைய பொய்க்‌ கதைக்‌ 
நீடு வாழச்‌ செய்வதும்‌ அவற்றுக்குத்‌ தகாத முக்கியத்துவ? ம 
ட பதும்‌ மூட நம்பிக்கையை வளர்ப்பனவாகும்‌. அதி உட்‌ 
ல பலவீனமுமாகும்‌. விட்டுக்‌ கொடுத்துச்‌ சமாதானம்‌ சதி 

மய்யாகாது. உண்மையைக்‌ கற்பி, எந்த மூட நம்‌ க்கை 
“மாதானம்‌ கூறவேண்டா ; கேட்பவனுடைய நிலக்குப்‌ பொரு 
மாறு உண்மையைக்‌ கீழே இழுத்துக்‌ கொண்டு வாராதே. 


| 


அருளுரை 445 


ஜூலை 27-ஆம்‌ தேதி சனிக்கழமை 
(கடோபரிஷத்‌ து) 


நன்‌ இ மாவைப்பற்றிய உண்மையை அதனை உணர்ந்தவனிடத்‌ 
பேச்ச வறெவனிடத்தும்‌ கற்காதே; பிறரிடமெல்லாம்‌ ௮து வெறும்‌ 
்‌ வாய்‌ நிற்கும்‌. மெய்ஞ்ஞானம்‌, அறம்‌ பாவம்‌ இரண்டிற்‌ 
கும்‌ fin ாற்பட்டது; துவந்தங்களை (முரண்பட்ட இரண்டையும்‌) 
கடந்துள்ளது, ஈகளங்கமற்றவன்‌ ஆன்மாவைக்‌ காண்கிறான்‌ 5 
நித்தியமான அமைதி ஆன்மாவிற்‌ குடிகொள்கிறது.? பேசுதல்‌; 
அறம்‌ அது நூல்களைப்‌ பயிலுதல்‌, மிக மிக உயரம்‌ பறக்கும்‌ 
1 வேதங்கள்‌ ஆகியவையனை த்தும்‌ ஆன்மாவைப்பற்றிய 
ஞானத்தை அளிக்க இயலாதனவாம்‌. 
நம்மிடம்‌ 3 “கள்‌ உள்ளன. 
ஜீவான்மாவுமாம்‌. க மு நிழலேயாகும்‌. முன்னதுதான்‌ 
உண்மையான ஒரே செங்கதிரோன்‌ என்பதை இருடிகள்‌ அறி 
வார்கள்‌. 

, நம்‌ மனத்தை இந்திரியங்களோடு இணைத்துக்கொள்ளாவிடில்‌, 
கண்கள்‌, மூக்கு, காதுகள்‌ முதலியவற்றினின்றும்‌ யாதொரு செய்தி 
யையும்‌ பெறமாட்டோம்‌. புற உறுப்புகள்‌ மனத்தின்‌ சத்தியாற்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. இந்திரியங்களைப்‌ புறத்தே செல்ல 
விடாதே ; அப்போது உடலையும்‌ புற உலகத்தையும்‌ ஒழித்துவிட 
லாகும்‌. 
புற உலகமாக இங்கே காணும்‌ மறைபொருளே இறந்தோர்‌ 
களால்‌ அவரவரது மன நிலைகட்கு ஏற்றவாறு சுவர்க்கமாகவோ, 
நரகமாகவோ காணப்படுகிறது. இம்மையும்‌ மறுமையும்‌இரு கனவு 
கள்‌. பின்னது முன்னதின்‌ மாதிரியாகவே அமைக்கப்பட்டுள்ளது. 
இரண்டையும்‌ நீக்கிவிடு ; எல்லாம்‌ எங்கும்‌ உள்ளனவே ; எல்லாம்‌ 
இப்போதே உள்ளனவே. இயற்கையும்‌, உடலும்‌, மனமும்‌ 
மரணத்தை அடையும்‌; நாம்‌ அடையோம்‌. நாம்‌ போவதுமில்லை, 
வருவதுமில்லை. மனிதனான சுவாமி விவேகானந்தன்‌ இயற்கையில்‌ 
உள்ளான்‌ ; பிறக்கிறான்‌ ; இறக்கிறான்‌; ஆனால்‌, சுவாமி விவேகா 
னந்தனாக நாம்‌ காணும்‌ ஆன்மாவோ; பிறப்பதுமில்லை ; இறப்பது 
மில்லை. அது நித்தியமான மாறவியலாத உண்மைப்‌ பொருளே. 

மனத்தின்‌ ஆற்றலை ஐந்து இந்திரியங்களாகப்‌ பகுத்தாலும்‌ 
ஒன்றையே நாம்‌ காணினும்‌, அது அவ்வாறே உள்ளது. “ஒவ்‌ 


அவை பரமான்மாவும்‌ 


446 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 

வொன்றுக்கும்‌ தனித்தனியான எதிரொலியுள்ளதி; அத்து யாதி 
கைகளைத்‌ தட்டி, அதன்‌ எதிரொலியைப்‌ பெறுகிற ர 
ல்‌ சுற்றிலுமுள்ள ஒவ்வொன்றையும்‌ ப 
வல்லேனாவேன்‌,” என்று ஒரு குருடன்‌ கூறுவ 
விக்‌ கண்ணில்லாதான்‌ கண்ணுடையானுகி 
வழி காட்டுவான்‌. மூடுபனியோ, இருளோ, அ 
பாடற்றதாய்‌ அமைகின்றது. பு 
ey மனத்தை அடக்கு; இந்திரியங்களோடூள்ள தொட்டது 
படர்‌ அபத அப்போதே நீ யோகியாவாய்‌ ; அதன்‌ பின்னர்‌ 1 
ல்லாம்‌ வரும்‌. கேட்கவும்‌, காணவும்‌ முகரவும்‌; 2 a 

பட்‌ a ; புற இந்திரியங்களினின்றும்‌ மனத்தின்‌ சத்தி? 
24 ந்துவிடு. உன்‌ மனம்‌ சிந்தனையில்‌ ஆழ்ந்திருக்கும்‌ போகத்‌ 
அண்டன்‌ அதனை எப்போதும்‌ செய்து வருகிறாய்‌ 5 ஆது 
ந அதனைச்‌ செய்யக்‌ கற்றுக்‌ கொள்ளல்‌ இயலும்‌... ம iE 
ன்‌ டியே இந்திரியங்களை அமைக்க இயலு!? ஜி த்‌ 
நட்‌ ஸ்ப லட்‌ செயல்‌ புரியும்‌ அவசியத்திற்கு உள்ளாகி ட 
ல்‌ பெய்‌ அடிப்படையான மூட நம்பிக்கையை அகற்றி ப 
ல்‌ பச அவசியம்‌ இல்லை. உன்னறைக்குட்புகுதீதி ன 
இதுவ உன்‌ சொந்த ஆன்மாவிடமிருந்தே பெற்றுக்‌ ரா; 
மிக அல்‌ துள்ளே; இனி வரப்போகின்றவற்றுள்‌ த 
என தக புத்தகம்‌ நீயே. உள்ளேயிருக்கும்‌ குரு கத ர 
ர. டத புறத்திலிருந்து வரும்‌ போதனை முழுதும்‌ வீணா த்த 

ந 29 ஏ தத பயன்‌ பெற வேண்டின்‌, நெஞ்சமாம்‌ ய. 

கதைத்‌ திறக்க வழி காண வேண்டும்‌. 
ந பலர்‌ “அமைதியான மென்குரல்‌?. “செய்‌ 
தத்திற்‌ ரைக்கும்‌ உண்மையான அதிபதி அதுவே. நம்மை றி 
கு உள்ளாக்கும்‌ அணைத்தையும்‌ த்‌ தல அ 

யாமையுற்ற சங்கற்பம்‌ பர்‌ தையும்‌ அது செய்ய வல்லதி? ற்றி 

சைத வடை ௮ மகொண்டு சேர்க்கும்‌; அறி? 
ம்‌ நம்மை விடுவிக்க வல்‌ A > காண்‌ த்‌ 
களிலே சங்கர்‌ 2 லலதாகும்‌. ஆயிரக்கணக்கா ம்‌ 
ஒவ்‌ கற்ப சத்தியை வலியுறுத்‌ ஒவ்வொரு வீச ழ்‌ 
வாரு வகை யோகமே: ததலாகும்‌ ; Sp ரகம 
அதே தொழிலை மி ்‌ அனால்‌, ஒமுங்குபடுத்தப்பட்‌- ம 
யோகம்‌ க விரைவிற்செய்கி நதி யோகம்‌; 7 
இண்ட? ராஜயோகம்‌, ஞான யோக: றது. பத்தி ~ த விர 
கும்‌ முறையில்‌ அக்காரியத்‌ ஈகம்‌ என்பன, மிக்க பூம்‌ பத 
சத்திகளையும்‌- தத்துவ விசாரஷே ய்து முடிக்கும்‌. 1 ஏயர்‌ 

- லு கருமம்‌, பிரார்த்தனை; * 


ன்‌. ஆதலால்‌, மீட 


வனுக்கு 


2 
“செய்யா தே 


சுவைக்க? 


i 


அருளுரை 447 
த்தையும்‌--பயன்படுத்து? பாய்களையெல்லாம்‌ விரித்து 
விடு. நீராவியின்‌ சத்தியை முழுதும்‌ திருப்பிவிட; இவ்வாறு இலட்சி 
பி அடைக, எவ்வளவு விரைவாக இதனைச்‌ செய்து முடிக்‌ 
கின்றோமோ, அவ்வளவுக்கு நன்மையுண்டு. 


னம்‌ அணைக்‌ 


= = 


“ஞான ஸ்நானம்‌? உன்‌ தூய்மைக்கு அறிகுறியான புறத்‌ 
தூய்மை. அது புத்தமதத்தினின்று பிறந்தது: “புனித விருந்த? 
எனும்‌ கிரியை அநாகரிக மக்களுக்குள்‌ வழங்கிவந்த மிகு பழமை 
யான ஒரு வழக்கம்‌ இறவாது நிலைத்துவிட்டதேயாம்‌. அவர்கள்‌ சில 
சமயம்‌ தங்கள்‌ பெருந்‌ தலைவர்களைக்‌ கொன்று அவர்களுடைய 
ஊனை அருந்தினார்கள்‌; காரணம்‌, அத்தலைவர்கட்குப்‌ பெருமை 
அளித்த குணங்களைத்‌ தாங்களும்‌ அதனாற்‌ பெறலாகும்‌ என்பதே. 
தலைவனே விரமும்‌ ஞானமும்‌ வாய்ந்தவனாக்கிய இயல்புகள்‌ அவ்‌ 
வழியாலே தமக்கும்‌ உரியனவாகும்‌ என்றும்‌, ஒரு மனிதனுக்குப்‌ 
பதிலாக அந்தச்‌ சாதி முழுமைக்கும்‌ வீரமூம்‌ ஞானமும்‌ உரிய 
வாகும்‌ என்றும்‌ அவர்கள்‌ நம்பினார்கள்‌. நரபலியும்‌ யூதருடைய 
கருத்தேயாம்‌. ம்‌ 

ஜெஹோவா (இறைவர்‌) என்பவரிடமிருந்து பல. இம்ம்‌ 
களைப்‌ பெற்றும்‌, அவர்களை விட்டு நீங்காது, து பற்றுக கொண்ட 
டிருந்தது. இயேசுநாதர்‌ சாந்தமாயும்‌ அனைபாயும்‌ இருந்தவர்‌; 
ஆனால்‌, அவரை யூதர்களுடைய நம்பிக்கைகளோடு பொருத்துதற்‌ 
பொருட்டு, கழிவிரக்க வடிவிலோ, பிறருடைய பாவங்களை ஏற்றுப்‌ 
பின்‌ மாய்க்கப்படும்‌ ஒரு மனித வடிவிலோ நரபலியிடும்‌ கருத்து 
வந்தாக வேண்டியிருந்தது. இக்கொடிய கருத்தே, இயேசுவின்‌ 
போதனைகளினின்றே கிறித்தவ சமயத்தை விலகச்‌ செய்யவும்‌, 
கொலையும்‌ குருதி சிந்துதலும்‌ ஆகிய நீர்மையை வளர்க்கவும்‌ ஏது 
வாயிற்று. 


3 3 He 


எதைச்செய்வதானாலும்‌, “அது எனது இயல்பு,” என்று இயம்பு; 
“எனது கடமை அது, என்று கூறாதே. | 
மெய்ம்மையே வெல்வது; பொய்ம்மையன்று.? மெய்ம்மையின்‌ 
மீது நில்‌; நீ இறைவரை அடைந்தவனாவாய்‌. 
3 


3 * டி + * = ௯ 


-- 1 
448 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுட! 


இந்தியாவிலே மிகப்‌ பழைய கால முதல்‌ அத்தி ப்பாற்பட்டவ 
பிறந்தோர்‌ தந்மை எல்லாச்‌ சட்டங்களுக்கும்‌ ர்களென்றே 
ராகவே கருதி வந்துள்ளனர்‌; அவர்கள்‌ தம்மைத்‌ க்‌ ர; ஆனால்‌, 
பாராட்டுகின்றார்கள்‌. அவர்கள்‌ ஏழைகளாயிருப்பா! ர்கள்‌ நாடு 
அவர்களுடைய குறை யாதெனில்‌, அதிகாரத்தை ... உடைமை 
வதே. இங்கே நல்லோராயும்‌, ஒமுக்கமுடையோராய!?? உள்ளார்‌ 
யற்றோராயும்‌ அறுநூறு இலட்சம்‌ மக்கள்‌ ஏறக்குறை ர்கள்‌ பிறவி 
கள்‌; அவர்கள்‌ அந்நிலையிலிருப்பதற்குக்‌ காரணம்‌ 1 ம்‌ அப்பாற்‌ 
முதலே தங்களைச்‌ சட்டதிட்டங்களுக்கும்‌ தண்டனைக்‌ அவர்கள்‌ 
பட்டவர்களாக நினைக்கும்படி போதிக்கப்படுவதேயா ௫." மைந்தர்‌ 
தங்களை “இரு பிறப்பாளர்கள்‌? என்றும்‌, “விண்ண வ! 
கள்‌? என்றும்‌ கருதுகிறார்கள்‌. 


ஜுலை 28-ஆந்‌ தேதி ஞாயிற்றுக்ழ்மை 


. ததிரேயர்‌* 
(“அவதூத கீதை? எனும்‌ *தூயோர்‌ பாடல்‌தத்தாற்கி 
இயற்றியது.) 
எல்லா அறிவும்‌ மன அமைதியைப்‌ ௦ த்தது: க்குப்‌ 
ழ்‌ ்‌ ன்‌ தியைப்‌ பாறு ன்மாவுக்க 
பிரபஞ்ச முமுதும்‌ நிறைந்திருப்பவரும்‌, ஜா) எப்பப்‌ 
பரமான்மாவாயிருப்பவருமான ஒருவரை (பரம்பொறா 
நான்‌ வணங்குவேன்‌ ??? ந விஞ்‌ 
ற்‌ 1 ரனமும்‌ ்‌்‌ 
ஆன்மாவை எனது இயல்பு என்று அறிதலே ஞா: ம்மியும 
ஞானமுமாகும்‌. “(நான்‌ அவனே; இதைப்பற்றி எனக்கு 
ஐயமில்லை.?? உண்ட 
்‌ “நினைவு, சொல்‌, செயல்‌ எதுவும்‌ எனக்குப்‌ பந்தத்ை்‌ சன்‌: 
பண்ணுவதில்லை. யான்‌ இந்திரியங்களுக்கு அப்பா! 
யான்‌ ஞானமாய்‌ ஆனந்தமாய்‌ உளேன்‌.?? ்‌ ஆன்‌ 
உண்மையும்‌ இல்லை, இன்மையும்‌ இல்லை; எல்லா? யும்‌ 
மாவே. ஒன்றுக்கொன்று சார்பாயுள்ள எல்லாக்‌ கருத்து விடு? 
உதறிவிடூ; எல்லா மூடக்‌ கொள்கைகளையும்‌ உதறியெறிற்‌2 ஒருத்‌ 
சாதியும்‌ பிறப்பும்‌ தேவர்களும்‌ மற்றெல்லாமும்‌ மறை அதம்‌ 
தலைப்பற்றியும்‌ ஆதலைப்பற்றியும்‌ பேச்ச ஏன்‌? துவிதம்‌ 22 தம்‌ 
*தத்தாத்தீரேயர்‌ ஒரு முனிவர்‌; ்‌ தம்‌ அகும்‌! ர 
1 க லிவர்‌; அத்‌ திரிமுனிவருக்கும்‌ அவதி 
நா; பிரம்மா, விஷ்ணு, ருத்திரர்‌ எனும்‌ மூவரின்‌ இரு 


அருளுரை 449 
றை ம்‌ பற்றிய பேச்சை விட்டுவிட. இரண்டையோ ஒன்‌ 
5 பா பற்றிப்‌ பேசுதற்கு நீ இரண்டாயிருந்தது எப்போது? பிர 
கடல்‌ என்பது புனிதமான ஏகப்‌ பொருளே; அவனேதான்‌. 
= S தூய்மையாக்க யோகத்தைப்பற்றிப்‌ பேசாதே; உன்‌ 
அபல்பாே நீ தூயை. எவனும்‌ உனக்குப்‌ போதிக்க இயலாது. 
டட கீதத்தை எமுதியவரைப்‌ போன்ற மக்களே சமயத்தை 
ராடு வைத்திருப்பவர்கள்‌. அவர்கள்‌ உண்மையாகவே மெய்‌ 
வுணர்வு பெற்றவர்கள்‌. அவர்கள்‌ எதையும்‌ பொருட்படுத்த மாட்‌ 
டார்கள்‌; உடலுக்குச்‌ செய்யும்‌ எதையும்‌ உணரார்கள்‌: தட்ப 
வெப்பங்கஊயோ, ஆபத்தையோ, வேறெதனையோ, கருத்திற்‌ 
கொள்ள மாட்டார்கள்‌; செந்தழலே உடலை எரிக்கினும்‌ அவர்கள்‌ 
அமைதியாயிருந்து ஆன்மானந்தத்தை நுகர்ந்து கொண்டிருப்‌ 
பார்கள்‌, 
. “ஞாதா, ஞானம்‌, ஞோயம்‌ எனும்‌ மூவகைப்‌ பந்தனையும்‌ ஓழி 
யும்போது அங்கே ஆன்மா உள்ளது.?? 

“நீ உள்ளத்தை அடக்கினால்‌ என்ன, அடக்காவிட்டால்‌ 
வ்‌ ? உன்னிடம்‌ பணமிருந்தாலென்ன, இல்லாவிட்டால்‌ 
என்ன? நீ என்றைக்கும்‌ தூய ஆன்மாவே! “நான்‌ ஆன்மா. எவ்‌ 
விதப்‌ பந்தமும்‌ என்னருகே என்றேனும்‌ வந்ததில்லை. நான்‌ மாற்ற 
மடையாத விசும்பே ஆவேன்‌? கொள்கைகளாம்‌ முகில்கள்‌ என்‌ 
மேல்‌ படர்ந்து செல்லலாம்‌; ஆனால்‌, அவை என்னத்‌ தொடர? 
என்று இயம்பு.?? > 

“அறத்தை எரித்துவிட; பாவத்தை எரித்துவிட. மூத்தியென்‌ 
பது குழந்தையின்‌ குதலையே. யானே அந்த அழிவற்ற ஞானம்‌. 
யானே அந்தத்‌ தூய்மை.?? 

என்றேனும்‌ பந்தமுற்றவனும்‌ இல்லை; என்றேனும்‌ முத்தி 
பெற்றவனும்‌ இல்லை. என்னையன்றி வேறெவரும்‌ இல்லை. யானே 
அகண்டமானவன்‌; நித்திய முத்தன்‌. என்னிடம்‌ பேசாதே. 
ஞானச்‌ சுவையான என்னை எது மாற்றமுடியும்‌ ? கற்பிக்கவல்லார்‌. 
யார்‌, கற்பிக்கப்பட வல்லார்‌ யார்‌ ??? 

வழக்கையும்‌ தத்துவ ஆராய்ச்சியையும்‌ குழியில்‌ தள்ளிவிட.” 

அடிமையே அடிமைகளைக்‌ காண்பான்‌; மோகமுற்றவனே 
மோகத்தைக்‌ காண்பான்‌; தூய்மையற்றவனே தூய்மையின்மை 
யைக்‌ காண்பான்‌ !?? 

தேசம்‌ காலம்‌ நிமித்தம்‌ இவையனைத்தும்‌ மயக்கங்களேயாம்‌. 


450 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌—சுடர்‌-! 


நீ கட்டுப்பட்டிருப்பதாகவும்‌, பின்பு விடுதலையடைவாய்‌ என்து? 
கருதுவதே உன்‌ நோயால்‌ என அறி. நீ மாறவொண்ணாதபொருள்‌- 
வாளா இரு ; கீழே அமர்‌ ; எல்லாப்‌ பொருள்களும்‌ கரைந்தழிட்‌ 
விடு. அவை கனவுகளேயாம்‌. வேறுபாடு என்பதில்லை. பிரித்தறித? 
என்பதில்லை. அவையெல்லாம்‌ மூட நம்பிக்கைகளே அத்‌ 
மோனமாயிரு. உன்னை இன்னானென அறி. ர 

“நான்‌ ஆனந்தத்தின்‌ சுவையாவேன்‌.!? எக்குறிக்கோன்‌ ப்‌ 
பின்பற்றாதே. இருப்பதெல்லாம்‌ நீயே. ஒன்றுக்கும்‌ அஞ்சாதே: , 
உண்மையின்‌ சாரமாவாய்‌. சாந்தமாயிரு. உனக்கு நீயே சொ 
தரவு கொடாதே. நீ ஒரு நாளும்‌ பந்தமுற்றிருந்ததில்ல- நீல்‌ 
நாளும்‌ புண்ணியமோ,பாவமோ அடைந்ததில்லை. இம்மயக்கங்‌ ல்‌ 2 
அனைத்தையும்‌ போக்கிவிடு. சாந்தியாயிரு; யாரை வணங்கு 
வணங்குபவர்‌ யார்‌ ? எல்லாம்‌ ஆன்மாவே. பேசலும்‌, கரதத 
மூட நம்பிக்கையே. ₹யான்‌ ஆன்மா, யான்‌ ஆன்மா; 
திரும்பத்‌ திரும்பக்‌ கூறு. ஏனைய யாவும்‌ ஒழியட்டும்‌. 

லை 89-ஆம்‌ தேதி இங்கட்குழமை 

சில சமயம்‌ நாம்‌ ஒரு பொருளைக்‌ குறிப்பிடுதற்காக அதன்‌ த 
நிலையைச்‌ சித்திரிக்கிறோம்‌. நாம்‌ “சச்சிநானந்தம்‌'என்னும்‌ ர பல 
சொற்பதம்‌ கடந்த அதீதப்‌ பொருளின்‌ கரையையே சுட்‌ தி 
ராவோம்‌. அதைப்பற்றி “உள்ளது? என்றுகூட உரைக்க இப க்‌ 
ஏனெனில்‌, அதுவும்‌ வியவகாரிகமே. எந்தக்‌ கருத்தும்‌; 
கற்பனையும்‌ வீணே. “நேதி; நேதி? ((இதுவன்று, இதுவன்னு”? ர 
பதே சொல்லக்கூடியதெல்லாம்‌; ஏனெனின்‌, நினைத்தலும்‌ கும்‌: 
யறைக்கு உட்படுத்துவதாகும்‌; அக்காரணத்தால்‌ இழப்ப என்‌ 


எ Hi 
2) என்‌ 


இந்திரியங்கள்‌ உன்னைப்‌ பகலிலும்‌ இரவிலும்‌ ஏமாற்க எடு 
ஜன. வேதாந்தம்‌ அதனைப்‌ பல யுகங்களுக்கு முன்னமே தம்‌ 
பிடித்துவிட்டது; இக்கால விஞ்ஞானம்‌ அதே உண்மையை ன்‌ 


ல வத 3 3 We 
போதுதான்‌ கண்டுபிடித்து வருகின்றது; ஒரு படத்திற்கு ரற்ற2 
அகலமுமே உள்ளன ; ஓவியக்காரனோ, ஆழம்‌ எனும்‌ ப பற்சி' 
தைச்‌ செயற்கையாகப்‌ படைப்பதால்‌ இயற்கையைப்‌ டத 


வதில்‌ நம்மை ஏமாற்றிவிடூகிறான்‌. எந்த இரு மனிதரும்‌ துமி 
உலகைப்‌ பார்ப்பதில்லை. அசைவே இல்லை என்பதையும்‌; ௭, றும்‌ 
மாறுபாடு இல்லை என்பதையும்‌, அதைப்பற்றிய கருத்தே 


அருளுரை 451 


மாயை என்பதையும்‌ உயர்ந்த ஞானம்‌ உனக்குக்‌ காட்டும்‌. இயற்‌ 
கையை முமுமையாக ஆராய்ந்து பார்‌. அதாவது, அசைவையே 
“ஆராய்ந்து பார்‌. மனமும்‌ உடலும்‌ நம்முடைய உண்மையான 
“ஆன்மாவல்ல; இரண்டும்‌ இயற்கைக்கு உரியன ; ஆனால்‌, இறுதி 
யில்‌ உள்ளதை உள்ளவாறே அறிய நமக்கு இயலும்‌. அப்போது 
மனத்திற்கும்‌ உடலிற்கும்‌ அப்பாற்‌ செல்லுதலின்‌, அவர்கள்‌ கருதுவ 
தெல்லாம்‌ ஒழிந்துவிடும்‌. உலகை அறிதலும்‌ காணலும்‌ முற்றிலும்‌ 
நீங்கும்போது நீ ஆன்மாவை உணர்கிறாய்‌. வியவகார அறிவைத்‌ 
தள்ளி வைத்தலே நமக்கு வேண்டுவது. எல்லையற்ற மனமோ, வரம்‌ 
பற்ற அறிவோ இல்லை. ஏனெனில்‌, மனமும்‌ அறிவும்‌ வரையறைக்கு 
உட்பட்டன. நாம்‌ இச்சமயம்‌ ஒரு திரை வழியாகக்‌ காண்கிறோம்‌. 
இப்போது நம்‌ அறிவுக்கெல்லாம்‌ அடிப்படையான உண்மைப்‌ . 
பொருளாகிய அந்த அறிவரிய பொருளை அடைகிறோம்‌. 
ஓர்‌ அட்டையிலுள்ள ஊசித்‌ தொளை வழியாக ஒரு படத்தை 
நாம்‌ காண்போமாயின்‌, முற்றிலும்‌ தவறான ஒரு கருத்தைப்‌ பெறு 
கிறோம்‌ ; எனினும்‌, நாம்‌ காண்பது உண்மையாகவே படந்தான்‌. 
நாம்‌ தொளையைப்‌ பெரிதாக்கும்போது நமக்குக்‌ கருத்து மேலும்‌ 
மேலும்‌ தெளிவடைந்து வருகிறது. நாம ரூபங்களைப்பற்றிய நம்‌ 
தவறான காட்சிகளுக்கியைய நாம்‌ வேறுபட்ட பல கருத்துகளை 
மெய்ப்பொருளினின்றும்‌ உண்டாக்குகிறோம்‌. நாம்‌ அட்டையை 
அப்பால்‌ எறியும்போது நாம்‌ அதே படத்தைப்‌ பார்க்கிறோம்‌ ; 
ஆனால்‌, நாம்‌ அதை உள்ளவாறே காண்கிறோம்‌. எல்லா நலங்களை 
யும்‌ எல்லாப்‌ பிழைகளையும்‌ உள்ளே திணிக்கிறோம்‌ ; அதனால்‌, 
படமோ மாறுபடூவதில்லை. அதன்காரணம்‌ ஆன்மாவே அனைத்திற்‌ 
கும்‌ உண்மையான பொருளாதலேதான்‌ ; நாம்‌ காண்பதெல்லாம்‌ 
ஆன்மாவே. ஆனால்‌, நாம்‌ அதை நாமரூபங்களாகக்‌ காணுதலின்‌, 
அவையெல்லாம்‌ நமது திரையாகிய மாயையிலே உள்ளன. 
ஒரு தொலைநோக்கியில்‌ பொருளை அடுத்துள்ள கண்ணாடியில்‌ 
இருக்கும்‌ புள்ளிகளைப்‌ போன்றவை அவை; எனினும்‌, நமக்குப்‌ 
புள்ளிகளைக்‌ காட்டுவது கதிரவனது ஒளியேயாம்‌. பிரம்மன்‌ என்‌ 
னும்‌ மெய்ப்பொருளாகிய அடிப்படை இல்லையாயின்‌,மித்தையையும்‌ 
நம்மாற்‌ காண இயலாது. “சுவாமி விவேகானந்தர்‌? எனும்‌ கருத்து 
பொருளையடுத்துள்ள கண்ணாடியின்மீதுள்ள சிறு புள்ளியேயாகும்‌; 
யானோ, ஆன்மா ; மெய்ப்பொருள்‌; மாறவொண்ணாதது ; அந்த 
மெய்ம்மையே எனக்குச்‌ சுவாமி விவேகானந்தரைக்‌ காணும்திறனை 
1—31 ௩ 


452 விவேகானந்தரின்‌ ஞானதீபம்‌-சடர்‌-! 
அளிக்கின்றது. ஒவ்வொரு மயக்கக்‌ காட்சியிலும்‌ ழ்‌ 
ஆன்மாவே. ஆனால்‌, ஞாயிறு கண்ணாடியின்மீகிள்‌ வற்றை 
ளோடு ஒருகாலும்‌ ஒன்றுபடுத்தப்படுவதில்லை ச்‌ அதுவே வாகவோ 
நமக்குப்‌ புலப்படுத்துகிறது. நம்‌ செயல்கள்‌; ட க்கவோ, 
நல்லனவாகவோ இருப்பதற்கேற்ப, புள்ளிகளை அதிப ந்திருக்‌ 
குறைக்கவோ செய்கின்றன. ஆனால்‌, அவை நம்முன்‌ அர்‌ ன்‌ 
கும்‌ இறைவரை ஒருபோதும்‌ பாதிப்பதில்லை. மனத்தைப்‌ 41 தந்தை 
ஒழியுமட்டும்‌ முற்றக்‌ கமுவு; அக்கணமே, “யானும்‌ சாது 
யும்‌ ஒருவரே,?? என்பதைக்‌ காணலாம்‌. 

நாம்‌ முதலில்‌ காண்கிறோம்‌; பின்பு யுத்தியால்‌ அ 
இக்காட்சியை நாம்‌ உண்மையாகப்‌ பெறவேண்டும்‌. 
யம்‌; இதுவே அனுபூதி. ஒருவன்‌ ஒரு நாளும்‌ “டிரா 
பற்றியோ சமய க ரன்‌ நூலைப்பற்றியோ த்‌ 
விடினும்‌, இக்காட்சியை அவன்‌ பெறட்டும்‌. அதன்பின்னர்‌. க வே 
வது ஒன்றும்‌ இராது. மனத்தைத்‌ தூய்மைப்படுத்தி 5 i 
சமயம்‌ முழுவதும்‌. நாமே புள்ளிகளை நீக்காவிடில்‌, உ ந்தை 
பொருளை உள்ளவாறு நம்மாற்‌ காணவொண்ணாதி- குழ. i 
பாவத்தைக்‌ காண்பதில்லை; குழந்தையிடத்து அதனை 
கருவி இல்லை. உன்னுள்ளிருக்கும்‌ குறைகளை அகற்று ? 
எக்குறையும்‌ காண உனக்கு இயலாது. ஒரு குழந்தை ட ழ்‌ 


பொருள்படுவதே இல்லை. புதிர்ப்‌ படத்தில்‌ மறைந்திறு 
பொருளை ஒரு முறை காணுவாயாயின்‌, அதன்‌ பின்‌ எப்‌ ம்‌ த்‌ 
அதனைக்‌ காண்பாய்‌. ஆதலின்‌, ஒருமுறை நீ மாச: ற்றவனாகி யம்‌ 
னாகும்போது சுற்றியுள்ள உலகில்‌ முத்தியையும்‌ தூய்மை தும்‌ 
மட்டுமே நீ காண்பாய்‌. அக்கணம்‌ இதயக்‌ கிரந்திகள்‌ அ படூ 
வெட்டப்படுகின்றன $ வளைந்த இடங்கள்‌ யாவும்‌ நேராக்க? 
கின்றன. 

“இவ்வுலகம்‌ ஒரு கனவென மறைகிறது.?? அத்துணை த 
கனவை நாம்‌ என்றேனும்‌ காண நேர்ந்ததும்‌ எவ்வாறோ; * 
நாம்‌ விழிக்கும்போது வியப்படைகிறோம்‌. ம்‌ 

“அதை அடைந்தபின்‌ மலையென ஒங்கிய பெருற்துயர 7 
மனத்தைச்‌ சலிக்கச்‌ செய்யும்‌ திறமையற்றதாகிறது.”” த 

ஞானம்‌ எனும்‌ அரிவாளால்‌ சக்கரங்களை வெட்டியெறி ச்‌ 
பழைய சத்தியின்‌ வேகம்‌ மனமும்‌ உடலுமாகிய சக்கரத்‌ 


௪. 


அருளுரை 453 
எக்துத்திக்கொண்டிருக்குமாயினும்‌, ஆன்மா விடுபட்டு நிற்கிறது. 
மட்டும்‌ வனத்‌ நேராகத்தான்‌ செல்லக்கூடும்‌. தன்மையை 
துர்‌ சய்ய இயல்வதாகும்‌. அவ்வுடல்‌ ஏதேனும்‌ தியதைச்செய்யு 
வண்‌ 2? அம்மனிதன்‌ சீவன்‌ முத்தனல்லன்‌ என அறிக ள்‌ லி 

ணம்‌ முத்தனென உரிமை பாராட்டுவானாயின்‌, அவன்‌ பொய்‌ 
யுரைப்பவனே. சக்கரங்கள்‌ (மனத்தைத்‌ தூய்மைப்படூத்துவதனால்‌) 
து. நேராக இயங்கும்போது மட்டும்‌ வாளைப்‌ பயன்படுத்திக்‌ 
க இயலும்‌. தூய்மைப்படுத்தும்‌ செயல்கள்‌ யாவும்‌; மயக்கத்‌ 
லா அறிந்தோ அறியாமலோ புடைக்கின்றன. இன்னொருவனைப்‌ 
பாவி என்று இயம்புவது, உன்னாற்‌ செய்யக்‌ கூடியவற்றுள்‌ மிகத்‌ 
தியதாகும்‌, அறியாமையாற்‌ செய்யும்‌ நற்செயலும்‌ அதே பயனை 
நல்கும்‌; பந்தத்தை உடைத்தெறிய உதவும்‌. 

த பொருளையடுத்த கண்ணாடியிலுள்ள புள்ளிகளோடு ஞாயிற்றை 
ஒன்றுபடுத்துதல்‌ அடிப்படைத்‌ தவறாகும்‌. பரிதியாகிய “நான்‌? 
என்பது எதனாலும்‌ என்றைக்கேனும்‌ பாதிக்கப்படாதது என்பதை 
அறி; புள்ளிகளை ஒழித்தல்மூலம்‌ தூய்மைப்படுத்துதற்கே உன்னை 
ஈடுபடுத்து. அனைத்தினும்‌ உயர்ந்த வழிபாடாவது, மனிதனை 
வணங்குதலே. அதாவது, கண்ணபிரானார்‌; புத்தர்‌, கிறித்துப்‌ 
போன்ற சான்றோர்களை வழிபடுவதேயாம்‌. உனக்கு வேண்டுவதை 
நீ படைக்கிறாய்‌. ஆசையை ஒழித்துவிட: தேவதாதரும்‌, இறந்‌ 
தோரும்‌, அனைவரும்‌, இம்மணாணுலகை விண்ணுலகெனப்‌ பார்த்‌ 
துக்கொண்டே இங்கேயே உள்ளனர்‌. அனைவரும்‌ அவரவரது மன 
நிலைக்குத்‌ தக்கவாறு காண்பது அறியவொண்ணாத அவ்வொன்‌ 
றையே. அந்த அறியவொண்ணாத ஒன்நினைப்பற்றிய மிகச்‌ சிறந்த 
காட்சியைப்‌ பெறுவது இப்புவியிலேதான்‌ இயலும்‌. ஒரு நாளும்‌ 
சுவர்க்கம்‌ செல்ல விரும்பாதே; ஏனெனில்‌, அது மிகக்‌ கெட்ட மதி 
மயக்கமே. இங்கும்‌ அளவிற்கு மிஞ்சிய செல்வமும்‌, அலைக்கழிக்கும்‌ 
வறுமையும்‌ ஆகிய இரண்டு பந்தனைகளே, சமயத்தை நாடவொட்‌ 
டாது நம்மைத்‌ தடுக்கின்றன. முப்பெரும்பேறுகள்‌ நம்மிடத்துள்‌” 
ளன. மூதலாவது, மனித உடல்‌; (மனிதனது மனமே மிக அணித்‌ 
தான இறைவரின்‌ பிரதிபிம்பம்‌; நாம்‌ அவருடைய சொந்தப்‌ பிரதி 
பிம்பம்‌) இரண்டாவது, மோட்ச இச்சை? மூன்றாவது; மயக்க 
மெனுங்‌ கடலைக்‌ கடந்துள்ள ஒரு மேன்மையுற்ற பெரியவரைக்‌ 
குரவராகத்‌ துணைக்‌ கொள்ளல்‌. இம்மூன்றையும்‌ நீ பெற்றுள்ள 
போது இறைவரை வாழ்த்து; நீ முத்தி பெறுவது திண்ணம்‌. அறி 


454 . விவேகானந்தரின்‌ ஞான பட சுடர்‌”! 
ட்‌ தோல்வி 
வால்‌ மட்டும்‌ நீ பற்றியுள்ள ஒன்றை ஒரு புது வழக்கால்‌ ன்றும்‌ 
யுறச்‌ செய்யலாம்‌. ஆனால்‌, உனது அனுபூதியோ), யதேயாம்‌. 
உள்ளதே. பேச்சு, சமயப்‌ பேச்சு, அற்ப நன்மையு21- ணவோ, 
ஒவ்வொன்றின்‌ பின்னும்‌--மனிதனோ, விலங்கோ: ச்‌ செம்‌: 
தொழிலோ எதன்பின்னும்‌--இறைவரை எழுந்த 
இதனை ஒரு பழக்கமாக்கு. . _ அளவினில்‌ 
“இவ்வுலகினின்றும்‌ பெறக்கூடிய மிக உயர்த்தி ந. i 
இந்த ஆரஞ்சுப்‌ பழத்தின்‌ சாற்றைப்‌ பெறுதலில்‌ ர்‌ தெல்லாம்‌ 
பிக்கையுண்டு ; ஏனெனில்‌, நாம்‌ திண்ணமாக ௮ ந்த்‌ உரைத்‌ 
இவ்வுலகமே)?” என்று ஒரு நாள்‌ இங்கர்சால்‌ என்‌ ப்‌ 


தார்‌. யான்‌ அதற்குப்‌ பின்வரும்‌ மறுமொழியளித்22*” தமாம்‌. ்‌ 


“நீர்‌ அறிந்ததினும்‌ மிகச்‌ சிறந்த வழியில்‌ இ நரன்‌ * 
கனியின்‌ சாற்றை ஒட்டப்‌ பிழியும்‌ முறையை யான்‌ ன்‌. யான்‌ 
யான்‌ இதினின்றும்‌ உம்மினும்‌ மிகுதியாகவும்‌ பெறுவே” எனக்கு 
இறக்கவொண்ணாதவன்‌ என்பதை அறிவேன்‌ ; அதனால; ர்வேன்‌! 
விரைவு வேண்டா. அச்சமுமில்லை என்பதை யான்‌ ப மையும்‌ 
ஆதலால்‌, சாறு பிழிவதை நுகர்கிறேன்‌. எனக்கு2 i ல்லை 5 
இல்லை; மனைவி, மக்கள்‌, உடைமை என்னும்‌ பந்தமும்‌ 1 
ஆடவர்‌ மகளிர்‌ அனைவரிடத்தும்‌ என்னால்‌ அன்பு செய்‌ 
ஒவ்வொருவரும்‌ எனக்கு இறைவரே. மனிதரை இறைவர்‌! உம 
செய்யும்‌ உவகையை உன்னிப்‌ பாரும்‌ ! இவ்வண்‌ மட்‌ 
ஆரஞ்சுப்‌ பழத்தைப்‌ பிழிந்து அதினின்றும்‌ பதினாயிர ஈயையும்‌ 
அதிக சாற்றைப்‌ பெற்றுக்கொள்ளும்‌, ஒவ்வொரு 2௭ 
விடாது பெறும்‌.?? . அதி 
சங்கற்பமெனத்‌ தோன்றுவது பின்னுள்ள ஆன்மா? 

உண்மையாகவே விடுதலை பெற்றுள்ளது. 


திங்கட்டிழமைப்‌ பிற்பகல்‌ 

இயேசுநாதர்‌ பூரண நிலை பெற்றவரல்லர்‌; காரணம்‌? எ 
இலட்சியத்திற்கு இயைந்தவாறு முற்றும்‌ வாழவில்லை! 
கும்‌ மேலாக, ஆணுக்குச்‌ சமமாகப்‌ பெண்ணுக்கும்‌ ்‌ 
அளிக்கவில்லை. பெண்களே அவர்க்கு அனை த்தையும்‌ இயர்‌ 
கள்‌; ஆனாலும்‌, யூதரது வழக்கத்திற்கு அவர்‌ கட்டுப்பட்ட” பருகி 
மையால்‌, ஒரு நங்கையேனும்‌ வி 
கல்சர்‌, னும்‌ போதகரது பத 


அருளுரை 455 
டட புத்தருக்கு அடுத்தவராக அவரே மிகச்‌ சிறந்த 
வில்லை; விமுப்பம்‌ வாய்ந்தவர்‌ ; புத்தரும்‌ முழுதும்‌ பூரணம்‌ வேற 
கும்‌ a ஆயினும்‌, சமயத்துறையில்‌ ஆடவர்க்குச்‌ சமமாக மகளிர்க்‌ 
ரள உரிமையை ஒப்புக்கொண்டார்‌; அவர்தம்‌ முதற்‌ சீட 
த பெரிய சீடர்களுள்‌ ஒருவரும்‌ ஆனவர்‌ அவர்தம்‌ மனைவி 
ய வத்‌ அவ்வம்மையாரே இந்திய மாதர்களுக்கிடையே பர 

ப பெளத்த இயக்கம்‌ முமூமைக்கும்‌ தலைவியாரானார்‌. ஆனால்‌, 
அம்மாதிரியான சான்றோர்களைக்‌ குறைகூறுதல்‌ நமக்குத்‌ தகாது; 
தம்மினும்‌ எவ்வளவோ தொலைவு உயர்‌ ந்திருப்பவரென்றே அன்னா 
ரைக்‌ கருதுதல்வேண்டும்‌. எனினும்‌, எத்துணைப்‌ பெரியவராயினும்‌ 
எவரிடமும்‌ முமு நம்பிக்கை வைத்தல்‌ கூடாது. நாமும்‌ புத்தர்‌ 
களும்‌ கிறித்துகளும்‌ ஆதல்‌ வேண்டும்‌. 

எம்மனிதனையும்‌ அவனுடைய குறைகளைக்கொண்டு மதிப்பிட 

லாகாது. ஒரு மனிதனிடத்துள்ள பெரும்பண்புகளே அவனுக்கு 
உரியவை; ஆனால்‌, அவனுடைய பிழைகளோ, மனித இனத்திற்‌ 
மிய பொதுவான குறைகளேயாதலின்‌, அவனது ஒழுக்கத்தை 
மதிப்பிடுங்கால்‌, அவை ஒருபோதும்‌ கருதத்தக்கனவல்ல. 
ள்‌ '“விரத்தன்மையைக்‌ குறிக்கும்‌ வடமொழியான “வீர? என்பதே 
அறம்‌? (45) என்று பொருள்படும்‌ ஆங்கில மொழியின்‌ தாது 
வாகும்‌; காரணம்‌ யாதெனின்‌, பண்டை நாளிலே மிகச்‌ சிறந்த 
போர்‌ வீரனே மிக்க நல்லறம்‌ வாய்ந்தவனெனக்‌ கருதப்பட்ட 
மையே. . 


ஜுலை 30-ஆம்‌ தேதி செவ்வாய்க்கிழமை 


கிறித்துகளும்‌ புத்தர்களும்‌ நம்‌ சொந்த அகத்தின்‌ ஆற்றல்‌ 
களைப்‌ புறத்தே தோற்றுவித்தற்கென வாய்ந்த சந்தர்ப்பங்களின்‌ 
அள வேயாவார்கள்‌. நம்‌ சொந்தப்‌ பிரார்த்தனைகளை உண்மை 
யாகவே நிறைவேற்றுபவர்கள்‌ நாமே. 

இயேசுநாதர்‌ என்றேனும்‌ பிறந்திராவிடில்‌, மன்னுயிர்‌ உய்‌ 
வடையாது போய்விடும்‌ என நினைத்தல்‌, தெய்வத்தன்மையை 
அவமதித்தலேயாகும்‌. மனித இயல்பிலே அடங்கியுள்ள தெய்வத்‌ 
தன்மையை, வெளிப்பட்டுத்‌ தீரவேண்டிய தெய்வத்தன்மையை, 
இங்ஙனம்‌ மறத்தல்‌ நடுக்கந்‌ தருவதாகும்‌. மனித இயல்பின்‌ மாட்‌ 
சியை ஒருபோதும்‌ மறவாதே. இதுவரை என்றேனும்‌ இருந்தவர்க்‌ 


456 விவேகானந்தரின்‌ ஞான தீ 


குள்‌--இனி என்றேனும்‌ வருபவர்க்குள்‌--எல்‌ 


. A ட்‌ ம்‌ பி DE ப 
தெய்வம்‌ நாமே. கிறித்துகளும்‌ புத்தர்களும்‌ .- வார்கள்‌. உன்‌ 


கங்குகரையற்ற கடல்மீது எமும்‌ அலைகளேயா 
சொந்தப்‌ பரமான்மாவிற்கு அன்றி, வேறெதற்கும்‌ i பதை அறி 
காதே. தேவாதிதேவனாம்‌ அப்பரம்பொருளே ந 

யும்வரை உனக்கு ஒருபோதும்‌ முத்தியில்லை. 


நம்‌ பழைய செயல்கள்‌ ற்‌ மெய்யாகவே ம்‌ 
ம யாவும்‌ ய்ப்பனவே அவை: 


னில்‌, நாம்‌ அடையும்‌ இறுதி நிலையில்‌ நம்மை ௨ பொருள்‌ யானே 
எவரிடத்‌ ப » ்‌ ்‌ ள்ள பொலி i 
த்து இரப்பது? உண்மையாய்‌ உ முக்கடலும்‌: 


“யானே? ஆவதல்லவை யாவும்‌ கனவே. (யானே! மூர்‌ 
நீ உண்டாக்கியுள்ள சிற்றலைக்கு “யான்‌? என்று பெயரி 
அலையேயன்றி வேறன்று அது என்பதை அறி. ப்‌ ர: “நீயே 
குரல்‌ தன்னிடம்‌ பின்‌ வருமாறு கூறியதைக்‌ கேட்டான்‌ அது. 
அகண்டப்‌ பொருள்‌; அகண்டப்‌ பொருள்‌ உன்னிடத்கி மக்‌ 
உன்னை அடக்கிக்கொண்டு உனது உண்மையான்‌ a 
குரலுக்குச்‌ செவி சாய்ப்பாயாக.”? ணங்‌ 
ஞானப்‌ போர்‌ புரியும்‌ பெருங்குரவர்கள்‌, உயர்ந்த எந்து 
களை எண்ணிக்கொண்டும்‌, அவ்வாறே உலகிற்கு 2-2 ரவர்‌ 
கொண்டும்‌ புனிதமிக்க மேலான வாழ்வைப்‌ பூணும்‌ மான்‌ 
களைப்‌ பார்க்கினும்‌ குறைந்த நிறைவுத்‌ தன்மையடைந்தல்‌ எய்த 
யாவார்கள்‌. இஞ்ஞான மாகுரவர்‌ ஒருவர்க்குப்பின்‌ | மை 
தோன்றி மறைய, இறுதியில்‌ தம்‌ வாழ்க்கையின்‌ பயனாக? 
மிக்க போதகாசிரியர்‌ ஒருவரைப்‌ படைக்கின்றனர்‌: 
* * னி ! 
, அறிவு என்றும்‌ உள்ளதே; மனிதன்‌ அதனைக்‌ கண்டபிடித்தல 
மட்டும்‌ செய்கிறான்‌. வேதங்களே நித்தியமான அறிவாகும்‌: “நத 
வாயிலாகவே இறைவர்‌ உலகினைப்‌ படைத்தனர்‌. அ உம 
(உயர்வற உயர்ந்த) தத்துவத்தைப்பற்றிப்‌ பேசுகின்றன; இச்‌ 
லுக்கு மிக்க பேருரிமை பாராட்டுகின்றன. 
3 3 3 


்‌ ர்‌ ம்‌ 

உண்மையைத்‌ ணிந்க 3 a | னி 

படுத்தாவிடினும்‌ க ந்து கூறு, பிறரைப்‌ புண்படுத்தி 

அறிவார்‌ 'டினும்‌ சரி ய. பலவீனத்துக்கு இணங்கி உதவிபுரி கி 

அல்ரக்கக மக்களுக்கு உண்மை பொறுக்கவொண்ணா£ ஏன்‌ 
த்‌ துரத்திவி௫மாயின்‌, அவர்கள்‌ ஏகட்டும்‌; விரை ந்தி 


அருளுரை 357 
கட்ட தக்கவாறு அது அமையுமாயின்‌, அது நனி நன்றாம்‌. 
ம தைத்தனமான கருத்துகள்‌, இளங்குழவிகளுக்கும்‌ நாகரிக 
த ம்‌ ஏற்றவை; அவர்‌ அனைவரும்‌ குழவிகளுக்குரிய அறை 
ட அத காடுகளிலும்‌ மட்டும்‌ உள்ளனர்‌ என்பது கருத்தன்று ; 
னிய தத்வ கிறித்துவின்‌ கோயிலில்‌ ஞானப்‌ பிரசங்க மேடை 

லும்‌ தவறி வந்துள்ளனர்‌. 
அணும்‌... ஞான வளர்ச்சி எய்திய பின்னரும்‌ கிறித்துவின்‌ 

யிற்‌ சபைக்கு அடங்கி அங்கிருத்தல்‌ தீதே. வெளியே வந்து 
சுதந்தரம்‌ நிலவும்‌ திறந்த வெளியில்‌ இறந்துவிடக்‌ கடவர்‌. 

எல்லா முன்னேற்றங்களும்‌ வியவகார உலகில்‌ உள்ளன. 
மனித வடிவமே உயர்வற உயர்ந்தது. மனிதனே எல்லாவற்றினும்‌ 
உயர்ந்த உயிராவான்‌; ஏனெனில்‌, இங்கே இப்போதே நாம்‌ வியவ 
கார உலகினை முற்றிலும்‌ ஒழித்துவிடலாகும்‌ ; உண்மையாகவே 
மூத்தியடையலாகும்‌; இதுவே முடிந்த நிலை இதை நம்மால்‌ 
அடைய இயலும்‌ என்பது மட்டுமன்று. சிலர்‌ நிறைவை எய்தி 
யுள்ளனர்‌. ஆதலால்‌, இதனினும்‌ எத்துணை நுண்ணிய உடல்‌ 
களைப்‌ பெறினும்‌ அவை வியவகாரிக உலகில்‌ மட்டும்‌ இருத்தல்‌ 
கூடும்‌ : நம்மால்‌ மனித உடலால்‌ அடையக்கூடிய எதனினும்‌ 
உயர ந்த ஒன்றையும்‌ பெற இயலாது; ஏனெனில்‌, முத்தியெய்து 
தலே நம்மாற்‌ செய்யக்கூடிய அனைத்தும்‌ ஆகும்‌. 

தேவதூதராவோர்‌; தீய செயல்களை ஒருகாலும்‌ செய்யார்‌? 
எனவே, ஒருபோதும்‌ தண்டனையடையார்‌. உதைகளே நம்மை 
விழித்தெழச்‌ செய்து கனவையழிக்கத்‌ துணை புரிகின்றன. 

இவ்வுலகின்‌ நிறைவின்மையை அவை நமக்கு உணர்த்தி,இதி 
னின்றும்‌ தப்பித்துக்கொள்ளவும்‌ முத்தியடையவும்‌ நம்மை விரும்‌ 
பச்‌ செய்கின்றன. 
ஷ்‌ “ ட்ட 

மங்கலான ஒளியிற்கண்ட ஒரு பொருளுக்கு ஒரு பெயரிடு 
கிறோம்‌; அதே பொருளை முமு வெளிச்சத்திற்‌ கண்டதும்‌ வேறு 
பெயரால்‌ அதனை வழங்குகிறோம்‌. நம்‌ அற இயல்பு உயரும்‌ அள 
விற்கு நமது சங்கற்ப வலிமையும்‌ மிகுகின்றது. 

செவ்வாய்க்கழமைப்‌ பிற்பகல்‌ 

நினைவுக்கும்‌ ௪டப்‌ பொருளுக்கும்‌ உள்ள பொருத்தத்திற்குக்‌ 

காரணம்‌, அவை இரண்டும்‌ இன்னதென்றறியப்படா த-ஓரே 


மீட சட்ட! 


௨ தன்னை 
பொருளின்‌ இரு பக்கங்கள்‌ ஆதலே. அவ்வாம்‌ ட்ட 
அகத்தது புறத்தது எனும்‌ இரு கூறாகச்‌ செய்துகொ 


458 விவேகானந்தரின்‌ ஞான தீப 


கிய ப 
“சுவர்க்கம்‌? என்று பொருள்படும்‌ ஆங்கில த ரினின்றுட்‌ 
டைஸ்‌” என்பது (பரதேச? எனும்‌ வடமொழித்‌ தொட ன்‌ 


ப லல்லு ந்தது? ்‌ 

பிறந்துள்ளது; அது பாரசீக மொழிக்குள்ளு2 பக பபால்‌ பி 
பொருளாவது: “தேசத்திற்கு அப்பாலான து? 7 ( ்‌ 
தேசம்‌?--அதாவது பரலோகம்‌? என்பதே. மனிதன்‌ ஓரு ண்ட 


ஆரியர்‌ எப்போதும்‌ நம்பி வந்தனர்‌. அவர்களுடை 
களும்‌ நரகங்களும்‌ எல்லாம்‌ சிறிதுகாலம்‌ இருப்பை 
ஏனெனில்‌, எந்தக்‌ காரியமும்‌ அதன்‌ காரணத்திற்கு! மான 
வாழ முடியாது; அன்றியும்‌, எந்தக்‌ காரணமும்‌ நித்த ததாக 
தன்று. ஆதலால்‌, காரியங்கள்‌ அனைத்தும்‌ ஒரு முடிவுக்‌ 
வேண்டும்‌. ்கி 
. அடீ! 
_ வேதாந்த தத்துவம்‌ முமுவதும்‌ பின்வரும்‌ கதையில்‌ 

யுள்ளது : ்‌ 

பொன்னிறச்‌ சிறகுகள்‌ அமைந்த இரு பறவைகள்‌ ப்‌ வாய்‌ 
தில்‌ அமர்ந்தன. மேற்கிளையிலிருந்த பறவை அமைதி 5 
கம்பீரமாய்‌, தன்‌ சொந்தப்‌ பெருமையில்‌ ஆழ்ந்ததாய்‌ ட்‌ ட்‌ 
கீழ்க்கிளையிலிருந்த பறவை பரபரப்புற்று, மரத்தின்‌ பம்‌ 
திஞ்சுவையானதை ஒரு முறையும்‌ கசப்பானதை மறு. பத்‌, 
தின்றுகொண்டே இருந்தது. ஒரு முறை வழக்கத்திறி௫ "சற்றி 
மிக்க கசப்புள்ள கனியை அது அருந்திற்று; அட்ட நாக்‌ 
நின்று மேலுள்ள கம்பீரமான பறவையை அண்ணாநீகி' - 
கிற்று ; ஆனால்‌; விரைவில்‌ அந்தப்‌ பறவையைப்‌ பற்றி ப ந்த்தி்‌ 
முன்‌ போலவே மரத்தின்‌ கனிகளைத்‌ தின்றுகொண்டேயி௰ு. ற, 
மறுபடியும்‌ கசப்பான கனி ஒன்றைத்‌ தின்றதும்‌, அப்‌ ந்தி 
மேலுள்ள பறவையிருந்த கிளைக்குச்‌ சில கிளைகள்‌ அருகே ன்ன 
அமர்ந்தது. இம்மாதிரியே பல முறை நிகழ, இறுதியில்‌ மே 
பறவை மேலுள்ள பறவையின்‌: இடத்தினச்‌. சார்த்தி தன்ர, 
மறக்கலாயிற்று, அது திடீரெனக்‌ கண்ட உண்மை யாக டி 
இரு பறவைகள்‌ என்றும்‌ இருந்ததில்லை என்பதும்‌, அ ள்ள 
வாய. கம்பீரமாய்‌, தன்‌ பெருமையில்‌ ற்ந்திருந்த மேதி 
பறவையாகவே தான்‌ எக்க ட்‌ ன்‌ க பதக்க ப்‌ ப்‌ 

த £லத்தும்‌ இருந்தது என்பதி 


a3 


அருளுரை 459 
ஐல 97-ஆம்‌ தேதி புதன்கிழமை 
அத்தர்‌ என்பவர்‌ துறவை நீக்கிவிட்டு அதற்கு மாறாக அற 
வா மூவை நமக்கு அளித்தபோது, சமயத்திலே ஆணியை அறைந்து 
விட்டார்‌. நாத்திகர்க்கும்‌ உலோகாயதர்க்கும்‌ நீதியைப்‌ பெற இய 
லும்‌. ஆனால்‌, இறைவரிடம்‌ நம்பிக்கையுள்ளவர்க்கே சமயம்‌ 
கைகூடும்‌, 
பெரியாரது புனிதத்தன்மைக்குத்‌ தீயோர்‌ தம்‌ தீமையால்‌ ஈடு 
செய்கின்றனர்‌. ஒரு தீயோனைக்‌ கண்ணுறும்போதெல்லாம்‌ அதை 
நினைவுறுத்திக்கொள்‌. செல்வமுடையான்‌ சுகவாழ்வு பெறுதற்‌ 
பொருட்டு ஏழை மனிதனின்‌ உழைப்பு வேண்டப்படுவதுபோல, 
ஞான உலகிலும்‌ அவ்வாறே வேண்டப்படுகிறது. மீராபாய்‌, புத்தர்‌ 
முதலானோரைப்போன்ற பெருமக்களைப்‌ படைத்தற்காக, இயற்கை, 
இந்தியாவிலுள்ள பொது மக்களைக்‌: கோரமான கீழ்‌ நிலையில்‌ 
வைக்க வேண்டியதாகிறது--முன்னதற்குப்‌ பின்னது விலை 
ஆகிறது. 


3 ES 


“புனித மக்களின்‌ புனிதத்தன்மை நானே.?? (கீதை): “யானே 
வேராகிறேன்‌. ஒவ்வொருவனும்‌ அதைத்‌ தன்‌ முறைப்படி பயன்‌ 
படுத்திக்‌ கொள்கிறான்‌. ஆனால்‌, எல்லாம்‌ யானே.?? “(அனைத்தை 
யும்‌ செய்பவன்‌ யானே. நீ சந்தர்ப்பத்தை மட்டும்‌ அளிப்பவன்‌.” 

பேச்சை வளர்க்காதே. உன்னுள்‌ இருக்கும்‌ ஆன்மாவை 
உணர்‌; அப்போதே நீ ஞானியாவாய்‌. இதுவே அறிவு (ஞானம்‌); 
மற்றவை யாவும்‌ அறியாமையே. அறிய வேண்டிய அனைத்தும்‌ 
பிரம்மமே. அதுவே யாவும்‌. 

% = ந்‌ 
இன்பத்தையும்‌ அறிவையும்‌ நாடூவதன்‌ மூலம்‌, சத்துவம்‌ 
கட்டுறுத்துகிறது. ரஜஸ்‌, ஆசை வாயிலாகப்‌ பந்தப்படுத்துகிறது. 
தமஸ்‌, தவறான காட்சியையும்‌ சோம்பலையும்‌ கொண்டு தளையை 
விளைக்கிறது. கீழான இரண்டையும்‌ ௪த்துவத்தால்‌ வெல்க; பின்‌ 
னர்‌ அனைத்தையும்‌ இறைவரிடம்‌ ஒப்புவித்துவிட்டு விடுதலை 
அடைக.?? 

பத்தியோகம்‌ வாயிலாக ஒருவன்‌ பிரம்மத்தை மிக எளிதாக 
உணர்ந்து முக்குணங்களுக்கும்‌ அப்பாற்‌ செல்கின்றான்‌.?? (கதை; 
12-ஆம்‌ அத்தியாயம்‌) 


பூத வில்‌ 


ர்வு இந்திரியங்கள்‌ 
*எனப்படுவதை 


460 விவேகானந்தரின்‌ ஞான தீ 


சங்கற்பம்‌, ஆசை, கோபதாபங்கள்‌; க ன 
இவையனைத்தும்‌ ஒன்றால்‌ இணைந்தே ந 
உண்டாக்குகின்றன. ்‌ ல்‌) உள்ளதி? 

முதன்முதலாக வெளிப்படையான சன்ன பன்ன சிவன்‌ 
இரண்டாவதாக, உடலைத்‌ தானாகக்‌ கருதும்‌ ட. மூன்றா 
(மாயையாற்கட்டுண்ட பாரமார்த்திகப்‌ பொருள்‌)2- ஒருவாறு 
வது, நித்திய சுத்த, நித்திய முத்த ஆன்மா 2" ரர்க்கும்போதி 
பார்க்கும்போது, அஃது இயற்கையே; முற்றும்‌ * பகமும்‌ ஒழி 
இயற்கை முழுதும்‌ மறைகிறது; அதைப்பற்றிய “ிகாரமடைவதி 
கிறது. விகாரமடைவது (அழிவது), நித்தியமாக 
(இயற்கை), விகாரமற்றது (ஆன்மா) இம்மூன்று! 


ட * 


ம்‌ உள்ள்‌ 


முற்றிலும்‌ நம்பிக்கையற்றவனாகு. அதுதான்‌ உய” 
நிலை. நம்பிப்‌ பெறற்குரியது யாது ? நம்பிக்கையா ல்‌; 
பந்தங்களை உடைத்தெறி; உன்‌ ஆன்மாவைச்‌ சார்‌. (த்தா! 
தியாயிரு, நீ இயற்றும்‌ செயலை ஒருபோதும்‌ பொருட்டா! இதில்‌ 
அனைத்தையும்‌ இறைவரிடமே ஒப்புவித்துவிட? ஆனால 
வஞ்சக ஒழுக்கத்திற்கு இடங்கொடாதே. ள்படும்‌ 

“உனது ஆன்மாவைச்‌ சார்ந்து நில்‌?” என்று. பொரு த்தில்‌: 
வடமொழிச்‌ சொல்லாகிய £ஸ்வஸ்த? என்பது, பேசன்‌ எ 
“உன்‌ உடல்‌ நலமாயுள்ளதா? நீ இன்புற்றிருக்கிறாயா : ஜாக்‌ 
உசாவப்‌ பயன்படுகிறது. இந்துக்கள்‌, (நான்‌ ஒரு பொத ந்தை 
டேன்‌,” என்பதை வெளியிடும்போது, “(நான்‌ ஒரு பதார்த்த 


ட்‌ (6D 
(ஒரு பதத்தின்‌ பொருளை)க்‌ கண்டேன்‌?! என்பர்‌. இப்பி” 
ஒரு “பத அர்த்தந்‌?தான்‌. 
்‌ ச்‌ டு - திரம்‌ 
இயந்தி, 1 


பூரணமான ஒரு மனிதனது உடல்‌ ஒழுங்காய்‌ 
2 : b. Jes 

ந, ல இயங்கும்‌ ; அது நன்மையை மட்டும்‌ செய்யக்கூட?” "க்கீ 

1ல்‌, அது முற்றும்‌ தூயதாக்கப்பட்டூள்ளது. உடலெனும்‌ பயன்‌ 
ரத்தை உருட்டிக்கொண்டே வரும்‌ பழவினையின்‌ தொகு 
நன்மையே ; எல்லாத்‌ தீய சார்புகளும்‌ எரிந்துவிட்டமைமே” 

3 * 3 ா்‌ 11 

“ இறைவரைப்பற்றிப்‌ பேசாத நாளே உண்மையில்‌ 8 0 தும்‌ 

கும்‌; புயல்‌ வீசும்‌ நாளன்று.” பரம்பொருள்மீதி ்‌ 


அருளுரை 461 
மு உண்மையான பத்தியாகும்‌. வேறெவரிடத்தும்‌ செலுத்தும்‌ 
ம வர்‌ எத்துணைப்‌ பெரியாராயினும்‌, பத்தியாகாது. பேரம்‌ 

ருள்‌? என்னும்போது ஈண்டுக்‌ “கடவுள்‌? என்பதுபொருள்‌. மேற்‌ 
றிசையார்‌ ஆகிய நீங்கள்‌, *சகுணக்‌ கடவுள்‌? என்னும்‌ தொடராற்‌ 
குறிக்கும்‌ கருத்திற்கும்‌ அப்பாற்செல்கின்றது; கடவுளைப்பற்றிய 
ஒருத்து. “இப்பிரபஞ்சம்‌ எவரிடமிருந்து தோன்றுகின்றதோ; எவ 
தல்‌ தங்குகிறதோ, எவரிடம்‌ மீளுகின்றதோ, அவரே கடவுள்‌. 
வ நித்தியமானவர்‌; தூய்மையானவர்‌; அருள்‌ திரம்பியவர்‌ ; 
எலலாம்‌ வல்லவர்‌; எல்லாம்‌ அறிந்தவர்‌; குருமார்‌ அனைவர்க்கும்‌ 
குருவாயிருப்பவர்‌; தமது சொந்த இயல்பாலே உரைக்கவொண்ணா 
அன்பு வடிவமான புருடராவர்‌.?? 
மனிதன்‌ தனது சொந்த அறிவால்‌ கடவுளை உண்டுபண்ணு 
பவன்‌ அல்லன்‌. ஆனால்‌, அவன்‌ தனது சொந்தத்‌ திறமைக்கேற்ற 
அளவிலேதான்‌ கடவுளைக்‌ காணலாகும்‌; தான்‌ அறிந்தவற்றில்‌ 
மிகச்‌ சிறந்ததையே அவர்க்கு ஏறிடூவான்‌; ஒவ்வோர்‌ இயல்பும்‌ 
கடவுளின்‌ முமுமையாகும்‌; ஒரு குணத்தால்‌ முழுமையையும்‌ இல்‌ 
வாறு குறித்தலே ௪குணப்‌ பிரம்மத்தைப்பற்றிய தத்துவ முறை 
யான விளக்கக்‌ குறிப்பாகும்‌. கடவுள்‌ வடிவற்றவராயினும்‌, அவ 
அவர்‌ குணங்களற்றவராயினும்‌ 
மனிதரான நிலையில்‌ கடவுள்‌; 
யக்காணு 


ருக்கு எல்லா வடிவங்களும்‌ உள: 

. எல்லாக்‌ குணங்களும்‌ உடையவர்‌. 
மனிதன்‌, இயற்கை என்னும்‌ முப்பொருளின்‌ உண்மை 
தல்‌ நமக்கு அவசியமாகிறது; வேறெதுவும்‌ செய்ய நம்மால்‌ இய 
லாது. ஆனால்‌, பத்தனுக்கோ (மெய்யன்பனுக்கோ) இத்தத்துவ 
வேறுபாடுகள்‌ யாவும்‌ வீண்பேச்சேயாம்‌. அவன்‌ வழக்கைச் சற்றும்‌ 
பொருட்படுத்தான்‌; யுத்தியால்‌ ஆராயமாட்டான்‌ ; தானே உணர்‌ 
கிறான்‌; அவன்‌ காட்சிபெறுகிறான்‌. கடவுள்‌ மீதெமும்‌ தூய அன்பி 
னில்‌ அவன்‌ தன்னையே இழக்க விரும்புகிறான்‌; மூத்தியைக்‌ காட்டி 
னும்‌ அதுவே பெரிதும்‌ விழையத்தக்கது என்று சித்தாந்தஞ்‌ செய்‌ 
யும்‌ பத்தர்களும்‌ இருந்துள்ளார்கள்‌. “எனக்குச்‌ சருக்கரையாக 
விருப்பமில்லை; ௪ருக்கரையைச்‌ சுவைப்பதிலேதான்‌ விருப்பம்‌. 
எனது காதலராய கடவுள்மீது அன்பைச்‌ சொரிந்து அவரை அனு 
பவிக்கவே யான்‌ விரும்புகிறேன்‌,” என்று அவர்கள்‌ உரைப்‌ 
பார்கள்‌. 

பத்தி யோகத்திலே முதன்முதலாக வேண்டப்படுவது,கடவுளை 
உண்மையாகவும்‌ தீவிரமாகவும்‌ கலப்பதே. நமக்குக்‌ கடவுளை 


எ அயகாணந்தரின்‌: ஞான தீபம்‌-- அடர்‌”! 
ஒழிந்த ஒவ்வொன்றிலும்‌ விருப்பம்‌ எமுகிறதி:- 
னில்‌, நம்‌ சாதாரண ஆசைகளைப்‌ புற உலகம்‌ 
தம்‌ தேவைகள்‌ தூல உலகின்‌ எல்லைக்குள்‌ 
வரை, கடவுள்‌ தேவை என்பதை எள்ளளவும்‌ நா? 
மது வாழ்க்கையில்‌ வலிய மொத்துண்டு) இங்க மேலான்‌ 
மலும்‌ ஏமாற்றமடையும்போது மட்டும்‌, ன 
தலி நாடும்‌ அவசியத்தை நாம்‌ உணர்கிறோம்‌: 
கடவுளை நாடுகிறோம்‌. ்‌ ர்‌ ட்‌ 
_ பத்தி (மெய்யன்பு) அழிக்கும்‌ இயல்பின தன்று-நீ ம்ம்‌ 
திறன்கள்‌ அனைத்தும்‌ முத்தியை அடைதற்குச்‌ சான்‌ தட்‌ | 
என்று அது போதிக்கிறது. நாம்‌ அவையனை த்தையி களின்‌ ட்‌ 
நோக்கித்‌ திருப்புதல்‌ வேண்டும்‌. நிலையற்ற ஐம்புல ட்‌: வரபா 
மீது செலுத்தி வழக்கமாக வீணாக்கும்‌ அந்த த்து! ற 
செலுத்துதல்‌ வேண்டும்‌. நங்கள்‌ 
பத்திக்கும்‌, சமயத்தைப்பற்றி மேற்றிசையாராகிம்‌ னின்‌; 
கொள்ளும்‌ கருத்திற்கும்‌ வேறுபாடு உண்டு ; அதி yy ல்‌ திம? 
௮ச்சம்‌ என்பதற்குப்‌ பத்தி இம்மியும்‌ இடந்‌ தாராது” இதி ல்ல” 
இிப்படுத்தவோ, சமாதானப்படுத்தவோ எவரும்‌ இருட்‌ உள்ள்‌ 
அறைவரைத்‌ தம்‌ சொந்தக்‌ குழவியாக வழிபடும்‌ பத்தரு!" இருப்‌! 
ழம்‌ ஆதலால்‌, அச்சமோ பயபத்தி எனும்‌ உணர்ச்சியோ. i 
தில்லை. உண்மையான அன்பில்‌ அச்சம்‌ இருத்தலும்‌ 9 தகி 
மிகச்‌ சிறிதளவேனும்‌ அச்சம்‌ இருக்கும்வரை பத்திதொ டா ணி 
அல்லை எனக்கூடும்‌. பத்தியில்‌ இறைவரிடம்‌ இரத்தற்கோ யி்‌ 
பஞ்‌ செய்தற்கோ இடமும்‌ இல்லை. இறைவரிடம்‌ ௭2 ஒப்பி 
வண்டுதல்‌ எனும்‌ கருத்தும்‌ பத்தனுக்குத்‌ தூய்மையை" தான்‌ 
கும்‌. அவன்‌ தன்‌ உடல்‌ நலத்தையோ, பொருளையோ 
ஃவர்க்கத்திற்குச்‌ செல்லுதலையோ வேண்டான்‌. ய்‌ ம்‌ 
__ பத்தனாதற்கும்‌, இறைவர்மீது அன்பு செலுத்துதற்கு! தட்ப 
பும்‌ ஒருவன்‌, இவ்வெல்லா ஆசைகளையும்‌ ஒரு சுமையாக. ட்ப்சீ 
இவற்றை வாயிலுக்கு வெளியிலே எறிந்துவிட்டூப்‌ பின்பு “தியம்‌ 
வேண்டும்‌. ஓளியுலகங்களிற்புகும்‌ விழைவுடையவன்‌ ; வ்‌ ட்டை 
செய்யும்‌" (வியாபாரம்‌ செய்யும்‌) சமயத்தையெல்லாம்‌ ஒரு ரர்‌ 
பாகக்‌ கட்டி, வாயிலைக்‌ கடந்து செல்லும்‌ முன்பே அதைத , பதி 
எறிந்துவிட வேண்டும்‌. நீ வேண்டுவதைப்‌ பெறுவதில்‌ல ல்‌ ந்தீதி்‌ 
கருத்தன்று; நீ எல்லாம்‌ பெறுவாய்‌ $ ஆனால்‌, அதி த்து 


நிறைவேற்‌. 
அடைபட்டு அ 
ரம்‌ உணர்வதி 


அருளுரை 463 
இஇிவானது; ஓர்‌ இரவலனது சமயம்‌ ஆகும்‌. “கங்கைக்‌ கரை 
கோட வாழ்ந்துகொண்டே நீர்‌ பெறுதற்காக ஒரு சிறு கிணறு 
ண்‌ டூபவன்‌ உண்மையாகவே பேதையாவான்‌. மணிகள்‌ 
நத ஒரு அரங்கத்திற்கு வந்த பின்‌ கண்ணாடி மணிகளைத்‌ 
க தொடங்குபவன்‌ மெய்யாகவே பேதையாவான்‌.'? உடல்‌ 
நலத்திற்கரகவும்‌ செல்வத்திற்காகவும்‌ இம்மை வாழ்வின்‌ செழு 
மைக்காகவும்‌ செய்யும்‌ இப்பிரார்த்தனைகள்‌ பத்தியாகா. இவை மிக 
மிகத்‌ தாழ்ந்த கரும வடிவம்‌ பெற்றவை. பத்தி இவற்றினும்‌ மேம்‌ 
பட்டதொன்று. மன்னர்‌ மன்னராம்‌ இறைவரது முன்னிலையில்‌ வர 
தாம்‌ முயன்று வருகிறோம்‌. இரவலனது உடையோடு நாம்‌ அங்கே 
செல்ல இயலாது. ஒரு சக்கரவர்த்தியின்‌ முன்னிலையிற்‌ செல்ல 
நாம்‌ விரும்புவோமாயின்‌, இரவலனது (பிச்சைக்காரனது) உடை 
யோடு நம்மை அரண்மனைக்குட்‌ புகவிடுவார்களா ? விட மாட்டார்‌ 
கள்‌ என்பது திண்ணம்‌. வேலைக்காரன்‌ நம்மை வாயிலுக்கு 
வெளியே துரத்திவிடுவான்‌. வேந்தர்‌ வேந்தர்கட்கும்‌ அரசராய்‌ 
இருக்கும்‌ இந்த இறைவர்‌ சந்நிதிக்கு ஒருகாலும்‌ பிச்சைக்காரனது 
கந்தையோடு நாம்‌ செல்ல ஒண்ணாது. கடை வியாபாரிகளை ஒரு 
போதும்‌ இங்கே புகவிட மாட்டார்‌; வாங்கலும்‌ விற்றலும்‌ இங்கே 
சற்றும்‌ இயலா, வாங்குவோரையும்‌ விற்போரையும்‌ கோயிலை விட்டு 
இயேசு நாதர்‌ வெளியேற்றினார்‌ என்று “பைபிளில்‌ நீங்கள்‌ படித்‌ 
துள்ளீர்கள்‌. 
ஆதலால்‌, ஒரு பத்தனாதற்குவேண்டிய முதன்‌ முயற்சியாவது, 
சுவர்க்க வாழ்வை விரும்புதல்‌ முதலான ஆசைகள்‌ அனைத்தையும்‌ 
துறந்துவிடுதலே என்பது கூறாமலே விளங்கும்‌. அத்தகைய சுவர்க்‌ 
கம்‌ இவ்விடத்தை _ இப்பூமியைப்‌--போன்றதேயாம்‌; ஆனால்‌, சற்று 
மேலானது. கிறித்தவர்‌ சுவர்க்கத்தைப்‌ பற்றிக்கொள்ளும்‌ கருத்து, 
தீவிரமான சிற்றின்ப வாழ்விற்குரிய ஓர்‌ இடமே அது என்பது. 
அஃது இறைவர்‌ ஆதல்‌ எவ்வாறு இயலும்‌ ? சுவர்க்கத்திற்கு ஏகும்‌ 
இவ்விச்சை முமுதும்‌ போகத்தின்மீதுள்ள இச்சையேயாம்‌. இதனை 
விட்டே தீர வேண்டும்‌. பத்தனது அன்பு, முற்றிலும்‌ தாயதாய்‌, 
தன்னலமற்றதாய்‌, இம்மையிலோ மறுமையிலோ தனக்கென 
ஒன்றும்‌ நாடாததாய்‌ அமையவேண்டும்‌. 
*சுகதுக்க ஆசையையும்‌ இலாப நஷ்ட இச்சையையும்‌ ஒழித்து 

விட்டு அல்லும்‌ பகலும்‌ இறைவரை வழிபடு; ஒரு கணத்தையும்‌ 
வீணாகக்‌ கழித்தலைத்‌ தவிர்‌,?? 


டார 4 ர்‌-1 
464 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ரட்‌ 
“ஏனைய நினைவுகள்‌ அனைத்தையும்‌ விட்டபின்‌ 
பகலிலும்‌ இரவிலும்‌ இறைவரையே வழிபடுகின்றதி- 
அவரை வழிபட்ட பின்‌ அவர்‌ தம்மையே ன்‌ 
தம்மை வழிபடுவோரைத்‌ தம்மை உணருமா 


DJ 
ஆகஸ்டு 1-ஆர்‌ தேதி லியாழக்கிம 


நமது ஞானப்பிறவி எவர்‌ மூலம்‌ வா ய்க்கிற ருகுதற்‌ 
உண்மையான குருவாவர்‌; ஞானப்‌ புனல்‌ நமக்குப்‌ ள்‌ ன்‌ 
குரிய கால்வாய்‌ ஆவர்‌. அவர்‌ ஞான உலகம்‌ பதன்‌ ப 
நம்மை இணைக்கும்‌ ஒரு வளையம்‌ ஆவர்‌. ஒரு மனிதனிடசி வ 
வுக்கு மிஞ்சிய நம்பிக்கை வைப்பதால்‌ பலவீனத்தையும்‌? - ஆனால்‌ 
பாட்டையும்‌ உண்டாக்கும்‌ இயல்பு தோன்றுகின்ற? 
குருவின்மீது கொள்ளும்‌ தீவிர அன்பால்‌ வளர்ச்சி 
இயல்வதாகிறது ; காரணம்‌ யாதெனில்‌, அவர்‌ அகத்தே 
வோடு நம்மை இணைத்துவிடுகிறார்‌. குருவினிடம்‌ தரை 
உண்மை இருப்பின்‌, அவரை வணங்கு ; குரு பத்தி உ 
வில்‌ உயர்வற உயர்ந்த நிலைக்கு உய்த்துவிடும்‌. ந்தி 

ஸரீ ராமகிருஷ்ணர்‌, தூய்மையில்‌ குழந்தையனையராயிய ர்‌ 
அவர்‌ தம்‌ வாழ்க்கையில்‌ ஒரு போதும்‌ காசைத்‌ தொர ம்‌ 
காமம்‌ அவரிடம்‌ முமுவதும்‌ அழிவுற்றது. பெருஞ்‌. 
ருடைய முமுச்சத்தியும்‌ ஞானத்துறையிலே செலுத்தப்ப3 ரத்‌: 
தாதலின்‌, பெளதிக விஞ்ஞானம்‌ கற்க நீ அவரிடம்‌ சதம்‌ 
ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்ஸரிடம்‌ மனிதத்‌ தன்மை முகுப்‌ 


த்‌ ல ட்‌ ௯ 2 3 ந்‌ 

இறந்துவிட்டது; தெய்வத்தன்மையே எஞ்சி நின்றது: யைக்‌ 
பாவத்தைக்‌ காணல்‌ உண்மையாகவே இயலாது? தியலி 
காண ஒண்ணாத அளவிற்குத்‌ தூய்மை மிகுந்த கண்க த்‌ 


ராயினர்‌ என்பது உள்ளதை உள்ளவாறு உரைத்தலேயாகு??: ap 
தகைய பரமஹம்ஸர்‌ ஒரு சிலரின்‌ தூய்மையே இவ்வுல ல்லி 


வை i ப்‌ i ப i ந 
்‌ ப்‌ ஒன்றாகப்‌ பிணைப்பது. அவரனைவரும்‌ இற? தர்கள்‌ 
பங்கள்‌ இ வயின்‌, இவ்வுலகம்‌ தாளாகும்‌: ஹரி 

ள்‌ இருப்பொன்றாலேயே நன்மை புரிகின்றார்கள்‌- அக்க 


அவர்கள்‌ அறியாதவர்களே ர ர்கள்‌ என்‌! 
ட 5 ௮ கள / 
வட அன்று அவர்கள்‌ இருக்கின்றார்‌ 


ம்‌ ட? [2 


3 


அருளுரை 465 
அத ல்கள்‌ உள்ளொளியின்‌ இருப்பைக்‌ குறிப்பிடுகின்றன; 
* வெளிப்படுத்தும்‌ முறையையும்‌ உணர்த்துகின்றன; 
ய்‌ நாமே அவ்வறிவைத்‌ தேடிப்‌ பெறும்போதே அவற்றின்‌ 
“ரள நமக்கு விளங்கும்‌. உள்ளொளி உன்னிடம்‌ உதயமான 
த டப்‌ கைவிட்டு, உள்ளே மட்டும்‌ நோக்கு. உன்னுள்ளே 
த்தும்‌ உள்ளன; நூல்கள்‌ யாவற்றிலும்‌ உள்ளத்தினும்‌ ஆயிர 
மடங்கு அதிகமும்‌ உள்ளது. உன்னிடத்து வைக்கும்‌ நம்பிக்கையை 
ஒரு நாளும்‌ இழந்துவிடாதே. இப்பிரபஞ்சத்தில்‌ எதனையும்‌ உன்‌ 
DS இயற்றலாகும்‌. உன்னையே நீ பலவீனனாக்கிக்‌ கொள்ளாதே. 
எல்லாச்‌ சத்தியும்‌ உள்ளதே. 
சமயமும்‌ வாழ்வும்‌ நூல்களையோ யாரேனும்‌ ஒரு சமய குர 
வரின்‌ உண்மையையோ சார்ந்திருக்குமாயின்‌, எல்லாச்‌ சமயமும்‌ 
நூல்களும்‌ அழிக ! சமயம்‌ நமக்குள்ளே இருப்பதே. நூல்களோ, 
குருமாரோ, அதைக்‌ காணத்‌ துணைபுரிவதற்கு மிகுதியாக ஒன்றும்‌ 
செய்வதில்லை. அத்துணைகளின்றியும்‌ எல்லா உண்மையையும்‌ 
உவ பெறலாகும்‌. எனினும்‌; நூல்களுக்கும்‌ குருமார்க்கும்‌ 
அடிமைப்படாது நன்றி பாராட்டு. உன்‌ குருவை இறைவராகவே 
வணங்கு; ஆனால்‌, குருட்டுத்தனமாக அவர்க்குக்‌ கீழ்ப்படியாதே. 
முழு வலிமையோடும்‌ அவரிடத்து அன்பு செலுத்து. ஆனால்‌, நீயே 
சிந்தனை செய்‌. குருட்டுநம்பிக்கை எதுவும்‌ உன்னைப்‌ பாதுகாவாது. 
நீயே உனது செந்த முத்திக்காகப்‌ பாடுபடு. இறைவரைப்‌ பற்றி 
அவரே நித்தியத்‌ துணையாவார்‌ என்னும்‌ இந்த ஒரே கருத்தைக்‌ 
கொள்‌. 
முத்தியும்‌ உயர்வற உயர்ந்த அன்பும்‌ ஒன்றாகக்‌ கூடி நிற்றல்‌ 
வேண்டும்‌. அப்போது அவ்விரண்டில்‌ எதுவும்‌ பந்தனையாக 
மாட்டாது. இறைவர்க்கு நாம்‌ கொடுக்கக்கூடியது யாதொன்றும்‌ 
இல்லை. அவரே நமக்கு அனைத்தையும்‌ அளிக்கிறார்‌. அவரே குரு 
மார்க்கும்‌ குருவாவர்‌; அவரே நம்‌ ஆன்மாக்கட்கும்‌ ஆன்மா 
வாவர்‌; நாமேயாவர்‌. நாம்‌ அவரிடம்‌ அன்பு செலுத்துவதில்‌ வியப்‌ 
பென்ன? அவர்‌ நம்‌ ஆன்மாவுக்கும்‌ ஆன்மாவாய்த்‌ திகழ்கின்றா 
ரல்லரோ? வேறு எவரை, வேறு எதனை நாம்‌ நேசிக்க இயலும்‌? 
“வெப்பமும்‌ புகையும்‌ இன்றி எரியும்‌ நிலையான சுடராயிருத்தல்‌? 
நமது விருப்பம்‌. இறைவரொருவரையே காணும்போது எவர்க்கு 
உன்னால்‌ நன்மை செய்ய இயலும்‌ ? இறைவர்க்கு நன்மை செய்தல்‌ 
உனக்கு இயலாது. எல்லா ஐயமும்‌ ஒழிகின்றது. எல்லாம்‌ வேறா 


466 விவேகானந்தரின்‌ ஞான பணம்‌. 
காத ஓன்றே?. நீ நன்மை செய்வாயாயின்‌ 
செய்துகொள்கின்றனை. ஏற்பவனே மேலோ 
நீ பிறனுக்குப்‌ பணி புரிவதன்‌ காரணம்‌; ௮௮ i 
தோன்‌ ஆதலே. அவன்‌ தாழ்ந்தோனாக 2 
தோன்‌ என்பதன்று. கொடு. கொடுப்பதாக ஈம்‌ 
தனக்குரிய இயல்பாகிய நறுமணம்‌ நல்கும்‌ த்த 
போன்று நல்கு. 

இத்தகைய தன்னலமற்ற பணிக்கு 
காட்டாய்‌ விளங்கியவர்‌ இந்து சமயத்தினைச்‌ 
வராய ராஜா ராம்மோஹன்‌ ராய்‌ என்பவர்‌. ஃப்பித்தி 
மூமுதையும்‌ இந்தியாவிற்கு ௨ உதவிபுரிதற்கெ 
கைம்பெண்டிரைக்‌ கணவருடலுடன்‌ எரிதீ 
அவரே. இச்சீர்திருத்தம்‌ முற்றும்‌ ஆங்கிலேயர்க “எதிர்க்‌ ழ்‌ 
நம்புவது வழக்கமாயிற்று, ஆனால்‌, அவ்வழக்கத்தினை 4 
கிளர்ச்சியைத்‌ தொடங்கியவர்‌ ராஜா ராம்மோஹன்‌ நாடல்‌ 2 
வரே. அதனை அடக்குவதற்கு அரசியலாரின்‌ ஆதரலை டங்க? 
வெற்றி பெற்றவரும்‌ அவரே. அவ்வியக்கத்தை த அவர்‌ செ ரம்ம 
போது ஆங்கிலேயர்‌ செய்தது யாதொன்றும்‌ இல்லை அவரே * 
சமாஜம்‌ எனும்‌ சிறந்த ௪மயச்‌ சங்கத்தை நிறுவியவரும்‌ பவன்‌ 
பல்கலைக்‌ கழகமொன்றை. நிறுவியதற்காக ஓர்‌ இலட்சம்‌ விட்‌ 
நிதி வழங்கியவரும்‌ அவரே. அதன்‌ பின்னர்‌ அவர்‌ ௮ மாகி i 


வியத்தகும்‌ 
செ சவ்வைப்‌ 


விலகி, தம்மைச்‌ சார்ந்திராமலே முன்னேற்றம்‌ யோ பயன்‌ ] 
சங்கத்தினர்க்குக்‌ கூறினார்‌. அவர்‌ தமக்கெனப்‌ புகழை 
களையோ சற்றும்‌ நாடினாரல்லர்‌. 
வியாழக்கழமைப்‌ பிற்பகல்‌ த்‌ 
ம்‌ 


வெளித்தோற்றங்கள்‌ முடிவற்ற வரிசைகளாய்‌ சன 
ட்டம்‌ அவை சுழலும்‌ இராட்டினத்திலுன்‌ க 
பான்றவை. அவற்றின்மீது ஆன்மாக்கள்‌ அமர்த்தி 
(சவாரி செய்கின்றன) என்னலாம்‌. இவ்வரிசைகள்‌ த 
யுள்ளன. தனிச்‌ சீவர்‌ விடுதலையடைகின்றனர்‌. ஆனால்‌ ன 
கள்‌ நித்தியமாகத்‌ திரும்பத்‌ திரும்ப நடைபெற்று வரல்‌ த 
கல்‌ ணம்‌ பற்றியே ஒருவனுடைய இறந்தகால எதிர்‌ யா ௧6° 

அகளைப்‌ படிக்கலாம்‌. எவ்வாறெனில்‌, அனைத்தும்‌ 


அருளுரை 467 
இங்குள்ளன, ஒரு சீவன்‌ ஏதோ ஒரு சங்கிலிக்‌ கோவையில்‌ உள்ள 
ல, அக்கோவைக்குரிய அனுபவங்கள்‌ வழியாகச்‌ செல்ல 
வரியை கிறது. ஒரு வரிசையினின்றும்‌ சீவர்கள்‌ மற்றொரு 
நான்ம செல்லுகின்றார்கள்‌. ஏதோ ஒரு வரிசையினின்றும்‌ 
வர்கள்‌ கங்கஜூரப்‌ பிரம்மமென உணர்ந்து, பின்‌ என்றைக்கும்‌ 
கை டகின்றார்கள்‌. ஒரு கோவையிலுள்ள ஒரு முக்கிய நிகழ்ச்‌ 
45 கைப்பற்றி அதை விடாது பற்றிக்கொண்டே இருப்பதனால்‌, 
மம சங்கிலியையும்‌ இழுத்து உள்ளதை வாசித்தல்‌ இயலும்‌. 
இச்சக்தி எளிதாகப்‌ பெறக்கூடியதே ; ஆனால்‌ இதற்கு உண்மை 
பு மதிப்பு இல்லை, இதனைப்பழகுதற்கு நமது ஞான சத்தியினின்‌ 
oe அவ்வளவு பகுதியைச்‌ செலவிட வேண்டுவதாகும்‌. இப்பொருள்‌ 
பப்பு பின்பற்றிச்‌ செல்லாதே ; ஆனால்‌, இறைவரை வழிபடு. 


ஆகஸ்டு 8-ஆநீ தேதி--வெள்ளிக்கிழமை 


நிஷ்டை (ஒரே இலட்சியத்தில்‌ உறைந்து நிற்றல்‌) அனுபூதி 
யின்‌ தொடக்கமாகும்‌. எல்லா மலர்களினின்றும்‌ தேனைக்கொள்‌. 
அமர்ந்து, அனைவரோடும்‌ நட்பாயிரு. அனைவரிடத்திலும்‌ ஒடுக்க 
வணக்கத்தோடு ஒமுரு, அனைவர்க்கும்‌, * சரி, சோதரரே, சரி; ? 
என்று கூறு. ஆனால்‌, உன்‌ சொந்த நெறியை உறுதியாகப்‌ பின்‌ 
பற்று. அதனினும்‌ உயர்ந்தது யாதெனின்‌, பிறனது நிலையினில்‌ 
அமர்தலேயாம்‌. யானே அனைத்துமாயின்‌, என்‌ சோதரருக்காக 
உண்மையாகவே சுறுசுறுப்பாக அனுதாபங்‌ காட்டுதலும்‌, அவரது 
கண்கொண்டு நோக்குதலும்‌ ஏன்‌ எனக்கு இயலா ? எனக்குப்‌ பல 
வீனம்‌ உள்ள வரை யான்‌ ஒரு நெறியையே பற்ற வேண்டும்‌ 
(நிஷ்டையுடையனாதல்‌ வேண்டும்‌). ஆனால்‌, யான்‌ வலிமையுற்றவ 
னாம்போது, பிறன்‌ ஒவ்வொருவனோடும்‌ ஒத்த உணர்ச்சிகொள்ள 
லும்‌ அவனுடைய கருத்துகளுக்குப்‌ பூரண அனுதாபங்‌ காட்டலும்‌ 
எனக்கு இயலுமன்றோ ? 

“ஏனைய கருத்துகளையெல்லாம்‌ அழித்தேனும்‌, ஒரு கருத்தை 
வளர்த்தல்‌? என்பது பண்டைய கருத்து. “அணைத்தும்‌ ஓத்திசைக்கு 
மாறு இணங்கச்‌ செய்தல்‌? என்பது இக்கால முறை. மூன்றாவது 
முறை யாதெனில்‌, “மனத்தை வளர்த்து அதனை அடக்குதலும்‌, 
அதனை நீ நினைத்த இடத்தே நிலைபெறுத்தலும்‌. இதன்‌ பயன்‌ 
விரைவில்‌ வந்தடையும்‌. இதுவே உண்மை மிக்க முறையில்‌ உன்னை 

1—32 


ழ்‌ 


468 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌“ எத்‌ 
த ்‌ * பயின்று 2 i 
வளரவிடும்‌. மனம்‌ குவிவுறும்‌ நிலை பெறப்‌ க்‌ மவாதி௰ு 


துறையிலும்‌ பயன்படுத்து, இவ்வாறு நீ எதனை 4 நறவனாதல்‌ 
பாய்‌. முழுவதையும்‌ பெறுபவன்‌ பகுதிகளை 
வேண்டும்‌. துவைதம்‌ அத்துவிதத்தில்‌ அடங்கிவி௫ு கனக்‌ க 
“முதலில்‌ யான்‌ அவனைக்‌ காண; அவனு ற அவன்‌! 
டான்‌. கண்ணொளி என்னிடமிருந்து அவன்‌ மீத; 
மிருந்து என்‌ மீதும்‌ பாய்ந்தது.” 
“ அது நிகழ்ந்துகொண்டேயிருக்க, இது 
மாக்களும்‌ மிக நெருங்கி இணைந்து மெய்யாக 


தியில்‌ இரண்டு EE] 
வே ஒன்றாயின்‌' 


* = * 

ன-யான்‌ என்மீ்‌ 
பொருளின்‌ ப்‌ 
திருசியம்‌ (காது 


சமாதியில்‌ இரு பார்வைகள்‌ உள்ள 
மனத்தை ஊன்றச்‌ செய்கிறேன்‌ ; பின்னர்‌ ஒரு 
ஊன்றச்‌ செய்கிறேன்‌. திருக்கு (காண்பான்‌); 
படும்‌ பொருள்‌) இரண்டும்‌ ஒன்றாகின்றன. ய்‌ பின்னர்‌ 

விவரம்‌ ஒவ்வொன்றிலும்‌ முழு அனுதாபங்‌ காட்டல” தவம்‌ 
உயர்வற உயர்ந்த அத்துவித நிலைக்கு உடனே மீண்டும்‌ 65 திக்‌ 
நீ திறமையுடையவனாதல்‌ வேண்டும்‌. உன்னைப்‌ பூரணி? ரை 
கொண்ட பின்னர்‌, நீ உன்‌ விருப்பப்படி உன்னை? வொரு 
யறைக்கு உட்படுத்திக்கொள்‌. முழுச்‌ சத்தியையும்‌ ன்‌ இருச்‌ 
செயலிலும்‌ செலுத்து. குறிப்பிட்ட ஒரு சமயம்‌ துவைதிய தும்‌ 
கவும்‌ அத்துவிதத்தை மறக்கவும்‌ திறமை பெறு பெறு, 
நினைத்தபோது அதனையே மீண்டும்‌ எய்தும்‌ திறனையும்‌ ன்‌ 


+ * * ய 


அறிவோம்‌. காரண காரிய நியதி என்ற ஒன்றும்‌ “னச்சி 


யில்‌ இல்லை. இதை நாம்‌ அறியப்‌ பெறுவோம்‌. பின்னர்‌ ர்ற்2? 


எந்த உவமைக்‌ கை யினுட்‌ Ay அத்த ms விசாரி 

உன்‌ மனம்‌ வழியா ட்‌ டாவனும்‌, சம்பந்தத்தைப்‌ பற்றி ம்‌ ௮ 

மிக்க கவி ட தைப்‌ புகவிடு. சித்திரங்க லு! i லாம்‌ 
கவிதையிலும்‌ ஆர்வத்தை வளர்த்து வந்தி; பின்னர்‌ 


அருளுரை 469 
புராணக்‌ கதைகளிலும்‌ கவிதை இன்பத்தை நுகர்‌; வரலாறு 
தருக்கவாதம்‌ என்னும்‌ கருத்துகளோடு புராணத்தினளை அணுகாதே. 
உன்‌ மனம்‌ வாயிலாக அது ஒரு புனல்‌ போலப்‌ போகட்டும்‌ ; உன்‌ 
கண்‌ முன்‌ ஒரு மெமுகு வர்த்தியைப்‌ போல அது சுழற்றப்படட்டும்‌; 
வர்த்தியைப்‌ பிடிப்பவர்‌ யார்‌ என்னும்‌ கேள்வி வேண்டா ; உனக்கு 
வட்டம்‌ வந்து சேரும்‌; மெய்யாகிய எச்சம்‌ உன்‌ மனத்தில்‌ தங்கும்‌. 

எல்லாப்புராணங்களையும்‌ எழுதியவர்கள்‌ தாங்கள்‌ கண்டதை 
யும்‌ கேட்டதையும்‌ குறிகள்‌ வடிவிலே எழுதினார்கள்‌ ; ஓடும்‌ படங்‌ 
களாகத்‌ தோன்றுமாறு அவர்கள்‌ அவற்றைச்‌ சித்திரித்தார்கள்‌. 
அவற்றில்‌ அடங்கியுள்ள பொருள்களைப்‌ பிரித்தெடுக்க முயன்று 
படங்களை அழிக்காதே. அவற்றை உள்ளபடியே கருதி அவை 
உன்‌ மனத்தே உரிய தொழிலை இயற்றுமாறு விடு. விளைவினைக்‌ 
கொண்டு மட்டும்‌ அவற்றை மதிப்பிடு. அவற்றினின்றும்‌ நலனைப்‌ 
பெறு. 


He xe ட 


வ. நிறைவேற்றுவதெல்லாம்‌ உனதுசொந்த 
சங்கற்ப சக்தியே; பற்பல மதக்‌ கருத்துகளின்‌ வேடம்‌ பூண்ட 
வண்ணம்‌ ஒவ்வொரு மனத்திலும்‌ அது தோற்றம்‌ அளிக்கிறது 
என்பதே. நாம்‌ அதைப்‌ புத்தர்‌ என்றோ, ஏசு என்றோ, கண்ண 
பிரானார்‌ என்றே, ஜெஹோவா என்றோ, அல்லா என்றோ வழங்க 
லாம்‌. ஆனால்‌, அது ஆன்மாவே; “நான்‌? என்பதே. 

கருத்துகள்‌ வளர்ச்சியுறுகின்றன; ஆனால்‌, அவற்றை எடுத்துக்‌ 
காட்டும்‌ உவமைக்‌ கதைகளில்‌ வரலாற்றை உணர்த்துதலாகிய 
பயன்‌ யாதும்‌ இல்லை. மோஸஸின்‌ காட்சிகள்‌ நம்‌ காட்சிகளினும்‌ 
மிகுதியாகப்‌ பிழை பொதிந்தனவாய்‌ இருக்க நியாயம்‌ உண்ட ; 
காரணம்‌ யாதெனில்‌, நம்மிடம்‌ அறிவு மிகுந்திருத்தலின்‌, பொய்க்‌ 
காட்சிகளால்‌ குறைந்த அளவிற்கு ஏமாற்றம்‌ அடையும்‌ நிலையில்‌ 
நாம்‌ உள்ளோம்‌. 

நமது சொந்த (அறிவெனும்‌) புத்தகம்‌ திறக்கப்படும்‌ வரை, 
புத்தகங்கள்‌ பயனற்றனவாம்‌; அதன்பின்னர்‌, ஏனைய புத்தகங்கள்‌ 
யாவும்‌ நம்‌ அறிவை வலியுறுத்தும்‌ அளவிற்கு நன்மை பயப்பன 
வாம்‌. வலிமையுற்ற ஒன்றே வலிமையை பயனு. சிங்கத்தை 
அறிவது யானையேயன்றி, எலியன்று. நாம்‌ ஏசுவுக்கு ஒப்பான 
வர்‌ ஆயின்‌ அல்லால்‌, நம்மால்‌ அவரை அறிதல்‌ எங்ஙனம்‌ இயலும்‌? 
இரண்டு ரொட்டிகளைக்‌ கொண்டு ஐயாயிரம்‌ மக்களை உண்‌ 


ல்‌ ர்‌-1 
470 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ டா 


உண . 
பிக்கவோ, ஐந்து ரொட்டிகளைக்‌ கொண்டு இருவா்‌ லும்‌ எதுவும்‌ 
எல்லாம்‌ கனவிலேதான்‌ நிகமும்‌. இவ்விரண்டீ 
உண்மையன்று; ஒன்று மற்றொன்றை 
சிறப்பே சிறப்பின்‌ மதிப்பை உணரும்‌. ஈச 
வான்‌. கனவு, கனவு காண்போனேயாகும்‌: “க று என்பதன்‌: 
த யா 


சனே ஈச 


என்பதே. ஏனைய சுருதிகள்‌ யாவும்‌ அதன மாறு 
மைப்‌ பொருளை அவை பாதிப்பவையல்ல. நாம்‌ ஓவ்‌ 
வோம்‌. புத்தகங்கள்‌ நாம்‌ பேசிய மொழிகளேயல்லவி்‌ ட்‌ வண்‌ 1 
றும்‌ உயிருள்ள இறைவரே; வாமும்‌ கிறித்துவே: அ ிதையாவன்‌! 
அதனை நாடு. மனிதனைப்‌ படி; அவனே வாமு ம்‌ சள எல்லாச்‌ 
எல்லா “பைபில்களுக்கும்‌? என்றேனும்‌ தோன்றியுள்‌ நாமே” 
கிறித்துகளுக்கும்‌, புத்தர்களுக்கும்‌ விளக்கம்‌ அருளா? வாகம்‌ - 
அது இன்றேல்‌ அவை நமக்குப்‌ பிணமாம்‌ ; உயிருள்ள ச 
உனது சொந்த ஆன்மாவின்‌ மீதே ஊன்றி ல்‌ ்‌ ல்கள்‌ 
பிணம்‌ எதற்கும்‌ சீற்றமுறுவதில்லை : நாமும்‌ நம்‌ "த்திக்‌ 


றுப 
பிணங்களாக்குவோம்‌; அவற்றோடு நம்மை ஒன்றி 
கொள்ளுவதை நிறுத்திவிடுவோம்‌. ற 
ஆகஸ்டு 9-ஆர்‌ தே.தி--சனிக்கிழமை i 
யிர்‌? 


இப்பிறவியிலேயே முத்தி எய்த நிற்கும்‌ புருடர்கள்‌ ரும்‌” 
ஆண்டு வாழ்வை ஒரு பிறவியிலேயே வாழ்ந்தாக வண்டு. 
அவர்கள்‌ தங்கள்‌ காலத்தைத்‌ தாண்டி முன்னேற றித்‌2 
ஆனால்‌, பொது மக்களோ, நகரவே வல்லவர்கள்‌. இவ்வாறே 
களையும்‌ புத்தர்களையும்‌ நாம்‌ பெறுகிறோம்‌. 

= * * ர 

முன்னொருகால்‌ வாழ்ந்த ஓர்‌ இந்து அரசியார்‌ ௫2 ந என்‌ 
அனைவரும்‌ அதே பிறவியிலேயே முத்தியடைய வேண்டு பசை 
அத்துணை ஆர்வமுற்றார்‌ ; அதனால்‌ தாமே அவர்களை 6 பாதி 
யாலும்‌ பராமரித்தார்‌ : அவர்களைத்‌ தாலாட்டும்போதி 1 ந்தார்‌” 
தத்வமஸி”, “தத்வமஸி? என்ற ஒரே பாடலையே பாம்‌ தனி 5 
அம்மக்களுள்‌ மூவர்‌ துறவியராயினர்‌. ஆனால்‌; நாலாம்‌ மைத்‌ 


| 
; 


அருளுரை 371 
டத்தில்‌ வளர்த்து 
ரது அன்னையார்‌ 
அவன்‌ காளைப்‌ 


ாரிடமிருந்து பிரித்து அரசனாக்குமாறு வேறி 
“த்தனர்‌. அவன்‌ இல்லத்தை விட்டு வெளியேறும்பே 
அவனிடம்‌ ஒரு துண்டுத்தாளைக்‌ கொடுத்து, 
.ரவம்‌ அடைந்தபின்‌ அதனைப்‌ படிக்கக்‌ கோரினார்‌. அத்தாளில்‌ 
இறைவனே மெய்ப்பொருள்‌ ; ஏனைய யாவும்‌ பொய்‌. ஆன்மா 
ஒருபோதும்‌ கொல்வதில்லை ; கொல்லப்படுவதும்‌ இல்லை. தனியே 
வாழ்‌; இயலாதாயின்‌, தூயரோடு இணங்கியிரு,?? என்பதே எழுதப்‌ 
பட்டிருந்தது. அரசிளங்குமரன்‌ அதனைக்‌ கண்ணுற்றதும்‌ உலகைத்‌ 
றந்து துறவியானான்‌. 
விட்டுவிடு ; உலகத்தைத்‌ துறந்துவிடு. ஒரு சமையலறைக்குள்‌ 
தவறிப்‌ புகுந்து ஒரு துண்டு இறைச்சியைத்‌ தின்னும்‌ நாய்களைப்‌ 
போன்று நாம்‌ இப்போது உள்ளோம்‌. எக்கணமும்‌ யாரேனும்‌ 
ஒருவர்‌ வந்து நம்மை விரட்டிவிடுவாரோ என்ற அச்சத்தால்‌ 
சுற்றிப்‌ பார்த்துக்கொண்டேயிருக்கிறோம்‌. இதற்கு மாறாக, மன்ன 
ராய்‌ இருந்து, இவ்வையகம்‌ நமக்கு உரியதே என்பதை அறிவோ 
மாக. நீங்கள்‌ உலகத்தைத்‌ துறக்கும்‌ வரை, அது உங்களைக்‌ 
கட்டுப்படுத்தாது ஒழியும்‌ வரை, ஒரு நாளும்‌ இத்நிலை வந்த்‌ 
தில்லை. தூல உடலைத்‌ துறவாவிடில்‌, மனத்தால்‌ துறந்துவிடுக- 
உங்கள்‌ நெஞ்சாரத்‌ துறந்துவிடுக. வைராக்கியம்‌ பெறுக, இதுவே 
உண்மையான தியாகம்‌. 'இதுவின்றி ஞானம்‌ எய்துதல்‌ இயலாததேஃ 
ஆசையறுமின்‌. ஏனெனின்‌; ஆசைப்படுவதை நீங்கள்‌ அடைவீர்‌ 
கள்‌. அதனுடன்‌ பயங்கரமான பந்தமும்‌ வந்தணையும்‌. மூன்று 
வரங்கேட்க விரும்பிய மனிதனைப்‌ போன்று (நம்மீது மூக்குகளைப்‌ 
பெறுவதன்றி) வேறில்லை.” 


*ஒர்‌ ஏழை மனிதனுக்கு 
செய்ய இயன்றது. இம்முறை 
போது மூன்று வரங்களைக்‌ கேட்கு 
பெற்ற அம்மனிதன்‌ 'இல்லஞ்சென்று, 
யைத்‌ தன்‌ மனைவிக்கு உரைத்தான்‌. 
செல்வம்‌ வேண்டும்‌ எனக்‌ காயை 
அவன்‌, “௩ம்‌ இருவருக்கும்‌ மிக அழகற்ற 
கண்டு மக்கள்‌ ஈம்மை என்னி 
அழகான கூரிய கூக்குகள்‌ வேண்‌ 
தால்‌ நம்‌ உடல்களின்‌ அழதின்மை நீங்காதன்றோ?'' எ ன்றனன்‌. 
ஆனால்‌, மனைவியோ, முதலில்‌ செல்வத்தையே வேண்டினாள்‌. 
ஆதலின்‌, காயை எறியாதபடி. தடுக்கும்பொருட்டு அவனது கையைப்‌ பிடித்‌ 
துக்கொண்டாள்‌. அவன்‌ தனது கையை விரைவாகத்‌ திமிறிக்கொண்டு, 


472 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌" 
நாம்‌ குறைவற்றிருக்கும்‌ வரை நீ ப 
“ஆன்மா தன்னைத்தான்‌ உய்விப்பது ; பிறிதன்சி: * தவரும்‌ 
களிலும்‌ நீ இருப்பதை உணரக்‌ கற்றுக்கொள்‌ ; நா திவீனத்தை 
ஒருவரே என்பதை அப்போது அறிவாய்‌. மற்றை 
யெல்லாம்‌ காற்றில்‌ பறக்கவிடு. நன்றோ தீதோ ட்டம்‌ ப்தது 
ஒழி. மீண்டும்‌ அவற்றை ஒருகாலும்‌ நியான்‌ டம்‌ எதிர்‌ நி] 
தாயிற்று. மூடக்‌ கருத்துகளைத்‌ தூர அகற்று. 17 
பினும்‌ பலவீனமற்றிரு. ற்றி 
கழிந்ததற்கு இரங்காதே ; நிகழ்ந்த செய 2 
யாதே; உன்‌ செயல்களையும்‌ நினைவுறாதே ; விடுதலை ன்மாலை 
வீனரும்‌, அஞ்சுபவரும்‌, அறியாதவரும்‌ ஒரு போதும்‌ ன்‌ பயன்‌ 
அடையார்‌. கழிந்த செயலை நினைக்கவொண்ணாதி ல்‌ போதி 
வந்தே தீரும்‌. அதன்‌ எதிரே நில்‌; ஆனால்‌, அதை ம்‌ ட செயல்‌ 
மறுமுறை செய்யாத வண்ணம்‌ விழிப்பாயிரு- எல்லி தீதி 
களின்‌ சுமையையும்‌ இறைவரிடமே ஓப்பித்துவிட; மத வைத்‌ 
அரண்டையும்‌--அனைத்தையும்‌--சமர்ப்பித்துவிடு? தன்ர உ வி 
துக்‌ கொண்டு திதை மட்டும்‌ சமர்ப்பியாதே. தமக்குத்‌ தா த. வைப்‌ 
செய்துகொள்ளாதவர்க்குப்‌ பகவான்‌ உதவுவார்‌. “ஆசை க ங்‌ 


. JY ட்‌ > ' i ம 
பருகி உலகம்‌ பித்தக்கொள்ளுகிறது. ?' பகலும்‌ இரசம்‌ "தத 
௩ம்‌ இருவரிடத்தும்‌ அழகிய மூக்குகள்‌ அமையட்டும்‌. ம்க்‌ தாய்‌ 


தீவீர வேறொன்றும்‌ வேண்டா,” என்று மொழிர்‌தகொண்டே சான்‌ 


ச்‌ ன்‌: அந்தக்‌ கணமே இருவரின்‌ உடல்கள்‌ முழுவ ட பெட்‌ 
க மூக்குகள்‌ தோன்றின, ஆனால்‌, அவை அவர்கள்‌ இருவர்‌ 20 
தவம்‌ அளித்தமையால்‌, அவை நீங்குமா இர்‌ be 
ற த , இருவரும்‌ சம்மதித்தனர்‌. அவ்வாறு! 5 
ய சொந்த மூக்கையும்‌ இழந்தனர்‌ ; அதனால்‌, மூக்கே அதி 
ழ்‌ வரங்களையும்‌ இழந்தனர்‌ ; மனம்‌ மிகக்‌ குழம்பிச்‌ 2 ள்‌ 
ம்‌ த கேட்பதற்கு ஒரு வரமே எஞ்சியது. தங்க ர்கள்‌” 
க மந்தமையால்‌ அவர்கள்‌ முன்னிலும்‌ அழகற்றுவா 
24 சங்கடமான நிலையில்‌ வெளியே செல்லுதலைக்‌ கனவிலும்‌ பற 


i A ஜி 
சற பன்ன வரங்ககாக்‌ அனைக்னெல்ம்‌. தல்ர்பத்‌ சரத 
அழகறிர்‌ ஓம்‌ 
வதற்கு இசைந்தனர்‌ ; அங்கன டல த்‌ 
பெறுவாய்‌. அதோடு பட்டதே; ஏனெனில்‌, ஆசை ட. எதி 


்‌ பயங்‌ 1 ப்‌ 
மூந்திய வரக்யெத்தை வகித்‌ பந்தமும்‌ வந்தடைய? 


எறிந்தனர்‌. இக்கதை, 4 


1 
4 


அருளுரை 473 
டத ஒரு போதும்‌ இல்லை 8 அது போன்றே, ஆசையும்‌. இறைவ 
ஒரு காலும்‌ சேர்ந்து வருதல்‌ இல்லை. ஆசையை மாய்த்துவிடு. 
, உணவு, உணவு), என்று சொல்வதற்கும்‌ அதனை உண்பதற்‌ 
கும்‌, “ர்‌, நர்‌? என்பதற்கும்‌ அதனைக்‌ குடிப்பதற்கும்‌ பெரு வேறு 
ஈடு உண்டு. அவ்வாறே, “ஈசன்‌, ஈசன்‌? என்னும்‌ மொழியை 
மீண்டும்‌ மீண்டும்‌ மொழிவதனால்‌ அனுபூதியை அடையலாம்‌ என்ற 
நம்பிக்கை தகாதது. நாம்‌ முயற்சி செய்யவும்‌ பழக வேண்டும்‌. 
கடலில்‌ மீண்டும்‌ விமுவதால்‌ மட்டும்‌ அலை எல்லையற்ற தன்‌ 
மையை மருவலாகும்‌ ; அலையென்ற தன்மையில்‌ ஒரு நாளும்‌ 
அதை அடையவொண்ணாது. அலை கடலோடு மருவிய பின்னர்‌ 
அது மீண்டும்‌ தன்‌ வடிவங்கொள்ளல்‌ கூடும்‌. இச்சைப்படி எத்‌ 
துணைப்‌ பெரிய அஜையும்‌ ஆகலாம்‌. உன்னை நீரோடையோடு 
ஒன்றுபடுத்திக்‌ கொள்ளுதலை ஒழி; நீ விடுபட்டவன்‌ என்பதை 
அதி. உண்மையான தத்துவ ஆராய்ச்சியாவது சில இந்திரியக்‌ 
காட்சிகளால்‌ நிகமும்‌ அறிவை ஓஒமுங்குபடூத்துதலே. சமயம்‌ 
தொடங்கும்‌ இடத்து அறிவு முடிவடைகிறது. ஞானக்‌ காட்சி தருக்க 
அறிவினும்‌ மிக உயர்ந்தது. ஆனால்‌, அதனோடு மாறுபடக்கூடாது.. 
கடுமையான முயற்சியை இயற்ற உதவும்‌ பண்படாத கருவியே 
தருக்க அறிவு; முமு உண்மையையும்‌ காட்டும்‌ சுடரொளியே 
ஞானக்காட்சி. ஒரு காரியத்தை இயற்றும்‌ மனத்‌ திண்மை ஞானக்‌ 
காட்சியாதல்‌ வேண்டும்‌ என்னும்‌ அவசியமில்லை. 
மாயைக்குள்‌ முன்னேறுவதெல்லாம்‌ ஒரு வட்ட நெறியில்‌ 
செல்லுதலேயாம்‌ ; அந்நெறி உன்னைப்‌ புறப்பட்ட இடத்திற்கே 
கொண்டுவந்து சேர்த்துவிடும்‌; ஆனால்‌, அறிவிலானாகத்‌ தொடங்கி, 
எல்லா அறிவும்‌ பெற்று முடிவிடத்திற்கு வா. கடவுள்‌ வழிபாடு; 
புனிதப்‌ பெரியாரை வணங்கல்‌, ஏகாக்கிர சித்தம்‌ (ஒரு முகமாகக்‌ 
குவிந்த மனம்‌), தியானம்‌, தன்னலமற்ற கருமம்‌--இவையே மாயை 
யின்‌-வலையினை அறுத்து வெளியேறும்‌ முறைகள்‌ ; ஆனால்‌, முதலில்‌ 
நம்மிடம்‌ விடுதலையடைவதிற்‌ பேரவா எழல்‌ வேண்டும்‌. நமக்கு 
இருளில்‌ கதிரைத்‌ தரும்‌ மின்னலொளி நம்முள்ளே திகழ்வது ; 
அதுவே நமது இயல்பான அறிவு: (இதில்‌, “பிறப்புரிமை? இல்லை ; 
ஏனெனில்‌; நாம்‌ என்றும்‌ பிறந்தோமல்லோம்‌.) நாம்‌ செய்ய 
வேண்‌ வெதெல்லாம்‌ அதனை மறைக்கின்ற முகில்களை ஓட்டுதலே. 
இந்த ஞாலத்திலோ, துறக்கத்திலோ சிற்றின்பம்‌ நுகரும்‌ அவா 


தீபம்‌--சுடர்‌- 


474 விவேகானந்தரின்‌ ஞான 

ர்க்க களாகிய உறுப்ப னி 
அனைத்தையும்‌ துறந்துவிடு. இந்திரியங்கள்‌! த எப்பொழுது 
மனத்தையும்‌ அடக்கு. நீ துயருறுகிறாய்‌ என்ப டடைதி 


அறியாதே. ஒவ்வொரு துயரத்தையும்‌ பொறுத்திரு: வருடையி 


லன்றி வேறெதனையும்‌ நினையாதே. குருவிடத்தி2: “ம்‌ என்றி 
போதனைகளிலும்‌, யாது நிகழினும்‌ நீ விடுதலை பெற இட்ட நானே 
உறுதியிலும்‌ நம்பிக்கை கொள்‌. (ஸோஹம்‌', 'ஸோஹ்‌ போதும? 
வன்‌, “நானே அவன்‌?--என்று மொழி. ட தைக்‌ ன்‌ 
உலவும்‌ போதும்‌, துன்புறும்‌ போதும்‌ உனக்குள்‌ 2 யென்ற? 
கொள்‌. நாம்‌ காண்பது ஒரு போதும்‌ இருந்ததில்லை ஏத்திறீக* 
நான்‌? என்பதே உள்ளது என்றும்‌ இடைவிடாது ரட்டூம்‌: 
உரைத்து வா. இவ்வெண்ணம்‌ உள்ளே மின்னென 9 றைவ 
அப்போது கனவு மறையும்‌. (இப்பிரபஞ்சம்‌ சூனியமே ; இ முக்தி 
ஒருவனேயுள்ளான்‌,? என்பதை அல்லும்‌ பகலும்‌ த்‌ ன்‌ 
யடைய வேண்டும்‌ என பேரவாக்‌ கொள்‌. களே? 
நண்பர்‌ உறவினர்‌ அனைவரும்‌ (உலர்ந்த பழங்கிணி 2 
யாவர்‌. நாம்‌ அவற்றுள்‌ வீழ்ந்தபின்‌ கடமை பந்தம்‌ 6, 
காண்கின்றோம்‌. அதற்கு முடிவே இல்லை. எவர்க்கேலு! மரம்‌ 
செய்து மித்தையைப்‌ படையாதே. மேன்‌ மேலும்‌ பரவு? முயல்‌ 
றது அது. நீ துவைதியாயின்‌, கடவுளுக்கு உதவ என்பர்‌ 
பதையாவாய்‌. நீ அத்துவைதியாயின்‌, நீயே பிரம்ம குழிசி 
அறிவாய்‌. அங்ஙனமாயின்‌, கடமை ஏது ? கணவனு& ஈரியஙி 
தைக்கோ, நண்பனுக்கோ ? கடமை உனக்கு இல்லை." 3 - 
வு நிகமுமாறே ஏற்றுக்கொள்‌; வாளா இரு. உன்னை ற்றி? 
கும்போது செல்‌. கடல்‌ பொங்கும்போது உயர்‌. ௫, ருத்தி. 
போது தணி. உடல்‌ இறக்கட்டும்‌; உடல்‌ என்னும்‌ ந 
தேய்ந்து மாய்ந்த பொய்க்கதையேயாகும்‌. “அமை 
நானே பிரம்மம்‌”, என்பதை அறி.?? தால? 
உள்ளதெல்லாம்‌ நிகழ்கா i கழிந்த த்‌ 
அல்‌ நிகழ்காலமே. நினைவிலும்‌ டு ௮௦ 
ர்காலம்‌ இல்லை; ஏனெனில்‌, அதை நினைக்கும்‌ பொருட 
க ரன்‌ 


தியாயி௰ர்‌ 


. 


ட ர்ந்த து 
கவத ஒம்‌ ஆணவக்‌ அப்பாற்பட்ட கக்க 2 அழத்‌ சு 
x ங்குப்‌ பேச வருஇருர்‌ என்பத ஙி i ப வா 
இவ்வுயர்நிலைக்கு உயர இயலாதவர்க்‌ அரு ஜா இயற்றுதல்‌ தலும்‌ 
கைக்கு இன்‌ றியமைய ல்‌ ணன்‌ ப ம்‌ சசி 
உபாதிகட்கு பப்ப 2 ஒரு சாதனமே. உடலும்‌ அண றச்‌ ம 
வல்லவனாவன்‌ , தவன்‌ ஒருவனே கடமையைத்‌ தானி 


க 
1 


அருளுரை 475 
அதத வேண்டும்‌. அத்தனையையும்‌ விட்டுவிடு; அது 
வெட -த்தே மிதக்கட்டும்‌. இவ்வுலகம்‌ முமுவதும்‌ ஒரு மயக்‌ 
ஜெட்‌ மீண்டும்‌ இது உன்னைப்‌ பேதைமையுறுத்தும்படி இடங்‌ 

டாதே. அது எது அன்றோ அதுவர்க நீ அதனை உணர்ந்‌ 
அ ப்பட அது எதுவாகுமோ அதுவாக இப்பொழுது உணர்‌. எங்‌ 
கேனும்‌ உடல்‌ இழக்கப்படுமாயின்‌, அங்கே அதனைச்‌ செல்லவிடு; 
உடல்‌ எங்குள்ளது என்றதைப்‌ பொருட்படுத்தாதே. கடமை என்‌ 
ஹும்‌ இக்கொடுங்கோன்மைக்‌ கருத்து அஞ்சுதற்குரிய நஞ்சாகும்‌. 
இதுவே உலகை அழித்து வருகிறது. 
இரு யாழ்பெற்ற பின்னர்‌ சிறிது காலத்திற்குள்‌ ஓய்வு பெறு 
வேன்‌ என்றுகாத்திராதே. ஒரு யாழைக்‌ கைக்கொண்டு, இங்கேயே 
தொடங்காததேன்‌ ு சவர்க்கத்திற்காகக்‌ காத்திருப்பதேன்‌ ? இங்‌ 
கேயே அதைச்செய்‌. சுவர்க்கத்திலே மணம்‌ புரிவதோ புரிவித்தலோ 
இல்லை; இங்கே அதனைத்‌ தொடங்கி இங்கேயே யாருமற்ற 
நிலையை எய்தாததேன்‌ ? துறவியின்‌ மஞ்சள்‌ ஆடையே விடுபட்ட 
தற்கு அறிகுறி. இவ்வுலகிற்குரிய பிச்சைக்கார உடையைத்‌ துறந்து 
விடு ; சுதந்தரக்‌ கொடியாகிய காவியாடையை அணி. 


ஆகஸ்டு ௧-ஆம்‌ தேதி ஞாயிற்றுக்கழைமை 


“£ அறிவிலார்‌ எவரை வணங்குகிறாரோ; அவரை யான்‌ உனக்‌ 


குப்‌ போதிக்கிறேன்‌. 99. 
ஏகமாயுள்ள அந்த ஓரே கடவுள்‌ அறியப்பட்டவற்றுளெல்லாம்‌ 
மிக நன்றாக அறியப்பட்டவரே. நாம்‌ எங்கும்‌ காணும்‌ ஒரே 
பொருள்‌ அவரே. அனைவரும்‌ தமது சொந்த இருப்பை அறிவர்‌. 
(யான்‌ உளேன்‌, என்ற கருத்தை அனைவரும்‌ உடையர்‌ விலங்கு 
களும்‌ உடையன. நாம்‌ அறிவதெல்லாம்‌ ஆன்மாவின்‌ சிருஷ்டி 
யையே. இதைக்‌ குழந்தைகட்குப்‌ போதி. அவர்கட்கு இதனை 
அறிதல்‌ இயலும்‌. ஒவ்வொரு சமயமும்‌ ஆன்மாவையே வழிபட்டு 
வந்துள்ளது ; அறியாமலேனும்‌ அதைச்‌ செய்துள்ளது. காரணம்‌, 
வேறெதுவுமின்மையே. 
நாம்‌ இங்கே காண்கிறபடி உள்ள வாழ்வை மட்டிலாது பற்றும்‌ 
இதுவே எல்லாத்‌ தீங்கிற்கும்‌ வேராகும்‌. எந்த ஏமாற்றையும்‌ கள 
வையும்‌ அனைத்தையும்‌ உண்டாக்குவது அதுவே. அது பணத்தை 
ஒரு தெய்வமாக்குகிறது ; எல்லாத்‌ தீமைகளும்‌ அச்சங்களும்‌ பின்‌ 
தொடர்கின்றன ; தூலப்‌ பொருளான எதனையும்‌ மதியாதே ; அத 


> 


476 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-! ஸரி 
5 றை 
னைப்‌ பற்றாதே. நீ எதனையும்‌ பற்றாதிருப்பாயாயின்‌; தி்‌ பல 
பற்றிக்‌ கொள்ளாதிருப்பின்‌, அச்சமே இல்லை “இ ய அடை 
வற்றைக்‌ காண்பவன்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ மரணத்தை மக்கு உட 
கிறான்‌.” எல்லாம்‌ ஒன்றே என்பதைக்‌ காணும்போஃ ல. எல்லா 
லின்‌ மரணமோ, மனத்தின்‌ மரணமோ நேர வழி ல்‌ 
உடல்களும்‌ என்னுடையன அல்லவா ? ஆதலின்‌; 2-1 Fe 
யமே; மரமும்‌ விலங்கும்‌ ஞாயிறும்‌ திங்களும்‌ பிரப்‌ இகழ்‌ 
உடலேயாதலின்‌, அந்நிலையில்‌ அதற்குச்‌ சாவு எவ டையர்‌ 
கூடும்‌ ? ஒவ்வொரு மனமும்‌ ஒவ்வொரு நினைவும்‌ என்னு! ல்‌ 
அந்நிலையில்‌ மரணம்‌ எங்ஙனம்‌ வரமுடியும்‌? ஆன்மா தச ரும்‌ 
பிறப்பதுமில்லை ; என்றும்‌ மரிப்பதுமில்லை. நாம்‌ இதை உளேன்‌ 1 
போது எல்லா ஐயங்களும்‌ மறைகின்றன. “யான்‌ குரியன்‌ 
அறிகிறேன்‌ ; நேசிக்கிறேன்‌.” இவை ஒருகாலும்‌ ஐயத்திதி 
வாகா. பசியென்பது எனக்கில்லை. உண்ணப்படூவின்‌ 53, 
என்னாலே உண்ணப்படுவன. ஒர்‌ உரோமம்‌ உதிர்ந்த மாமின்‌? 
மாய்வதாகக்‌ கருதுவதில்லை ; ஆதலால்‌, ஓர்‌ உடல்‌ இறக்கு 
ஓர்‌ ரோமம்‌ உதிர்ந்ததேயாகும்‌. 
க 


விற்‌ 
ட்‌ ந ற i நி 

்‌ அதித உணர்வு நிலையே கடவுள்‌. அது வாக்கிற்கு? ர்ளனி. 
ட்‌ உணர்வுக்கும்‌ அப்பாற்பட்டது. மூன்று நிலைகள்‌ ல இம்‌ 
லங்கியல்‌ (தாமஸம்‌), மனித இயல்‌ (இராஜஸம்‌); ட்‌ ட்டு 


ர்‌ | . ர ம 
கம்‌). உயர்வற உயர்ந்த நிலையை அடைவோர்‌ நசிச்‌ 
னர்‌. 


ரன! 
எனக்குப்‌ . 2 வை 
வஇப்‌ பின்னே வா, ? என்று இயம்பியதும்‌, தேவர்கள்‌ பரக்க 
வம்‌ பொருட்டு வந்து சேர்ந்தார்கள்‌. ஒரு பிரம்ம ப்ட்‌ ன்‌ 
கற்க உதவி செய்தல்‌ இயலாது. பிரபஞ்சமே அவருக்டே மதி 
ட பணிகிறது. அவரது ஆசை ஒவ்வொன்றும்‌ நிறை லால்‌! 

ர்வ கட்டட சத்தி பிறரைப்‌ புனிதமாக்குகிறதி- 
ற உயர்ந்த பொருளை அடையவேண்டிண்‌;, பிரம்ம 


வண்டு ்‌ ளா 
“௫. இறைவரருளாற்‌ பெறக்கூடிய முப்பெரும்‌ பேறுசீ 


அருளுரை 477 

த "தட்‌ பிறவியும்‌, முத்திபெறுதலில்‌ பேரவாவும்‌, முத்தி நெறியைக்‌ 
ட்டூதற்கு ஒரு பெரியாரின்‌ துணையும்‌ நமக்கு வாய்த்துள்ளபோது 
மதீதியை நாம்‌ அடைவது திண்ணம்‌. முத்தி நம்மதே. 


்‌) x 


உடலின்‌ இறுதி மரணமே நிர்வாணம்‌. அது எதிர்‌ மறை முகத்‌. 
தாற கூறும்‌ முறை ; £ நான்‌ இதுவன்று 5 இதுவுமன்று ; இப்‌ 
பொருளுமன்று,?? என்று உரைக்கும்‌. வேதாந்தமோ, அதற்குமேல்‌ 
ஒர அடி எடுத்து வைத்து, உடன்பாட்டு முகத்தால்‌, “அது 
முத்தியே ; விடுதலையே, ? என்று வற்புறுத்தும்‌. * யான்‌ இயல்பான 
உண்மை ; இயல்பான அறிவு ; இயல்பான இன்பம்‌. (பாரமார்த்திக 
சச்சிதானந்தம்‌) ; யான்‌ பிரம்மமே. ?? இவ்வுரையே வேதாந்தம்‌ ; 
மூமூவளைவின்‌ தலைக்கல்‌. 

, வடநாட்டுப்‌ பெளத்தத்தை நாடுவோரிற்‌ பெரும்பாலோர்‌ முத்தி 
பில்‌ நம்பிக்கையுடையவரே. அன்னார்‌ உண்மையாகவே வேதாந்தி 
கள்‌. இலங்கையரே நிர்வாணத்தைச்‌ சர்வ நாசமாக ஓப்புக்கொள்‌ 

, கின்றனர்‌. 

எந்த நம்பிக்கையோ, அவ நம்பிக்கையோ, “நான்‌? என்பதைக்‌ 
கொல்ல வல்லதாகாது. நம்பிக்கையினால்‌ உட்புகுந்து அவநம்பிக்‌ 
கையினால்‌ வெளியேறுவது எதுவோ; அது மயக்க மாத்திரமே. 
எதுவும்‌ ஆன்மாவைத்‌ தொடாது. “எனது சொந்த ஆன்மாவுக்கே 
என்‌ வணக்கம்‌ ! ஆன்ம ஒளி பெற்ற யான்‌ என்னையே வணங்கு 
கிறேன்‌ ! யான்‌ பிரம்மனே. ?” இவ்வுடல்‌ ஒர்‌ இருட்டறை ; நாம்‌ 
இதனுட்‌ புகும்போது இது ஞான ஒளியைப்‌ பெறுகிறது ; இது உயி 
ருடையதாகிறது. எதுவும்‌ என்றும்‌ ஞான ஒளியை உண்டாக்க 
மாட்டாது ; அதனை அழிக்கவும்‌ மாட்டாது. இது மறைபடலாம்‌ 3. 
ஆனால்‌, இதனை அழித்தல்‌ ஒரு காலும்‌ ஒண்ணாது. 


இக்காலம்‌ கடவுளைத்‌ தேவியாக, வரம்பில்லாத சத்தி வடிவ 
மாக, வழிபடல்‌ வேண்டும்‌. இது தூய்மையிற்‌ கொண்டு போய்ச்‌ 
சேர்க்கும்‌; இங்கு,அமெரிக்காவிலே மிகுதியான சத்தி வந்தடையும்‌. 
இங்கே கோயில்கள்‌ நம்மை நசுக்குவதில்லை; வறுமை மிக்க நாடு 
களிற்போல மக்களில்‌ எவரும்‌ துயருறுவதில்லை. பெண்டிர்‌ பல 
கற்ப காலம்‌ வருந்தியுள்ளனர்‌; அதனால்‌ அளவிலாப்‌ பொறுமையும்‌ 
வரம்பற்ற விடா முயற்சியும்‌ வாய்க்கப்பெற்றுள்ளனர்‌. பெண்‌ 


_திண்ணமாகப்‌. பெறவேண்டும்‌. சுதந்திர அமெ புத்தர்‌, சங்க 


1 


478 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌— சுட?" 


A . 2 நாட்டிலும்‌ 
ணொநருத்தி ஒரு கருத்தை விடாது பற்றுவாள்‌- எத்‌ குல ஆதார 
மூடக்‌ கொள்கை நிறைந்த மதங்களுக்கும்‌ புரோகி2 க்கு விடுதலை 
மாகுமாறு அவளை ஆக்குவது இதுவே ; இதுவே அல பருங்ககுத்‌ே ்‌ 
யையும்‌ அளிக்கும்‌. நாம்‌ வேதாந்திகளாகி இப கள்‌. இதைத்‌ 
வாழ்வாக உருவெடுக்கச்‌ செய்யவேண்டும்‌. பொ த்‌ தாவிலேதான்‌ 


இது நடக்க இயலும்‌. இந்தியாவிலே இக்கருத்துகளை! க்கள்‌ இவற்‌ 
ரர்‌ முதலானோர்‌ வெளிப்படுத்தினர்‌. ஆனால்‌; பொ மக்கள்‌. 
றைத்‌ தரிசிக்கச்‌ செய்யவில்லை. இப்புது யுகத்திலே வண்டும்‌; இதி. 
வேதாந்த வாழ்வைப்‌ பற்றும்‌ காட்சியைக்‌ காணல்‌ ே 
பெண்டிராலேயே நிகழ்தல்‌ வேண்டும்‌. 7 மிக்க எமி. 
உன்‌ இதயத்தில்‌ முமுக்‌ கவனத்தோடு அன்பு 
லார்ந்த தேவியை எழுந்தருளச்‌ செய்‌. டு 
. * நா ஓழிந்த மற்றெதனையும்‌ வெளியே எறிந்துவி ்‌ 
அம்மா? என்று உரைக்கவே அதனை வைத்திரு ! 
ட புன்மதி அமைச்சர்களை உட்புகவிடாதே: : 
தெஞ்சே, தனியே தேவியைக்‌ காண்போம்‌. ஈழ்விற்கு 
“ வாமும்‌ அனைத்திற்கும்‌ அப்பால்‌ ஆயினை ; என்‌ “ 
மதியே, என்‌ உயிர்க்கு உயிரே ! 2 ட 


ஞாயிற்‌.றுக்கழமைப்‌ பிற்பகல்‌ - மனம 
உடல்‌ மனத்தின்‌ கையிலுள்ள கருவியாவது போன்‌ கபாருள்‌ 
ஆன்மாவின்‌ கையிலுள்ள ஒரு கருவியாகிறதி: னா: 
வெளியேயுள்ள அசைவு ; மனம்‌ உள்ளேயுள்ள அனை ்‌ [ம மாற? 
ாற்றமும்‌ தொடங்குவதும்‌ முடிவதும்‌ காலத்திலே: ஆல்‌ மாமின்‌! 
வாண்ணாததாயின்‌, அது பூரணமாதல்‌ வேண்டும்‌; பரக்‌ 
எல்லையற்றதாதல்‌ வேண்டும்‌; எல்லையற்றதாயின்‌; 9 ஒத்த 
ச வண்டும்‌ ; ஏனெனில்‌, வரம்பற்றனவாக இரு பொரு இ 
ஒண்ணாது. ஆகவே ஆன்மா ஒன்றேதான்‌ இருத்தல்‌ ப 
பலவாகத்‌ தோன்றினாலும்‌, உண்மையில்‌ அது ஷி படத்தி 
ஒருவன்‌ கதிரவனை நோக்கிச்‌ செல்வானுயின்‌, ஒவ்வே73 
வைத்த பின்னும்‌, வேறு வேறான வக்‌ காண்பான்‌? 
னும்‌, முடிவிலே இருப்பது அதே கதிரவனே. ஈரம்‌ ர 
“அஸ்தி? (இருப்பு) என்பது எல்லா ஓருமைக்குமி ரன்‌: | 
தாரம்‌ காணப்பட்டதும்‌ பூரணத்தன்மை பின்‌ வரு 


அருளுரை 47% 
ரம்‌ வட ங்களையும்‌ ஒரு வண்ணமாகமாற்றி விடுவோமாயின்‌, சித்தி 
கட்டம்‌ ச்‌ நின்றுவிடும்‌. பூரணமான அழுவ ர அமைதியே; 
ட்‌ மித்‌ தோற்றங்களையும்‌ ஒரு பரம்பொருளுக்கே உரியன 
தினர்‌ குறிப்பிடுகிறோம்‌. டேயோ மதத்தினர்‌, கன்பூஷிய \ மதத்‌ 
ட்‌ பெளத்தர்‌, இந்துக்கள்‌, யூதர்‌, மகம்மதியர்‌; கிறித்தவர்‌, 
£ரஸ்திரியர்‌ - அனைவரும்‌ ஒரே பொன்மொழி போன்ற 
ஒழுங்கை ஏறக்குறைய ஒரே வண்ணமான சொற்களால்‌ ஓதி வந்‌ 
துள்ளார்கள்‌. ஆனால்‌, இந்துக்கள்‌ மட்டும்‌ அதைக்‌ காரண காநிய 
முறையுடன்‌ உரைத்தார்கள்‌. ஏனெனில்‌, அவர்களே காரணங்‌ 
கண்டவர்கள்‌; மனிதன்‌ பிறரை நேசித்தல்‌ வேண்டும்‌ என்பதற்குக்‌ 
காரணம்‌, அப்பிறர்‌ தானேயாதலாம்‌. உள்ளது ஒன்றேதான்‌. 

, உலகம்‌ அறிந்துள்ள பெருஞ்சமய குரவர்க்குள்‌, லயாட்‌ ஸே, 
புத்தர்‌, ஏசுநாதர்‌ எனும்‌ மூவரும்‌ அப்பொன்மொழியான ஒமுங்‌ 
கைக்‌ கடந்துசென்று, “உங்கள்‌ பகைவர்க்கும்‌ நன்மை புரியுங்‌ 
த EAE வெறுப்போரை நேசியுங்கள்‌? என்று சாற்றி 
னார்கள்‌. 

கொள்கைகள்‌ உள்ளன ; நாம்‌ அவற்றைப்‌ படைப்பதில்லை; 
நாம்‌ அவற்றைக்‌ கண்டுபிடிக்க மட்டும்‌ செய்கிறோம்‌. சமயமென்‌ 
பது அனுபூதியிலே மட்டும்‌ அடங்கியுள்ளது £ கொள்கைகள்‌ நெறி 
களே; ௪மயமல்ல. வேறுபடும்‌ ௪மயமெல்லாம்‌ பற்பல நாட்டினரின்‌ 
தேவைகட்குத்‌ தக்கவாறு அமைக்கப்பட்ட ஒரே சமயத்தின்‌ முறை 
களே. கொள்கைகள்‌ நடத்திச்‌ செல்வது சுழக்குக்கே ; ஆகவே, 
சாந்தியைக்‌ கொணர்ந்தளிக்க வேண்டியஆண்டவரின்‌ திருநாமம்‌, 
உலகிற்‌ சிந்தப்பட்ட குருதியின்‌ ஒரு பாதிக்குக்‌ காரணமாயுள்ளது- 
நேரே மூலப்‌ பொருளுக்கே செல்‌. இறைவரிடமே, அவர்‌ யாவர்‌ 
என்பதைக்‌ கேள்‌ ; அவர்‌ விடையளிக்காவிட்டால்‌, அவர்‌ இல்லை 
என்று கூறு; ஆனால்‌, ஒவ்வொரு சமயமும்‌ அவர்‌ விடையளிக்கிறார்‌ 
என்றே போதிக்கிறது. 
நீயாகச்‌ செய்வதற்கென எதையேனும்‌ வைத்திரு; அன்றேல்‌, 
பிறர்‌ கூறியதைப்‌ பற்றி உனக்குக்‌ கருத்து ஏதேனும்‌ இருக்கட்டும்‌. 
பழைய மூடக்‌ கொள்கைகளை உறுதியாகப்‌ பற்றிக்கொண்டிராதே; 
புது உண்மைகளைப்‌ பெற எப்போதும்‌ ஆயத்தமாயிரு. : பழைய 
மூடக்‌ கொள்கைகளைப்‌ பற்றுவது நம்‌ முன்னோர்‌ வெட்டியுள்ள ஒரே 
கிணற்றினின்றும்‌ உவர்‌ நீரைக்‌ குடிக்க விழைவதாகும்‌. பிறர்‌ 
தோண்டிய ஒரு கேணியினின்றும்‌ தீஞ்சுவை நீரைப்‌ பருக விரும்‌ 


ஐ. ப 6 ர்‌-1 
450 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌-சடா 


உ தண்டா 
பாதவரும்‌ பேதையரே. நாமே ஆண்டவரை அனும பவாருவனும்‌ 
லன்றி, அவரைப்பற்றி ஒன்றும்‌ அறிய அதல ன்‌ இப்பூ? 
தனது இயல்பாலே பூரணமாயுள்ளான்‌. தீர்க்கத! ன்‌ நம்மிடத்னி 
தன்மையை வெளிப்படுத்தியுள்ளார்கள்‌ ; ஆனல்‌; - ரர்த்தா 
உள்ளடங்கியிருக்கின்றது. நாமும்‌ கடவுளைப்‌. | 
மோஸஸ்‌ அவரைக்‌ கண்டார்‌ என்பதை நாம்‌ எங்க இ 
யும்‌? ஆண்டவர்‌ எவர்க்கேனும்‌ முன்‌ வந்தார்‌ எனின்‌; ப்‌ ம்பிக்‌ 
கும்‌ முன்‌ வருவார்‌ ; அவர்‌ என்னிடம்‌ பேசட்டும்‌: நா 
கையை ஆதாரமாகக்‌ கொள்ள முடியாது. ௮௮ . டு 
வணக்கமற்ற பேச்சும்‌ ஆகும்‌. இரண்டாயிரம்‌ அ 
அரேபியாப்‌ பாலைவனத்திலே கடவுள்‌ ஒரு மனித ல்‌ 
எனில்‌, அவர்‌ இன்றும்‌ என்னிடம்‌ பேச இயலும்‌- க்கூடுமி 
இறந்துவிடவில்லை என்பதை யான்‌ எவ்விதம்‌ அதத்‌ மட்‌ 
உனக்கு இயன்ற எவ்வழியாலேனும்‌ கடவுளை அடை 3 ம்‌ தீமே 
செய்‌. ஆனால்‌, அவரை அடைய வரும்போது ல. 
தள்ளாதே. ண்டும்‌” 

அறிவுடையோர்‌ அறிவிலார்மீது இரக்கங்‌ தெரில 2 பிரியா 
அறிவுடையவன்‌ ஓர்‌ எறும்பிற்காகவும்‌ தன்‌ உடலை வல்‌ அவன்‌ 
படூவான்‌. ஏனெனில்‌, உடல்‌ ஒரு பொருளன்று என்ட்‌ 
அறிவான்‌. 


ஆகஸ்டு 2-ஆம்‌ தேதி-இங்கட்கிழமை 
இதுதான்‌ வினா : ர்‌ i டுதற்க்‌ த்‌ 
ந்‌ தான்‌ வினா : அனைத்தினும்‌ உயர்ந்ததை நா. செல்க? 
முள்ள படிகள்‌ எல்லாவற்றின்‌ வழியாகவும்‌ மா. 
அவசியமா, அன்றேல்‌ ஒரே குதியாகக்‌ குதித்துவிடூதல்‌ இயக றுக்‌ 
இக்கால அமெரிக்கச்‌ சிறுவன்‌ தன்னுடைய முன்னோர்‌ அ ளிற்‌ 
ப்பம்‌ ஆண்டுகளிற்‌ செய்ததை இருபத்தைந்தி ஆண்ட ம்‌ 
சய்து முடிக்கிறான்‌. ஓர்‌ இந்துவின்‌ முன்னோர்‌ எண்‌ ளில்‌ 
இடன்‌ எய்திய உயர்பதவியை அவன்‌ இருபது ஆண்ட ண்‌! 
ட ரசம்‌ விடுகிறான்‌. உடலைப்‌ பற்றிய பகுதியிலோ; எக்கு 
ரக்‌ கூறு நிலையிலிருந்து கருப்பையிலுள்ள மனிதீ கள்‌: 


Q ௪. 

ர அறத்‌. இவை இக்கால விஞ்ஞானத்தின்‌ போதல்‌ பும்‌ 
ந்த காலத்தைச்‌ சார்ந்த மனித இனமுமுவதன்‌ வாழ்‌ ந்தம்‌ 

மாம்‌ வாழ்ந்தாக வேண்டும்‌ வதா 


என்பதோடு நில்லாத; 


அருளுரை 461 
இன்னும்‌ மூன்‌ சென்று மனித இனத்தின்‌ வருங்கால வாழ்வையும்‌ 
நாம்‌ வாழ்ந்தாக வேண்டும்‌ எனவும்‌ போதிக்கிறது. முதல்‌ வினையை 
இப்ற்துபவன்‌ கல்வி கற்றவன்‌; இரண்டாவதை இயற்றுவோன்‌ 
வன்‌ முத்தன்‌ ; இப்பிறவியிலேயே முத்தி பெற்றவன்‌. 

காலம்‌ என்பது நம்‌ எண்ணங்களை அளக்கும்‌ கோலே ; நினைவு 
கருதவொண்ணாத அளவிற்கு விரைவுடைமையின்‌, வருங்கால வாழ்‌ 
வையும்‌ முன்னரே வாழ வல்லவராம்‌ விரைவிற்கு எல்லையில்லை. 
ஆதலால்‌, வருங்கால வாழ்வு முழுவதையும்‌ வாழ எத்துணைக்‌ 
க்‌ பிடிக்கும்‌ என்பது இயம்புவதற்கு இயலாதது. ஒரு கணத்‌ 
திலும்‌ அது ஆகலாம்‌ ; அன்றேல்‌ ஐம்பது பிறவிகளின்‌ பின்னும்‌ 
ஆகலாம்‌. அது ஆர்வத்தின்‌ தீவிரத்தைப்‌ பொறுத்தது. இக்கார 
ணத்தால்‌, கற்பிக்கப்படுவோரின்‌ தேவைகட்கு ஏற்றவாறு போதனை 
மாற்றி அமைக்கப்படவேண்டும்‌. உடலை உண்ணும்‌ தி அனைவர்க்‌ 
கும்‌ தயாராயுள்ளது ; நீரும்‌ பனிக்கட்டித்‌ துண்டங்களும்‌ அதனை 
விரைந்து விழுங்கும்‌. பறவையைச்‌ சுடும்‌ குண்டுகளைத்‌ தொகுதி 
யாகச்‌ ௬டு; ஒன்றேனும்‌ குறியின்மேற்படும்‌. ஒரு மனிதனுக்கு 
உண்மைகள்‌ நிறைந்துள்ள ஒரு பொருட்காட்சிச்சாலையிலுள்ள 
அனைத்தையும்‌ ;கொடுத்துவிட. அவன்‌ தனக்குப்‌ பொருந்தியதை 
உடனே எடுத்துக்கொள்வான்‌. பழம்பிறவிகள்‌ நம்‌ சார்புகளை 
உருவாக்கியுள்ளன ; ஆதலால்‌, கற்கும்‌ மாணவனுக்கு அவனது 

* இயல்பிற்கு ஏற்றதைக்‌ கொடு. அறிவுநெறி, யோகநெறி, அன்பு 
நெறி, கருமநெறி--இவற்றில்‌ ஒன்றை அடிப்படையாக்கு. ஆனால்‌, 
பிறவற்றையும்‌ அதோடு போதி. அறிவை அன்பினாலேயே சமநிலைப்‌ 
படுத்து; யோகநெறியை அறிவாற்‌ சமன்‌ செய்‌. 

உரிய கருமம்‌ செய்தல்‌ ஒவ்வொரு நெறியிலும்‌ ஒரு பகுதியாக 
அமையவேண்டும்‌. ஒவ்வொருவனையும்‌ அவனவனது நிலையி 
லிருந்து தொடங்கி முன்னோக்கிச்‌ செல்லும்படி உந்து. சமய 
போதனை எப்போதும்‌ ஆக்குநெறிப்படல்‌ வேண்டும்‌ ; அழிக்கும்‌ 
நெறிப்படலாகாது. 

ஒவ்வோர்‌ இயல்பும்‌ கழிந்த காலத்தில்‌ வாழ்வு முழுதும்‌ செய்த 
முயற்சியினைக்‌ காட்டுகிறது ; அம்மனிதன்‌ செலவையும்‌ பாதை 
ஒரு கோட்டினையோ, ஆரத்தையோ குறிக்கின்றது. எல்லா ஆரங்‌ 
களும்‌ மையத்திலே மூடியும்‌. எவனுடைய இயல்புகளையும்‌ அம்‌ 
செய்ய ஒருகாலும்‌ முயலாதே ; வின பட வ செய்தல்‌ 
கற்பிப்போனையும்‌ கற்போனையும்‌- இருவரையும்‌. பன தள்ளு 


482 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌---சுடர்‌-1 


கிறது. நீ ஞானம்‌ போதிக்கும்போது, நீ ஞானியாக வேண்டும்‌ ; 
கற்பவன்‌ நிற்கும்‌ அதே நிலையிலே மனத்தால்‌ நின்றுகொள்‌. இங்‌ 
ஙனமே ஏனைய ஒவ்வொரு யோகத்தும்‌ செய்‌, ஒவ்வொரு திறமை 
யையும்‌ அது ஒன்றே உடைமை என்பதுபோல வளர்த்து வார 
சமரச வளர்ச்சியெனப்படுவதில்‌ அடங்கிய மெய்யான இரகசியம்‌ 
இதுவே. அதாவது, ஆழத்தோடு விரிவையும்‌ பெறு; ஆழங்‌ கெடாதி 
அதனை நாடு. நாம்‌ அகண்டமாயுள்ளோம்‌ ; நம்மிடம்‌ வரையறை 
இல்லை. மிகு தீவிர மகம்மதியனைப்போன்று ஆழ்ந்தும்‌, நா 
தழும்பேறிய நாத்திகனைப்‌ போன்று விரிந்தும்‌ நாம்‌ இருக்க 
இயலும்‌. 

இதை ஆற்றும்‌ வகை யாதெனில்‌, ஏதேனும்‌ ஒரு பொருளில்‌ 
மனத்தை நிறுத்துதலன்று ; மனத்தையே முதிரச்‌ செய்து அடக்கு 
தலே ; பின்னர்‌ அதனை நினைத்த வழியே திருப்ப உனக்கு இயலும்‌ 
இவ்வாறே ஆழத்தையும்‌ விரிவையும்‌ போற்று. இருப்பதெல்லா!” 
ஞானமே என்பது போன்று, அதனை உணர்‌ ; அவ்வாறே, பதீ 
யையும்‌, ராஜயோகத்தையும்‌, கருமத்தையும்‌ உணர்‌. அலைகளை 
விட்டு ஆழிக்குச்‌ செல்‌; பின்‌ உன்‌ விருப்பப்படி அலைகளைய* 
அடையக்கூடும்‌. உன்‌ மனமாம்‌ ஏரியை அடக்கு, அடக்காயேல; 
பிறரது மனமாம்‌ ஏரியை அறிதல்‌ உனக்கு ஒண்ணாது. 

எவரொருவர்‌ தமது முழுச்‌ சத்தியையும்‌ கற்பிக்கப்படுவோன ச ்‌ 
இயல்பிலே தாக்கச்‌ செய்யவல்லவரோ, அவரே உண்மையான ட 
ர்‌. உண்மையான அனுதாபமின்றி, நாம்‌ ஒருபோதும்‌ தன 
கற்பிக்க இயலாது. மனிதன்‌ ஒரு பொறுப்புள்ள உயிர்‌ என்தன்‌ 
கருத்தை விடு; நிறைவுற்ற மனிதனே பொறுப்புடையவனா8 
அறியாதார்‌, மயக்க மதுவை நன்கு குடீத்திருப்பவர்‌ ; தெளிற்சி 
அறிவுடையவரல்லர்‌. அறிவு பெற்றுள்ள நீ, அவர்களிடம்‌ அளவறிதி 
பொறுமை காட்டவேண்டும்‌. அவர்களிடம்‌ அன்பன்றி வேறெதி ம்‌ 
யும்‌ கொள்ளாதே. உலகைத்‌ தவறாகக்‌ காணுமாறு அவரைச்‌ த. 
துள்ள பிணியைக்‌ கண்டுபிடி ; பின்னர்‌ அதை நீக்கவும்‌; 
காட்சி பெறவும்‌ அவர்க்குத்‌ துணைசெய்‌, மத்த சுயேச்சையுட்‌ 
பார்‌ என்பதை எப்போதும்‌ நினைவில்‌ இருத்திக்கொள்‌. ஏனையோ. 
எல்லோரும்‌ கட்டுப்பட்டவரேயாவர்‌, தாம்‌ செய்வனவற்றி 50. 
பொறுப்பாகமாட்டார்‌. சங்கற்பம்‌ தன்னிஜயிலே கட்டுப்பட்ட, 
ட்ட வயின்‌ உச்சியிலிருந்து உருகி வரும்போகி 2 
விபேட்டிருக்கிறது. ஆனால்‌, ஆறாய்‌ விரிந்த பின்‌, அது இரு 5 


அருளுரை 483 


களுக்குள்‌ கட்டுப்படுகிறது ; ஆயினும்‌, அதனை க்க 
மூலச்‌ சத்தியால்‌, அது கடலிற்‌ சேர்க்கப்பட்டதும்‌, தன்‌ விடு 
தலையை மீண்டும்‌ பெறுகிறது. முதலாவது, “மனிதனது வீழ்ச்சி: 
இரண்டாவது, “உயிர்த்தெழுதல்‌. ஓரணுவேனும்‌ தன்‌ விடுதலையை 
அடைந்தாலன்றி அமைதியாயிராது. 

சில கற்பனைகள்‌ பிறவற்றால்‌ விளையும்‌ கட்டுகளை 
உதவுகின்றன. பிரபஞ்ச முழுதும்‌ கற்பனையே ; 
களின்‌ ஒரு தொகுதி மற்றொரு தொகுதியினைக்‌ 
உலகில்‌ பாவமும்‌ துயரமும்‌ மரணமும்‌ உ 
கூறுபவை பயங்கரமானவைகடே 
புனிதன்‌ ; கடவுள்‌ உள்ளனர்‌ ; 
மற்றொரு தொகுதிக்‌ கற்பனைகடே 
களால்‌ விளையும்‌ 
லுள்ள எல்லா இ 
பனையே சகுணக்‌ கடவுளைப்‌ பற்‌ 

“ஒம்‌ தத்‌ ஸத்‌? 
இதுவே; னால்‌, கடவுளோ 
வீழ்ச்சி த ப்‌ 


இயங்கச்‌ செய்த 


உடைத்தெறிய 
ஆனால்‌, கற்பனை 
குணப்படுத்தும்‌. 
ள்ளன என நமக்குக்‌ 
எள; ஆனால்‌, எப்போதும்‌, 
துயர்‌ இல்லை,” 
ளா, நன்மை பூ 
களையை அறுக்க 


ணைப்புகளையும்‌ 


யான்‌ 
என்று மொழியும்‌ 
யப்பன; மற்றவை 
உதவுவன. சங்கிலிக்‌ கோவையி 
உடைக்கவல்ல மி 


“ உயர்ந்த கழ்‌ 
றியதாகும்‌. 


்‌ றும்‌ ்‌ 
ன்றும்‌ “மங்குகின்றனர்‌, ௩. ப பகுதி 
9௫ முழுப்‌ பெர ; 


கிறித்தவ சமயம்‌ 


சீபம்‌ சுடர்‌- 1 


484 விவேகானந்தரின்‌ ஞான தீ 
5 ண்‌ 
5 சம்‌ ்‌ ன்‌ ்‌ a> ப்‌ ற்கவே த்‌ 
இருக்க வேண்டும்‌ என்றும்‌, ஒரு தெய்வத்தையே பற்றி 2 தயும்‌; 


டம்‌ ப்ட்‌ எடுத்துக்காட்டுகின்றன. 3 யானும்‌ க்‌ ருப்பையம்‌ 
ஒன்றே,” என்ற ஆரியரது கருத்து அவர்க்கு கடவுளின்‌ 
அச்சத்தையும்‌ உண்டுபண்ணிற்று. ஜெஹோவா 
பெயர்‌) மனிதனினின்றும்‌ என்றைக்கும்‌ வேறான ட தெய்வத்‌ 
தக்‌ கருத்தைப்பார்க்கிலும்‌ மூவர்‌ கலந்து ப்பத்‌ 
தன்மையெனும்‌ கொள்கை (The Trinity) உண்‌ 
முன்னேற்றம்‌ அடைந்ததாயிற்று. இறைவரும்‌ மனி ப்‌ 
எனும்‌ கருத்தை உணர்தற்கு வாயிலாக உள்ள கருத்தி” ர்‌ 
யில்‌ அவதாரக்‌ கொள்கையே முதலாவது இணைப்பு ன்ட்‌ ப ம்‌ 
ஒரு மனித வடிவில்‌ தோன்றிப்‌ பின்பு மறுபடியும்‌ வெவ்வே2' ள்‌ 
களில்‌ மனித வடிவங்களில்‌ தோன்றும்‌ இறைவரை ஒவ்வொரு றில்‌ 
| வடிவத்தும்‌, அதாவது எல்லா மனிதரிடத்தும்‌ இருப்பதா & ல ன்றே 
உணர்கின்றனர்‌. அத்துன்தமே உயர்வற உயர்த்த சல ர 
என்னும்‌ கொள்கை அதனினும்‌ தாழ்ந்த . ர்‌ 

“ஆராய்ச்சியினும்‌ மிக நபம்‌ தகம்‌ கற்பனை உ 
உயர்‌ ந்த நிலைக்கு உன்னை உய்க்கும்‌. 

ஒரு சிலர்‌ வேறாக நின்று இறைவர்க்கெனவே வாழ்ந்தி ட்‌ 


0s 


லன்‌ சமயத்தைப்‌ பாதுகாப்பாராக. மோகங்களைப்‌ ப்‌ 

ப்பவனாக (ஜனகராக) மட்டும்‌ ளே னக 
பா & 

டூ நீ உள்ள து 2 பதிற்‌ 


போன்று இருப்பதாகப்‌ பாவனை செய்யாதே. (ஜனகர்‌ தர்‌ 
கப்‌ *பிறப்பிப்பவர்‌? என்பது பொருள்‌ ; அப்பெயர்‌ பூண்ட சேது ம்‌; 
உவ படககளுக்காகத்‌ தம்‌ நாட்டுக்கு மன்ன. விருப்பி 
கணத்தையும்‌ மனத்தால்‌ துறந்திருந்தவர்‌.) நேர்‌ அணுக்‌ 
i ட்சியத்தைக்‌ காண்கிறேன்‌ ; ஆனால்‌ அதனை இன்னும்‌ i 
(பலா தவனாகிறேன்‌,?' என்று கூறு. துறவாத போதி துறந்ததா தி 

) உ” 


பாவனை செய்யாதே. துறந்தனையாயின்‌, (அவ்வண்ணமே 


பொடு இல்‌. போரில்‌ ஒராமிரம்‌ பேர்‌ எழிலும்‌, கொடியைக்‌ ற 
A 
அது ஒரு பதப்‌ னின்‌ கொடுக்கட்டும்‌ 2” 
மகர தட சற்‌ நிருக்கும்போதி; ட 


வேண்டும்‌ ? முதலில்‌ திட? 


ண்‌ ட 
ணகத்தை நாடு; ஏனைய யாவற்றையும்‌ 


அருளுரை 485 


ட்ட , யாவற்றையும்‌ துறந்துவிடு. “உன்னோடு சேர்க்கப்படு 
எதனையும்‌ வேண்டாதே. அதனை நீக்கிவிட்டோம்‌ 

2 மகிழ்ச்சியுறு. விட்டுவிடு. நீ ஒரு போதும்‌ வெற்றி 
யைக்‌ காணமாட்டாய்‌ எனினும்‌, அது உன்னைத்‌ தொடரும்‌ என்‌ 
தை அறி. ஏசுநாதர்‌ பன்னிரு செம்படவரை விட்டுச்‌ சென்றார்‌ ; 
தவனும்‌, அந்த ஒரு சிலர்‌ ரோம சாம்ராச்சியத்தை அதிர்ந்து 

எடிக்கக்‌ செய்து அழித்தனர்‌. 

இறைவரது பீடத்தே வையகத்திலே பெறற்குரிய அனைத்தினும்‌ 
மிகத்‌ தூய, மிகச்‌ சிறந்த ஒன்றையே பலியாகக்‌ கொடு. ஒருபோதும்‌ 
முயற்சி செய்யாதவனைவிட உழைப்பவன்‌ சிறந்தோனாவன்‌. துறவி 
ஒருவனைக்‌ காணலும்‌ தூய்மை பயப்பதாகும்‌. இறைவர்க்கென்றே 
நிமிர்ந்து நில்‌; உலகம்‌ ஒழியட்டும்‌. இணங்கும்‌ பேச்சுக்கு இடம்‌ 
கொடாதே. உலகத்தை விட்டொழி. அப்போதுதான்‌ உடற்பிறப்பு 
உனக்கு நெகிழ்ச்சியடையும்‌. அது இறக்கும்போது நீ விடுதலை 
பெறுவாய்‌. கட்டற்றிரு. இறப்பு ஒன்றே ஒருகாலும்‌ நம்மை விடு 
விக்க இயலாது. வாமும்போதே நாம்‌ சொந்த முயற்சிகளாலே 
விடுதலையைத்‌ திண்ணமாய்‌ அடைய வேண்டும்‌. பின்னர்‌; உடல்‌ : 
விமும்போது, விடுபட்டவர்க்கு மீண்டும்‌ பிறத்தல்‌ இல்லா 
தொழியும்‌. 

உண்மையைப்‌ பற்றித்‌ தீர்ப்புக்‌ கூற உண்மையே வேண்டும்‌ ; 
வேறொன்றாலாகாது. உண்மைக்குச்‌ சோதனையன்று நன்று செய்‌ 
தல்‌. செங்கதிரோனைக்‌ காணத்‌ தீவர்த்தி அவசியம்‌ அன்று. பிர 
பஞ்சம்‌ முழுதையும்‌ உண்மை அழிக்கும்‌ எனினும்‌; அது உண்‌ 
மையேயாம்‌ ; அதைப்‌ பற்றி நில்‌. 

சமய சம்பந்தமான தூலக்கிரியைகளை இயற்றப்‌ பழகுதல்‌ 
எளிதே. அது பொதுமக்கள்‌ மனத்தைக்‌ கவர்கின்றது ; ஆனால்‌, 
அப்‌ புறக்‌ கருமங்களில்‌ உண்மையாக ஒன்றுமேயில்லை (ஒரு பயனு 
மில்லை.) 

“சிலந்தி தன்னுள்ளிருந்தே தன்‌ வலையை வெளியே தோற்று 
வித்துப்‌ பின்பு உள்ளிமுத்துக்‌ கொள்வது போல, இப்பிரபஞ்சமும்‌ 
கடவுளால்‌ வெளியே கொணரப்பட்டு (பின்னர்‌) உள்ளிழுத்துக்‌ 
கொள்ளப்படுகிறது. ?? 

ஆகஸ்டு 8-ஆந்‌ தேதி செவ்வாய்க்கிழமை 

“நான்‌” இல்லாது புறத்தே “நீ? இருக்க இயலாது. இதிலிருந்து 

சில தத்துவ அறிஞர்‌ காண்பானிடத்தன்றிப்‌ புறவுலகம்‌ இருக்க 


த மி! 
ரர னந தரண்‌ ஞான தபம்‌ 


ட மட்டும்‌ இருந்த 
வில்லையென்றும்‌, “நீ? என்பது * நான்‌ ' என்பதில்‌ மட்ட லத்தினால்‌ 
என்றும்‌ முடிவு கட்டினர்‌. பிறரோ; “ நீ 


- க்க முறையா 
மட்டும்‌ * நான்‌ ? என்பது அறியப்படும்‌ என்றி! தரு ்‌ 


ம்‌ ை 
சம அளவிற்கு வழக்காடுகின்றனர்‌, இவ்விரு டக ம்‌ ஒரளவு தல 
களும்‌ பகுதியுண்மைகளேயாவன்‌ - ஒவ்வொ௫ ன்று நினை 
மனதும்‌ ஓரளவு சரியானதும்‌ ஆகும்‌. உடல யில்‌ உள்ளதில்‌ 


அதேயளவு சமமானதும்‌, அதேயளவு இயற ல்‌ 
த 0 ள்‌ க ஐம்‌ மூன்றா 
ஆகும்‌. சடப்பொருளும்‌ மனமும்‌ இரண்டும்‌ 5 தி 
தனிப்‌ பொருளில்‌ அமைந்திருக்க, அதுவே ட்ப பட்‌ 
பகுத்துக்‌ கொள்கிறது. இந்த தனிப்‌ பொருளே “4 
உண்மையான பரம்பொருளாகும்‌. ்‌ ன்று; ம 
உள்ளது, இன்னதென அறியவொண்ணாத்‌ க 5 ந றுவிக்கிற2” 
சடப்பொருளும்‌ என இரண்டாகத்‌ தன்னைத்‌ ட இ ல மாருத 
காணும்‌ உலகில்‌ அதன்‌ இயக்கங்கள்‌ நியதியெனப்பட ்‌ 
துறைகளிலே நிகழ்கின்றன. ஒருமையான (ரத்த அர்‌ யெனும்‌ 
அது சுயேச்சையுற்றது ; பலவான நிலையில்‌ அது 8 பினும்‌ 
பந்தத்திற்கு உட்பட்டது. எனினும்‌, இப்பந்தமெல்லா!? இரு இ வே 
சுதந்தரம்‌ எனும்‌ கருத்துஎப்போதும்‌ உள்ளதே ர்‌ பதி 
“நிவிருத்திரயாவது ; பற்றினின்றும்‌ விலகிச்‌ செல்வது எ டு 
பற்றின்‌ மூலம்‌ உலகியற்‌ காரியங்களில்‌ சுறுசுறுப்பாகத்‌ 5 தகள்‌ 
மாறு நம்மைச்‌ செலுத்துவனவான சட மயமாக்கும்‌ 
*பிரவிருத்தி? எனப்படும்‌. தே 
சடப்பொருளின்‌ பந்தத்தினின்றும்‌ நம்மை விடுவிக்கும்‌ பரன்‌ 
அறச்‌ செயலாகும்‌ ; தலைமாறிய கூற்றும்‌ உண்மையாம்‌: ஓ றைய்றி 
றும்‌ வட்டநெறியிற்‌ செல்லுதலின்‌, இவ்வுலகம்‌ வை i திறதி! 
தெனத்‌ தோன்றுகிறது ; இது புறப்பட்ட இடத்திற்கே மீள லோ 
வட்டம்‌ ஒன்று கூடுகிறது. ஆதலின்‌, இங்கே எவ்விடத்தி? ற்ப 
அமைதியோ இல்லை. நாம்‌ வெளியேறத்தான்‌ வேண்டும்‌: 
வேண்டிய முடிவான பேறு முத்தியே. di . 
ட ட ட்‌ க்கும்‌ 
தீமை, வடிவிலே மாறும்‌ ; ஆனால்‌, இயல்பு மாறாதி6 ஏம்‌ 
பண்டைக்‌ காலங்களில்‌ வலிமை அரசாண்டது. இன்றோ; விற்‌ 
அரசு செலுத்துகிறது. இந்தியாவிலுள்ள துயரம்‌ அமெரி ஒழி 


போன்று அவ்வளவு கேடான தன்று; ஏனெனில்‌; இங்குள்ள காறி 


மனிதன்‌ தனது சொந்தக்‌ கேடான நிலைமைக்குப்‌ பேரளவு 


“ஆச டகவர்கவ ளிய 


அருளுரை 48, 


பிருப்பதையும்‌ காண்கின்றான்‌. 

_ நன்றும்‌ தீதும்‌ பிரிக்கவொண்ணாதவாறு இணைந்துள்ளன ; 
ல மற்றொன்றின்றித்‌ தனியே பெற முடியாது. இப்பிரபஞ்சத்‌ 
அன்‌ சத்தி ஓர்‌ ஏரி போன்று உள்ளது ; ஒவ்வோர்‌ அலையும்‌ 
பட லமும்போதும்‌, தடுக்கமுடியாத வகையிலே அதற்கேற்ப ஒரு 

த்தை உண்டுபண்ணுகிறது. மொத்தம்‌ முற்றிலும்‌ மாறாத 
தாகிறது. ஆதலால்‌, ஒருவனை இன்புறுத்தல்‌ மற்றொருவனைத்‌ தன்‌ 
புறுத்தலேயாகின்றது. புறத்துள்ள இன்பம்‌ சட மயமானது. 
கிடைக்கக்கூடிய பொருளும்‌ குறிப்பிட்ட அளவினது ; ஆதலால்‌, 
கடுகளவு ஒருவன்‌ பெறுதலும்‌ பிறனிடமிருந்து எடுக்காது இயலாது. 
சடவுலகிற்கு அப்பாலுள்ள பேரின்பம்‌ மட்டும்‌ பிறர்க்கு நஷ்டம்‌ 
விளையாது பெறக்கூடியதாகும்‌. 'சடவுலக இன்பம்‌ சடவுலகத்‌ துன்‌ 
பத்தின்‌ மாறுதலேயன்றி வேறன்று. 

. மேலெமும்‌ அலையிற்பிறந்து அதிலே இருப்பவர்‌, பள்ளத்தை 
டப்ப அங்குள்ளதையும்‌ காணார்‌. உலகத்தை முன்னிலும்‌ நல்ல 
தாக்கலும்‌, இன்பமானதாக்கலும்‌ உனக்கு இயலும்‌ என ஒருநாளும்‌ 
நினையாதே. செக்குமாடு தனக்கு முன்பே கட்டப்பட்டுள்ள வைக்‌ 
கோற்‌ புரியினைப்‌ பற்றுவது ஒருநாளும்‌ இல்லை. அது எண்ணெயைப்‌ 
பிழிய மட்டும்‌ செய்யும்‌. அதுபோன்றே, நாம்‌ இன்பம்‌ எனும்‌ மாய 
விளக்கைப்‌ பின்‌ தொடர்ந்து எப்போதும்‌ ஏமாற்றத்தை அடை 
கிறோம்‌; இயற்கையாகிய செக்கை ஆட்ட மட்டும்‌ செய்கிறோம்‌. 
பின்னர்‌ இறந்து, மீண்டும்‌ அதையே தொடங்குகின்றோம்‌. தீமையை 
நீக்க நமக்கு இயலுமாயின்‌, அதனினும்‌ மேலான ஒன்றின்‌ காட்சி 
யைக்‌ கணமேனும்‌ பெறமாட்டோம்‌. நாம்‌ திருத்தியடைந்தவராய்‌ 
விடூதலைபெற ஒருபோதும்‌ முயலோம்‌. ௪டப்பொருளில்‌ இன்பத்தை 
நாடுதல்‌ அனைத்தும்‌ பேதைமை என்பதை மனிதன்‌ காணும்போது 
தான்‌ சமய வாழ்வு தொடங்குகிறது. மனித அறிவு முழுவதும்‌ சம 
யத்தின்‌ பகுதியேயாகும்‌. 

மனித உடலில்‌ நன்மை தீமைகள்‌ இரண்டும்‌ அவ்வளவு சம 
நிலையில்‌ இருத்தலின்‌, மனிதன்‌ தன்னை அவ்விரண்டினின்றும்‌ 
விடூுவித்துக்கொள்ள விரும்புதற்கு ஒரு சந்தர்ப்பம்‌ நேர்கிறது. 

பந்தமற்றவன்‌ ஒருகாலும்‌ பந்தமுறான்‌. அவன்‌ எங்ஙனம்‌ 
பந்தமுற்றான்‌ என்ற வினா தருக்கத்திற்கு மாறான ஒரு வினா. எங்குப்‌ 
பந்தமில்லையோ, அங்குக்‌ காரணமோ காரியமோ இல்லை. “கனவில்‌ 
யான்‌ ஒரு நரியானேன்‌. ஒரு நாய்‌ என்னைத்‌ துரத்திற்று.?? இதில்‌ 


488 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ௬டர்‌-| 
தாய்‌ என்னைத்‌ துரத்தியதேன்‌ என்று' நான்‌ வினவக்‌ கூடுமா? நரி 
கனவின்‌ ஒரு பகுதியாயிற்று. நாய்‌ அதனைப்‌ பின்தொடர்ந்த 
இயல்புதான்‌ ; ஆனால்‌, இரண்டும்‌ கனவைக்‌ சார்ந்தவை; இரண்‌ 
கற்கும்‌ வெளியே இருப்பு இல்லை. நம்மைப்‌ பந்தத்தினின்‌ றும்‌ வெளி 
யேற்ற விஞ்ஞானமும்‌ சமயமும்‌ முயல்கின்றன ; சமயம்‌ மிகத்‌ 
தொன்மையானது என்பது மட்டுமா ? அது மிகப்‌ புனிதமான 
மாகும்‌ என்ற மூட நம்பிக்கை நம்மிடத்துள்ளது. ஒரு வகையில்‌ 
அது மிகப்‌ புனிதமானதுதான்‌ ; ஏனெனில்‌, அற ஒழுக்கத்தை அதி 
உயர்‌ நிலையாக்குகிறது $ வி 
66 நெ 


க ்‌ i டத 
நீதமே இல்லை. அறியாமைத்‌ திரைகள்‌ 
்‌ நாம்‌ உண்மையாக , உள்ளவாறே தம்‌ ற 
தீதுக்கொள்வோம்‌, ந க 

ணர்வோம்‌. பலவற் 2 தி 
சற 


வும்‌ உடல ன்‌ i ய ர்ந்தி 
மருத்துவம்‌ செய்‌, “5 தலமும்‌ பெறும்‌ வரையும்‌ தொட 


வியவகாரிக நிலையில 3 CAT த்கும்‌ 
தன்மையில்‌ ர சு சிந்திக்கும்போது ன. இய 
இம்‌ என்றும்‌, ௪ம அளவிற்கு ருள்கள்‌ நம்மைப்‌ புண்படுத்‌; கூடும்‌ 


அருளுரை 469 


தயையும்‌ நலனும்‌ உதவுந்‌ தன்மையும்‌ வாய்ந்த அனைத்தும்‌ 
இணைந்த ஒரு கூட்டுப்‌ பொருளாகிய பண்பே இறைமையாகும்‌. 
அதுவே தனிக்‌ கருத்தாதல்‌ வேண்டும்‌. ஆன்மாவான நிலையில்‌ 
நமக்கு உடல்‌ இல்லை. ஆதலின்‌, “யான்‌ இறைவனே; நஞ்சு 
எனக்குத்‌ தீங்கு செய்யாது,?? எனல்‌ பொருந்தாக்‌ கூற்றாகும்‌. உட 
லும்‌ இருந்து நாமும்‌ அதைக்‌ காணுங்கால்‌, நாம்‌ இறைவரை 
உணராதவரேயாவோம்‌. ஆறு மறைந்தபின்‌ சிறுசுழி எஞ்சியிருத்‌ 
தல்‌ இயலுமோ? உதவி வேண்டுமெனக்‌ கதறு. உனக்கு அது 
கிடைக்கும்‌. உதவிக்காகக்‌ கதறினவன்‌ மறைந்ததையும்‌ உதவி 
செய்தவனும்‌ மறைந்ததையும்‌ கூத்து முடிந்துவிட்டதையும்‌ இறுதி 
யிற்‌ காண்பாய்‌; ஆன்மா ஒன்றே எஞ்சுகின்றகு. 

இதை ஒருமுறை இயற்றியபின்‌ மீண்டும்‌ வந்து, இச்சைப்படி 
விளையாடு. இவ்வுடல்‌ அப்போது தீங்கினை இயற்றவொண்ணாத நிலை 
யினை அடையும்‌; ஏனெனில்‌, தீய ௪த்திகள்‌ அனைத்தும்‌ எரிந்து 
போம்‌ வரை, முத்தி கைகூடுவதில்லை. மலம்‌ முழுதும்‌ எரிந்து 
விட்டது; எஞ்சுவது £ சூடும்‌ புகையும்‌ இல்லாச்‌ சுடரே. பழவினை 
யின்‌ தொகுப்புச்‌ சத்தியே உடலை நடத்திச்‌ செல்கின்றது ; ஆனால்‌, 
அது நன்றே செய்யவல்லது. ஏனெனில்‌, விடுதலை வருமுன்பே 
தியனவெல்லாம்‌ ஒழிந்துவிடுகின்றன. சிலுவைமீது மரிக்கும்‌ 
தருணத்திருந்த கள்வன்‌, தன்‌ பழவினைப்‌ பயன்களையே நுகர்த்‌ 
தான்‌. அவன்‌ யோகியாயிருந்து தவறிவிட்டவன்‌. பின்பு மீண்டும்‌ 
பிறக்க நேர்ந்தது; மறுபடியும்‌ அவன்‌ வமுக்கி வீழ்ந்து, கள்வ 
னான்‌; ஆனால்‌, அவன்‌ ஆற்றியிருந்த பண்டைய நல்வினை பமுத்‌ 
தது. முத்தி கைவருங்‌ கணத்தே அவன்‌ ஏசுநாதரைத்‌ தரிசித்‌ 
தான்‌. ஒரு மொழி அவனை உய்வித்தது. 

புத்தர்‌ தமது மிகு பெரும்பகைவனை முத்தனாக்கினார்‌; கார 
ணம்‌ யாதெனில்‌, அவரை (புத்தரை) அவ்வளவு பகைத்தமையால்‌ 
அவன்‌ இடையறாது அவரையே சிந்தித்து வந்தான்‌; அந்நினைவு 
அவனது உள்ளத்தைத்‌ தூயதாக்கிற்று. முத்திபெற அவன்‌ ஆயத்த 
மானான்‌. ஆதலால்‌, எக்காலத்தும்‌ இறைவரையே நினை. அது 
உன்னைத்‌ தூயோனாக்கும்‌. 

ப்‌ 1 ந 9 

[எமது அன்பிற்கினிய குரவர்‌ நடத்திய பாடங்கள்‌ இவ்வாறு 
முடித்தன. அடுத்த நாள்‌ அவர்‌ ஆயிரந்‌ திவுச்‌ சோலையை நீத்து 
நியூயார்க்குக்கு மீளலானார்‌.] ்‌ 


அமெரிக்க நாட்டுச்‌ செய்தித்‌ தாள்களில்‌ 
வெணி வந்துள்ள அறிக்கைகள்‌ 


பல்‌ சமயப்‌ பெருமன்றத்தில்‌ 


. ட த! 
(“டுபூக்கு? என்னும்‌ இடம்‌, அயோவா நகர்‌, டைம்ஸ்‌ (1i௱e5)த 
செப்டம்பர்‌ 29, 1893). 


உலகக்‌ காட்சி விழா, செப்டெம்பர்‌ 29—(சிறப்பு மலர்‌) 


பல்சமயப்‌ பெருமன்றம்‌ கடுமனக்‌ கசப்பு விளையும்‌ நிலை 
எட்டியது. மரியாதையாம்‌ மென்துகில்‌ புறத்தை மறைப்பில்‌ 
(அகத்தே கொதிப்பு எழுந்துகொண்டிருந்தது. ஜோக்‌ ம்‌ 
பாதிரியார்‌ இந்துக்களை கொடுமையாக நிந்திக்கவே, அதல ள்‌ 
கொடுமையாக இந்துக்கள்‌ நித்தித்தார்கள்‌. உலகம்‌ படைக்கப்‌ வர்‌ 
வில்லை என்று மொழிவது மன்னித்தற்கரிய பிதற்றல்‌ என்று த 
கூறினார்‌ ; ஆனால்‌, உலகிற்குத்‌ தொடக்கம்‌ உண்டெனல்‌ தா சி 
விளங்கும்‌ பொருந்தாக்‌ ர ்‌ ஆ 
யாக்‌ கண்டத்தின 


க பன்‌ நாம்‌ னுள்‌ 
பாதிரிகளின்‌ இயல்பைத்‌ திரித்துக்கூறி அவர்களைச்‌ சிறுமைப்படுத்தி 


- நியூமன்‌ என்னும்‌ ஆசிரியர்‌ குணா? ன்‌ 

ம்‌ சிற்றத்தைக்‌ ஒண்‌ எ எனைத்‌ கொடுத்தார்‌. கீழை நாட்‌? 
ரும்‌ சீற்றத்தைக்‌ தூண்டும்‌ பேரமைதி கொண்டும்‌, இகழ்ச்சி pe 
காட்டும்‌ முறுவல்கொண்டும்‌, “இப்படிப்‌ பாதிரியார்‌ இயம்புவதற்கு 
காரணம்‌ அவரது அறியாமையைச்‌ ர அயற்‌ ஸர 
விடை இறுத்தனர்‌. யத்‌ தவிரப்‌ பிறிதன்று, 


புத்தர்‌ வகுத்த தத்துவ மன்ற 


தப்‌ 

வி உங்களுடைய கொள்கை யாது?? என்று நேரடியாக பெளதிக 

ரறிஞர்‌ மூவரை நாங்கள்‌ உசாவிய Q ந வ த ப்‌ 
பிரகிருதி. இவற்றைப்பற்றிய பாமுது, ழ்‌ தி 


அறிக்கைகள்‌ 491 


ஆழ்ந்து ஊன்றி நிற்கும்‌ தங்கள்‌ கொள்கையைத்‌ தெள்ளத்‌ தெளி 
வாக வனப்பு மிக்க மொழியில்‌ அவர்கள்‌ வழங்கினார்கள்‌. 

[இதை ஒட்டியே “புத்தர்பால்‌ உலகம்‌ கொண்ட கடன்‌? என்ற 
கட்டுரையின்‌ சுருக்கம்‌ படிக்கப்பட்டது. 

இதற்கு அணிந்துரையாகச்‌ சிங்கள மொழியில்‌ இயற்றப்பட்ட 
மங்கல வாழ்த்துக்‌ கீதத்தை இவர்‌ இசைத்தார்‌ என்ற செய்தியை 
வேறு வாயிலாக நாங்கள்‌ அறிகிறோம்‌. பிறகு இந்தக்‌ கட்டுரை 
தொடர்ந்து செல்கிறது.] 

இவருடைய - (தர்மபாலருடைய) முடிவுரை - சிக்காகோப்‌ 
பேரவையினர்‌ அதுகாறும்‌ கேட்டிராதபடி அத்தகைய அழகிலை 
யுடையதாய்‌ அமைந்தது. அதனை டெமாஸ்தனீஸ்‌ என்பவரும்‌ விஞ்‌ 
சினாரல்லர்‌. 

சொற்போர்‌ வளர்க்கும்‌ கூற்றுகள்‌ 


இந்து துறவியாரான சுவாமிவிவேகானந்தருக்கு நாங்கள்‌ எதிர்‌ 
பார்த்த பேறு அன்று வாய்க்கவில்லைபோலும்‌ ! அவர்‌ வழக்கமான 
மனநிலையில்‌ இல்லாதவராய்‌, அதனை விரைவில்‌ வெளிப்படுத்திக்‌ 
காட்டியவர்போலத்‌ தோன்றினார்‌. அவர்‌ ஆரஞ்சு சிவப்பான உடை 
யில்‌ பொலிவுற்று விளங்கினார்‌ ; அவர்‌ திருச்சென்னி மீது சற்று 
வெளுத்த மஞ்சட்பாகை திகழ்ந்தது. கிறித்தவ நாடுகளைக்‌ கடுமை 
யாகத்‌ தாக்கும்‌ முறையில்‌ அவர்‌ வாதப்போரில்‌ குதித்தார்‌. பின்‌ 
வரும்‌ சொற்கள்‌ அவர்‌ உதடுகளினின்று வெடித்தெமுந்தன: “கீழை 
நாட்டிலிருந்து வந்து இந்த அவையில்‌ நாள்‌ தவறாது வீற்றிருந்து 
எங்களைக்‌ கிறித்தவ சமயத்தைத்‌ தமுவத்தான்‌ வேண்டும்‌ என்று 
சலுகை காட்டும்‌ முறையில்‌ பேசி வருகின்றார்கள்‌. ஏனெனில்‌ 
கிறித்தவ நாடுகளே தழைத்து ஓங்கி நிற்கின்றனவாம்‌. நாங்கள்‌ 
சுற்றி நோக்குகின்றோம்‌ ; இந்த வையகத்தில்‌ கிறித்தவ நாடுகளுள்‌ 
மிக்க செழிப்புற்றிருப்பதாக நாம்‌ காண்பது இங்கிலாந்தேயாகும்‌- 
மேலும்‌, அந்நாடு 250,000,000 ஆசிய நாட்டினரின்‌ தலைகள்மீது 
அமர்ந்து வல்‌ செலுத்துகின்றதாம்‌. முன்‌ நிகழ்ந்த சரித்திரக்‌ 
காட்சிகளுக்கு எங்கள்‌ கண்கள்‌ விரைந்தன. கிறித்தவ ஐரோப்பாக்‌ 
கண்டத்தின்‌ திரு, ஸ்பெயின்‌ 
னின்‌ செல்வத்‌ தொடக்கம்‌ மெக்ஸிக்கோமீது இந்நாடு படையெடுத்‌ 
ஆக்கமோ, சகோதர 
முகின்றது. இத்தகைய 


492 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 


கொடிய கடூவிலை கொடுத்துத்‌ தன்‌ இம்மைச்‌ செமுமையைப்‌ பெருக்க 
எந்த இந்துவும்‌ விழையான்‌.?? 
* கு #7 
இத்தகைய வெஞ்சொற்கள்‌ விரிந்துகொண்டே போயின. அடுத்‌ 
தடுத்துப்‌ பேசுகின்ற சொற்பொழிவாளர்களும்‌ வாதுக்கிமுக்கும்‌ 
உணர்ச்சியை வளர்த்துக்‌ கொண்டே போனார்கள்‌ போலும்‌ ! 


(“அவுட்லுக்கு? (011௦௦1) என்ற செய்தித்தாள்‌, அக்டோபர்‌ 7, 1898) 


- இந்தியாவில்‌ கிறித்தவர்களின்‌ பணி? என்னும்‌ பொருள்‌ 
ஆராய்ச்சிக்கு வரவே, ஒளி மிக்க காவி உடை அணிந்த சுவாமி 
விவேகானந்தர்‌ மூரி நிமர்ந்து நின்று பேசலுற்றார்‌. கிறித்தவர்‌ 
களின்‌ ஞானப்‌ பணியை அவர்‌ தாக்கிப்‌ பேசினார்‌. இப்படித்‌ தாக்கி 
மொழிந்ததைக்‌ கொண்டு அவர்‌ கிறித்தவ சமயத்தை உள்ளவாறு! 
அறிய முயன்றாரில்லை என்பது தேற்றம்‌ என்றார்கள்‌. பல்லாயிர 
ஆண்டுகளாகத்‌ தாம்கொண்ட நம்பிக்கைகளிலும்‌, இனக்கோட்ட! 
களிலும்‌ ஊறிக்‌ கிடந்த கிறித்தவப்‌ பாதிரிகள்‌ தம்முடைய (விவேகா 
னந்தரின்‌) மதமான இந்து சமயத்தை உணரவேண்டிய மூய்தி” 
களும்‌ செய்யவில்லை என்று கூறத்‌ தமக்குரிமை உண்டு என்று பதில்‌ 
இறுத்தார்‌. தம்முடைய கருத்துப்படி, இந்தப்‌ பாதிரிகள்‌ தங 
ளுடைய புனிதமான கொள்கைகள்‌ மீது நிந்தனை களைப்‌ பொழிய 
வும்‌ தம்முடைய நாட்டூ மக்களின்‌ தூய்மையான நல்லொழுக்க” 
களையும்‌ ஆன்மிகச்‌ சிறப்பையும்‌ வேரறுக்கவும்‌ வந்தவர்களே தலத்‌ 
வேறல்லர்‌ என்று விளம்பினார்‌. 
* 


He 3. 


('ஒரிட்டிக்கு?, (ம்ப அக்டோபர்‌ 7, 1898) 
பல்‌ சமயப்‌ பெருமன்றத்தில்‌ காட்‌ 
பொலிவால்‌ மக்கள்‌ உள்ளத்தை மிக 
நாட்டுப்‌ புத்த பிக்குவான தருமபாலரும்‌ இந்து துறவியாரா 


சுவாமி விவேகானந்தரும்‌ வரல டும்‌ 
“ஜர்‌ ரவ ஆவார்கள்‌, 2 ப்ப்பொருளை நா 
பாதையில்‌ இல ன்‌ மெய்ப்பொரு 


ங்‌ பு 2 க மாகில்‌; 
அவற்றைப்‌ புறக்கணித்து மனக்கோட்டமின்‌ இத்‌ ட முறை 
யைக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌ ; மன்னுயிரனை த்தின்‌ மீதும்‌ அன்பிற்‌ 
காகவே அன்பைப்‌ பொழியுங்கள்‌ ; அச்சமின்றி நீங்கள்‌ கொண்ட 
“குதி காட்டும்‌ கருத்துகளை வெளியிடுங்கள்‌; தாய வாழ்வு நட்‌ 


சி அளித்தவர்களுள்‌ தோற்ற 
வும்‌ ஈர்த்தவர்கள்‌ இலங்‌ 


௫. 


அறிக்கைகள்‌ ட 
துங்கள்‌. உண்மையாம்‌ பரிதி உமக்கு ஒளியை உதவட்டும்‌,” 
என்று முன்பு மொழிந்தவர்‌, மனத்தை உறுத்தும்‌ வண்ணம்‌ 
மொழிந்தார்‌. இந்தப்‌ பேரவையில்‌ ஆற்றப்பட்ட சொற்பொழிவுகள்‌ 
சுருக்கமாயினும்‌, நாவன்மையை நன்கு புலப்படுத்தின. அவற்றின்‌ 
வெற்றிகரமான ஊக்கம்‌ அப்பாலோ கழகத்தார்‌ (இறைவா போற்றி! 
இறைவா போற்றி !” என்று இசைத்த மங்கல கீதத்தில்‌ முடிவடைந்‌ 
தது. பேசியவர்களுள்‌ இந்து துறவியாராகிய சுவாமி விவேகானந்த 
ரைப்போலப்‌ பல்சமயப்‌ பெருமன்றத்தின்‌ நோக்கத்தைப்பற்றியும்‌ 
அதன்‌ குறைகளைப்பற்றியும்‌ அது உள்ளத்தின்மீது செலுத்திய மிக்க 
சிறப்பு வாய்ந்த ஆட்சியைப்பற்றியும்‌' ஒருவரும்‌ உரைத்திலர்‌. அவர்‌ 
புரிந்த சொற்பொழிவை முற்றிலும்‌ அப்படியே வரைகின்றேன்‌ ; 
ஆனால்‌, அவையோர்களின்‌ மனத்தை எப்படி அது கொள்ளைகொண் 
டது என்பதைக்‌ குறிப்பாகத்தான்‌ என்னால்‌ இயம்ப இயலும்‌. அவர்‌ 
ஆண்டவரின்‌ அருளும்‌ உரிமையும்பெற்ற சிறந்த நாவலர்‌. பொருட்‌ 
செறிவும்‌ இசைக்கட்டும்‌ கோப்பும்‌ பொருந்திய ஆர்வமிக்க அவர்‌ 
சொற்றொடர்களுக்கு இன்பம்‌ பயக்கும்‌ வண்ணத்தில்‌, மஞ்சளும்‌ 
ஆரஞ்சும்‌ கலந்து விரியும்‌ ஒவியமனைய பின்னணியில்‌ ஆற்றலும்‌ 
அறிவும்‌ காட்டும்‌ அவர்‌ திருமுக மண்டலம்‌ பின்‌ வாங்கவில்லை... 
[சவாமிகளின்‌ இறுதிப்‌ பேச்சின்‌ பெரும்பகுதியை மேற்கோளாகக்‌ 
கொண்ட கட்டுரை இன்னும்‌ தொடர்கிறது.] 
கண்கூடாகக்‌ காணக்கூடிய இந்த மாபெரு மன்றத்தின்‌ விளைவு 
யாதெனில்‌, அயல்‌ நாட்டு ஞானப்‌ பணியாளர்பால்‌ இது எழுப்பிய 
உணர்ச்சியேயாகும்‌. அரைகுறையாக இறைநூலைக்‌ கற்றவர்களை 
அறிவும்‌ கல்வியும்‌ முதிர்ந்த கீழ்த்திசைப்‌ புலவர்களுக்குப்‌ போதிக்‌ 
கும்படி அனுப்பும்‌ மிகவும்‌ ஒவ்வாத முறையை இதுபோல ஆங்கிலம்‌ 
பேசும்‌ அவையோர்களுக்கு எந்த அவையும்‌ மனத்தில்‌ நன்கு 
அமுத்தமாய்ப்‌ பதியும்படி எடுத்துக்‌ காட்டவில்லை. ௪மயப்‌ பொறை 
யோடும்‌ மனப்பரிவோடுமே அவர்களுடைய கொள்கையை 
அணுக உரிமை பெற்றிருக்கிறோமே தவிரப்‌ பிறிதில்லை. அறிவுரை 
சீ வழங்கி மக்களைத்‌ தூண்டுவோர்கள்‌ இத்தகைய உயர்‌ ந்தஇயல்பு 
களைப்‌ பெறவில்லை. புத்த சபை 


(அறிவொளியை) அடைகின்றனரோ அவ்வண்ணமே நாமும்‌ 


ட்‌ ரம்‌ என்ற உண்மையை நாம்‌ உணர 
வேண்டும்‌. ஓர்‌ இதய இயைபு வாயிலாக மிகக்‌ சிறந்த ஆதிக்‌. 


கத்தை செல்வாக்கை-எய்துதல்‌ இயலும்‌ 


494 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ சுடர்‌- 1 


(சிக்காகோ, அக்டோபர்‌ 2, 7998) 
லூயி மன்றோ 


[நடந்த பேரவையின்‌ தனிச்‌ சிறப்பைப்பற்றிப்‌ பல்வேறு மத 
சார்பில்‌ வந்தவர்கள்‌ தங்கள்‌ உணர்ச்சியையோ கருத்தையோ 
எடுத்துக்‌ கூறுமாறு 1893-ஆம்‌ ஆண்டு, அக்டோபர்‌ திங்கள்‌; 
1-ம்‌ நாள்‌ வெளி வந்துள்ள “நியூயார்க்கு வோர்ல்‌டு? (The New York 
World?) என்னும்‌ பத்திரிகை வேண்டிக்கொண்டதற்கு இணங்க 
சுவாமி விவேகானந்தர்‌ கீதையிலிருந்தும்‌, வியாசரிடமிருந்தும்‌ சில 
வரிகளை உதவினார்‌.] 

- “முத்துமாலையில்‌ ஊடுருவிச்‌ செல்லும்‌ நூலேபோல ஓவ்வொரு 
சமயத்திலும்‌ திகழ்கின்றவன்‌ நானே.!? தெய்வத்தன்மை வாய்ந்த 
வர்களும்‌ பூரணத்தை எய்தியவர்களும்‌ தூய்மை அடைந்தவர்‌ 
மான சான்றோர்கள்‌ எல்லாச்‌ சமயங்களிலுமே காட்சி அளிக்கி்‌ 
ரூர்கள்‌. அக்காரணம்‌ பற்றியே அவர்கள்‌ அனைவரும்‌ ஒரே மெ" 
பொருளினிடம்‌ நம்மை நடத்திச்‌ செல்கின்றார்கள்‌. நஞ்சிலி௫ும? 
அமுதம்‌ பிறக்க இயலுமோ ? 


பொருட்குறிப்பு அகராதி 


௮ 
அக்பர்‌ - 22, 164 
பக்‌ - 38 ந்தி 
ப ம- 4 
கோள்‌ - 22, 141, 162, 164, 
224 க்‌ 
அஞ்ஞோயவா தம்‌ - 6, 2. 
அஞ்ஜேயவாதி - v; 409, 416 
ப பக்த 71 ரட்‌ 
அத்திரி முனிவர்‌ - 
தட்டப்‌ (இதன்‌ பெருமை)- 
139, 383400 ல்‌] 
அதிருஷ்டம்‌ (இதன்‌ விளக்கம்‌) 
421 , 
அந்தணர்‌ (இவருடைய குணங்‌ 
கள்‌) - 53 க்‌ 
அநசூயை - 448 
படு (இதன்‌ விளக்கம்‌) - 310 
ட அத -407 i 
அபரோக்ஷ்‌ ஸாக்ஷாத்காரம்‌ 
(மெய்யுணர்வுக்‌ காட்சி) - 407 
அபேதானந்தர்‌ - ஆர 
அம்பின்‌ சத்தி - 70 
அமர்க்கர்‌ - 86, 88 
அமரத்துவம்‌ - 144 
அமெரிக்கா (இந்நாட்டின்‌ 
சிறப்பு) - 244, 245. த்‌ 
அமெரிக்காவில்‌ (பல சீடர்கள்‌) - 
Xy Xi 
அயர்லாந்துக்காரன்‌ (இவன்‌ 
நிலை) - 220 
அயோத்தி - 34, 163 
அரசன்‌ (இவனுடைய இயல்பு 
கள்‌, கடமைகள்‌) - 162, 185, 
186, 187, 188 
அரிஸ்டாட்டில்‌ - 4 
அருச்சுனன்‌ (விவேகானந்தர்‌ 
5 அத்த வீரன்‌) - ர, கர, 53, 
34, 55,56, 66, 68, 71, 289, 
300, 378 


>} 


அருந்தவம்‌ (இதனால்‌ முத்தி 


அடைய முடியும்‌) - 3 
அரேபியர்கள்‌. - 145, 175, 483 
அல்லிப்பூ - 373 


அலெக்ஸாந்தர்‌ - 229 

அவதூத கீதை - 448 

அவுட்லுக்கு - 492 

அவுரங்கசீபு - 164 

அறியாதவன்‌ (சிரத்தை இழந்த 
மனிதன்‌) - 221 

அன்பின்‌ பரிணாம லை - 302, 
303, 304, 305. ப்‌ 

I] தகளியா (இயற்பா) - 
277111 


அனுமான்‌ (விவேகானந்தரின்‌ 
இலட்சிய புருஷன்‌)- iv; xv, 39, 
40, 41, 42, 286, 387 
“ரத்தி (இதன்‌ விளக்கம்‌) - 
255 
ாத்தியாயி (எட்டு நாளில்‌ 
சுவாமிகள்‌ ந்‌ ர்‌) - xiii 
அஸ்ஸாம்‌ த்தார்‌) Xiii 
ல்‌ பிரம்மாஸ்மி - 414 
ஹ்ம்ஸை 0 முக்‌ 
சோத ன லு முக்கிய 
மான்‌, (தீமைத்‌ தத்துவம்‌) 
அிஹுரமஸ்தா - 23 


fi ர்களுக்கும்‌ 
பணக ல்‌ 
பாடு) - 19 மெள்ள வேது 
ஒப்தர்கள்‌ - 437 


“ஆடவர்கள்‌ ( இவ 


496 விவேகானந்தரின்‌ 9 


ஆப்த வாக்கியம்‌ -7 
ஆயிரம்‌ தீவுப்‌ பூங்கா - 355 . 
ஆர்நால்டு (மக்களை மூன்று 
வகையாகப்‌-பிரித்தல்‌) - *V 
காட்டு (நன்மைத்‌ தத்துவம்‌)- 


ஆரியன்‌ - 150 

ஆரிய சமாஜம்‌ - 189 

ஆரியப்‌ பண்பாடு - 156 

விருத்தி - 252 

ஆழ்வார்‌ - டர்‌ 

ஆறு தரிசனங்கள்‌ 400 

ஆறாவது உணர்வு - 400 

ஆன்ம ஞானம்‌ (தனித்த மனித 
னுக்கு மட்டுமன்றிச்‌ சமுதா” 
யத்திலும்‌ நடமாட வேண்‌ 
டும்‌) - 14 

ஆன்மா (இதன்‌ இலக்கணம்‌) - 
10, 11, 15 

ஆன்மிக ஆராய்ச்சிக்‌ கல்லூரி - 

ஆனந்தத்தின்‌ மக்கள்‌ - 12 


இ 
இங்கர்சால்‌ - 454 
இங்கிலாந்தில்‌ (ஞானப்‌ பயிர்‌ 
தழைத்தது) - 5 
இங்கிலாந்தின்‌ பண்பாடு - 200 
த்க்‌ பு = ali 
டம்‌ வரும்‌ முறை - 387 
இந்திரப்‌ பிரஸ்தம்‌ - 55 
இந்திரன்‌ - 77; 78 
இந்திய மாதர்‌ (இவர்களைப்‌ 
பற்றி விளக்கம்‌) - 100, 114 
இந்தியாவின்‌ இலட்சியப்‌ பெண்‌ 
மணி (தாய்‌) - 105 
இந்தியாவின்‌ கலைச்‌ செல்வம்‌ - 
ல, 127 
நதியாவின்‌ சங்கீ ம்‌ (அதன்‌ 
பூரண நிலை) - 127 ட்‌ 
இந்தியாவின்‌ சூழ்நிலை - 230 
ம்‌ வரலாறு - 146 
து மக்கள்‌ பு ச்‌ 
விற்று 0 ர்‌ 


ரன்‌ 


அம்‌ சட்ர்‌-॥ 


யசுநாதர்‌ - 25, 72, 73, 129, 
இர, 335, 354, 355, 362, 364, 
369, 391, 408, 447, 451, 454; 
455, 479, 485 
இரணியகசிபு-85, 86; 87, 88, 89 
ரணிய கர்ப்பம்‌ - 279 
ராச சூய யாகம்‌ - 279 
இராச புத்திரரின்‌ ஆட்சி - 165 
ராஜ யோகம்‌ - 403 
இராமகிருஷ்ணர்‌ - iy ii, Vo Vi, 
vii, vin, XV; XVii; xviii, XIX; 
146, 208, 270, 278, 355, 362 
373, 380, 382, 383; 384, 385, 
388, 422, 464 
ரம ராஜ்யம்‌ - 379 
அன்‌ -iv, 34. 36, 38, 39 
40, 43, 45, 46 லுங்க 
இராமா (உயிரளிக்கும்‌ மந்திரம்‌) 
- x; 163, 164, 286, 326 
இராமாயணம்‌ - 1, 30; 79 
இராமானந்தர்‌ - 158 
இராமானுசர்‌ - 1; 
157, 172, 189, 255, 424 
259, 281, 387, 400, 404, “௪52 
425 
ராவணன்‌ - 39 ட 
இருந்தது பண்டொரு சாலே 
392 


இரேனியர்‌ - 175 ர்‌ 

இலக்குவன்‌ - 35, 3 ்‌ ட்‌ 

இலங்கை 25, (இதன்‌ சித்திரம்‌) 
43 


இலவ குசர்‌ - 45 

இலாகூர்‌ - 159 திகில்‌ 

இன்குஸிஷன்‌ (inquisition. 
மதத்தின்பொருட்டூப்‌ . 71 
பிறரைத்‌ துன்புறுத்தல்‌ - 

இஷ்ட தெய்வம்‌ - 435 , 

இஷ்ட நிஷ்டை (இதன்‌ 
கம்‌) - 284, 285, 286 


ஈ 

ஈச்வரப்‌ பிரணிதா - 254 னத்‌ 

ஈசனை அஞ்சுதல்‌ (ஞீ 
தொடக்கம்‌) - 389 


விளக்‌ 


த, 


பொருட்குறிப்பு அகராதி 


உ 


ச்சாடனம்‌ (பிறரை அழித்தல்‌) 
உச 
ட்‌ த்‌ ஞானஸ்நானம்‌ 
உண்‌ 
620௮ ட 
ா (நாம்‌ அளிப்ப ள்‌ 
கற்கள்‌. விவிலிய நூல்‌) 
- 24 68 
த்து வம்‌ 161, 266, 235 
கட்டர்‌ - 50, 51, 55) 36 57, 
“ஸ்‌ டர்‌ 163, 164, 187 
ம] பநிடதம்‌ - v, Vili; xii, xvi, 
ல 157, 408 
உபய பார தி-223 பதிவு. 
உருவ வ பற்றிய 
ர்ச்சை) - 18, ட ள்‌ 
ரப்பர்‌ (இது போன்ற ராஜ்‌ 
யங்கள்‌ அழிவுறுகின்றன) ம்‌ 
123, 197,229, 331 
உலோகாயதம்‌ - 205, 373 


றைகள்‌ (பெண்பாலா 
ட்‌ வழங்கும்‌ வெவ்‌ 
வேறு முறைகள்‌) 08 
எ 
எகிப்தியர்‌ - 175, 176 
எகிப்து - 218 
எகோவா - 23 ம்‌ 
எங்கள்‌ குருநாதர்‌ - 336, 337, 
338 


எப்பொருள்‌ (குறள்‌) - ரர்‌ 
எமர்சன்‌ (கீதை ஜேலமாக இவர்‌ 
பெற்ற பேறு) - 71 


எலிசபத்‌ - 126 
ஏ 
ஏகம்‌ முதற்‌ (கம்ப இராமாய 
ம்‌, பாலகாண்டம்‌) - xii 
டி 


ஓம்‌ (இதன்‌ வூ - i 
227, 280, 281 70) - xxvi, 
ஓம்‌ தத்‌ ஸத்‌ - 481 


497 


ஒளடூ - 34 
க 
.. (வீரனுடைய லட்சி 
யம்‌) - 4 
கடோபநிஷத்‌ - 220, 445 
கண்டா கர்ணன்‌. - 390 
கண்ணன்‌ (பிருந்தாவன 
ணனை விடக்‌ குரு 
கண்ணனிடம்‌ 
xvii, xxiv, XXVi, 56 
கண்ணபிரான்‌ _ | ந 
74, 75, 76 79, 92 151 355 
371, 378, 379} 382, 388 2927 
453 


டர நூல்‌ (இது வந்த விதம்‌). 

கபிலர்‌ - 261 

கபிர்‌ - 158, 189 

கம்ஸன்‌ - 13,12 

கம்பர்‌ (அயோத்தியின்‌ வரு 
ஊனை) = xii 

கருத்துண்மை வாதி - 410 

கரும காண்டம்‌-26 

கரும யோகம்‌ (இதன்‌ விளக்‌ 
~ XXViij 

கல்கத்தா (விவேகானந்தர்‌ அர 
சாங்கக்‌ கல்‌ யில்‌ ந 
தவர்‌) - டூ. “எரியில்‌ வல 

கல்வி (ஆடவர்களுக்‌, 5 பெஷ்‌ 
ச களுக்கும்‌) - 121. சப்‌ 

கல்வி ர 


கம்‌) 


498 


கா 

கா. கி. (ஆராய்ச்சிக்‌ குழகங்‌ 
LSS 

காந்தாரி - 75, 79 

கார்த்தேஜ்‌ - 175 

காரண காரிய விதி - 147 

கான்டு - ஏ, 419 

கானா - 223 


கி 


கிராமப்‌ பஞ்சாயத்து - 166 
தம்‌ (இதன்‌ நாகரிகம்‌) - 228, 
கிரீஸ்லந்து - 129 
கிருபர்‌ - 198 
ருஷ்ணன்‌ - 13, 14,221,222, 
3522 187, 260, 271, 274) 280. 
289, 300, 323, 326, 355 
ரேக்கர்கள்‌ - 145 
கிரேக்க சாதியினர்‌ - 136 
கிரேக்க நாடு - 123, 228, 331 
கிழக்கிந்திய சங்கத்தார்‌ - 174 
கிறித்து - 22, 356, 360, 361, 
374, 288, 389, 391, 392 409; 


453, 45 

“றித்தமதத்தில்‌ திரிமூர்த்திகள்‌ 
கீ 

க்‌ xiii, xxvi; 


72, 151, 1575 271, 
382, 459, 494 


50, 71, 
274, 278, 


கு 
குஜராத்தில்‌ - 184 
குட திசைக்கும்‌ குண னை 
ஐம்‌ உள்ள வேறுபாடு - 47, 
4 
குண்டலினி - 387 
குண திசையும்‌ குட 
கலத்தல்‌ - பர 
குந்தி - 54, 75, 79 
குமரி (விவேகானந்தர்‌ அம்மை 
யைத்‌ தரிசித்தல்‌) - 1% 


திசையும்‌ 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌_சுடர்‌- | 


குமாரி முல்லர்‌ - 217 
குமாரிலர்‌ - a 

ர்‌-ஆன்‌ - ஏ, 
குவ்சியம்‌ - 265, 266, 267 
குரு கோவிந்தர்‌ - 158 இ 
குருடுக்கு வழிகாட்டும்‌ த்‌ 
குருதேவர்‌ - 362, 3705 
குருமார்‌ வளர்ச்சி - 22 
குருக்ஷேத்திரம்‌ - 1 1 விளக்‌ 
குலமுறை வழி (இத 

r 9 2 த்‌ ந்தை: 

ந்தை மனிதனுக்குத்‌ தந்‌ 

2219. 


கே 
3113 
கேசவ ௪ந்திரசேனர்‌ 
கை 
36 தைப்‌ 
தில மணம்‌ ட ட 
பற்றி) - 115; இவர்கள்‌ தி 
கைம்பெண்கள்‌ 02 
புகுதல்பற்றி) 
கொ ட 
்‌ 2 
கொலம்பஸ்‌ மண்ட! 
கொலம்பியா - 
கோ 
ப்பறி 
AE 211 சிறுவளை ்‌ 
காப 7 i 
றிய கதை) - ச ந்றைப்‌ பற்‌ 
கோயில்கள்‌ 
கருத்து) - 19 
கெள 


கெளதமன்‌ - 391 
௪ 
- 8, 76 
சகாதேவன்‌ - 66; 6 பா 


சகுணப்‌ பிரம்மம்‌ - 
சகுனி - 57 


பொருட்குறிப்பு அகராதி 


ப்கரர்‌ - xvii, xxvi 15551156; 
டத 172, £189, 260, 283, 
(ஆகாரத்திற் 


கு விளக்கம்‌) 
288, 403, 404, 405, 406, 407, 
414, 421, 422, 424, 425, 430 
1 ஈஷ்யம்‌ - 412 ம்‌ 
ர்ந்து (விவேகானந்தர்‌ 
பிறந்த தினம்‌) - ப$) 
*டவாதியர்‌ - 394 . 
ஈத்திகளின்‌ இணைக்கரவிதி - 
395 
சத்திய காமர்‌ - 198, 456 
ண்ட 59, 61, 62, 
சதானந்தர்‌ ரன 
சந்திர குப்தர்‌ - த 
சப்த ரிஷிகள்‌ (இவர்களுள்‌ விவே 
கானந்தர்‌ ஒருவர்‌) - 
சமணம்‌ - ஸ 
சமயங்கள்‌ (இவற்‌ 
விவேகானந்‌ 


மார்க்கம்‌ 
) 72 
சமஷ்டி - 238 

*மூக்‌ கலவா தழ்‌ - 197 
சர்வ சமயம்‌ 29 
சர்வ 


(Concord 


499 
சாதி (இதற்கு விளக்கம்‌) - 213 
214, 215 
சாதிப்‌ பிரிவு - 102 
சாந்தர்‌ SEY 88 
சார்வாகர்‌ - ன 
டியர்‌ - 175 
சாவித்‌ $, 59, 60, 61 
63, 64, 65, 20 


6, 210, 223 
3 » 5 ்‌ 
சான்பிரான்ஸிஸ்கோ * 126 


சி 


(இந்த நகரில்‌ சுவாமி 

ணீர்‌ வடித்தல்‌)- பரப்‌, 
xxi, 1, 244, 494 

சிங்காரவேலு 


முதலியார்‌ (விவே 
கானந்தர்‌ தொட்‌ 


62, 


சிக்காகோ 
கள்‌ க்‌ 


(மனன முதலி 
யவை) - 402 


ம்‌ 
“டன்‌ (இவனுக்கு வேண்டியவை 
தூய்மை ட்‌ 


உண்மை குலி 
யவை) - 268 மத 
சீதா ( ன்ற பெயருக்கு வ்‌ 

கம்‌) - 35 
சீதை ல்‌ 353 5 39, 40, 41, 42 

43, 44, லட்சியப்‌ ட்ட 

மணி) - 4 47 
சீனர்‌ - 175 
சீனா - 175, 176 

௬ 
சுக்கிரிவஷ - 43 
சுப்வவர்‌ = XVii 
*ப்பிரம த்‌ 
சுமோ யர்‌ _. 1790ம்‌ 212 
சுயம்வ - 

35, 51 (இதன்‌ விளக்கம்‌) 
ப்‌ (இதன்‌ விளக்கம்‌ 
சுவேத ௫ 

னம்‌) - 439 இவருடைய க 
சுவேதா. வதர உப 


500 


சூ 
சூத்திரர்களின்‌ நிலை - 195; 196, 
197, 198 
சூபி மாடல்‌ - 392 
சூபியர்‌ - 405 


செ 
சென்னை (சுவாமிகள்‌ விஜயம்‌ 
செய்தல்‌) - 3611 
சை 
சைதன்னியர்‌ - 158, 189 
சொ 


சொராஸ்திரியர்கள்‌ - ௬௩, 2; 6, 4, 
77 


ஞா 

ஞாதிரு ஞேயம்‌ ஞானம்‌ (இம்‌ 
முப்பொருள்‌ விளக்கம்‌) - 399, 
404, 449 

ஞான காண்டம்‌ - 25 

ஞான பூமி - 126 

ஞான யோகம்‌ - 446 

ஞான வாழ்க்கை( இந்தியாவுக்கு 
உயிராய்‌ அமைவது) - 189 

ஞான ஸ்நானம்‌ - 447 


டா 
டார்ஜிலிங்‌ - 217 
டி. 
டிராய்‌ - 175 
டெ 


டெட்ராய்ட்‌ - 128... _ 
டெட்ராய்ட்‌ ஈவினிங்‌ நியூஸ்‌ - 
128 
டெமாஸ்தனிஸ்‌ - 491 
டே 


டேயோ - 479 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ ௪ 


ர்‌-1 


டை 
டைம்ஸ்‌ - 49% 
ற்‌ (கீழை நாடு 
தட்சிணோச்‌ ஆன்‌ இடம்‌) - 1; 
வெற்‌ 
11 ஒர 
தமயந்தி - 21036 
தயரதன்‌ - 3491 
ர்ம பாலர்‌ “. தது (கீதை) - 278 
த்தது அத்‌ னார்‌ 
த ஜ்‌ 
221 2 2 
தருமராஜ 69, 74 ட்ட 
(இந்திரனுக்கும்‌ 27 சவர்க்கத்‌ 
ற்‌; நாயை லுதல்‌ 
திற்கு ௮ த்துச்‌ செல்லு 
ற்கு 
-77, 78) 79 
தா 
தாது - 158 ரல்‌) - 721. 
தாம்‌ இன்புறும்‌ நாட்டல்‌ 


தார்த்தர்‌ - ! 
ல்‌ காணி. 

த்‌ - 176; (இதி ங்க ) 

LA ச. - 

420 D க்கம்‌) 
தியானம்‌ (இதன்‌ வில்‌ 

253 _ 136 
திராவிட மொழி 0 | ர்‌ 
திராவிடர்கள்‌. 50, 51; 

ருதராட்டி i 

57, 68, 74 7° இவற்? 
திருமணங்க 76 


பொருட்குறிப்பு அகராதி 


து 


துகிதர்‌ (இச்சொல்லிற்கு விளக்‌ 

கம்‌) - 117 ழ்‌ 
மத்சேனன்‌ - 

அறியேன்‌ - 51, 55, 56, 57 
65, 69, 71 

துருபதன்‌ - 52, 5 

துரோணர்‌ - 50, 71, 198 

துவைதம்‌ - 415 

துவைதிகள்‌ - 357, 389, 390 

துளசி தாசர்‌ - 286 


தூ 
தூயோர்‌ பாடல்‌ - 448 
தெ 
தெய்வத்தன்மை - (The Trinity) 
484 


தே 
தேவேந்திரநாத்‌ தாகூர்‌ (இவரை 
மைகானந்தர்‌ உசாவுதல்‌) -ர 
தேவி பாகவதம்‌ - 310 வவட 
தேவியம்மை (வழிபாடு) - 387 


[12] 
நகுலன்‌ - 65, 66, 68 
மகிகேதசு - 220 


அர நாரணர்‌ - ர 
ரேந்திரர்‌ (இவர்‌ குடும்பத்தின்‌ 
சிறப்பு) - 1, ந, ஸ்‌ 


LY 


பாசத்து - 72, 73, 129 360 
நாத்திக வாதம்‌ - 6, 22 


ததேவர்‌ - -ரர்‌, 31, 33 60 
௫18 238, 249, 50,” 362, 


501 


நாராயண - 92, 244, 258... 
நான்‌ (இதற்கு விளக்கம்‌) - 8 
நான்‌ (எமுத்துக்களுள்‌) - 280 
நானக்கு (குரு) - 158, 189 


5 


ந்ருஸிஹ்ம (உப நிஷத்து) - 304 
ஙி 


நியுமன்‌ - 490 

நியூயார்க்கு - 132, 210 
நியூயார்க்கு வொர்ல்டு - 404 
நிர்விகற்ப சமாதி = Vii, xii, xvii 
நிவிருத்தி (இதன்‌ இலக்கணம்‌) 


நிவேதிதை - XXX 
நிறை மனிதன்‌ (இதற்கு இலக்‌ 
கணம்‌) - xii, xvii 
நிஷ்டை - 467 
நீ 
நீதி நூல்‌ - 120 
நீர்‌ நீங்கள்‌ (இவற்றை வழங்கும்‌ 
முறை) - 118 
ப 
பகவத்‌ கீதை (இதைப்‌ புகழ்தல்‌. 
இதற்கு இராமகிருஷ்ணர்‌ 
அளித்த விடை)-208, 427, 436 
க ல்‌ ட - 200 
பததி முக்கோணம்‌) -311, 312 
313, 314 ர்‌ 
பத்தி (பலவிதப்‌ பத்திகள்‌) “319, 
320, 321, 322, 323, (இதற்கு 
இலக்கணம்‌) 362, 363, 364, 
65 


பத்தி சூத்திரம்‌ - 362 
பத்தி யோகம்‌ (இதன்‌ விளக்‌ 
கம்‌) - 249 
பத்தி யோகம்‌ - 446 459 
462, 463 த 
பதஞ்சலி - 221, 254 
அய வி யோக சூத்திரம்‌ - 433 
பயில்வான்‌ சுவாமி (விவே ்‌ 
தர்‌) -50/ ட அ 


502 விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌--சுடர்‌-1 

பரதன்‌ - 49, 80, 83, 84 பீ 

பரபத்தி-2922 பீமன்‌ - 55, 66, 68, 76 

பரம்‌ (இதன்‌ விளக்கம்‌) - 310 பீஷ்மர்‌ - 71, (மரணப்‌ படுக்கை 
பரிசவேதி - 362 யிலிருந்தே ' அறிவுரை வழங்‌ 
பரீட்சித்து - 75, 162 கினார்‌) - 74, 78 


பல்‌ சமயப்‌ பெருமன்றம்‌ - 300 
பா 


பாகவத புராணம்‌ - 259 

பாச தேனா - 327 

பாஞ்சாலி சமிதிகள்‌ - 154 
பாடலிபுத்திரம்‌ - 153, 201 
பாண்டு - 50 

பாபிலோனியர்‌ - 138, 175, 176 
பாரசீகப்‌ பாடல்‌ (ராபியா) - 412 
பாரசீகம்‌ - 229 

பாரசீகர்கள்‌ - 138 

பாரத்‌ (இதன்‌ விளக்கம்‌) - 49 
பாரதம்‌ - 1, 123 

பாரத வருஷம்‌ - 80 

பால்‌ - 384 

பால்டிக்கு - 137 

பால்‌ மெராடாசு - 138 


பி 


பிரகதாரணிக உபநிஷத்‌ - 444 

ம்‌ - 85, 86, 88, 89, 90, 

பிரகஸ்பதி - %ரரர 

பிரணி தானம்‌ (இதற்கு விளக்‌ 
கம்‌) - 254 

பிரபோத சந்திரன்‌ - 410 

பிரம்ம சமாஜம்‌ - v, 189, 373 

பிரம்ம வித்தை - 407 

யத்‌ சத்தி (இதன்‌ இயல்பு)- 


பிரிட்டானிகா கலைக்‌ களஞ்சியம்‌ 
(விரைவில்‌ முடித்தார்‌) - கபர்‌ 

பிரியதரிசி தரும அசோகர்‌ - 162 

பிருந்தாவன்‌ - 326, 355 

பிரேமை (இதற்கு விளக்கம்‌) - 
254 (இதன்‌ சிறப்பு) - 364, 

பிளேட்டோ - 

பிறவிக்கு முன்‌ - 110 


பு 

புத்த தருமம்‌ - 152 

புத்தர்‌ - i%, 3014 ஐயர்‌, 23, 25 
26, 72, 152, 167, 354, 361 
362, 374, 381, 382, 388, 391, 
404, 430, 453, 455, 456, 479; 
489, 490, 491 

புதிய ஏற்பாடு - 374 

புது இந்தியா - 207 ட - 

டட அன்ப (விவேகானந்தரின்‌ 

தாயார்‌, இவர்‌ சிறப்பு) - 111 

புனா - 159 


பை 
பைபில்‌ - 4, 177, 355, 392 
பொ 
Gl குறிப்புகள்‌ - 135 140 
பாருளுண்மை வாதி - i 
பொன்னிறச்‌ சிறகுகள்‌ அடைய? 
இரு பறவை - 458 
போ 
போஜர்‌ - 254 ம்‌ 
போல்டன்‌ ஈவினிங்‌ 
கிரிப்டு - 128 
பெள 
பெளத்த - 189, 190 
ம 


டிரான்ஸ்‌ 


மகதம்‌ - 153, 155 | 
மகமது - 247, 374, 483 ( தைப்‌ 
மகா பாரதம்‌ - 30, 49 0, 71, 78 
பற்றிய விளக்கம்‌) 705 
79, 153 க 
மகா பிரஸ்தானம்‌ - 


yi 
மகா வாக்கியங்கள்‌ - 411 i 
257 8 oh 
மத்திய ஆசியா - 13 ன்‌ இல்‌ 
மத்துவர்‌ (ஜெபத்தி 


கணம்‌) - 401 


பொருட்குறிப்பு அகராதி 


மனிதன்‌ - 94 

மணி 

மனைவி (இவளுடைய நிலை) - 108 
மா 

மாணவன்‌ (மாணவனுடைய 


இலக்கணம்‌) - 114 
மாது சிரோமணி (சாரதா தேவி 
யார்‌) - 340, 341 
மாயை (இதற்கு இலக்கணம்‌) - 
341, 468 
மார்கரெட்டு நோபிள்‌ - 53 
மாரணம்‌ - 180 
மாரீசன்‌ - 38 
மாளவ நாடு - 155 
மி 
ப்‌ திறனாய்வுக்‌ சாலைகள்‌ - 
மிருநாளினி - 238 
மில்டன்‌ - 361, 379 
மூ 
CAE யப 
சாத்திரங்கள்‌, 
குரு நாதர்‌, தாய்‌ நாடு) - ஆஃ 
முசும்தார்‌ - 133 
ண்டகோபநிஷத்து - 269 
CH (இதன்‌ நூல்போல்‌)- 
க கன்னிப்‌ பெண்கள்‌ - 
முப்பொருள்‌ 


கூடிய inita- 
Han) 956 டிய (Trinita. 


மூ 
மூடர்கள்‌ மானிட (கதை) - 280 


503 


மூவர்‌ கலந்து ஒன்றான தெய்வத்‌ 
தன்மை (ர்‌) - 484 

மூன்று :சமயங்கள்‌ (சரித்திர 
காலத்துக்கு முற்பட்ட சமயங்‌ 
கள்‌, இந்து, சொராஸ்திரிய, 
யூத) -6 


மே 


மேலை நாட்டில்‌ (பெண்மணி 
என்றால்‌ மனைவி) - 105 . 


மை 
மைசூர்‌ மகாராஜா - 244 
மைத்திரேயி - 223 
மைதிலியர்‌ - 153 


மோ 


மோலக்கு - 138 


ய 
யட்சன்‌ (அபூர்வமான வினாக்‌ 
கள; அவற்றிற்கேற்ற விடை 
கள்‌) - 66, 67 
யஜூர்‌ வேத சங்கிதை - 216 
யு 
யுதிஷ்டிரர்‌ 


(தருமனுக்கு மத 
றொரு பெயர்‌) - 14 ப்‌ 


யூ 


யூத சமயம்‌ - 5, 409 
யூதர்‌ - 175, 176 


யோ 
யோவான்‌ - 355 


ரக்பிசேப்‌ 0 ்‌ 
ee ல்‌ (என்னும்‌ கவிதை). 
ரமாபாய்‌ - 223 


504 


ரா 
ராபியா - 412 
ராஜா ராம்‌ மோஹன்‌ ராய்‌ - 466 


ரோ 


ரோம்‌ - 217 
ரோமன்‌ இனத்தார்‌ - 136 
ரோஜா மலர்‌ (எப்பேரிட்டூ வழங்‌ 
கினாலும்‌ அது தனது நறு 
மணத்தையே தரும்‌) - 17 
ல 
லவாட்ஸே - 479 
லீ 
லீலாவதி - 223 


லூ 
லூதர்‌ - 459 
லூயிமன்றோ - 495 
வ 
வசிஷ்டர்‌ ட பண்‌ 
பாட்டைச்‌ சுட்டுகிறார்‌) - 1, vi 
167, 192 றார்‌) CARE 
வசீகரணம்‌ (பிறரை 
படுத்தல்‌) - 180 
வடநாட்டுப்‌ பெளத்தம்‌ - 477 
வட மொழி (இதன்‌ பெருமை) 
148 
வழிபாடு (இதன்‌ விளக்கம்‌) -253 
வா ்‌ 
வாரணாவதம்‌ - 163 
வாரணாசி - 211 
வால்மீகி (இவ்ருடைய வரலாறு)- 
30, 31, 33, 34, 35 
வாலி - 40 
கம்‌ நூல்‌ (இது வந்த விதம்‌) - 


வயப்‌ 


வி 


விக்கிரக வழிபாடு (இதைப்‌ ப 
நிய நிகழ்ச்சி)“ 18 தி 


விவேகானந்தரின்‌ ஞான தீபம்‌ 


சுடர்‌-1 


விசுவநாதர்‌ (விவேகானந்தரின்‌ 
தந்தையார்‌, இசைக்‌ கலையில்‌ 


வல்லவர்‌) - 111 . 
விசுவாமித்திரர்‌ (குடதிகை 
பண்பாடு வசிஷ்டருக்ஜ்‌, ப 

வாமித்திரருக்கும்‌ நீ கழற்‌ 
போர்‌ கீழை நாட்ட ங்‌ 
மேலை நாட்டையும்‌ குறிக்கும்‌ 
i, vi, 167 

விதுரன்‌ - 51 


வியஷ்டி - 238, 305 $ 

ரகர க 22, 55, 78, 189, ன 
254, 256, 495 

விரஜை - 271 ன்‌ 

விராட வேந்தன்‌ - கை 

விவேகானந்தர்‌ (கிருத டு தி 
எழுப்ப நினைத்த 
கண்ட மல்‌ ix; 
நினைத்தே பாடூகி( ஷ்‌ 
(இவர்‌ வாயிலாக இரா? ரித்‌ 
ணர்‌ தம்‌ அறிவுரையை வ; 
துரைத்தல்‌)-2, 1, ந்த, xxii, 
xvi, XVii, Xviii, XI iy XXX 
xxiii, xxiv, AVI 7207 1305 
100, 101, 126; 128; 492, 493; 
133, 134, 248, 4912 2 
494 டர 

விஷ்ணு புராணம்‌ - 


வீ 


வீரமா குரவர்‌ - i 
வெ 


வெனிஸ்‌ - 165 


வே 

த க்‌ ற 

வேர்ட்ஸ்‌ வொர்த்து (இ ழலில்‌ 

கண்ட இயற்‌ 

விவேகான ந்தரின்‌ ம்‌ 

iv pA. 

வேதம்‌-ர; 5144 (மூதளக்கம! 
ட ்‌ 

13, 14, 25, 26; 205 


பொருட்குறிப்பு அகராதி 


றக்க - 157, 480, 483 


வேற்றுமையில்‌ ஒற்றுமை - 20 
வேனன்‌ - 192 


ஐ 
ஐகந்நாதம்‌ - 135 
ஜடபரதர்‌ - 80, (வேந்த 
ஜட ம்‌ ம்‌ 
உரையாடல்‌) - ,8 
ஜப்பான்‌ - 25 
ஜன்மாத்‌ யஸ்ய - 255 
ஜனகன்‌ - 35, 484 
ஜனமேஜயன்‌. - 162 
ஜா 
ஜாபாலர்‌ - 198 
ஜான்‌ - 20 ‘ 
ஜானகி - 286 


க்கும்‌ 
4 கழந்த 


ஜெஹோவா 
ஜைனம்‌ - 11 
ஜோஸப்பு - 


ஸமஷ்டியை 

ஸ்‌ 
ஸ்பானிய வீரன்‌ 123 
ஸ்பெயின்‌ - 331 
ஸ்போடம்‌ - 279, 280 


ஸெ 
ஸெமிட்டிக்கு - 484 

ஸோ 
ஸோமம்‌ - 161 


ஹ 
ஹஷ்ஷாஷின்‌ - 405 
ஹஷ்ஷிஷ்‌ - தின்பவன்‌ - 405 


ஹீப்ரூ - 138 

ஹெ 
ஹெகல்‌ - ஏ த்‌ 
க. ஸ்பென்ஸர்‌ - ல்‌ 


வள்‌ ௮ 
பப்பு (னி பதத எதி 


£ணுதல்‌) - 316 ணில்‌ 
ஹோ 
மர்‌ - 49 


ஷீ 
பா - 405 


ஷே 
ஷேக்ஸ்பியர்‌ - 127 


ஷோ 
ஷோப்பனேர்‌ - v, 419 


